MADRAS 
GOVERNMENT ORIENTAL SERIES 


DINAKAVITHAI 


VOLUME II 


தின கவிதை 


பாலம் - 2 


MADRAS COVERNMENT ORIENTAL SERIES 


Pablished under the authority 

of the 
Government of Madras 


General Editor : 


T. CHANDRASEKHARAN , M.A. , L.T. , 
Curator , Government Oriental Manuscripts Library, 

Madras . 


No. CLVI 


தின கவிதை 


பாகம் - 2 . 


DINA KAVITHAI 


VOLUME - II 


CRITICALLY EDITED WITH INTRODUCTION 

AND NOTES 


By 


Vidvän M. RAJAKKANNU , M.A. , B.O.L. , 
Head of the Tamil Department, Government Arts College, 

Madras. 


GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS LIBRARY , 

MADRAS . 


1956 


Price Rs . 8-12-0 


பொருளடக்கம் 


பக்கம் 


1. பொதுப் பதிப்பாசிரியர் முகவுரை ( ஆங்கிலம் ) 


I 


2. பதிப்பாசிரியர் ஆராய்ச்சி முன்னுரை ( தமிழ் ) ...... 


XI 


XI 


XIV 


XXIX 


XXXII 


XXXVII 


XXXIX 


... 


XLI 


XLIV 


( 1 ) தின கவிதை : பெயர் விளக்கம் 
( 2 ) முருகன் 
(3 ) தோகைமலை 
(( 4 ) சிவபெருமான் 
(5 ) பார்வதி யம்மையார் 
( 6 ) விநாயகர் 
( 7 ) திருமால் 
( 8 ) - தேவசேனை 
( 9 ) வள்ளியம்மையார் 
((10 ) கற்பில் உயர்மாதர் இருவர் 
(11 ) ஆசிரியர் கவிராயர் 
( 12 ) நூல் 

(13 ) முடிவுரை 
3. நூல் : தின கவிதை மூலமும் குறிப்புரையும் 
4. செய்யுள் முதற்குறிப் பகராதி 


XLV 


L 


LI 


LXXIX 


LXXXVI 


1-537 


.... 


539-571 


INTRODUCTION 


The Government of Madras took up for consideration the 
question of publication of the various manuscripts in different 
languages on subjects like Philosophy, Medicine , Science , etc. , 
early in May 1948. Important Manuscripts Libraries in the 
Madras Presidency were requested to send a list of unpublished 
manuscripts with them for favour of being considered by the 
Government for publication . The Honorary Secretary of the 
Tanjore Maharaja Serfoji s Saraswathi Mahal Library, Tanjore, 
alone complied with this request. This list as well as a similar 
list of unpublished manuscripts in the Government Oriental 
Manuscripts Library , Madras, . were carefully examined and a 
tentative selection of manuscripts suitable for publication was 
made . The Government in their Memorandum No. 34913 /48-10 , 
Education, dated 4th April, 1949 , constituted an Expert Committee 
with the Carator of the Government Oriental Manuscripts Library , 
Madras, as the Secretary , for the final selection of manuscripts 
suitable for printing and for estimating the cost of publication. 


The following were the members of the Committee : 

1. Sri T. M. Narayanaswami Pillai, M.A. , B.Li 
2 . 

: R. P. Sethu Pillai, B.A. , B.L. 
3 . 

C. M. Ramachandra Chettiar , B.A. , B.L. 
4 . R. Krishnamoorthy. ( Kalki) 
5. Dr. N. Venkataramanayya, M.A., PH.D. 
6. Sri M. Ramanuja Rao Naidu, M.A. 
7 . 

V. Prabhakara Sastri. 
8 . N. Venkata Rao , M.A. 
9 . 

H. Sesha Ayyangar. 
10 . Masti Venkatesa Ayyangar. 
II . 

M. Mariappa Bhat, M.A. , L.T. 
12. Dr. C. Achyuta Menon , B.A. , PH.D. 
13 

C. Kunhan Raja , M.A. , D.PHIL , 
14 . A. Sankaran , M.A. , PH.D. , L.T. 
15. Sri Polakam Rama Sastri. 
26 . S. K. Ramanatha Sastri 


il 


3 


. 


17. Dr. M. Abdul Huq , M.A. , D.PHIL . ( Oxon . ) 
18. Sri Afzul-ul-Ulama Hakiin Khader Ahamed : 
19. Sri P. D. Joshi. : : 
20 . S. Gopalan , B.A. , B.L. 
21 . T. Chandrasekharan , M.A. , L.T. , Curator. 

With the exception of Sri Masti Venkatesa Ayyangar, and 
Dr. C : Kunhan Raja , the above members continued to be mem 
bers of the Expert Committee for 1950-51 also to which the 
following gentlemen were added in Government Memo. No. 
7297 -E / 50-3, Education, dated 19th May, 1950 , and Government 
Memo: No. 15875 -E/ 50-4, Education , dated 7th September, 1950 : 

1. Dr. A. Chidambaranatha Chettiar, M.A , PH.D. 
2. " Sri S. Govindarajulu , B.A. , B.L. , LL.B. , Bar -at-Law . 
3. Capt. G. Srinivasamoorthy, B.A., B.LI, M.B. & C.M. 
4. Dr. Muhammad Hussain Nainar, M.A , PH.D. 
5. Sri T , V. Subba Rao, B.A. , B.L. 

6.- Principal, College of Indian Medicine, Madras. 

In Government Memorandum No. 18947- E /52-2, Education , 
dated 7th August, 1952 , a few changes were made in the personnel 
of the Expert Committee. 

The names of the following members were deleted : 
1. - Sri V. Prabhakara Sastri ... 
2. Dr. C. Achyuta Menon . 
3 . M. Abdul Huq . 

The following gentlemen were : included as members of the 
Expert Committee : 

yo. 

: 
1. Sri M. Somasekhara Sarma: 
2. Dr. V. Raghavan , M.A. , PH.D. 
8 . 

R. Nagaraja Sarma, M.A. , PH.D. 
4 . S. Krishnan Nayar , M.A., PH.D . . : . 
5. Prof. S. A. W. Bukhari , M.A .; L : T . 

In G. O. Ms. No. 1849 Edn . , dated 8-11-1955 , the Government 
reconstituted the Expert Committee with the following 
members : 


. 


SANSKRIT 


! 


1. Dr. A. Sankaran , M.A. , Ph . D., L.T. 
2. Sri P. S. Rama Sastri. 


S. ? Dr. V. Raghavan , M.A., Ph . D. 
4 . R. Nagaraja Sarma, M.A. , Ph . D. , L.T. 
5. Sri K. Balasubramania Iyer , B.A., B.L., M.L.C. 


TAMIL 


1 


> 


6. Sri T. M. Narayanaswami Pillai, M.A. , B.L. , M.L.C. 
7 . R. P. Sethu Pillai, B.A. , B.L. 
8. C. M. Ramachandran Chettiar, B.A. , B.L. , 
9. Ti P. Meenakshi Sundaram Pillai, M.A. , M.O.L. 
10. Dr. A. Chidambaranatha Chettiar, M.A. Ph . D. 
11. Sri N. T. Viswanathan , B.A., B.L. 


: 


! 


KANNADA 
12. Captain G. Srinivasamurthi, B.A., B.L., M.B. & C.M. 
- 13. Sri M. Mariappa Bhat, M.A. , L.T. 

14 , H. Sesha Iyengar . 


MALAYALAM 


15. Dr. S. Krishnan Nayar , M.A. , Ph . D. 


MARATHI 
16. Sri P. D. Joshi. 


ISLAMIC LANGUAGES 
17. Professor S. A. W. Bukhari, MA , L.T. 
18. Dr. M. Abdul Huq . M.A. , D. Phil (Oxon ): 
19. Sri S. M. Fazlullah , M.A. , L.I. 


OTHERS 


20. Sri S. K. Ramanatha Sastri, Sanskrit & Malayalam . 
21 . T. V. Subba Rao , B.A. , B.L. , Music in all languages. 
22. The Principal, College of Indigenous 

of Indigenous Medicine, 
Madras-10. Medicine in all languages. 
23. Sri S. Gopalan , B.A.B.L. Sanskrit , Tamil and Telugu. 
24 . T. Chandrasekharan , M.A., L.I., In all languages 

( Secretary of all the Committees ).. 


iv 


The members of the Committee met at Madras and at Tanjore 
to examine the manuscripts and make a selection . The 
recommendations of the Committee were accepted by the 
Government and they decided to call these publications as the 
MADRAS GOVERNMENT ORIENTAL SERIES," and 
appointed the Curator, Government Oriental Manuscripts Library , 
Madras, as the General Editor of the publications under this series . 


The following manuscripts were taken up for publication 
till now : 


" A " FROM THE GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS 

LIBRARY , MADRAS . 


TAMIL 


1. Kappal ſáttiram . 
2. Anubhava Vaiddiya Murai. 
3. Attānakõlahalam . 
4. Upadēša Kāndam . 
5. Cõlan Pārva Pațţayam . :: !!. 
6. Śivajñāna Dipam . 
7. Daţcanāyanār Vaiddiya Ațțavanai.. 
8. Vaiddiyak Kaļañciyam . 
9. Anubhava Vaiddiya Murai, Vol. 3 
10. Saptarişinādi, Vol. I , Meşa Lagnam . 
11. Karnāțakarājākkal Savistāra Carittiram 
12. Bharata Siddhantam . 
13. Pillaippiņivākatam (on infantile diseases ), Vol. I. 
14. Anubhava Vaiddiyam , Vol. 4 
15. Māļļuvākațam . 
16. Saptarişināļi, Vol. II - Viruṣabha Lagnam . 
17. South Indian Temple Inscriptions, Vol . I 
18. Saptarişinādi, Vol III, Mithuna Lagnam . 
19. South Indian Temple Inscriptions, Vol. II . 
20. Pillaippiņivākațam ( on infantile diseases), Vol. II. 
21. Saptarişināļi, Vol . IV , Kațaka Lagnam . 
22 , Pērür - k - Kõvai. 


23. Siddhāntaviļakkam . 
24. Sāmudrikālakṣaṇam . 
25. Anandaranga -k -Kõvai. 
26. South Indian Temple Inscriptions, Vol . III , Part I. 
27. Saptarişināļi, Vol . V , Simha Lagnam . 
28. Māghasnāna Purāņa Ammānai. 
29. Kõlācala Stalapurānam . 
30. Dina Kavitai. 
31. South Indian Temple Inscriptions, Vol. III . Part II , 


SANSKRIT 
1. Vişanārāyaṇīyam ( Tantrasārasangraha ). 
2. Bhargava Nāļikā. 
3. Hariharacaturangam . 
4. Brahmasūtravrtti - Mitākṣarā. 
5. Nyāyasiddhānta Tattvām tam . 
6. Arogyacintāmani. 
7. Tattvasāra with Ratnasāriņi. 
8. Sūtrarthāmſta Lahari. 
9. ( a ) Ratnadipika. 

( 6 ) Ratnaśāstram . 
10. Devakeraļam - Candrakalā Nadi, Vol. I 
11. Patañjala yogasūtra bhāşya vivarana by Sri 

Sarkarācārya. 
12. Nyāyaratnam with the commentary Dyutimālikā. 
13. Cikitsātilakam . 
14. Nșttaratnāvali. 
15. Daivajñābharaṇam . 
16. Abhoga. 
17 .. Aumāpatam . 
18. Mahābhāskariyam with Govindabhāşya 
19. Devakeralam - Candrakalā Nādi, Vol. II . 
20. Nayadyumaņi. 
21. Tattva Prakāśikāvyākhyā - Bhāvabodha. 


TELUGU 
1. Auşadhayogamulu. 
2. Vaidyanighaņķuvu . 
8. Dhanuſvidyā Vilasamu . 


4. Yögadarśanavişayamu. 
5. Khadgalakṣaṇaſirāmaņi.. 
6. Šaivācārasangrahamu. 
7. Anubhavavaidyamu. 
8. Abhinayadarpanamu. 
9. Brahmavidyāsudbārņavamu. 
10. Rāgatāļacintāmaņi. 
11. Vaidyacintamani. 
12. Kumārarāmuni Katha . 
13. Katamrāju Kathā. 
14. śārīramu . 
16. Bharatasārasangraha. 
16. Bobbiliyuddhakathā 
17. Haidarcaritramu. 
18. Āryabhatiya Vāykhya. 


MALAYALAM 


1. Garbha Ciktisā . 
2. ( a) Vāstulakṣaṇam . 

( 6 ) Śilpavişayam . 
3. Mahäsāram . 
4. Kanakkusāram . 
5. Kriyakramam . 
6. Kanakkusāram ( Bālaprabodham ). 
7. Aśvacikitsā . 
8. Phalasārasamuccayam . 
9. Kilivandusamvadam . 
10. Advaita Vēdāntam . 
11. Bārbaspatyasūtra with Malayalam commentary. 
12. Karanapaddhati. 
13. Vidyamādhaviyam . 
14. Sarvasādhārana Cikitsa . 
15. Visacikitsa and Vişappațţusāram . 
16. Jñanapiyūşam . 
17. Vētā !apañcavimśati 
18. Yudhişțbiravijayam . 
19. Kathakaļi Mañjari. 
20. Vaidyagrantham . 


KANNADA 


; 


1. Lõköpakāram . 
2. Rattamatam . 
3. Aśvaśāstram . 
4. Vividhavaidyavişayagalu . 
5. Sangitaratnākara . 
6. Sūpaśāstra . 
7. Vaidyasārasargrabam , Vol. I. 
8. Sadgururahasyam . 

i 
9. Vaidyasārasangraham , Vol. II .. 
10. Manmathavijaya. 
11. Abhidhānaratnamāla . 
12. Vyavahāragamita . 
13. Jivasambodhanam . 
14. Kāmandaka Niti Sāra . 

ISLAMIC LANGUAGES 

PERSIAN 
1. Jami- Al-Ashya. 
2. Tibb - E - Faridi. 
3. Tahqiq - Al- Buhran . 
4. Safinat- Al -Najat. 
6. Baharistan Sukhan . 
7. Nuskha- e -Shajahani. 
8. Tuhfa - e - Khani. 
9. Ruqa at- e -Wālājāhi. 


ARABIC 
1. Shawakil -Ul-Hur. 


" B " FROM THE TANJORE MAHARAJA SERFOJI S 

SARASWATHY MAHAL LIBRARY, TANJORE . 


TAMIL 
1. Sarabhendra Vaiddiya Murai ( Diabetes ). 
2 . Do. 

(Eyes ). 
8 . Do... 

(Anaemia ), : 
4 Do. 

(śvāsakāsam ). 


vil 


6. Agastiyar 2000 . 
6. Konkaņarśarkku Vaippu . 
7. Tiruccitrambalakkovaiyār with Padavurai. 
8. Tāļasamudram . 

9. Bharatanāțyam . 
10. ( a ) Pāndikēļi Vilāsa Nāțakam . 

( 6 ) Purūravacakravarti Nāțakam . 

(c) Madanasundaravilāsanāțakam . 
11. Percy Macqueen s Collection of Folklore in the 

Madras University Library. 
12. Rāmaiyan Ammanai. 


TELUGU 
1. Kāmandakanitisãramu . 
2. Taladaśāprāņapradipikā. 
3 . Raghunātha Nāyakābhyudayamu .. 
4. Rājagõpāla Vilasamu . 
5. Rāmāyaṇamu by Katta Varadarāju . 


1 


MAHRATHI 
1. Nāțyaśāstra Sangraha. 
2. ( a ) Book of Knowledge.. 

( 6) Folk Songs . 
( c) Dora Darun Veņi Paddhati. : 

( d ) Aśvasa Cațula Dumani. 
3. ( a ) Pratāpasimhendra Vijaya Prabandha : 

( 6) Sarabhendra Tirthāvali. 

( c) Lāvani. 
4. Devendra Kuravañji. 
5. Bhakta Vilāsa . 
6. Śloka Baddha Rāmāyaṇa . 


SANSKRIT 


1. Ašvaśāstra with Tricolour illustrations. 
2. Rājamrgānka. 
3. Anandakandam . 
4. Āyurvedamahodadhi. 
5. Gita Govinda Abhinaya. 


} 


Ix 


; .6 . ( a ) Colacampū. 

..:(0 ) Sahendra Vilasa . 
1 : 7 . Dharmākūtam - Sundara Kāņda . 
18. Jātakasāra . 

9. Vişnutattvanirnaya Vyakhya. 
10. Sangita Darpanam . 


The Government in their G. O. Ms. No. 1820 , Education . 
dated 4th August 1952 , sanctioned a grant of Rs . 9,000 to the 
Dr: V. Swaminatha Aiyar s Tamil Library , Adyar, towards the 
publication of the following manuscripts as part of the " Madras 
Government Oriental Series " : - 

1. Tiiruvācaka Vyakhyānam . 
2. Mahabharata Cūdāmaņi. 


1- .. 


It is hoped that the publication of most of the important 
manuscripts will be completed within the next few years. 


Some of the manuscripts taken up for publication are 
represented by single copies in the Library and consequently 
the mistakes that are found in them could not be corrected by 
comparing them with other copies. The editors have , howevers 
tried their best to suggest correct readings. The wrong reading , 
are given . in round brackets and correct readings have been 
suggested in square brackets. When different readings are found , 
they have been given in the foot - notes except in the case of a few 
books in which the correct readings have been given in the foot . 
note or incorporated in the text itself. 


The Government of Madras have to be thanked for financing 
the entire scheme of publication , although there is a drive for 
economy in all the departments . My thanks are due to the 
members of the Expert Committee who spared no pains in 
selecting the manuscripts for publication . I have also to thank 
the various editors , who are experts in their own field , for readily 
consenting to edit the manuscripts and see them through the 
Press. The various Presses that have co -operated in printing the 
manuscripts in the best manner possible also deserve my thanks 
for the patience exhibited by them in carrying out the corrections 
made in the proofs. 


X 


The present edition Dinakavithai, Volume II , is based on a 
single palmleaf manuscript, preserved in the Government 
Oriental Manuscripts Library. Madras, under No. R.4997 ( vol . II ) 
The size of the manuscript is I X 14 inches, consisting of 1300 
folios having 4 lines on a Page. This was purchased in 1954-55 , 
from Sri Singaravelu Kavirayar of Mitilaippatti. . 


This volume contains about 2500 stanzas, in praise of the 
Lord Subrahmanya . 


MADRAS , 


} 


16-2--1956 . 


T. CHANDRASEKHARAN , 

General Editor , 
Madras Government Oriental Series. 


1 


/ 


முருகன் துணை 
சிவசண்முக மெய்ஞ்ஞான தேசிகன் திருவடி வாழ்க. 


ஆராய்ச்சி முன்னுரை 


- ( 0 ) 


தின கவிதை 


தினம் நாள் என்னும் பொருள் படுவதொரு சொல் . இங்கு நாளினை 
ஆக்கும் விண்மீனினைக் குறிக்கின்றது . இந்நூலாசிரியர் பாடியுள்ள இப் 
பாடல் தொகுதியில் ஒவ்வொரு பாட்டடியிலும் பாடிய நாள் - விண்மீன் - 
நக்ஷத்திரம் குறிக்கப்படுகிறது . எனவே , நூலாசிரியர் தினம் என்பதற்கு 
நக்ஷத்திரம் எனப் பொருள் கொண்டுள்ளார் . 

காலையில் எழுந்து கடன் முடித்துக் கடவுளாகிய முருகனை நெஞ்சி 
- லிறுத்தித் தம்முள்ளத்தே வந்து மோதிய எண்ணத்தினைக் கவிதையாக்கியவர் 
இக்கவிதை யாசிரியர் . ஒரொரு நாளும் ஒரு கவிதையினைப் புனைந்து புனைந்த 
அக்கவிதை மலரினை இறை முருகனின் திருவடிக்குரிய தாக்கியமையால் அக் 
கவிதைத் தொகுதி தின கவிதை எனலாயிற்று . 


தினகவிதையின் தொடக்கத்தில் , 


தினகவிதைப் புஸ்தகம் - அழகுமல்லையூர் அழகிய சிற்றம்பலக் கவி 
ராசர் குமாரன் குழந்தைக் கவிராசன் குன்றக்குடிக் குமரேசர் பேரில் பாடின 
கவிதைப் புஸ்தகம் . குமரகுருபர சரவணபவன் திருவடித்தாமரை துணை 
யாக வேண்டுவது . சரஸ்வதி துணையாக வேண்டுவது . அத்திமுகத்துத்தமனை 
நித்தநினை சித்தமே . சுந்தரேசர் துணையாக வேண்டுவது . மீனாம்பிகை 
துணையாக வேண்டுவது . சபாநாயகர் சிவகாமியின் திருவடித்தாமரை கதி . 
சைவராச குருவே துணை . சிற்றம்பலப் பண்டாரம் அவர்கள் துணையாக 
வேண்டுவது " எனும் குறிப்புக் காணப்படுகிறது . 

இக்குறிப்பு , இந்நூலின் பெயர் இன்னது என்பதனையும் பாடினோர் 
பெயர், ஊர் , பாடப்பட்ட இறைவனார் முதலியவற்றையும் தெள்ளத் தெளி 
வாக்கி விடுகிறது . எனவே , இவைபற்றிய ஆராய்ச்சி ஏதும் தேவை 
இல்லை, 


குழந்தைக் கவிராயர் 18 - ஆம் நூற்றாண்டிற்குச் சிறிது முன்பாக 
அருணகிரி நாதர் , பகழிக் கூத்தர் ஆகியோருக்குப் பிந்தியவராக இருத்தல் 
வேண்டும் எனத் தினகவிதை முதல்பாகத்தில் அமைந்த முன்னுரை வேறு 
வழியாக விளக்கம் காணப்படும் வரையில் ஏற்றுக் கொள்ளப் படுதலில் தவ 
றொன்றும் இல்லை . 


இந்நூலாசிரியராகிய குழந்தைக் கவிராயர் இக்கவிதைகளைப் பாட 
நேர்ந்த காரணத்தைப் பலபடியாகக் கூறலாம் . மேல்வரும் செய்திகள் இது , 
பற்றிய விளக்கத்தினைத் தரும் . 

நிற்க , இவர் வயிற்று வலியால் துன்பமுற்ற செய்தியைச் சில இடங் 
களில் குறித்துள்ளார் . அப்பமூர்த்திகள் சிவபெருமானின் துணை கொண்டு 
அவ்வலியினைப் போக்கிக் கொண்டதை இவர் முருகப் பெருமானுக்கு நினை 
வூட்டுகின்றார் . ஆகவே , சூலை நோயினைப் போக்கிக் கொள்ள என்றும் 
இவர் முருகனைப் பாடியிருக்கலாம் . 

இவ்வேளையில் இந்நூற்றாண்டில் நடந்ததொரு நிகழ்ச்சி எனக்ரு நினை 
வுக்கு வருகின்றது . சிவத்தின் திருவருளில் கலந்த சிவத்திரு ஞானியாரடி 
களை அறியாதவர் இந்நாட்டில் மிகக்குறைவு . அவர்களுடைய முதுமைப் பரு 
வத்தில் , வயது சுமார் 61 இருக்கும்போது , குடியேற்றம் சென்றிருந்தார். 
சென்று தங்கியிருந்த வீட்டில் உள்ள படிகளின் உயரம் நினைவில்லாமல் 
இரவில் வெளியில் எழுந்து வந்தபோது இறங்கினார் . திடுமெனக் கால் கீழே 
சென்ற காரணத்தினால் முழங்கால் எலும்பு முறிந்தது . உடனே , அடி 
களைக் குடியேற்றத்திலிருந்து . திருப்பாதிரிப்புலியூரிலுள்ள . மடத்திற்கு 
அன்பர்கள் கொண்டு வந்தார்கள் . அங்குப் பல வகையான சிகிச்சைகள் 
செய்யப்பட்டன . எனினும் , முறிந்த எலும்புகள் ஒன்று சேர்வனவாகத் 
தெரியவில்லை. இது நடந்தது ஆடிமாதத்தில் என்று எண்ணுகின்றேன் . 
கால் முறிந்தும் உணர்வு சிறிதும் முறியாது வழக்கம்போல் பாடம் சொல்லி 
வந்தார்கள் அடிகள் . அதுகாலை , இடம் விட்டு இடம் பெயர்வது என்பது அடி 
களால் முடியாத செயல் ; ஆதலின் அவர்களை நாற்காலியிலிருத்தி அன்பர் 
கள் தூக்கிச் செல்வது வழக்கமாக இருந்தது 


மருத்துவ முறை யெல்லாம் பயன் தராது ஒழியவே மருத்துவனாகிய 
முருகப் பெருமானையே நினைந்துருகும் நெஞ்சினை இரவு பகல் எப்போதும் 
பெற்ற அடிகள் ஒரு சீரிய செயல் செய்தனர் . காலைக் கடன் முடித்துச் சிவ 
பூசையினை முடித்துக் கொண்டபின் சிவபுராணம் முதலியவற்றைப் படித்துப் 
பின்னரே 

உணவு கொள்வது அவர்கள் வழக்கம் . உணவு கொள்ளும் முன்பு 
முருகனையும் முருகனுருவாய் அவர்கட்கு அமைந்து அருள்புரிந்த குரு 
மூர்த்திகளையும் தோத்தரிக்கும் முகமாகச் சில பாக்களை பாடுவர். பாடியபாக் 
களை வண்டிப்பாளையத்துச் சமாதி தோட்டத்தில் உள்ள குருமூர்த்தி 


ர 


i 


களின் சமாதியில் திரு . உருத்திரசாமி ஐயரவர்கள் படித்து வந்தார்கள் : 
இது தொடர்ந்து நடந்து வந்தது . 

ஐப்பசி மாதம் நெருங்கியது . இம்மாதத்தில் கந்தர் சஷ்டி விரதத்தினை 
அடிகளார் மேற்கொள்வது வழக்கம் . காலில் கடுகிய துன்பம் இருந்தும் 
பூசை முதலிய நித்ய ஒழுக்கத்தில் முழுவதும் ஈடுபட்டுக்கொண்டு வந்த அடி 
கள் கந்தர் சஷ்டி விரதத்தையும் மேற்கொண்டனர் . அவ்விரதத்தினைக் குறை 
வறச் செய்து முடித்தனர் . அதே மாதத்தில் , விரதம் முடிந்த பிறகு , மடத் 
தின் உள்பகுதியில் அமைந்த கூடத்தில் வழக்கம்போல் அவர்கள் இருக்கும் 
இருக்கையில் இருந்து பாடம் சொல்லிக் கொண்டிருந்தனர் . அப்போது 
சிவஞான முனிவர் இயற்றிய காஞ்சிப் புராணம் படிப்பிக்கப்பட்டது . 

பாடம் சொல்லிக் கொண்டிருந்த அடிகள் உடலில் தோன்றிய ஏதோ 
ஓர் உணர்ச்சி காரணமாக உடலை அசைத்தனர் . அதுபோது அவர்களின் 
படிந்து இருந்த காலும் உடன் எழுந்தது . முறிந்திருந்த காலின் பாதம் , 
முறிந்திருந்த காரணத்தினால் தொங்கிக் காண்பது முன்னைய நிலை . ஆனால் , 
அவர்கள் காலைத் தூக்கிய பொழுது பாதமும் சேர்ந்தாற்போல் மேலெழுந் 
தது . இதனைக் கண்ட நான் வியப்பு மேலீட்டினால் " சுவாமி , கால் கூடி 
விட்டது " என்று கத்திவிட்டேன் . என்னைச் சுற்றிலும் இருந்தவர்கள் 
என்னைப் பித்தனெனக் கருதி நோக்கினர் . ஆனால் நான் எழுந்து அடிகள் 
அருகே சென்று அவர்களின் காலைத் தூக்கிப் பார்த்தேன் . ஒடிந்த பகுதி 
நிமிர்ந்ந்து ஒன்றாய்ச் சேர்ந்திருந்த தன்மை புலனாயிற்று . மருந்தாலும் மற்ற 
எதனாலும் குணப்படுத்த முடியாத கால் குணமாகிவிட்ட செய்தி எல்லோருக் 
கும் வியப்பினை ஊட்டிற்று . அதே வேனையில் அடிகளாரின் முறையீடு 
அழகு திகழும் வேலை ஏந்திய முருகன் செவியில் முழுவதும் விழுந்தது 
என்பதும் அறியப்பட்டது . யாவரும் வியந்து மகிழ்ந்தனர் . 

இது நான் பல ஆண்டுகளுக்கு முன்னர்க் கண்ட காட்சி . ஒருவேளை 
இதுபோலவே இந்த நூலாசிரியரான கவிராயர் அவர்களும் தம்மைத் தாக்கித் 
துன்புறுத்திய வயிற்றுவலி முதலிய துன்பம் காரணமாக இப்பாடல் தொகுதி 
யைப் பாடினரோ என்று எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது . 

இரண்டாம் பாகமாகிய இத் தொகுதியில் காணப்படுகின்ற பல்வகைப் 
பட்ட கருத்துக்களை ஓரளவு முறைப் படுத்திப் பல தலைப்புக்களிலே கொடுத் 
தற்கு முயன்றிருக்கிறேன் . பிழை காணின் மன்னிக்க . 

பாண்டி நாட்டிலே திருப்புத்தூருக்கு அருகிலே உள்ள குன்றக் 
குடியில் எழுந்தருளி உள்ள முருகனை இந்நூலாசிரியர் பாடிச் சிறப்பித் 
துள்ளார் . குன்றக்குடியில் , முருகப் பெருமானின் ஊர்தியாகிய மயில் 
மலைவடிவாக இருக்கின்றது என்பது புராண வரலாறு . ஆதலின் மயில் 
மலை என்ற பெயரும் இந்த ஊருக்கு உண்டு . குன்றை மலை , மயில் மலை , 
சிகிமலை , என்றெல்லாம் இவ்வாசிரியர் பாடிச் செல்கிறார் . 


முருகன் 


பாய்பட்ட இறைவன் முருகன் . முருகவேளின் இனிய பெயர் 
பலவற்றையும் பாடல்களிலே அழகாக அமைத்துச் செல்கிறார் . 

முருக ! குக ! குமா ! ( 2640 ) * 
கருணை தங்கிய மகிமை மிஞ்சிய கடவுள் ! {2666 ) 
தோகைமயில் வரு சேவகா ! 

சாமி ! சரவண நாதனே ! ( 2761 } 
மதிக்கு நிகரானனா! (2795 ) 
செக நாயக ! ( 2306 ) 
ஆறுமுக நாத ! (2807 ) 
புனித ! ( 2859 ) 
கருணாநிதி ! (2860 ) 
வான மதி வதனா! {2929) 
கருத்தனே ! ( என் கருத்தில் உள்ளவனே ) ( 3047 ) 
சித்து விளைவித்த குக ! ( 3051 ) 
கந்தனே ! { 3260 ) 
ஆறுமுக வடிவே ! ( 3313) 

குக 

நாயக ! { 3326 } 
அருவா ! { 3419 ) 
குன்றை மாமலை அன்பரே 1 ( 3451 } 
சேயனே ! குரு தேசிகா ! { 3468) 
அழகு படைத்திடு குகநாதா ! { 3505 } 
படித்த பாவலரில் பார்க்கு ஆசை தரு புதல்வோனே ! ( 3508 ) 
வாத ! அற்புத ! ( 3353 ) 
குகனே ! {3656 ) 
ஆறு படைத்த சீர்கொள் ஆனன முற்ற தேவ ! ( 3711) 
நட மயிலை நடத்து சேயே ! ( 39194 ) 
கந்தா ! குக ! காரண ! காரியனே ! ( 3938 ) 

முருகைய ! வேளே ! ( 4124) 
* வளைவுக் குறியினுள் தரப்படுவது பாட்டெண் . 


குரு நாயக ! 


சாமி 1 குருசாமி ! ( 4128 ) 
சரவண பவனே ! ( 4149 ) 
புனித ! ( 4161 ) 
தூயனே ! வேலவா ! குக ! குருபரா ! (4238) 
சேய் ! குமரேச ! ( 4255 ) 
சரவண பவ ! குக ! குமாய ! குருபர ! சண்முக ! ( 4308) 
ஆறு முகத் தழகா ! ( 4333 ) 
தனி நாயகமே ! ( 4428 ) 
குழந்தை வடிவேலா ! ( 4441 ) 

அழகுள துரை ! முருகா ! (4486 ) 
இந்நூலாசிரியர் , முருகப் பெருமானுக்கு உரியனவாய்ப் பழங்காலக் 
தொட்டு இந்நாள் வரை இட்டு அழைக்கப்பட்டு வந்த திருநாமங்களை மேற் 
கொள்வதோடு துரை என்ற சொல்லை அன்பாக மிகுதியும் கையாளு 
கின்றார் . 

குற மானாள் கொஞ்சி அணை துரையே ! ( 2854) 
தொடுத்த நீப மலர் புயத்தின் மீதிலணி 

நீ 
துரை ! குகா ! குமா ! குருநாதா ! ( 2864 ) 
அழகிய துரை ! ( 3022 ) 
துரை ! வேலவ ! ( 3131 ) 
சத்தியை அணி துரையே ! ( 3296 ) 
கருணை பெற்ற துரை ! முருகா ! ( 3476 ) 
மடமயில் பரியில் வரு துரைக் குமா ! ( 3529 ) 
வடிவுற்றிடு தோகை மயிலிற்றுரை ! (3575 ) 
துரை ! முருகேச ! ( 3638 ) 
துரை நாதா ! ( 3691 ) 
துரை ! ( 3745 ) ( 4658 ) 
துரை வேலவ ! (3817 ) 
மதி கொள் சடைப் பொன் முடியார் 

மகவென வுற்ற துரையே ! ( 3845 ) 
அன்பு மிகுகின்ற துரையே ( 4312 ) 
துரைக் குகேச ! (4357) 


xvil 


துரைக் குருபர ! ( 4463 ) 
அழகுள துரை ! முருகா ! (4486 ) 
துரை ! முருக 1 ( 4651 ) 

துரை ! நாயக ! (4737 ) 
ஆசிரியர் துரை என்ற இந்தச் சொல்லை எத்துணை கனிந்த 
அன்போடு பயன்படுத்துகிறார் என்பது காட்டியுள்ள சான்றுகளால் தெளி 
வாகும் . இன்றும் உலக வழக்கத்தில் காணப்படும் துரைசாமி எனும் 
பெயர் இங்கு எண்ணிக் கொள்ளுதற்கு உரியது . 


முருகனை எண்ணும்போது அக் கடவுளுக்கு வாகனமாய் அமைந்த 
மயிலும் உடன் எண்ணிக் கொள்ளுதற்குரிய தொன்றாகும் . அநுபூதி பாடிய 
அருணகிரிநாதர் ஆடும்பரி வேல் அணி சேவல் எனப்பாடும் பணி தனக்கு 
வேண்டும் என்று வேண்டுகின்றார் . மயிலேறி விளையாடி வருகின்ற 


முருகனை 


. 


கதியான தோகை மயிலாள ! ( 2623 ) 
கதி கதிமி யான தகு நடன வீர மயில் ( 2710 ) 
கூவி நடமிடு தோகை மயில்மிசை 

கோலமுடன் வரு சீராளா ! ( 2899 ) 
கவன மிஞ்சிய களி நடம்புரி 

கன செகண்டியில் வருதேவே ! ( 2965 ) 
மயிலேறி விளையாடு குக ! ( 3015 ) 
தந்த தோமென ஆடலே புரி மயிலாளா ! ( 3036 ) 
வனசம்போல் முகம் மலாவே முனம் 
மயிலிலே வ 

வரு 

சிகி மோா ! ( 3459 ) 
படித்த பாவலர்க்கா பசைத்த தோகை 

மலை மேல் வரு தேவே ! ( 3524 ) 
மடமயில் பரியில் வருதுரைக் குமா ! ( 3529 ) 
வடிவுற்றிடு தோகை மயிலிற்றுரை ! ( 3575 ) 
நட மயிலை நடத்து சேயே ! ( 3904 ) 
தித்தமி திமிதியென திக்குவென 

நடன மிடு மயிலாளா ! ( 3973 ) 
தண்டைகள் ஒலியா தந்திமி எனவே 

மயில்மீதே தொண்டன் முன் வருவாய் . ( 4102) 


xvii 


தித்திமி திதியென நடமாடிய 

சித்திர மயில் மிசை வருவாய் , ( 4313 )) 
கனக தண்டை ஒலி முழங்க 

னமிகுந்த மயிலில் ஏறி வருவாயே ! ( 4349 ) 
பட அரவின் உயர் முடியில் 

பட படென திமி திமி திதிமி எனவேதான் 
நடனமிடு மயிலின் மிசை 

நலமுலவ அடியன் முனம் வருவாயே ! ( 4559 ) 

எனப் பாராட்டுகின்றார் . 
இன்றும் முருகனைக் குழந்தை உருவினனாக வழிபடும் வழக்கம் தமிழ் 
நாட்டில் நிலவி வருகிறது . என்றும் இளையாய் எனப் போற்றப்பட்ட 
காரணத்தினால் போலும் சேயாக , இளவலாக , இளையோனாக , குழந்தையாக 
முருகனை எண்ணி வழிபடுகின்ற வழக்கம் இருந்து வருகிறது . இவ்வாசிரி 
யரும் முருகனைக் குழந்தையாகக் கொண்டு பாடுகின்றார் . 

குழந்தை வடிவேலா ! ( 444 ) 
கனக தண்டை மணி சதங்கை 

கல கலென்று ஒலி முழங்க வருவாயே ! ( 3926 ) 
தண்டை சிலம்பு சதங்கை யிலங்கிட வருவாயே ( 3930 ) 
கனக தண்டை ஒலி முழங்க . 

. வருவை ( 3941 ) 
கனக தண்டை ஒலிமுழங்க ......... 

........ கமழ் கடம்ப மலர் விளங்க வருவாயே ( 3991 ) 
கனக தண்டை ஒலி முழங்க ............... வருவாயே ( 4036 ) 
கலுக்கு என இசை கனத்த பணியணி இருதாளா 1 ( 4155 ) 
தத்த தத்தக வென நடமாடி வருவாய் ( 4233 ) 
கனக தண்டை ஒலி முழங்கக் 

கனமிகுந்த மயிலிலேறி வருவாயே ( 4349 ) 
கனக தண்டை ஒலி இலங்கு 

கழல்கள் என்றன் விழிகள் கண்டு குளிரேனோ ( 4726 ) 
முருகப் பெருமானின் திருவடிகள் எல்லாம் தரும் வல்லமை பொருந்தி 
யன . அத்திருவடிகளை இவ்வாசிரியர் பலபடியாகவும் சிறப்பிக்கின்றார் . 

தருவில் அரசுபுரி இறைவன் முதல் அமரர் 

சகல முனிவர் பணி இருதாளா ! (2640 ) 
மூது மறை வாயன் மோக்மொடு நாளும் அணிதாளா! ( 2644 ) 


xviii 


விதிமால் முதல் இமையோர் அடியோர் 

பணி சரணா ! ( 2661) 
பூவினில் வளர் வேதனார் பூவளர் அடியார்களே 

துதி தாளா ! ( 2688 ) 
போது வரு வேதன் போத முனிவோர்கள் 

பணி தாளா ! ( 2792 ) 
அண்டர் முதலோர்கள் அன்பினொடு 

தேடு இருதாளா ! ( 2871 ) 
பைந்தமிழ் உகந்த பங்கசம் இலங்கு இரு தாளா ! (3176 ) 
அடையலர்கள் பணி சரண ! ( 3455 ) 
சகத்தோர் முதலானோர் தமிழ்ப் பாவலர்கள் 

பணி தாளா ! ( 3502 ) 
செந்தமிழினோர்கள் வந்து பணி தாளா ! ( 3696 , 3731 ) 
நான முற்ற கமலாசனக் கடவுள் 

நாளும் அர்ச்சனை செய் இருதாளா ! ( 3708 ) 
சந்த மேவிய சங்க நாவலர் புகழ் தாளா ! ( 3727 ) 
பைந்தமிழ் தேடு பங்கசமான இருதாளா ! ( 3934) 
பைந்தமிழினில் உயர்ந்த துதி புரி 

பண்பின் அடியவர் பணி தாளா ! ( 4644 ) 


திருவடிகளை மேற்கூறிய வாறு போற்றுகின்ற ஆசிரியர் அவ்விறைவ 
னுடைய புயத்தினையும் மார்பினையும் கீழ்க்காணுமாறு வருணிக் 
கின்றார் . 

நீப மலர் மார்பா ! (2623 ) 
நறையுலவு கடம்பினை நயந்தணியும் 

எங்கள் நாயக ! ( 2672 ) 
கடி கமழ் நீப மாலை 

கன புயம் மீது சூடும் முருகோனே ! ( 2679 ) 
மது துளி கடப்ப 

மலர் அணி புயத்து முருகோனே ! (2684) 
தருப் பொலி கானக மயிற்சொரு மாமலர் 

தரித்தினி தாய் மருவிய தோளா ! (2793) 
தொடுத்த பே மலர் புயத்தின் மீதிலணி 

துரை | குகா ! குமா ! குருநாதா ! ( 2864) 


xix 


தாதவிழ் மலர் நீப மதணி 

தாரணி புய 1 முருகோனே ! (3449) 
செச்சை தரித்த புய வீர ! ( 4207) 


( 


இனி, முருகனின் புயத்தினையும் மார்பினையும் பற்றிப் பேசிய ஆசிரியர் 
அப்பெருமான் திருமேனியின் அழகில் ஈடுபட்டுப் பாடுகிறார் . 

அருணோதயமாம் அழகாகிய சீர் ஒளியாளா ! ( 2718 ) 
பவளம் ஒளிர் மேனி வடிவு திகழ் நாத ! ( 2747 ) 
அருண மேனிய ! ( 3124 ) 
குண திசை மேலுதி இளவெயில் போல் ஒளி 

குலவிய மேனியின் அமரேசா ! ( 3262 ) 
தினகரனை நேர ஒளிரு வடிவான 

செய வடிவின் வேல ! ( 3284 ) 
உதி சூரியனை நேரு உருவாள ! வடிவாள ! ( 3471 ) 
புடங் கொள் ஆடகம் பொதிந்த 

மேனியின் முருகோனே ! (3526 ) 

தினக ரப்பிரபை ஒளிப டைத்திடு செக பிரச்சக ! ( 3533 ) 
கிழக்கே தோன்றி யாவர் உளத்திலும் மகிழ்ச்சியை விளைக்கும் இள 
ஞாயிற்றின் இன்ப ஒளியையும் செம் பவழத்தின் செந்நிற ஒளி 
யையும் புடம் இட்டுத் தூய்மைப் படுத்திய பொன்னின் நிறத்தையும் 
முருகப் பெருமானின் திருமேனிக்கு ஒப்பாக ஆசிரியர் கூறுவதைக் 
காண்க . 


செந்தமிழ் நாட்டின் முந்தைய கடவுள் முருகன் . செந்தமிழ் மொழி 
கண்டினும் தேனினினும் மிக இனிக்கும் இயல்பினது . அம்மொழியுடன் 
தொடர்புற்ற ஏந்தல் முருகனின் திரு வாய் மொழியும் அவ்வண்ணம் 
இனிக்கும் இயல்பினது என ஆசிரியர் கூறுகின்றார் . 

கொம்பில் இருக்கு தேனு கொண்ட மொழிக் குகா ! ( 2687 ) 
தெண்டிரையின் அமுதாகிய வாயா ! ( 4197 ) 

வடித்த அமிர்தான மொழிக்குமா ! ( 4288 ) 
செவ்வேள் ஏந்தி நிற்பது செவ்விய வேல் . 

இவ்வேல் ஞானவேல் , 
தங்கவேல் , வைரவேல் , வெற்றிவேல் , வீரவேல் எனப் பலவாறு புகழப் 
படும் . இது ஞானமயம் ஆகியது ; அறிவின் உருவினன் ஆகிய ஆண்டவன் 
முருகனே எனக் கொள்ளப் படுதற்குரியது . இவ்வேலின் பெருமையை 


R 


யும் , அருமையையும் , உயர்வையும் , சிறப்பையும் , இன்றிமையாத் தன்மை 
யையும் நன்குணர்ந்த அறிவின் மிக்கோர் முருகவேளை வேல் இன்றி வணங்க 
மாட்டார்கள் . இவ்வாறு இப் பேருண்மையை அடிக்கடி தமிழ்கூறு நல் 
லுலகத்திற்கு எடுத்துக் கூறி வலியுறுத்தியவர் காலங் கடந்த கடவுளொடு 
கலந்த எங்கள் ஞானியார் அடிகளாவர் இவ் வேல் பெருமையை இந் 
நூலாசிரியர் உணர்ந்து அனுபவித்துப் பாடுகின்றார் . 


திறமுலவிய குந்த ஆயுத 1 ( 2762 ) 
செரு வுலாவும் வடித்த வேலவ ! ( 2720 ) 
வடிகொள் வேலவா ! ( 2725 ) 
ஞான வடிவின் வேலை அணி தேவே ! ( 2131 ) 
அடம்புரி மாவின் குலம் பொடியாக 

அழிந்திட வேலை எயும் நாதா 1 (2810) 
வாதடர் சூரன் மீது மாறிடு கூறதாக அடுவேலா ! ( 2853 ) 
பொரு சூர் உடல் இரு கூறிடு 

புகழ் வேல் கொடு செயவீரா ! (2926 ) 
அ - மேபுரி அவுணோர் குல 

அசுரோன் உடல் கிழி வேலா ! ( 2860 ) 
வேலணி கைநாயக ! ( 2869 ) 
தினகரனை நேர ஒளிரு வடிவான 

செய வடிவின் வேல ! (3234 ) 
சத்தியை அணி துரையே ! ( 3296 ) 
அரிய மறை புகழ் அழகு திகழயில் ( 3359 ) 
நாச மாகிட வேஎதிரே வரு 

நாலு சேனையு மேவிழ மாவுடல் அடுவேலா 1 ( 3454 ) 
புகழான வேலாயுதா ! ( 3621) 
சமரிடு வெற்றி வேல ! ( 3670 ) 
துரை வேலவ ! (3817 ) 
சத்தி யணி குக ! ( 3973) 
செங்கை எடுத்த அயிலா ! ( 3989 ) 
அசுரோன் மேல் , குந்த மேவி யொரு ரெண்டு கூறுபட 
கொன்ற சூர ! ( 4143 ) 

} 
குந்த ஆயுதனே ! ( 4875 ) 


Xxi 


இவ்வாசிரியர் வேலினைக் குந்தம் எனப் பல இடங்களிலே கூறுவது 
நோக்குதற்குரியது . குந்தம் எனின் குத்துவாள் , உடைவாள் எனப் பிற் 
காலத்தே பொருள் கொள்ளப்பட்டது . குத்தம் குருதி தோய்ந்த வேளையில் 
செங்குந்தம் என அழைக்கப்பட்டது . இன்று தமிழ் நாட்டில் காணப்படு 
கின்ற பலபிரிவினராகிய மக்களுள் செங்குந்தர் என்ற ஒருவகையினராகிய 
பழங்குடி மக்கள் இங்கு நினைந்து கொள்ளுதற்குரியர் . 


முருகனின் கொடி சேவற் கொடியாகும் . இக்கொடியினை இவ் 
வாசிரியர் 


காலா யுதமுற்ற சேவலின் கொடியாளா. ” ( 4069 ) 
எனப் புகழ்கின்றார் . 

கலை என்பது கடவுளை காட்டும் ஒரு துணைப் பொருள் . கலைவழி 
நின்ற பெருமக்கள் கடவுளொடு கலந்த ஞானிகளாய் முடிந்தனர் . இவ் 
வாசிரியரும் கருணைக் கடவுளாகிய கந்தனைக் கலை வழி நிற்போர்க்கு 
உரிய பொருள் எனவும் கலை உருவினன் அவன் எனவும் கூறுகின்றார் . 

கலைகள் பயில் வாயனே ! ( 2721 ) 
கலை யாவுமே செய்வாய் ! ( 3395 ) 
கலை யாவுமே உணர் பாவல ! ( 4721 ) 

கலை பழகுபவர் நினது அடிபாவு பொற் சரண ! ( 3011 ) 
தமிழ் நாட்டினைப் பழந்தமிழர் நாற்பெரும் பிரிவுகளாக பிரித்துப் பேசி 
வந்தனர் . அவை குறிஞ்சி , முல்லை , மருதம் , நெய்தல் என்பன . ஒவ்வொரு 
பிரிவாக அமைந்த நிலத்திற்கும் சிறப்பாகப் பொருள்களை மூன்று பிரிவு - 
களாகப் பிரித்து அறிந்தனர் . அவை முதற் பொருள் , கருப்பொருள் 
உரிப்பொருள்" என்பனவாம் . நிலத்தினையும் பொழுதினையும் முதற் பொரு 
ளில் அடக்கினர் . வாழுகின்ற மனிதன் முதலிய எல்லாவற்றையும் கருப் 
பொருளில் அடக்கிக் கண்ட தமிழர் அந்நிலத்தில் வாழும் மக்கள் வழி 
படுகின்ற கடவுளையும் அதே பொருளில் சேர்த்துக் கண்டனர் . 

எங்கும் 
வாழ்ந்த தமிழ் மக்கள் , படைப்புக் காலந்தொட்டுப் பரலி வந்த பாவை 
குறமின் மணாளன் முருகனையும் சிறப்பாக ஒரு நிலத்திற்கே உரிமையாக்கி 
வணங்கினர் . எனவே , குறிஞ்சி நிலக் கடவுளாகக் குமரன் போற்றப் 
பட்டான் . இப்பழமைச் செய்தியையும் இவ் வாசிரியர் மறந்தார் அல்லர் . 
முருகனை , 

குறிஞ்சி நகராளா ! ( 2722 } 
எனப் போற்றுவதைக் காண்க 


xxii 


குமான் தேவர் வேண்டச் சிவபெருமான் திருவருளினால் அவர் தம் 
ஆறுமுகங்களிலும் அமைந்த நெருப்புக் கண்களாகிய நெற்றிக் கண்களி 
லிருந்து நெருப்புப் பொறி உருவாகத் தோன்றினன் என்றும் அப் 
பொறிகள் உலகம் முழுவதும் பரவி நிற்க ஆற்றாத தேவர் மீண்டும் சிவனைக் 
குறையிரக்க அப்பெருமான் தந்த வன்மையால் அவற்றைக் கனற்கடவுளும் 
காற்றுக் கடவுளும் கையில் தாங்கிச் சரவணப் பொய்கையில் விடுத்தனர் 
என்றும் விடப்பட்ட ஆறுபொறிகளும் ஆறு அழகிய குழந்தைகளாகப் 
பொய்கையிலிருந்த செந்தாமரை மலர்களில் தவழ்ந்து விளையாடின என்றும் , 
கந்தபுராணம் கூறும் . தாமரை மலர்களே வாழும் வீடாக அமைந்த 


அழகினை . 


மூவிருமலர் போல் ஆகிய மனைமேல் 

மோகம துடனே வளர்தேவே ! ( 2743 ) 
என ஈடுபாடுற்றுப் பாடுகின்றார் . 


எனவே முரு 


முருகன் தோற்றத்திற்கிடமானவர் சிவபெருமான் . 
கனைச் சிவகுமான் என்றழைக்கின்றோம் . ஐந்து முகத்தோடு அதோ 
முகமாய் நின்ற சிவபெருமான் தோற்றமே ஆறுமுக உருவினனாகிய 
முருகவேளின் உருவமும் ஆதலான் சிவபெருமானுக்கும் குமரக்கடவுளுக்கும் 
வேறுபாடு காணாது இருவரையும் ஒருவரே எனக்கொள்வர் . 

சங்கரனே சண்முகன் என்னும் கருத்தினை நலமுற வற்புறுத்திப் 
பேசியவர். ஞானியாரடிகள் என்பதும் இங்கு நினைந்துகொள்ளுதற்குரியது . 
இந் நூலாசிரியர் இவ்வுண்மையைப் பலமுறையாகவும் தெளிவுறுத்திச் 
செல்வர் . 


பிரபல ஈச ! ( 2944 ) 
அரவுபுனை வேணி அரனருள்செய் பால - எனையாளாய் . 
பரவடியர் நாத ! பரமசிவ ! தோகை - மலைவேளே ! ( 3224 ) 
சந்த மேவிய குன்றை மாமலை 

சங்கரா ! அறு முகநாதா ! ( 3311 ) 
மன்னு சிவ வடிவே ! ( 4168 ) 
ஆதிய னாதிய சித்திர ஆறுமுக ! ( 4249 ) 
இருக்கு மறியாத எழிற்குமா ! ( 4261 ) 

ஆரண முடிவாகிய குகநாதா ! ( 3000 ) 
வேதம் அறிவுமயமாகியது . பேரறிவினனாகிய அறுமுகக் கடவுளை வேதப் 
பொருள் எனக் கூறுவதில் வியப்பொன்றுமில்லை . இந்நூலாசிரியர் வேதப் 
பொருளாம் முருகனை வேதமும் துதித்து வணங்கும் என்பர் , 


xxiii 


அருபா ! மறை துதி நாயக ! ( 2655 ) 

சதுமறைப் பொருள் நாதன் ( 2740 ) 
ஆறு திருமுகங்களும் இரு திருவடிகளும் பன்னிரு கரங்களும் கருணை 
பொழி கண்கள் பன்னிரண்டும் கொண்டு கயிலைமலையில் முருகன் எழுந் 
தருளி யிருந்தனன் என்றும் அப்போது வீரவாகு முதலிய ஒன்பது 
வீரர்களும் குழந்தை வேலனை வணங்கி உடனிருந்தார்கள் என்றும் தேவரும் 
மற்றைக் கணத்தாரும் முருகனை வணங்கிச் செல்ல அங்கு வந்த பிரமன் 
வணங்காது சென்றனன் என்றும் சென்ற பிரமனை அழைத்து வருமாறு 
வீரவாகுவினை முருகன் ஏவினன் என்றும் கொண்டு வரப்பட்ட பிரமனை 
முருகன் பிரணவப் பொருளை வினாவினன் என்றும் கூற அறியாது திகைத்த 
அன்னோனைக் குட்டிச் சிறையிலிட்டனன் என்றும் கூறும் கந்தபுராண 
வரலாற்றினை உளங்கொண்டு இவ்வாசிரியர் பாடுவார் . 

அயனைச் சிறையினில் வைத்திடு அருமைத்துரை ! ( 3063 ) 
கஞ்ச னஞ்சிறை கன்றி அன்றிடு முருகோனே ! ( 3301) 
விதிக்கு முன்சிறை தானிடு நாயக ! ( 3332) 
பதுமா சனத்தின் வருதேவனுக்குப் 

பழமா மறைச் சொல் முருகோனே ! ( 4300 ) 
செந்தாமரை மலர்வந்தோன் மகிழமுன் 

தென்பாய் மறைபயில் கனிவாயா ! ( 2724 ) 
மலருறை வேதன் செவிதனில் வேதம் 

மகிழ்வுட னே சொல் கனிவாயா ! ( 2785 ) 
சதுமறை அயனார் குருபர ! ( 2630 ) 
மருவுள மலாயனார் வழிபடு குருபரனே ! ( 3495 ) 
நான முற்ற கம லாசனக் கடவுள் 

நாளும் அர்ச்சனை செய் இருதாளா ! (3708 ) 
பிரமன் சிறைப்படவே படைப்புத்தொழில் நின்றது என்றும் தேவரும் 
பிறரும் சிவபெருமானிடம் சென்று பிரமன் விடுதலையை வேண்டினர் 
என்றும் சிவபெருமானின் விருப்பத்தின்படி பிரமனை முருகன் விடுதலை 
செய்தனன் என்றும் சிவபெருமான் , முருகன் பிரமனை வினாவிய வினாவினை 
முருகனையே கேட்டனன் என்றும் அவ் வினாவிற்கு விடை கூறுதல் தன்னால் 
இயலும் என வேலவன் கூறினன் என்றும் குருவாக இருந்து பரமசிவனுக்கு 
மறைப்பொருளைக் குகன் கூறினான் என்றும் கூறுவது கந்தபுராணம் . 
இந் நிகழ்ச்சியால் முருகப் பெருமானின் முழுமுதற்றன்மை உறுதிப் 
படுத்தப்படுகிறது . இக் கருத்தினை இக்கவிதை யாசிரியர் கீழ்க்காணுமாறு 
எடுத்துக்காட்டுவர் . 


xxív 


சதுர்வித இருக்கு தனைமிகு முதற்கு உபதேசா ! ( 2684 ) 
ஆதிபரம ருக்கு ஆனபொருளுரைத்த குருநாதா ! ( 3820 ) 
* தந்தையின் ஒருசெவி யின்கனி வுடன் மறை 

தங்கிட அருள்புரி-- கனிவாயா ! ( 4776 ) 
திங்கள் தரித்த சடையார் 

செங்கம லத்தர் முதலோர் பணிதேவே ! ( 3499 ) 
சூரபதுமன் செய்த கொடுமைக் காற்றாது தேவர் இறைவனை வேண்ட 
முருகன் தோன்றினன் . கொடுமைக் கிடமாகிய அவ்வரக்கன் அழிவும் 
முருகன் தோற்றமும் காரிய காரணத் தொடர்புடையன . ஆகவே முருகன் 
புகழ் பாட வந்த ஆசிரியர் சூரபதுமனின் வீழ்வினையும் பெரும்பாலும் 
ஒவ்வொரு பாட்டிலும் அமைத்துச் செல்கின்றார் . அவற்றுள் சில 
கீழ்வருவன . 


D 


தலையாகம தேபுரி சூருடல் 

தனையே யிரு கூறிடு வேலவ ! ( 2758 ) 
பொரு சூருடல் இருகூறிடு 

புகழ்வேல்கொடு செயவீரா ! ( 2826 ) 
அடமேபுரி அவுணோர்குல 

அசுரோ னுடல்கிழிவேலா ! ( 2860 ) 
வஞ்சமிகு சூரனாவி 

மண்டிவரு போரில் வீழ - அடுவேளே ! ( 2861 ) 
பொருதிடு சூரன் 

புளப்பட வேமுன் அடுவோனே ! ( 3442 ) 
பொருது சூருடல் 

புளவ தாகிட எயும் வீரா ! ( 3443 ) 
நாச மாகிட வேயெதி ரேவரு 

நாலு சேனையு மேவிழ மாவுடல் - அடுவேலா 1 ( 3444 ) 
மோதமரர் சூழுமாவை 

மூரிமிகு வேலை ஏவி அடுசூரா ! ( 3457 ) 
விருதுகட்டி வரு அவுணர் கெட்டழிய ....... 
............ பிரபல ! 

குமா ! ( 3566 ) 
அசுரோன் மேல், 

குந்த மேவியொரு ரெண்டு கூறுபட 
கொன்ற சூர ! ( 4143 ) 


ஏழாம் நூற்றாண்டில் சோழவள நாட்டில் சீர்காழிப் பதியில் கௌணியர் 
குலத்தில் பிறந்த திருஞான சம்பந்தப் பெருமான் சமண பௌத்தமதங்க 
ளிடையே சிக்கிச் சீரழிந்திருந்த சைவத்தை மீளவும் தழைத்தோங்குமாறு 
வளர்த்தார் . அமணர் அவருடன் வாதிட்டுத் தோற்றுக் கழுவேறி மடிந்தனர் . 
திருஞான சம்பந்தரைப் பிள்ளையார் என்பதும் வழக்கு . அவரைத் திரு 
முருகனின் அவதாரம் எனக் கொள்வாரும் உளர் . அம்முறையில் இந் 
நூலாசிரியரும் முருகனைச் சம்பந்தரெனக் கொண்டு திருஞான சம்பந்தர் 
செய்தனவாகக் கூறப்படும் சமணரை அழித்தல் ; பெளத்தரை ஒடுக் 
குதல் ஆகிய நிகழ்ச்சிகளை முருகன் மேல் ஏற்றிப் பேசுகிறார் . 

வாதம ணோர்கெட வேகழு வேறிட 

வாழ்வுள காழியில் வருதேவே- ( 3833 ) 
சமணக் கொடியரை அழியக் கழுதனில் 

தனிவைத் திடுகவு -ணியர் கோவே ! ( 4404 ) 
புத்தரை யேவெலு முருகோனே ! ( 3662 ) 

புத்தரை வெற்றிகொள் ......... முருகேச ! ( 4524 ) 
தன்னை வழிபடும் அடியார்க்கு வேண்டுவன எல்லாம் தந்து போற்றிக் 
கொள்ளும் முருகன் பெருமைபினை 


அடியவருட மனத்தில் 

அனுதின மிருக்கும் குமரேச 1 ( 3188 ) 
எங்கள் நாயக ! ( 3112 ) 

பரவடியவர் நாத ! ( 3224 ) 
எனப் பாடுவார் இந்நூலாசிரியர் . 


. 


முருகன் திருமால் மகளிராகிய இருவரையும் மணந்தனன் ஆதலின் 
திருமால் மருகன் ஆவன் ; இதனை உட்கொண்டு 

சீதை தன் மருகா ! ( 4107 ) 
எனப்பாடுவார் . 


அருணகிரி நாதர் அடியாரைக் காப்பாற்றுவதில் சேவகன் போல் முன் 
நிற்பவன் முருகன் என்பதனை வலியுறுத்த சேவகன் வகுப்பு ப் பாடினர் . 
இவ்வாசிரியரும் முருகனைச் சேவகன் எனப் போற்றுவர் . 


சேவக ! நாவல் !. ( 3501 ) 
சேவகத்திலுயர் பெருமானே ! ( 3536 ) 


} 


தமிழ் நாட்டுப் பழங்கடவுள் முருகன் . எனவே தமிழர் தம் பழைய 
திருமண முறையாகிய ஐந்திணை ஒழுக்கத்தின்வழி வள்ளியம்மையை முருகன் 
மணந்தனன் என்று பரிபாடல் கூறும் . தண்டமிழ்ப் பொருளாகிய இப் 
பொருள் துணிவினை அறிந்தவர்களே முருகப் பெருமான் எழுந்தருளியுள்ள 
திருப்பரங்குன் றமாகிய மலையினை அறிதல் இயலும் என அந்நூல் தெளிவு 
படுத்தும் . வள்ளியம்மையை மணந்த வரலாற்றினைக் கந்தபுராணம் சுவை 
படக் கூறும் . அத்திருமண நடைமுறைக்கு முன் வேலன் வள்ளி 
யம்மைக்காக வேங்கை மரமாக நின்றான் என்றதொரு நிகழ்ச்சி கூறப் 
படுகிறது. இந் நிகழ்ச்சியை இவ்வாசிரியரும் எடுத்தாள்கின்றார் . குறவர் 
வாழும் குடியில் குறப்பெண் மயலால் மரமாக நின்ற கபடாளன் என 
முருகனைப் பாடுகின்றார் . இதோ அவ்வரிகள் : 

அனநடை நடக்கும் கிளிமொழி பயிற்றும் 

அழகிய குறப்பெண்- மயலாலே 
வனமதி லிருக்கும் குரவர்கள் குடிக்குள் 

மாமென முளைத்த - கபடாளா ! ( 4549) 
ஆதியில் தமிழ் நூலினை அகத்தியர்க் குணர்த்தியவன் மாதொரு பாகன் 
என்பர் . இருமாது தழுவிய பெருமான் முருகன் அந்தக் குறுமுனிக்கும் 
தமிழ் தந்தவன் என்பதும் வரலாறு , குழந்தைக் கவிராயர் பின் கூறப்பட்ட 
கருத்தினை முழுவதும் மேற்கொண்டுள்ளார் என்பது பின்வரும் மேற்கோள் 
களால் விளக்கமுறும். 


துறவி யாகிய குறுமகாமுனி 

தொழுது பூசனை - புரிநாதா ! (3715 ) 
பைந்தமிழ் புகலுங் கனமிகு 

பண்புயர் குறுமுனிநாதன் - குருநாதா (4671) 
தவனற்குறு முனிவர்க்கருள் 

தகுமெய்க்குரு பாவேளே ! ( 4762 ) 
குறுமுனிக் கருள் புரிந்த குமரன் , என்றும் குன்றாத எழிலுடன் விளங் 
கும் செந்தமிழ் மொழிக்கும் உரியவன் . புலவர் ஏறே எனத் தாம் பாடிய 
திருமுருகாற்றுப் படையில் நக்கீரர் முருகனை விளித்தார் . தமிழ்ப் புலவ 
னாகவும் தமிழ் நாவலனாகவும் தமிழ்மொழியின் தலைவனாகவும் தமிழர் வணங் 
கும் தனி முதற் கடவுளாகவும் முருகன் பெருமையை இவ்வாசிரியரும் 
பலவாறாகப் போற்றிக் கொள்ளும் நெறி கீழே தரப்பட்டுள்ளது . 
முருகன் தமிழ் நாவலன் : 

மதுரித்த தமிழ் நாவலா ! ( 2740) 
சந்த நாவல ! ( 3545 ) 3580 ) ( 3109 ) 


xxvii 


பாடிய தமிழ் நாவல ! ( 4126 ) 
செஞ்சொல் தமிழ் பாடிய நாவல ! ( 3421 ) 
படித்த நாவல ! ( 3491 ) 
சேவக ! நாவல 1 ( 3501 ) 
செந்தமிழின் நாவலா ! ( 3813) 

பைந்தமிழின் நாவலா ! ( 3900 ) 
முருகன் தமிழ்ப் பாவலன் : 

பாடிய தமிழ்வாயின் பாவல 1 ( 2898 ) 
பாவல ! ( 3000 ) 
பாடிய தமிழா ! பாவலா ! (3030) 
சகத்தோா பணி தமிழ்ப் பாவல ! ( 3121 ) 
படித்த பாவலவ ! ( 3544 ) . 

பாடியாடி தேவர் சூழும் பாவலா ! ( 4306 ) 
முருகன் தமிழ்ப் புலவன் : 

பாடிய புலவா ! ( 3133 ) , ( 3240 ), ( 3269), ( 3474 ), ( 3520 ), 

( 3709 ) ( 3903 ) ( 4074 ) 
தமிழ்ப் புலவா ! (3453 ) 
முத்தமிழ் சொல் புலவா ! ( 3985 ) 

சங்கமிசைவரு துங்க மிகு கவி தங்கு புலவ ! ( 4232 ) 
முருகன் தமிழ் கனிந்த வாயினன் 

மதுரித்த தமிழ்ச்சொல் கனிவாயா ! ( 2650 ) 
பாடிய தமிழ் வாயா ! ( 3192 ) , ( 2833 ), ( 4707 ) 
கனிந்த தமிழ் வாயா ! ( 3330) 
பாடிய கனி வாயா ! ( 3503 ), ( 3586 ), ( 3793 ) , ( 3940 ) 
தண் தமிழ் சொல் வாயா 1 ( 3563 ) 
வடிக்கு மதுவான தமிழ்ச்சொல் கனிவாயா ! ( 3705 ) 
கனிந்த தமிழ் வாயனே ! ( 3378 ) 
தண் தமிழ் மிகுந்த வாயா ! ( 4108 ) 
படித்த கனிவாய ! (4110 ) 


: 


xviil 


செந்தமிழ் கொண்ட வாய ! ( 4182) 
செந்தமிழைப் புகல் திங்கள் முகக்குக ! (4199) 
செந்தமிழ் சொல்வாய ! ( 4267 ) 
செந்தமிழ் பகரிடு செங்கனி இலகிய அருள்வாய் , { 4774 ) 


தமிழ்த்தலைவன் முருகன் : 

பாடிய தமிழ் நாய்கா ! ( 2757 ) 
படிக்கு முயர்வான தமிழ்க்கு முதலே ! (3423) 
தமிழ்ச் சொல் அற்புத நாயகனே ! {3714 ) 
பாடிய தமிழ் முதலா ! ( 3815 ) 
வண்டமிழ்ச் சொலும் நாயகா ! (4126 ) 
பாடிய தமிழ் நாதா 1 (3776 ) 


சீரும் சிறப்பும் செறிந்த பழந்தமிழ் நாட்டில் அமைந்த முச்சங்கங் 
களுள் முதலாவதாம் தலைச் சங்கத்தில் இறைனார் முதலியோர் இருந்து செக் 
தமிழை ஆய்ந்து அதன் பெரும்பயனைத் துய்த்தனர் என்பது களவியலுரை 
கூறும் வரலாறு , அச்சங்கத்திருந்த உருத்திர சன்மன் முருகனின் அவ 
தாரம் எனக் கொள்வர் . அப்பெரு மகனே களவியலுக்கு உரை கண்டனன் 
என்பர் . இவ்வாசிரியர் அக்கருத்துக்களுக்கு உடன்பாடுடையவர் என்பதே 
அன்றித் தமிழ்ச் சங்கத்தினைக் கண்ட பெருமையினையும் முருகனுக்குரிமை 
யாக்குகின்றார் . இக்கருத்துக்களுக்கு அரண் செய்யும் பின்வரும் மேற் 
கோள்கள் . 


சங்கத் தமிழ்ப் புலமை கொண்டற் புதச்சொன்னய 

சங்கத்திலுற்ற குரு பர வேளே ! ( 4230 ) 
சங்க மிசைவரு துங்கமிகு கவி தங்கு புலவ ! ( 4232 ) 
சந்த மிகுத்திடு செந்தமிழைப் பகர் 

சங்கமதில் புல மையுளோனே ! ( 4275 ) 
சந்த மிகுத்திடு பைந்தமி ழுக்குயர் 

சங்க மிருத்திய புலவோனே ! (4305 ) 
சங்கத் தமிழ்ப் புலவா ! ( 1345 ) 
சங்கத் தமிழ்ப் புலவர் 

தங்கட் கிசைத்தமிழ் புகல்வாயா ! ( 4401 ) 
சங்கப் புலவர்கள் தங்கட் கிசைபொருள் 

தந்தற் புதமொடு பகர்வாயா ! (4513 ) 


தேறு தமிழ்ப் புல வோர்கள் மனக்களி 

சேரு முதற்பொருள் பகர்வாயா ! ( 4688) 
பொருளுறை தமிழ்க்குப் 

பொருட்சொலு கனிவாயா ! ( 4701 ) 


தோகை மலை 


- இம்முகவுரையின் தொடக்கத்தில் குன்றக்குடி என்பது பாண்டி 
நாட்டில் திருப்பத்தூருக்கருகில் உள்ளதென்றும் அங்கு முருகன் எழுந்தரு 
ளும் வாகனமாகிய மயில் மலைவடிவமாக இருப்பதாகப் புராணம் கூறுகின்ற 
தென்றும் மயில்மலை , தோகைமலை , சிகிமலை , சிகிமேர் முதலிய பெயர்களால் 
இந்நூலாசிரியர் இதனை அழைக்கின்றார் என்றும் குறிக்கப்பட்டது . 


இம்மயின்மலை தமிழ் நாட்டின் தென் பகுதியில் உள்ளது . வடபகுதி 
யில் , தென்னார்க்காடு மாவட்டத்தில் மைலம் என்னும் மயில்மலை விளங்கி 
வருகிறது . ஆண்டும் முருகப் பெருமான் எழுந்தருளியிருந்து அன்பர்க் 
கருள்புரிகின்றார் . நூலாசிரியர் இந்த வடக்கிலுள்ள தோகைமலையாகிய 
மைலத் தினின்றும் வேறு பிரித்துக் காட்டுவதற்காக 


செஞ்சாலி வயற்பொழி லேமிகு 
தென்தோகைமலை " ( 4420 ) 


என்று விளக்கிச் சொல்கின்றார் . இத்தொகுதியில் அமைந்த பாடல்கள் 
எல்லாவற்றிலும் தோகைமலை எனும் தொடர் பெரும்பாலும் பாடல் 
இறுதியில் இடம் பெறுகின்றது . சிற்சில பாடல்களில் முதல்வரியிலோ 
அல்லது இரண்டாவது வரியிலோ அல்லது மூன்றாவது வரியிலோ இத் 
தொடர் இடம்பெறுகின்றது . இங்குத் தோகைமலை பற்றிக் கிடைப்பன 
யாவற்றையும் தொகுத்து விளக்குவதாயின் மிக நீண்டுவிடும் இவ்வுரை 
யாதலின் சில கருத்துக்களை மட்டும் கீழே தருகிறேன் . 


தோகைமலையைச் சுற்றிலும் சீரிய சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன . 
அச் சோலைகளைப் பலபடியாகவும் ஆசிரியர் விளக்குகின்றார் . அவற்றுள் சில : 


தேனலர் பொழில் சூழ் சீர்சேர் சிகிமலை ( 2636 ) 
கனி உதிர் பொழில் நிறை .......... சிகி ( 2633 ) 
கருமுகில் சூழும் உயர்பொழில் மேவும் 

கனசிகி மேரில் வருவேளே ! ( 2664 ) 
கடிகொள் பூமலி பொழில்கள் சூழ்தரு கனசிகாமலை ( 2723 ) 
வீசல ருகுக்கு சோலை மேவிய சிகிப்பொன் மேர் ( 2744 ) 


XXX 


அரித்திரள் பாடும் மலர்ப்பொழில் சூழும் 

அருட்பொலி தோகைமலை (2788 ) 
தடமிகு பொழில் உகுகனமது 

தனில் நிறைசெனல் விளைநேமா ! ( 2874 ) 
மடையில் 

வருகுவ வண்டுண் தெண்மலர் 
மதுவழியுவயல் வளகேமா ! ( 3455 ) 
மடல் முறுக்கவிழ் பொழில் நிறைத்திடு மயின்மலை ( 3473 ) , 
பணைத்த தோகைமலை அருளாளா ! 

நலத்த தோகைமலை வருதேவே ! ( 3491 ) 
வெடித்த பூமி வெளியே கடிப் பலாச மதுவால் 

விளைத்த நேம வளநாடு ( 4001 ) 
தூரி லேழுப லாச மூறுமது 

தோய வேவிளையும் வயல் நேமா ! ( 4003 ) 
கொண்ட மதுநிறை குன்றைமலை ( 4078 ) 
போதைக்கி ழித்தொழுகு தேனுற்ற பூம்பொழிலே 

பூணுற் றுயர்ந்த சிகி (4739 ) 
மேலே காணும் சான்றுகளில் தோகைமலை தோன்றி விளங்கும் நிலப் 
பகுதி நேம நாடு எனவும் வழங்கப்படுவது அறியப்படுகின்றது . 

மயில் மலையின் சிறப்பைக் கூறும் நெறியால் சந்திரன் தவழும் சோலை 
சூழ்ந்தது அம்மலை என்பர் . 


விது தவழ் பொழில் சூழ் சிகிமலை ( 2630 ) 
அந்திமதி தாவுகின்ற பொழில் சூழும் 

அந்தமிகு தோகைமலை ( 2706 ) 
சிகிமலையினைச் சேர்ந்து சூழ்ந்த சோலைகளில் சந்தனமரம் நாவல்மரம் 
வாழைமரம் முதலிய மரங்கள் செழித்தோங்கியிருக்கின்றன என்பர் .. 

சந்த னாவல்சூழ் தண்சிகாமலை ( 2626 ) 
பைங்குலையின் வாழை 

பண்பு செறி நேம நாடு ( 2779 ) 
மலைச்சோலைகளில் திருவிளையாடல்புரியும் மந்திகளின் இயல்புகளை 
அவற்றின் தன்மை விளங்க ஆசிரியர் எடுத்துக் காட்டுகின்றார் . அவற்றுள் சில. 

மந்தியொயி லாயாடு தண்டலைகள் மேனீடு 

மங்குல்தவழ் சீர்தோகைமலை ( 2722) 


xxx / 


மந்திதவு நற்பொழில்கள் 

மண்டு சிகரச் சிகி ( 3960 ) 
மந்தி குதிபோட உதிர்ந்த கனியுளே 

மண்டு ரசமேறிட விளைநேமா ! (4035 ) 
மண்டு பொழிலினின் மந்தி குதியிடு விசையாலே 

கொண்ட மதுநிறை குன்றைமலை (4078 ) 
மலையைச் சுற்றி அழகுற்ற ஆறு ஓடுவதை 

நதிசூழ் சிகிமலை ( 2913 ) 
நதிமிகு குன்றை (3162) 
நதியால் விளை வயலே நிறை 

நலநேமநன் நகர் ( 3460 ) 
எனக் குறிப்பிடுகின்றார் . 
இம் மலையில் உயரிய ஒளிக்கற்கள் பல ஒளி வீசி விளங்குவதை 

குருமணி இலகிய சிகிமலை ( 2767 ) 

வான்மணி அமை தேர்கையின் மலை ( 2873 ) 
என விளக்குகின்றார். 


நேமவள நகரைச் சுற்றிலுமுள்ள வயல் ளளத்தினை 

கயல்குதித்த விசையடித்துக் 

கமுத்திறக்கும் வயல்படைத்த வளநேமா ( 1677 ) 
எனவும் 
நேமநகர் மாளிகை வீதிகள் முதலியன பெற்று விளங்கும் சிறப்பினை 

மாழிகைத்தெழு வீதிசேர் 

மாசிகிக்கிரி ( 2678 ) 
சலதிவளை நேம் வளரு நகர் சூழும் 

தகு சிகி (2771 ) 
மாட மாளிகையர் சூழும் நேம நகர் (2794 ) 
கூட கோபுர விலாச வீதிநிரை 

கூடு தோகைமலை ( 2794 ) 
மாடமதில் சூழவரு மாவுலவு கேமவள 

நகர் (3599 ) 
எனவும் 


xxxil 


மலைகள் பலவற்றுள்ளும் கலைகலத்தனாகிய கந்தக்கடவுள் எழுந்தருளும் 
இம்மலை உயர்ந்தது என்பதனை 


மலையில் உயர் தோகை மாமலை ( 2721 ) 


எனவும் 


இம் மலையினையும் அடியரும் அன்பரும் போற்றி வணங்குகின்றனர் 
என்பதனை 

வட்டவடி வேழுலகு மிக்கபணி யேபுரியும் 

மைப்படி சிகாமலை ( 2729) 
அரக ரென்றுமு னடியர் கும்பிடு 

அழகு தங்கிய சிகி ( 4012 ) 
எனவும் 


. 


தெற்கே இருக்கும் இம்மலை வடக்கில் உள்ள மேருமலை , கயிலைமலை 
ஆகியவற்றினை ஒத்துயர்ந்த சிறப்பினது என்பதனை - - 


கனக கிரியை நிகர் முடியில கியதொரு 

கமழ் சிகி ( 2642 ) 
துதியே மிகு கனகா சலமே நிகர் முடிசேர் 

சுபமாகிய சிகிமாமலை ( 2661 ) 
கனக கிரி மீறு கயிலை மலை நேரு 

சிகி (2872 ) 
வடதிசை மேரை நேரு 

வளர் சிகிமேர் (3809) 
எனவும் இவ்வாசிரியர் கூறுகின்றார் . 

சிவ பெருமான் . 
சிவகுமாரன் ,முருகன் . எனவே முருகனைப் பாராட்டும் ஆசிரியர் சிவ 
பெருமானையும் பார்வதி தேவியாரையும் மிகச் சிறப்பாகப் பாராட்டிச் 
செல்கிறார் . 


சிவபெருமான் மதி சூடிய இறைவனர் என்னும் கருத்தினை 

மதி சூடு வேணி பரமேசர் (2623 ) 
மதி யணி சடா தார் (2637 ) 
மதி சூடிய சடையார் நடமாடிய அரனார் ( 2661)) 


xxxlii 


மதியை யணிந்த சடையார் ( 2670 ) 
வால மதி யணி வேணியர் 

வாச மிலகிய தாதகி புனைவோர் (2694) 
விது தரித்திடு வேணியார் (2740 ) 
மதி தாதகி புனை வேணியர் ( 2746 ) 
கலை மாமதி தாதகி சூடிய 

கருணாநிதி யாகிய நாயகர் (2758 ) 
சீத மதி புனை வேணியர் 
மானை யணி யொரு பாணியர் 

சீர் கொள் நிதி மலை காணியர் ( 2761) 
கூனப் பிறை யணி வேனியர் ( 2814) 
மதியை யணி வேணி ( 2862 ) 
சீத மதி புனைவோர் தேவர் (2863) 
வால மதி சூடிய வாதி னடமாடிய நடராசர் ( 2869 ) 
மதி புரி சடையார் ( 2917 ) 
பா னல நிறைந்த பாரணை இலங்கு மதியே சேர் 

தேனலர் அணிந்த சீர் சடையர் . (3003 ) 
மதி தரித்திடும் சடை முடித்தவர் 

மலை விழைந்தவர் ( 3469) 
சீத மாமதி தேவனார் ( 3631 ) 
கலை மதி தரித்த பரமர் ( 3844 ) 
சோமன் அணி சடையார் (3860 ) 
அந்த மதி யணி செஞ் சடையி னரன் ( 3869) 

திங்களணி சடையார் ( 4197 ) 
என இவ்வாறு விளக்கிச் செல்வர் . 


சிவபெருமான் தேவரைக் கொல்ல வந்த நஞ்சினைக் குடித்து நீலகண்ட 
ராய் அன்பர்க்கு அருள்புரிந்த வரலாற்றினை 

கறை யுலவு கண்டனார் ( 2672 )) 
நஞ்சணி மிடறார் ( 2676 ) 
நஞ்ச மிலகு மிடற்றினார் (2691) 
ஆலந் திகழ் தார் புனை கண்டனார் ( 2741 ) 


Xxxiv 


- 


கறை கெழு மிடறினர் (2978 ) 
கங்குல் மிகு மிடறார் ( 3033 ) 
கறைக் கண்டர் ( 3314 ) 
கடுக் கொள் மிடறான ஈசர் ( 3881 ) 

கண்ட மேவ நஞ்சுண்ட நாயகர் ( 3915 ) 
என மேற் காட்டிய சான்றுகளின் வழிக் காணலாம் . 

நாகம் அஞ்சுதற்குரிய பொருள் . அதன் நஞ்சினைக் குடித்தவன கால 
கண்டன் . ஆகவே நாகத்தினையும் தன் ஆகத்தில் அணிந்து உலகினுள்ள 
பொருள்கள் யாவும் தன் வழி இயங்கும் அன்றித் தான் எப்பொருள் வழியும் 
இயங்குவதில்லை என்ற உண்மையை அறிவுறுத்துகின்றான் என்பதைப் பின் 
வரும் வரிகள் எடுத்துக் காட்டும் . 

சீறு படு நாகம் தேன் கொள் மலர் வேணி ( 2775 ) 
படவ ராவ்ணி வேணி நாயகர் (2800) 
நஞ்சர வணி வேணியர் ( 2806 ) 
படரா வணி சடை நாயகர் பரமேசுரன் ( 2860 ) 
நஞ்சரவு சூடு வேணி நம்பர் ( 2861 ) 
பட அரவு சூடு பரமர் ( 2909 ) 
பட அரவு ஏறு பவள மென் வேணி (2915 ) 
படம் 
புரை 

நாகம் பணிந்திடு நாதர் (3236 ) 
அர வணிந்திடும் அரன் ( 3234 ) 
சின வரா வ்ணி சிவ சடா தான் (3465 ) 
கடிக்கும் அர வேறு சடைப் பரமர் (3917 ) 
அரவு தரித்தவர் பரமர் ( 4161 ) 


பொன்னம்பலம் , வெள்ளியம்பலம் முதலிய மன்றங்களின் நடித்தும் 
இடையறாது உயிர்களிடையே கலந்திருந்து நடித்தும் அணுத்தொறும் 
அணிவினுள் அணுவாய் இருந்து அசைந்தும் நிற்கும் சிவபெருமானின் 
தன்மையைக் கீழ்க்காணுமாறு ஆசிரியர் உரைக்கின்றார் . 

தாதகி புனை வேணியர் தாவி நடி சபேசுரர் ( 2719 ] 
கனக சபைமீது நடனமிடு பாதர் 

கருணை மிகு நாதர் ( 2859 ) 
ஆடிய பாதர் தேவியர் லோலர் ( 2880 ) 


XKXY 


சபை நடன ராசர் (3043 ) 


பாத நடனமாடிய 


பதமென் மலரின் நாயகர் (4147) 
சிற்சபை நடமிடு நாதர் ( 4253 ) 
கனகசபை புகல் நடஞ்செய் கருணையுள பாமர் ( 4259) 
நாடகம் நடத்து தாளினர் (4571 ) 


சிவபெருமானின் ஒப்பற்ற உயர்ந்த தன்மையையும் யாவரும் ஏத்தும் 
சிறப்பினையும் யாவருக்கும் நலஞ்செய்யும் இயல்பினையும் எல்லாவற்றையும் 
அடக்கியாளும் தனித் தன்மையையும் சடை முடிப் பெருமையையும் , பிற 
இயல்புகளையும் கீழ்க் குறித்தவாறு விளக்குவர் இந் நூலாசிரியர் . 


வானவர் தொழும் அரனார் ( 2652 ) 
சங்கரர் ( 2674 , 3422 ) 
பரமர் (2800 ) 
சங்கர சருவேசுவரர் ( 2806 ) 
சித்து விளையாடிய அரனார் ( 2904 ) 
சலத்தை யணி வேணி ( 3077) 
கொன்றை சூடிய செஞ்சடாதரர் ( 3170 ) 
ஆதி பரமேசர் (3184 ) 
கரந்தை கொள் வேணியார் ( 3606 ) 
தேவர் சிவநாதர் ( 3647 ) 
பெருமான் ( 3861 ) 
சங்கர சம்பு ( 3872 ) 
இண்டை யணிந்திடு எம் பரமன் ( 3930 ) 
பகிரதி முடித்த திரிபுர தகனர் பரமர் ( 3954 ) 
நதி சூழ்தரு சடை நாயகர் ( 3983 ) 
முத்தர் (3985 ) 
காபாலி ( 4223 ) 


உமைக்குத் தன் உடலில் ஒரு பாதியைத் தந்த சிவபெருமானின் 
சிறப்பினைக் கீழே காண்க . 


மாதுமை பாகனார் ( 2689 ) 
தேவியர் லோலர் ( 2880 ) 


உமையவள் துணை பெறு கைலையின் 

அரசுயர் இறை ( 2928 ) 
நம்பர் உமை வாலை தேவி நண்பர் ( 3210 ) 

மாதுமை பாகனார் ( 3787 ) 
தன் அருட்கண் பார்வையினால் அடியாரைப் பற்றிப் பழி வாங்கும் 
பற்றென்னும் பாசத்தை அடியோடு அழிப்பவன் அரன் என்பதனை 

பாச நோய்கள் தீரப் 

பார்வை பார்ப்போன் ( 2727 ) 
எனவும் 

பரசு என்னும் ஆயுதத்தினையும் மானினையும் வெண் தலையினை 
யும் கையில் ஏந்தியவர் என்பதனை 


1 ) 


பரசு தன் கரம்தின் அணிந்திடு பரமன் ( 2752) 
மானைத் தரி கர்னார் ( 3557 ) 
வெண் தலை மேவிய செங்கையின் 

நாயகர் (2839 ) 


எனவும் 


1 


திரிபுரத்தில் வாழ்ந்த அரக்கர் மூவரும் சிவனை மதியாதவராய்ச் சிவ 
னடியார்க்கு இன்னல் பல விளைத்தபோது அவர்களை அவர் தம் முப்புரங்க 
ளுடன் சிரித்து எரித்த வரலாற்றினை 

செரு விளைத் திரிபுரம் எரித்தவர் (3035 ) 
புரத்தை எரித்த 

புகழ்ச்சி படைத்த அரனார் ( 3953 ) 
புரமது எரிக்க நகையினை 

விளைத்த புனிதர் ( 4516 ) 
எனவும் 


சிவனார் அணிந்துள்ள உடை முதலியவற்றை 

கடவரை யுரித்த உடையினர் தரித்த 

கமழிதழி யுற்ற சடையார் ( 4165 ) 
தங்கச் சடை யுயர் சங்கக் குழையுள : 

செம்பொற் சடையவர் ( 4215 ) 

உரித்திடும் அதன் புனை உருத்திரர் (4596 ) 
எனவும் , 


Rxxvill 


மதுரை மாநகரத்தில் சிவபெருமான் செய்த திருவிளையாடல்களுள் 
மாணிக்க வாசகருக்காக நரியைக் குதிரை ஆக்கிய திருவிளையாடலினை 


நரித் திரள் மாவென வரவே தான் 

நடத்திய நாயகர் ( 4723 ) 


எனவும் , 


சனகர் முதலிய முனிவர் நால்வரும் கற்றும் அமைதி பெறாதவராகிச் 
சிவபெருமானை நெருங்க அவர் அவர்களுக்கு வாயால் ஏதும் கூறாது வட 
வால மரத்தடியில் அமைதி மூலமாகவும் . கைச் சின்னங்கள் மூலமாகவும் 
ஞானம் பெறுமாறு அருளிய வரலாற்றினை 


சனகாதிபர் பால் உபதேசிகனார் ( 4475 ) 


எனவும் , 


பதஞ்சலி வியாக்கிரர் எனும் இருவோரும் தில்லைத் தலத்தில் இறை 
வனைப் பூசித்து அவன் திருநடனம் கண்டு பிறவிப் பிணி போக்கிய நிகழ்ச்சி 
யினை 


( 


பதஞ்சலி வியாக்கிரர் 

பதந் தொழு சிலாக்கியர் ( 4076 } 
வரிப் புலி தேடு பதப்பா மேசர் { 4338 ) 
கனக மன்றினில் இருவர் கண்டிட் 

களி நடம் புரி பெருமானார் ( 4392 ) 
எனவும் , 

வெண்ணிற விடையின் மேல் எழுந்தருளிக் காட்சி தரும் செந்நிறச் 
சிவபெருமாளை 

விடை யெடுக்கவரு பவளம் உற்ற உடல் 

விமலர் ( 3380 ) 
எனவும் கவிராயர் புகழ்வர் . 


. 


பார்வதியம்மையார் 
சிவபெருமானின் ஒரு பாதியில் அமர்ந்து முருகப் பெருமானைத் தன் 
இருங் கரங்கொண்டு அணைத்து அருமை மகனாக அப்பெருமானை வளர்க்கும் 
அம்பிகையை ஆசிரியர் பல படப் புனைந்து செல்வதை இனிக் காண்போம். 

iy 


xxxviill 


அம்பிகையின் திருநாமங்கள் : 

:: கௌரி ( 2621 ) 
பார்வதி ( 2639 ) 
உமையவள் (2773) ( 2925 ) ( 3399) 
வரைமான் (2849 ) 
நாரணி (2889) 
வாலை , புவனை , திரிபுரை , கௌரி ( 2906 ) 
உமையார் (2937 ) 
ஆதி பரமேசுரி ( 3062 ), ( 3165 ) 
வாலை , கௌமாரி ( 3165 ) 
சங்கரி , யாமளை , கொங்கவிழ் கேசமின் (3687 ) 
வித்தகி ( 4009 ) 
யாமளை , உமை மானாள் (3796 ) 
சங்கரி ( 4197 ) 
அந்தரி , கௌமாரி , சங்கரி , குமாரி , 

அம்பிகை, வராகி (4267) 
உறுப்பு நலம் : 

சூது மிகுத்த தான 

தூய தனப் பெண் மாது உமை (2685 ) 
திலக வாள் நுதல் உமை மினாள் ( 2781 ) 
தோடுலவு காதின் தோகை அபிராமி ( 2910 ) 
கொடியின் இடையான குமரி ( 2963 ) 
கோவை யாகிய வாயி னாளுமை (2986 ) 
குவிமாமுலை உமையாள் 3400 ) 
குடநிகர் முலையாள் குமரி (3435 ) 
கயலே நிகர் விழிமாதுமை கௌரி ( 3464 

தோகைச் சிகி உமையாள் - (3558 ) , 
நடை நலம் 

அன நடையின் மாது தேவி 

அரிய கௌமாரியாள் (2659 ) 
அன நடம் பயில் அழகு சுந்தரி ( 2669) 


. 


அன நடையின் மாது 

அழகு திகழ் தேவி ( 2680 ) 

அன நடம் பயில் அழகு சுந்தரி ( 3159 ) 
மொழி நலம் : 

பாலை நிகர் மொழியார் 

பாவை உமை ( 2686 ) 
பானல மிகுந்த தேன் மொழி பகர்ந்த 

பார்வதி ( 2732 ) 
கரும்பு போல மொழி சிறந்த தேவி உமை ( 2918 ) 
குயிலாகிய மொழியாள் ( 3400 ) 


மகளிருள் உயர்ந்த தன்மை : 

மாதர சான தேவி ( 2804 ) 
மாதரசி உமையாள் ( 2970 ) 


திருமாலின் சோதரி : 

சீதர ருடை சோதரி (2969) 


சிவன் ஒரு பாதியில் அமர்ந்த அன்னை : 

அரனாருட ஒரு பாதி கொள் அனை மாதுமை ( 3072) 
அந்தி மதிசூடும் அம்பிகை மின்மாது ( 3185 ) 
நீறு புனை நாத னார் தன் 

நீலி யபிராமியாள் ( 3697 ) 
பாதி மதி தரித்த பாவை உமை ( 3820 ) 


ஒளி மயமாகிய உயர்வு : 

சோதி உமை ( 2802 ) 


உலகைக் காக்கும் உயர்ந்தவள் : 

அகிலம் முழுவதும் அருளும் உமையவள் ( 2714 ) 


வி நாயகர் 


முருகனுக்கு முன் பிறந்த இவர் மூத்த பிள்ளையார் என்று போற்றப் 
படுபவர். யானை முகமும், மதம் ஒழுகும் கன்னமும், மீண்ட மருப்பும் , 


xl 


அழகிய சிறு கண்களும் , அசையும் செவிகளும் , வடக் கயிற்றினையும் பானை 
வயிற்றினையும் பெற்ற இப் பெருமானைப் புலவர் கீழ்க் கண்டவாறு பாராட்டு 
கின்றார் . 


விநாயகர் : 


கட்மதத்திடு இருமருப்புயர் களிறு ( 2641 ) 
பிறை நிகர்த்திடு இருமருப்புள - - 

பிளிறு மதக்களிறு ( 2649 ) 
கவள மதமீறு சிறுகண் வளர்கோடு களிறு ( 2747 ) 
கடமத மொழுகிய அசையிரு செவியுள கரிமுகர் ( 2773 ) 
கடம் பொழியானை ( 2810 ) 
மதகரியாகிய வதனர் ( 2832 ) 
மத அருவி ஒழுகியசை, ஒருகை கொளும் மலையுருவின் 

மகிழவரு துணைவன் ( 2842 ) 
கடமாமுகர் ( 2860 ) , ( 3216 ) 
மதங்கொளு கயமா ( 2877 ) 
கடகரி ( 2881 ), 3181 ) , ( 3529 ) 
ஆனைமுகர் ( 2919 ) 
மதசல மொழுகிய மணியொலி நிறைகரி ( 2926 ) 
கரிமுகவோர் ( 3118 ) 
கடமதக் கனகளிறு ( 3128 ) 
தந்திமுக நாயகர் . ( 3135 ) 
கடமிலகு களிறார் ( 3189 ) 
கடகரி நாதர் ( 3235) 
அத்திமுக நாயகர் ( 3287 ) 
கடமத வாரணனார் (3310 ) 
வடம்புரி ஆனை ( 3509 ) 
தந்தி முகத்தினர் ( 3554) 
பானை வயிற்றினர் ஆனை முகத்தினர் 

பாதி மருப்பினர் ( 3713) 
கடகரி முகத்தர் வயிறது பெருத்த 
கடையொரு மருப்பர் (3719) 


- 


கடகரி முகத்த ஓரெயிறு படைத்த 

கனமிகை கரத்தர் (3755 ) 
தந்தி யணிமுகர் தொந்தி வயிறினர் ( 3919 ) 
கடகரி முகத்தர் ( 3920 ) 
கடகரியின் முகனார் (3924 )) 
கடம்புரி யானையார் ( 3933 ) 
தந்தி முகத்தினர் தொந்தி வயிற்றினர் ( 3949 ) 


திருமால் 


திருமால் பெற்றெடுத்த செல்வியர் இருவர் ; அவர்கள் முருகனை 
மணக்க விரும்பிச் சரவணப் பொய்கைக் கரையில் தவமிருந்தனர் . அவர்கள் 
ஒற்றுமையைக் கண்டு மகிழ்ந்த கண்ணுதலோன் திருமகன் அவர்கள் முன் 
தோன்றி யருளி அவர்கள் எண்ணம் அறிந்து அவர்களுள் ஒருத்தியை 
வானுலகத்தில் இந்திரனிடத்தில் வளருமாறும் மற்றவளை மண்ணுலகத்தில் 
வளருமாறும் கட்டளை இட்டனன் . முன்னவள் தேவசேனை . பின்னவள் 
வள்ளியம்மை . சூரபதுமனை வென்றவுடன் முருகன் தேவசேனையை மணந் 
தனன் ; அடுத்து வள்ளியைத் திருமணம் புரிந்து கொண்டனன் . இவ்விரு 
வரும் திருமாலின் மக்களாகவே திருமால் முருகனுக்கு மாமன் ஆவன் . 
ஆதலின் அருணகிரியார் வள்ளியைக் களவில் மணந்த முருகனைச் செம்மால் 
மகளைத் திருடும் திருடன் , பெம்மான் முருகன் பிறவான் இறவான் 
என்றனர் . கூறிவந்த இவ்வரலாறு கந்தபுராணத்தில் காணப்படுவது . மாம 
னாகிய திருமாலை இந்நூலாசிரியர் சிவபெருமான் , உமையம்மை , விநாயகர் 
ஆகியோரைப் புகழ்ந்தது போலவே கீழ்வருமாறு சிறப்பித்திருக்கின்றார் . 


பெரும் பெயர்த் திருமால் : 

நாரணர் ( 3133 ) 
அச்சுதன் ( 3911 ) 
திருமால் ( 4046 ) 
பருத்தினில் ஏறு நாதர் ( 2936 ) 
சீதரன் எனும் மால் ( 2968 ) 


சங்கேந்திய திருக்கரத்தினர் : 

நந்தணி கர மாயவன் (3132 ) 
சங்க பாணி (3212 ) 


கந்த மேயணி செங்கை மாயவன் ( 3887 ) 

சங்கை எடுத்த விறலார் ( 3989 ) 
பைந்தமிழ்ப் பின் சென்ற பச்சைப் பசுங் கொண்டல் : 

பைந்துளை அலங்கல் புனைவோர் 
பைந்தமிழை என்று முகந்தோர் 

பங்கச மின் மங்கை விறலார் ( 4312 ) 
துளவணிந்த தூயோன் : 

நறுந்துளப மாயனார் ( 3878 ) 
கமழ்துளை மார்பன் ( 2765 ) 

விரைத்துளை சூடிய செயப்படு மாதவன் (2793 ) 
யானை காத்த அரியன் : 

ஆனை யழைக்கு முனேவரு அச்சுதனார் ( 3806 ) 
கடக்களிறு கூவவேயக் 

கணத்தில் வரு மாயனார் (3810) 


சிவா மயக்கிய செம்மல் : 


கங்கை தரித்த சடையார் 

கண்டு மயக்கு விறலார் ( 3531 ) 


கருணைக் கடலாயோன் ! 

கருணையுள துளவர் (3346 ) 


கருநிறக் கடவுள் : 

கரிய நிறமான கடவுள் (3293 ) 
கருப்பு நிற மாயன் ( 3368) 
கருமேகமென் நிறமால் ( 2799 ) 


பரற்கடல் துயின்ற பரமர் : 

ஆழியிற் றுயில் மாயனார் (2768 ) 
அலையாழியிலே துயில் மால் ( 2758 
கடல் துயில் மாயன் ( 2765 ) 
திரைமீதர வணையார் துயில் செயுமால் ( 2849) 


1 


xliii 
திருமகள் கேள்வன் : 

தேனலர் மலர் மகளாள் சீரொடு புணர் விறலார் ( 2639 ) 
வனச மலர்மீது 

வாழும் மடமயிலி மேவுநாதன் ( 2659 ) 
வனச மண்டப வனிதை பங்கர் ( 2669 ) 
திருக்கிளர் மார்பினார் ( 2667 ) 
வனச மலர்மீது வளரும் மடமாது புணர் மாயோன் ( 2680 ) 
மருவார் மலர்மான் மகிழ்மா யவனார் (2718 ) 
வனச லெட்சுமி வாசனார் ( 2740 ) 
வனச மண்டப வனிதை அன்பர் (2783 ) 
பொதிதாதவிழ் தாமரை மேவிய 

பொருவேல் விழியாள் புணர் மாயோன் ( 2803 ) 
வனச மலர் மாதினாள் மருவு புய மாயனார் . ( 2865 ) 
வனச மாமலர் வனிதை சேர்விறல் ( 2993 ) . 


கிருட்டிணன் ஆன தேவன் : 

மருதடர்த்தவர் கனியுதிர்த்தவர் (2999) 
அரவின் நடித்த அழகிய வித்தன் ( 3367 ) 
கனகனாருடல் கிழிய வேயடு கரிய மாயவன் ( 3504 ) 
ததியே யுணு விறலார் ( 3552 ) 
கஞ்சன் மாழ்கிட வேசெய் கங்குல் மேனியனார் (3564 ) 
மாம னாரொடு போரதே செயும் மாயனார் ( 4019 ) 
பினையணி தோளன் ( 2664 ) 
துட்டாவி லே நடன மிட்டுவிளை யாடவலர் 

துப் பிதழின் மேவு விறல் (2729) 
கஞ்சனையுடல் கீறிய கங்குல் நிறமால் ( 2912 ) 
ததிவாயினர் ( 2913 ) 
ததியுறை வாயன் . ( 3487 ) 
பஞ்சவர் சகாய பண்பின் விறல் மாயன் ( 4424 ) 


zliy 


சானகி மணந்த சாமி : 

சானகி புணர் கார்நிற விறல் ( 2999 ) 
சனகன் மயில் நாதர் ( 3094 ) 
சானகி மணவாளனார் ( 2646 ) , ( 3127 ) 
மடமயில் சானகி மருவிய ராகவன் ( 3598 ) 
சானகி சிறையெடுத்த 

தானவன் விழ அடித்த ரெகுராமன் ( 3883 ) 
வலுத்த ராவணன் குலத்தர் சேனைகள் 

மடிந்து வீழிட அடுமாயோன் ( 3955 ) 
சானகி மணந்த நீலநிற விண்டு (4037 ) 
ஒருமுனி பின்பு தொடாவரு மார்பு 

கு 

வமிசம் வருமாயோன் ( 4218 ) 
சானகி நாதனார் ( 2653 ) 
சானகி மாது தான் மகிழ் மாயன் ( 2755 ) 
சானகி புணர் மாயோன் ( 2709 ) 
வஞ்சக ராவணன்மேல் மண்டிய போர்புரிமால் ( 2830 ) 
சானகி தனக்கு மாலைகள் தரித்த சாமி ( 2841 ) 
செனகன் மகளோடு மடவி னினி தூடு 

திரியும் ரெகுராமன் ( 2859 ) 
கூர்கொள் கணைவிறல் மாயனார் ( 2954) 
சிலைதின முறித்துச் சனகியை மணந்த திருவிறல் ( 4445 ) 


தேவசேனை 


என 


முருகன் மணந்த மனைவியர் இருவருள் ஒருத்தி தேவசேனை . இப் 
பெருமாட்டியை ஆசிரியர் துரைமகள் எனவும் இந்திரன் திருமகள் 
வும் இனிய மொழியினைப் பேசுபவள் எனவும் பாராட்டுவதைக் காண்க . 

தருநாயகனார் மாது ( 2668 ) 
திருமடந்தையின் நிகரி லன்புடன் திகழு குஞ்சரி ( 2666 ) 
தருமினாள் ( 2675 ) 
துரைமகள் (2747 ), ( 2922 ), (3002 ), (3251), ( 3252) 
வச்சிரதான் மாமகள் (2952) 


1 


துரைமகள் தெய்வானை (3043) 
வானர சன்மாது ( 3275 ), ( 3457 ) 
துடிக்கு நிகரிடையாள் துரைக்கொடி ( 3376 ) 
வானவ ராசன் மாது ( 3437 ) 
மகளறு புரிவானவன் மகள் ( 3477 ) 
வானவர் மகள் ( 3486) 
மகத்தே புரிபவன் மகள் ( 3502) 
மக நூறுசெய் அமரேசனின் மகவாள் ( 3817 ) 
துடிக்கிசைத்த நூலின் இடையாள் துரைப்பெண் ( 3879 ) 
குஞ்சரி ( 4006 ), ( 4040 ). 
கொஞ்சு கிளியினை யஞ்ச மொழிபயில் குஞ்சரி மயிலி ( 4008 ) 
அமார்க் கிறை தரு மகள் ( 4404) 
குலிசன் மகள் ( 4544 ) 
துரைப் பெண் ( 4769) 


வள்ளியம்மையார் 


முருகன் பழந்தமிழர் ஐந்திணை நெறி வழி மணந்த பெருமாட்டி வள்ளி 
அம்மை ஆவர் . இவர் திருமாலின் மகளாய் முன்னிருந்து பின்னர் மான் 
மகளாய்த் தோன்றியவர் என்பது முன்னர் உரைக்கப்பட்டது . 

முருகனுக்கும் வள்ளியம்மைக்கும் நடந்த திருமண அமைப்பினைக் கந்த 
புராணத்தில் காண்க. இக் கவிதைத் தொகுதியின் நூலாசிரியராகிய கவி 
ராயர் அவர்கள் தாம் பாடியுள்ள பாடல்களில் பெரும்பாலான இடத்தில் 
வள்ளியம்மையைச் சுட்டிச் சொல்கின்றனர் . இவ்வம்மையைக் கானக மாது 
எனவும் , வேட மகள் எனவும் , குறமயில் எனவும் , புனமாது எனவும் , 
வன மயில் எனவும் , வன மகள் எனவும் , வேடிச்சி எனவும் கூறுவர் . 


அம்மையின் அழகினைப் பலவாறும் வருணிக்கின்றார் . 

பெருமாட்டியின் மொழி யினிமையை எடுத்து விளக்குகின்றார் . 
தேனும் பாகும் ஒத்த மொழி அவர் தாம் பேசும் மொழி என்பர் . 

அம்மையார் வளர்ந்த குடி வேடர் குடி . அக்குடியினையே அவருக்கு 
பிறப்புரிமை யாக்கி அக்குடியினைப் பலவாறும் புகழ்ந்து செல்வர் . 


xy 
முதல்வி என இவ்வம்மையைக் குறிக்கும் இவ்வாசிரியர் இவ்வம்மையின் 
கதிர் விரிக்கும் கருமேனி யழகில் கலந்து பாடுகின்றார் . 

அருள் மடையாய்த் திகழும் அம்மையின் விழிகளைப் பெண்மான் 
விழிக்கு உவமை கூறி உவகை கொள்கின்றார் . காட்டில் வாழ் மயிலும் வெட் 
கும் அம்மையின் சாயல் சிறப்பிளைச் செந்தமிழில் நாவாரப் பாடுகின்றார் . 

சமமாகக் கூறுதற்குரியார் ஒருவருமிலாது உயர்ந்த அம்மையின் கூந்த 
லினையும், தோளினையும் , முகத்திளையும் , தனத்தினையும் , வடிவினை 
யும் , நிறத்தினையும் , கற்பிளையும் , இதழினையும் , மாதர் அரசாம் 
தன்மையினையும் , கொடியிடையிளையும் , குயில் மொழியினையும் 
பாடும் நெறியினைக் காண்க . 


வடிவுபெறு வேடமாது ( 2629 ) 
மதுரிதமொழியாள் குழையடர் விழியாள் 

மணமலி மலர்மா லிகைபுனை குழலாள் 
பதுமென முகைபோல் திரளிணை முலையாள் 

பணியணி குறமர்ன் ( 2630 ) 
வடம்புனை மார்பின் 

மடந்தை பொன் வேடர் மகள் ( 2633 ) 
வனத்தில் வந்திடு வேட நாயகி ( 2634 ) 
பனிபடு பொழில் மடமயில் ( 2633 ) 
மடமயில் குறமகள் ( 2641) 
அன நடை பயில்பவள் குறவர்கள் குலமயில் ( 2642 ) 
இருணறைகொள் கேசமான் இனியகுற மாதினாள் ( 2643 ) 
கானவர்கள் குல மாதினாள் ( 2646 ) 
கொண்டல் போல்வளர் குழலாள் 

கொஞ்சுமா மொழி குறமான் ( 2647 ) 
ஒருதியு நிகர்க்க முடியா 

உயர் குற மடப்பெண் (2648 ) 
குடமிணைத்தயிரு தனமிகுத்ததொரு 

குறமயில் ( 2650) 
கானமின் (2652 ) 
கானக மாது (2653 ) 
வனமகள் ( 2654 ) 
மடமயில் வேடமகள் ( 2555 ) 


. 


( 2656) 


ixlvü 
மாது குறத்தி ( 2657 ) : 
கொஞ்சிய கிளிமொழி மாதினாள் ( 2658 ) 
வடிவுள குறமான் ( 2662 ) 
மாதர சான தேவி ( 2663 ) 
குடமிணைத்திடு தனமயிற்கொடி குறமகள் ( 2665 ) 
கொந்து செறி தண்டலைமின் ( 2671 ) 
தண்டலை மாது ( 2674 ) 
பாவை நற்குற மாதினார் ( 2678 ) 
குடிசினில் வாழு தேவி குறமயில் ( 2679 ) 
புனமாது ( 2682 ) 
காவினில் வளர் மாதினாள் ( 2683 ) 
மதுரித மொழிச்சி வடிவுள குறத்தி ( 2684 ) 
மாலையணி குழலாள் மாதுகுற மயிலாள் ( 2686 ) 
துங்க மிகுத்த வேடர்மகள் ( 2687 ) 
மதுமலர் தரித்த 

வளர்குழல் குறத்தி ( 2692 ) 
இனிதான தேனை நிகரான கூறல் 

எழில் வேடர்மாது ( 2693 ) 
ஏலமிகு குழல் மாதினாள் 

ஏர்கொள் குறமடமான் ( 2694 ) 
மந்தி குகிபோடும் அண்டர் விளையாட 

மண்டு பொழில் வாழும் மயிலாமோர் 
பந்திணைய தான கொங்கை மிகமீறு 

பங்கசமின் வேடர் மகள் ( 2706 ) 
கானக மடமானாள் , (2709 ) 
கனிபோலும் வாயள் கமழ்கேச வேடுவி ( 2711) 
பந்து போலு முலை 

பாவை வேடமகள் ( 2712 ) 
மயிலா கியசாயல் 

மடமாதினாள் வேடர் மகள் ( 2713 ) 
பெருத்த முழு முலையாள் 
பிணைக்கி நேர்விழி மடமானாள் 

ஒருத்தி வேடமகள் (2715 ) 


) 

xril 
குறமயில் ( 2731 ) 
கான மயிலினாள் ( 2731 ) 
சூதுநிகரான தூயமுலை வேடர் மகள் ( 2735 ) 
கானவர் தரும் மானாள் ( 2738 )) 
கோலம் புனை வேடுவர் மங்கையாள் ( 2741 ) 
குடிவிளங்கிய எயினர் பைங்கொடி 

குறமடந்தை ( 2751 ) 
மாது குறமான் (2776 ) 
வனமயில் ( 2777 ) 
செங்குமுத வாபின் மாது 

செந்திருவை நேரும் வேடர்மகள் ( 2779 ) 
அனநடம்பயில் அழகுகொண்டிடு குறமானாள் ( 2783 ) 
வடிவுதங்கிய குறமடந்தை (2789 ) 
கானவர் குறமயிலாள் ( 2790 ) 
குடமாகிய தன நாயகி குறமாது ( 2791 ) 
சாதியில் உயர்ந்த வேடுவர் குழந்தை ( 2802 ) 
காதல்கொள் வேடமாது ( 2804 ) 
பஞ்சினு மெலிதாகிய அஞ்சிறையன நேர் நடை 
மெலுக்குள ரூப மடக்கொடியான 

விரைக்குழல் வேடர் மகள் ( 2845 ) 
அருமையாகிய அழகுவேடமின் ( 2852) 
வஞ்சி நிக ரிடையாள் 

மங்கு றவழ்குழலாள் குறமானாள் ( 2854 ) 
வடித்த பால் மொழியாள் 

மருக்குலவு குழலாள் குறமானாள் ( 2825 ) 
காதலியாகிய காரிகை வேடமின் ( 2858 ) 
புனமயிலி வேடர்மகள் ( 2359 ) 
கொஞ்சுகிளி யானதேவி 

கொண்டனிறை கேசவேடர் மகள் ( 2861 ) 
வாரணி முலையாள் வாழ்குற மடமான் ( 2889) 
வடிவியான குறமயில் ( 2890) 


குயின் மொழிக் குறமானாள் (2903 ) 
வடம்புனையும் முலையாள் 

மனங்குலவு குறமான் (2914 ) 
திருத்திகழ் பி 

தினைப்புன மாது ( 2916 ) 
கண்டை போல்விழி 

மங்கை வேடமின் ( 2921 ) 
வேடுவர் பூப்புரி குழல்மாது ( 2924 ) 
தடமிகு சோலை தனில்வளர் மாது ( 2930 ) 
குடியிலங்கிய குறமடந்தை ( 2933 ) 
கரிய வேடுவர் அருளுநாயகி . ( 2946 ) 
வனமகள் ( 2948 ) 
வேய் நிகர்ந்திடு தோளி தண்டலை 

வேடமங்கை ( 2956) 
எவன மிஞ்சிய குறமடந்தை (2965 ) 
கோதுகிளி மொழியாள் 

சோலை கனி இதழாள் ( 2988 ) 
திருந்திய ரூபம் 

சிறந்திடு வேடர்மகள் (2991 ) 
குறமயில் ( 2992 ) 
கானக மயில் (2999 ) 
மோகன வனமான் (8000 ) 
காருக் கிசைத்த குழலாள் 

கானகக் குறப்பெண் மடமான் (3008 ) 
வடிவு தங்கிய குறமடந்தை (3007 ) 
கச்சுமேவு தனத்து நாயகி 

கற்பி னீடு குறத்தி ( 3049 ) 
இடைகொடிக்குமரி 

இனிய மைக்குறமின் ( 3050 ) 
குடிலில் வாழ்குற மயிலி ( 3106 ) 
கருமேனியான கனவேடர் மாது ( 3119 ) 
சுதியுள வண்டுகள் சுழல்பொழில் மங்கை ( 3162) 


ஓவியங்க ராகிய வடி வோர் குற்மயில் (3203 ) 
சந்திரமுக வேடர் தங்கொடி (3345 ) 
முருகார் மலர் முடிவேடமின் ( 3374 ) 
மடமாமயில் எனவே வரு மறமான் (3458 ) 
புயலே நிகர் குழலாள் வளர் 

புன நாயகி ( 3464) 
முகமதி மீறு குால்குயிலான 

முதல்வியளாகும் மறமானாள் ( 3472) 
உருப்பொலி வேடர் மாது (3494 ) 
வடித்த பாகுமொழி 

மயிற்பெண் வேடமகள் (3508) 
தகாமணி குழலாள் சரசி குறமயிலாள் ( 3569 ) 
வித்துருமத்தை நிகர்த்த நிறத்தினள்.... மெய்க்கொடி ( 3639 ) 
கற்புயர் மெய்க்கொடி ( 3654 ) 
வேடிச்சி (3846 ) 
மாதர சாய்வரு வேடமினாள் (3932) 
வடிவுள வேடமாது ( 3963 ) 
காதல்விளை வேடமாது (3964) 
குருக்கி னலரான சிவத்த இதழ்மாது 

குறத்தி ( 4240 ) | 


கற்பில் உயர்மாதர் இருவர் 
ஆசிரியர் தேவசேனை , வள்ளியம்மையார் ஆகிய இருவரோடும் அமைந்த 
முருகனைப் பாராட்டும்போது தனித்தனியே தேவ சேனை அம்மையையும் , 
வள்ளி அம்மையையும் , முருகனோடு சேர்த்துப் பாடி நிகழ்வர் . மிக 

அருமை 
யாகச் சில பாடல்களில் அவ்விருவரொடும் கலந்து காட்சியளிக்கும் கந்த 
வேளை சொல்லில் எழுதித் துயர் போக்கி மகிழ்வர் . அவ்வண்ணம் அமைக் 


தவை சில . 


துவள மிடைவேடு வியைய ருமையோடு 

துரைமகளைமேவு புயசீலா ! ( 2747) 
சுகமொழி மாது குறமகளோடுந் 

துரைமகளோடு மணைதோளா ! ( 2749) 


11 


தனகிரியின் மாது 

தருவில் வளர்மாது புணர்தோளா ! (2932 ) 
வானவன் மடந்தை யோடும் 

வாழ்புன மடந்தை யோடும் அணைதோளா ! ( 3413 ) 
சுகமிகுந்தலீலை புரி குறத்தியாசை 

துரை மகட்கு மாலை யணிநாதா ! (3943 ) 
சுகர சொல் போலு கரிய வேடமயில் 

துரையின் மாது புணர் புயநாதா ! ( 4146 ) 
கயலார்விழி இருமாதர்கள் கணவா ! ( 4410 ) 
இருவரன்பி னொடு மருவு மம்புயவ ( 4477 ) 


ஆசிரியர் கவிராயர் 
இந்நூலாசிரியர் இப்பாடல்களைப் பாடுதற்குக் காரணத்தினை இம்முன் 
னுரையின் முதல் பகுதியில் ஊகித் தெழுதினேன் . இவர் தீராத கொடிய 
வயிற்று வலியால் மிகத் துன்புற்றவர் என்பதை அவர் பாடியுள்ள பாடல் 
களே நமக்கு அறிவிக்கின்றன . 

உந்தி வரு நோயை ( 3345 ) 
குடலெடுத்த வயிறு வலியை அற்றுவிடு ( 3690 ) 

அடியேன் வயிற்றில் வருநோய் அகற்ற ( 3743 ) 
. இக்கொடிய நோய் , சூலை நோயாக இருத்தல் வேண்டும் ; குடரினை 
முறுக்கிக் கொல்வது போன்ற பெருந்துயரினை ஆசிரியருக்குத் தந்திருத்தல் 
வேண்டும் ; உண்ண முடியாமலும் எச்செயலும் செய்ய முடியாமலும் உட 
லிளைத்து அவர் துன்புற்றிருத்தல் வேண்டும் . தான் சீரழிந்து போவது 
நன்றோ என இவர் வினாவுவதால் இவற்றை நாம் அறியமுடிகின்றது . 

தேகபிணி வருநோயால் சீரழிவ திதுவாழ்வா ( 3676 ) 
இத்துயர் விடுதலைக்காகவும் முருகனை எண்ணி நெஞ்சுருகியவர் கவிராயர் . 
இத்துன்பத்தினை வேறோரிடத்தில் மேலும் தெளிவு படுத்துகின்றார் . 

திருநாவுக்கரசு நாயனர் நடுநாட்டில் பிறந்தவர் . சிறந்த சிவநெறிச் 
செல்வர் ; ஆயினும் இறைவனருள் கிட்டாத காரணத்தினால் புறமதம் புகுந்து 
பெரிய ராயினர் . அவர் தம் தமக்கை திலகவதியார் தம்முடைய தம்பியார் 
மதிசூடியை மறந்த மதி கெட்ட செயலை நினைந்து மனம் வருந்தித் தாம் 
வணங்கி வந்த திருவதிகைச் சிவபெருமானிடத்தில் முறையிட்டார். 
தோடுலவு காதுடைய சோமனணி ஏந்தல் அம்மையின் குறையினைக் களையத் 


திருநாவுக்கரசுக்குத் தீராத வயிற்று வலியை அருள்புரிந்தார் . வலியால் 
நொந்த வாகீசர் எம்மருந்தாலும் மந்திரத்தாலும் அந்நோய் தீராதது அறிந்து 
பாயுடையையும் பிலியையும் நீக்கித் தமக்கை வாழிடத்தினைச் சேர்ந்தார் . 


1 ) 


வந்த தம்பிக்குத் திருநீறளித்துச் சிவனிடம் முறையிடுமாறு திலகவதி 
யார் கூறினர் . தம்மை வாட்டும் கொடிய வயிற்றுப் பிணியைப் போக்கு 
மாறு சிவனை அவர் வேண்டினர் . திருவருள் அவர் தீ நோயைப் போக்கியது . 
இந்நிகழ்ச்சியை இவ்வாசிரியர் முருகனுக்கு நினைவூட்டுகின்றார் . 

அப்ப சாமிக ணோயெ லாம்முனம் 

அத்து வீழிட வேசெய் . தாரது - அறியாயோ ? 
இப்ப நாயினேன் நோயெ லாமினி 
இற்று வீழிட வேசெய் வாய்குரு - பரவேளே ! (2879 ) 


. 


இத்தீநோயும் பிற துன்பமும் இவர் உடலைப் பெரிதும் வாட்டிய 
செய்தியினைப் பின்வருமாறு கூறிச் செல்வர் . 


தீவினை யதனாலே உடல்வரு நோய் ( 2743 ) 
யானனி யாய நோயில் 

ஆழ்ந்துவி டாதுவேண தருளாயோ ? ( 2766 ) 
உடலினில் வருதுயர் பொடிபட அருள்புரி. ( 2773 ) 
வருத்த மேசெயு நோயை 

மறுத்து வீழிட மேன்மை அருளாயோ ? ( 2939 ) 
வருந்திய நோயை மடிந்திட வேண தருளாயோ ? ( 2991 ) 
வருத்த நோய் தவிர். ( 3004 ) 
வருத்து துயர் தீர ........ வருவாயே . ( 3008) 
உடல்வரு துயர் தனை உடன்வில கிட அருள் . ( 3095 ) 
எனதுடைய நோய்கள் தீரிட் (3265 ) 
வந்த நோய் தவிர் ( 3268 ) 
எனது துயர் தீர ( 3272 ), (3206 ) 
பாவியான எளியேன் 

பார நோயை இனிநீ தவிராயோ ? ( 3317 ) 
உடல்படு கோயை ஓட உடனருள் செய்க ( 3333 ) 
நோவி னாலையே மேனி வாடியே நோகலாகுமோ ? ( 3350 ) 
கருகி நோயினில் மெலிய பாதருள் (3425) 


உடலில்வரு நோயை அழிவுபட நாளும் 

உனது தய வாலும் அடுவாயோ ? (3497) 
உடம்புள நோயை மாய 

உளங்கனி வாக வேண தருளாயோ ? ( 3606) 
i 

எந்தன் வியாதி தீர........... வருவாயே ( 3723 ) 
நோயினால் மேனி வாடியதும் ( 3350 ) கருநிறமாகி உடல் மெலிந்ததும் 
(3425 ) பருத்து வலுத்துத் துன்புறுத்தும் பாரநோயாக அந்நோய் . ஆகி 
பதும் மேல் காட்டிய சான்றுகளினால் விளக்கமுறும் . 

உடல் நோய் உள்ளத்துயருக்கு வித்து . உடல் நலக்கேடு நெஞ்சினை 
வாட்டுவது இயற்கை. ஆகவே ஆசிரியர் தம் முள்ளம்படும் துன்பத்தினை 
இடையறாது பேசுகின்றார் . 

மனத்தில் வந்திடு நோய்கள் தீரிட ( 2634 ) 
மனதில் வரு நோய்கள் தீர வரமருள்வை ( 2659 ) 
மனத்தின் மீறிய வருத்தம் ஓடிட ( 2673 ) 
நெஞ்சகம் அடு நோய் தவிர் ( 2676 ) 
மனதில் வரும் நோயை 

மடியவரம் யாவும் அருளாயோ ? ( 2680 ) 
மன்தினில் வருதுயர் 

மடிபட அருள்புரி . ( 2778 ) 
எந்தன் மனதினில் வந்த துயர்தனை 

என்று அகலிட அருள்வாயோ ? ( 2801 ) 
மனத்தில் வருதுயர் தீரிட ( 3017 ) 
மனத்தில் உற்றிடு துயாம் அற்றிட ( 3022 ) 
மனதினில் உறை துயர் தொலைவிட (3078) 
மனதினுறு நோயை (3175 ) 
மனதிலுள மாசு தீரிட ( 3265 ) 
மனதுள துயர் அது விலகிட (3267 ) 
நெஞ்ச நோய் தவிர் ( 3282 ) 
மனதில்வரு நோயை அகலிடவும் (3284) 
மனநோய் தவிராய் ( 3311 ) 


liv 


நெஞ்சினின் நோய் தவிர் (3492 ) 
மனத்திலுறு நோயை 

மடியவர மேசெய் ( 3500 ) 
மனத்தில் தோய்ந்து துன்புறுத்திய துன்பத்தினை ஆசிரியர் நோய் 
எனவும் வருத்தம் எனவும் துயரம் எனவும் கூறுவதைக் காண்க . 


. 


; 


கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் , ஒண் 
டொடி கண்ணே யுள எனத் திருவள்ளுவர் கூறினர் . அன்றியும் , தற்காத் 
துத் தற்கொண்டாற் பேணித் தகை சான்ற , சொற் காத்துச் சோர்விலாள் 
பெண் எனவும் பெண்மையைப் பாராட்டுவார் . இவ்வாசிரியர் , 


அப் பெண்மையைப் பற்றி 

“ இருவகை மனத்து மறிபடு குணத்து 
இசைவில மடப்பெண் ” 

( 4535 ) 
என்கிறார் . இவ்வளவு முரண்பட இவ்வாசிரியர் பேசுவது தக்கதோ என்பது 
ஆராய்தற்குரியது . 

இவ்வாசிரியர் நல்லதொரு மகளை மணந்து மக்களைப் பெற்று இல் 
லறத்தில் வாழ்ந்த இயல்பினர் என்பது 


| 


கட்டிய மனையினில் உற்றிடு மனைவியர் 

கத்திய புதல்வர்கள் - இவையாமோர் 

கட்டிய வலையினுள் பட்டிடும் எனை ( 4315 ) 
எனும் அவர் வாக்கினால் தெளிவாகும் . பற்றினை அறுத்து முருகனாகிய 
உத்தமனின் திருவடிகளில் தன்னைச் சேர்க்க வேண்டும் எனும் நினைவும் 
முயற்சியும் இவரிடத்தில் வளர்ந்து வந்த காரணத்தினால் புதல்வர்களைக் 
கத்திய புதல்வர்கள் எனவும் இல்லற இன்ப வீட்டினைக் கட்டிய வலை 
எனவும் குறிக்கின்றார் என்று எண்ணவேண்டியிருக்கின்றது . மண்ணையும் 
பொன்னையும் வெறுப்பதால் பற்றினை முற்றத் துறந்து விடுதல் இயலும் 
என்று வளர்ந்து வந்த கொள்கையில் இவர் ஊறிவிட்டார் . தாம் வணங்கும் 
முருகப் பெருமானைக் ‘ காதலி குறமின் அணைதுரை எனவும் துரை 
மகள் நாதன் எனவும் போற்றும் உள்ளம் இவரிடத்திலிருத்தலையும் 
காண்கின்றோம் . 


. 


வெறுக்கும் உள்ளத்தினை வளர்த்துக்கொண்ட இவர் மகளிர் அழகினில் 
அச்சத்தினைக் காண்கின்றார் . இவர் வெறுப்புப் பொதுவாக அமையாது 
விலைமகளிர் காரணமாக எழுந்ததோ என்று எண்ணுதற்கும் இடம் இருக் 


தின்றது . 


iv 


விலைமாதர்கள் மயலாலுடல் 

மெலிவாய் விட லாகிட லாகுமோ ( 4721 ) 
மேற் காட்டிய வரிகளே அத்தகைய ஐபத்திற்கு இடம் தருகின்றன . 

அன்றியும் , தம் ஐம்புலனையும் கட்டுப்படுத்தி வாழமுயன்ற முயற்சியால் 
எழுந்தது வெறுப்பெனவும் கொள்ளலாம் . கட்டுப்படாத புலனைக் கட்டுப் 
படுத்துவதற்கு அப்புலங்கள் விரும்பும் பொருள்களை வெறுப்பதும் ஒரு 
வழி அன்றோ ? மகளிர் மயக்கத்தினால் தம் மேனிவாடிக் கருத்த செய்தி 
யையும் மகளிராசையாகிய புலியை ஓட்டவேண்டியது முருகன் கடமை யென 
வும் இவ்வாறு பலவாறாகக் கூறுகின்றார் . 

வம்பணி முலையார் மயலாலே நொந்திட விதியோ ? ( 2648 ) 
கயலார் விழியார்கள் தருமாசை யதான 

கடல்மூழ்கு வதுபோக அருளாயோ ? ( 2713 ) 
திலக வாணுதல் அயன்மி னாரொடு 

திரிதல் பாவம் தடுவாயே ( 2150 ) 
சரச மிஞ்சிய அழகு கொண்டிடு 

தருண மங்கையர் மயலாலே 
உரசு கொண்டுநல் மனமவிந்தவர் 

உடனி ணங்கிட விதியாமோ ? ( 2752) 
குடமில கியமுலை மடவியர் விழிவலை 

கொடு எனை மயல்செயல் அதுபாராய் ( 2773 ) 
கடுகிய மொழி பேசியும் மயலொடு தயவாகியும் 

கனவினு நினையாதிடு - கெடுமாதோ ( டு ) 
அடிபடு துயரான்மெலி படவிதி வசமோ ? ( 2784 ) 
விடாதமாய மடமானார் .......... மெலிவேனோ ? ( 2787 ) 
குடியி லங்கிய குழல் 

ரின்று செய் 
குடில மென்றுமே தவிராதோ ? ( 2789 ) 
விருப்பொடு மாதர்கள் பயிர்ப்பினில் வாடிய 

மிடிக்கொரு சீரருள் உதவாயோ ( 2793 ) 
சாலமத னுருட 
சாப மதினான் மயல் 

மிகுவாதல் தவிராயோ ? ( 2869) 
காதல் மிகுத்த மாதர் 


ஆசை வருத்த மேனி 


காரின் நிறத்து வாடி அலையாதே 


மாதயவுற்று நாயன் 

மேனி சிறப்ப தாக 
மாமயி லிற்கு லாவி வருவாயே (2643 ) 
வடித்தரச மொழியார் 

மயக்குவிழி மயலால் மெலிவேனோ ? ( 3273 } 
தனத்தியர்கள் ஆசை 

தனக்கு எளிதாதல் தவிராயோ ? (3277 ) 
மத்தநிகர் முலையாள் 

மட்டுளகன குழலார் மயலாலே 
சித்தமது அலைவாய்ச் 

சிக்கிடலது பழியாம்- அது தீராய் ( 3296 ) 
மதிக்க நைந்திடு ஆனன மாதர்கள் 
மருட்டு கின்றிடு மாமய லாலினி மெலிவேனோ ? 

( 3332 ) 
பரவா வல்குலார் ............ மெலிவேனோ? ( 3348 ) 
குயிலாகிய மொழிமாதர்கள் குவிமாமுலை மயலாலே 
ஒயிலாயலை கிறநோய்தவிர் ( 3355 ) 
மாறுபாடான மாதர் .விலகாயோ ? { 3436 ) 
திருக்கலச முலை மாதர் 

திருக்கதனில் விழுகாமல் அருள் தாராய் , ( 3511 ) 
வடம்புனை தனத்து மடந்தைய ரிடத்து மயலாலே 
உடம்பது வளைத்து உவந்திடல் விலக்கி அருளாயோ ? 

( 3518 } 
மடவார் தரு மயலால் மனநோய்பட விதியோ ? { 3618 ) 
சரசம் மிஞ்சிய .......... அலையாதே ( 3773 ) 
மிரட்டு தொழிலேபுரி மாதர்கள் ......... மெலிகுதலாமோ ? 

{3778 ) 
வாடிய கொடியிடையார் 

மாயம திடுவதனார் மயலாலே 
நாடிய அறிவினன் நான் மேனியும் மெலிகுவனோ ? {3315 ) 
மடந்தைய ராசை யென்று 

வரும்புலி யோட இன்று அருளாயோ ? (3927) 


vil 


காதுற்ற விழியார் ........... மயலாலே ........ 

...மெலிகுவனோ ? ( 3992 ) 
மஞ்ச ளான் முடி கொண்டை யாலொளிர் 

மண்டு பூணகை யதனாலே 
மிஞ்ச வேவரு கின்ற மாதர்கள் , 

வென்று மாமயல் தவிராயோ ? ( 4250 ) 


கூறிவந்த சான்றுகளால் தம் புலன்கள் மகளிர் சாயலினையும் 
பேரழகினையும் கண்டு அவற்றில் ஈடுபாடுற்று அம்மகளிரைச் சுற்றிக் 
கொண்டிருந்த அத்தன்மையை அறிந்து அதிலுள்ள தவறினை உணர்ந்து 
அந்நெறியினின்றும் நீங்கி வாழ விரும்புகின்ற ஆசிரியரின் நெஞ்சம் 
முருகனைத் தஞ்சமாக அடைகிறது என்பது உறுதியாகும். 


புலனலைக்கழிவால் நைந்து வாடும் மாந்தர்கள் உள்ளத்தினையே தமக்கு 
றுதியாகக் கொண்டு கள்ளப் புலனை வெல்ல முயன்றனர். அடியார் பலர் 
இம்முயற்சியை மேற்கொண்டு அழுதரற்றி யுள்ளனர் . தம் நெஞ்சம் தளர் 
விலாதிருக்கத் தமக்குப் பற்றுக் கோடாக இறைவன் திருவடியை இறுகப் 
பற்றிய மெய்யடியார் போலவே கவிராயர் அவர்களும் முருகன் திருவடிகளைப் 
பற்றி நிற்கின்றனர் . 
மகளிர் வழிவரும் மயக்கத்தினையும் கவிராயர் , 

கொடிய பாதக மடவி யால்வரு 

குறைகொள் நோய்தவி ரிடுவாயே ( 2723 ) 
என நோய் என்றே கூறுகின்றார் . உடல்வழியும் உள்ளத்தின்வழியும் 
மகளிர் வழியும் வரும் நோய் நீக்கத்தக்க மருத்துவத்தினைக் கவிராய 
ரவர்கள் நாடி நிற்கின்றார்கள் . 

மூலமலமாகிய ஆணவ நோயினையும் அடியோடு அழிக்கும் முருகனுக்கு 
அமைந்த திருநாமங்கள் பலவற்றுள் ஒன்று வைத்தியநாதன் என்பது . 
வைத்தீசுவான் கோவிலை அறியாதார் தமிழ் நாட்டில் இருக்கமாட்டார்கள் . 
பல்வகைப் பிணிக்கும் மருத்துவனாகப் பாமகன் விளங்குகின்றானாதலின் 
கவிராயர் , அப்பரமகனிடத்திலேயே தம் நோய்களைப் போக்கும் நல்லவிழ் 
தத்தினையும் மருந்தினையும் மூலிகையினையும் விரும்பிச் சீரிய மருத்து 
வத்தைச் செய்யுமாறு வேண்டி நிற்கின்றார் . 


அவிழ்தம் வேண்டிய நிலை : 

உந்திவரு நோயை உண்டு விடவேநல் லவிழ்தமேதா (3345 ) 
எனது பிணிக்கு அவிழ்தமே 

இனிய நலத்தி லருளுவாய் ( 4720 ) 


trit 


மூலிகை வேண்டி நின்ற நிலை : 

தேகத்தினி லேவரு நோயது 

தீரத்திர மாகிய மூலிகை தருவாயே ( 4018 ) 


மருந்து வேண்டிய நிலை : 

நோய கன்றிட வேமருத்தருள் (2956 ) 
வந்த வினைக்கு மருந்து களைச் செய்வை ( 4450 } 
என துடலிற்கு வருதுயருக்கு 

இனிய மருந்து தனைபாராய் ( 4543} 


மருத்துவம் வேண்டிய நிலை : 

வருத்து துயர் தீர 

மருத்துவ மெலாமும் அருளாயோ ( 2870 ) 
எந்த னுடற்றினு துன்ப மதற்கொரு 

இன்ப மருத்துவம் அருளாயோ ( 4348) 
எந்த னிடத்தில் வந்த பிணிக்கொரு 

இன்று மருத்துவம் அதுபாராய் (4374 ) 
இனி , விதி , ஊழ் , சஞ்சிதம் என்பன எல்லாம் மனிதன் எடுத்திறந்த 
பிறப்புக்களில் செய்த பழவினைகளாம் . செய்த வினை செய்தவனைப் 
பற்றியே தீரும் . பல மாடுகளிடையே தன் தாயினைத் தேடிக் கண்டுகொள் 
கின்ற கன்றினைப்போல வினையும் கோடிக் கற்பம் சென்றாலும் , தன்னைச் 
செய்து தனக்கு உருவம் தந்தவன் எவனோ அவனைத் தேடி அடையும் என்று 
சொல்லுவார்கள் . அப் பழவினைகள் முற்றிய வேளையில் தம் பயனை உடை 
யானை அடையச் செய்கின்றன . அவற்றை அநுபவிக்காது விடுத்தல் மனித 
னுக்கு அரிய செயலாகும் . 


மனிதன் தான் வாழும் காலத்தில் புதிய வினைகளையும் செய் 
கின்றான் . இல்வினைகளும் இன்ப துன்பத் தொடர்புடையனவாக அமை 
கின்றன .", இவ்வினைத் தன்மைகளை நன்குணர்ந்த ஆசிரியர் கவிராயர் அவற் 
றைப் பற்றிய தெளிவான விளக்கங்களை நமக்குத் தருகின்றார் . 


பழவினையைப் பற்றினை : 

என் பண்டைவினை தூளாக அருள்வாய் (2722 ) 
விதியால் வரு தீவினை ஓடிட (2803 } 
எடுத்தணையும் வினைகெடுத்து வேண்தொரு 

அருட்செய்வாய் (2864) 


lix 


வந்த வினை தீர ( 3108 ) 
படியின் மிசை அடியேன் பழவினையை விலகாய் ( 3166 ) . 
சஞ்சிதவினை வந்தது தவிர் (4216 ) 
சஞ்சித வினையால் வந்திடு துயர்தான் 

தண் கிருபை கொடு அடுவாயே ( 4461 ) 
பழைய வினை ( 4480 ) 
முந்திய பழவினையால் நொந்திட வருதுயரால் 

மொய்ம்பது தவறிடவே அலைவேனோ ( 4579) 
என்றெடுத்துக் கூறுகிறார் .. ஆசிரியரால் விதி , பழவினை , சஞ்சிதம் , 
தொடர்ந்துவரும் வினை , முந்தியவினை என்றெல்லாம் கூறப்படுவது முன் 
கூறியது போல் எடுத்த பழம் பிறப்புக்களில் மனிதன் செய்து அவனைத் 
தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் வினைகளாகும் . இந்த வினைகளின் விளைவு 
கள் பலவாக இருக்கும் . வினை நல்லதாயின் நற்பயனைத்தரும் . தீயதாயின் 
தீமையை விளைக்கும் .. சங்கிலி பொன்னால் அமைந்ததாயினும் இரும்பினால் 
அமைந்ததாயினும் பிணிக்கும் இயல்பில் இருவகைச் சங்கிலிகளும் ஒரு தன் 
மையன ஆனாற்போல , வினைகள் நல்லன ஆயினும் கெட்டன ஆயினும் பிறப் 
பினைத் தொடர்ந்து தருதலிலும் மற்றைய விளைவுகளிலும் ஒரு தன்மை 
யனவே . தீவிளையால் விளைவன நோயும் நொடியும் அவை போன்ற 
பிறவுமே . - 


. 


விதியால்வரு கிற நோய்தனை 

மெலிவாய் விழ அடுவாயே ( 3460 ) 
சஞ்சித வினையால் வந்திடு துயர் தான் 

தண்கிருபை கொடுநீ அடுவாயே (4461) 
விதியால்வரு துயராகிலும் வினையால்வரு துயராகிலும் 

.........அணுகாமே....வருவாயே ( 4469) 
முந்திய பழவினையால் நொந்திட வருதுயரால் 

மொய்ம்பது தவறிடவே அலைவேனோ ( 4579 ) 
மேலும் , எடுத்த பிறப்பில் செய்யும் வினைகளாலும் பல விளையும். 

கவிராயர் புதிய வினையினை மதியோடு தொடர்பு படுத்தி அவை 
மதியால் விளைவன என்று சொல்கிறார் . 

விதியாலும் மதியாலும் விழை நோயை 

அடுவாயே ( 3471 ) 


ix 


விதியினால் வரு வினையும் மேல்வரு 

வினையும் ஓடி.ட ( 4456 ) 
விதியால்வரு துயராகிலும் வினையால் வரு துயராகிலும் 

அணுகாமே ...... வருவாயே ( 4469) 
இவ் விருவகை வினைகளும் தோன்றுதற்குக் காரணம் மனிதனின் 
அறியாமையே . இந்த அறியாமை ஆணவம் எனப்படும் மூல மலத் 
தொடு தொடர்புடையது . மூல மலமாகிய இவ்வாணவம் முற்றும் பொடி 
படினன்றி மனிதனுக்கு வினைகளினின்றும் விடுதலை கிடையாது ஆதலின் 
கவிராயர் ஆதாரமலமும் அழியவேண்டும் என்கின்றார் . 

ஆதாரவினை யாகிலு மேதான் இனிதின் ஓடிட ( 4285 ) 
இருவினைப் பயனால் அடியனிப் படியே 

இனியும் கெட்டிட அலைவேனோ ( 4686 ) 


பிறவி கொடுமையானது . பிறந்தவர் படுவது துன்பமே . பிறந்தவர் 
இறப்புக் கஞ்சுவர் . இறப்பதனுக் கென்கடவேன் என்றனர் மாணிக்க 
வாசகரும் . கவிராயரும் இறப்புக் கஞ்சுகின்றனர் . எமன்கையில் அகப் 
படாது தான் தப்புதல் வேண்டும் என்றும் எமதூதர் கையினின்றும் விடு 
தலை பெற வேண்டும் என்றும் எமனோ எமதூதரோ தன்னுயிரைக் கவரு 
தற்கு வரும்முன் தனக்கு அருள் புரிய முருகன் வருதல் வேண்டும் என்றும் 
காலதூதர்கள் வரும்போது வருதல் வேண்டும் என்றும் காலன் வரும்போது 
வருதல் வேண்டும் என்றும் கூறுகின்றார் . 


எம்ன் நீக்கம் வேண்டல் : 

படிவிளங்கிய மறலியின் றகல் 

படவரங்கனி வொடு தாராய் ( 2751 ) 
கூகை குழறிய லறவுமே 

கோப எமனிடியின் வரவுமே ஏகிடவே 
காகை கதறுவென அலறவே 

காத லுயிருவில கிடவுமே செயலாமோ ( 2884 ) 
நமனாரெனை அணுகாதிட 

நலமேயருள் புரிவாய் ( 3291 ) 
எமதூதர் நீக்கம் வேண்டல் : 

கால தூதர்கள் வருமுனே 

கால்கை மேலது குளிர்முனே வருவாபே ( 3266) 
ஆவியை எம்பட ராள் பிடி யாவகை 

ஆய்வரம் வேணது தருவாயே AMAI 


Isi : 


எமன் வரும்முன் வருதலைவேண்டல் : 

ஏமன் வருமுனமே........ வருவாய் ( 3860 ) 
சண்டனார் வருமுன்பு ...... வாராய் ( 4021 ) 


எமதூதர் வரும்முன் வரவேண்டல் : 

இருவர் காலர்கள் வருமுனே ...... ( 4590 ) 
கால தூதர்கள் வருமுனே 
பாசமே மிக விடுமுனே 

கான மாதொடு மயிலிலே முன்வருவாயே (4238 ) 
கால தூதர்கள் ஓடியேவரு 
காலமாகுமுனே அய்யா என்முன் 

வருவாயே (3758 ) 


காலதூதர் வரும்போது வரவேண்டல் : 

கால தூதர்கள் ஓடியே வரு 

காலம் நீயதை அடுவாயே (3827 ) 
கால தூதர்கள் ஆவிமேல் வரு 

காலை நீஎன்முன் வருவாயே ( 4013 ) 


எமன் வரும்போது வரவேண்டல் : 

ஏம னார்வரு போது தோகையில் 

ஏறி நாயன்முன் வருவாயே ( 4019 ) 
இழிவு தருவது சிற்றினம் ; சிறுமைத் தன்மை பெற்றோர் சிறியர் 
எனப் பட்டார் . இவர்கள் நன்மை சிறிதும் இல்லாதவர் ; நன்மை என்பதில் 
நம்பிக்கை கொள்ளாதவர்கள் . பிறருக்குச் சிறிதும் பயன்படாதவர்கள் . 
அம்முறையால் அவர்கள் தங்களுக்கும் பயன்படாதவர்கள் . 

பிறருக் கன்பு செய்வதே பிறவியின் பெரும்பயன் ; அப்பயனில் இச் 
சிற்றினத்தார்க்கு எள்ளளவும் தொடர்பு கிடையாது . இத்தகைய 
இழிசனர்களை ஆசிரியர் கவிஞர் லோபர் உலுத்தர் தோசியர் 
‘ பாவியர் அற்பர் எனக் குறிக்கின்றார் . இந்த மக்கள் தொடர்பும் 
இவர்களிடம் தம் வாழ்க்கைக்காகப் பொருள் கோடலும் இழிவு எனக் 
கருதுகின்றனர் . 


சிற்றினஞ் சேராமை : 

சூது செயு வோர்கள் தோசியர்கள் பாகம் அணுகாதே 
நீதய வாக நீடுவாம் யாவும் உதவாயோ ( 3107 ) 


. 


ixi - 


பாவிய ராகிய பேரிட மேசெலும் 

பாவ தாமதை விலகாயோ ( 3414 ) 
நஞ்சது வுக்கிணை கொண்டிடு உலுத்தரை 

நன்கு மதித்திடல் விலகாயோ ( 3422 ) 
பாச மோடெதிர் பாவியர் லோபர்கள் 

பாக மேசெலல் பாவம யாகிருபை புரிவாயே ( 3444 ) 
லுத்த ராவரு மனித ராகிய 

ஒருத்தர் பாலணு கிடலாதே அருளாயோ ( 3955) 


S 


சிறியோர் பொருளை விரும்பாமை : 

அநியாய லோப ரவரூடு போய்முன் நிதிதாராய் 
எனவாசை யாக இரவாமல் வேண அருள் தாராய் 

( 2770 ) 
படுபாவியான அனியாய லோபர் ........ 

......... நிதி தாராய் ( 2797 ) 
உலுத்தர்களான .........ஆமோ ( 2845 ) 
பாவியராய் லோபியராய் பா தகராய் வருவோர்பால் 
ஆவியெலாம் நோகிடவே யாசகராய் அலையாமே . 

( 2336 ) 
சூதுலவு பாதக ராக வேவரு 
தோசியர்கள் மாநிதி தூரவிட அருள் 

புரிவாயே ( 2933 ) 
அனியாய லோபர் அவர்வாச லோடி 

அலையாது கோடி அருளாயோ ( 3039 ) 
உலுத்தர்பால் நிதிபெறச் செயாதருள் ( 2591 ) 
அற்ப ரான பிர புக்க ளால்வரும் 

அத்த மேகொளல் தவிராயோ ( 3952) 


கொடியவற்றுள் மிகக் கொடியது வறுமை. ---வறுமை இன்மை எனப் 
படும் . ஒன்றுமில்லாது எல்லாம் வேண்டிய இவ்வுலகில் வாழ்தல் இயலாத 
செயல் . கொடிய மிடி கொல்லப் படல் வேண்டும் . கவிராயர் மிடியினைத் 
துயர் என்றும் மனிதனை ஆழ்த்தும் கடற்குழி என்றும் மிடி நீக்கப் 
படல் வேண்டும் என்றும் மிடி நீங்கத் தனம் தேவை என்றும் கூறு 
கின்றார் , 


i 


Ixiit 


மிடி கொடிய துயர் : 

வருத்த மானமிடி வருத்த ( 2715 ) 
மிடியினால் வளர் துயரில் மூழ்கியவிதி ( 2723) 


மிடி ஆழ்த்தும் கடற்குழி : 

தரித்திரமான கடற்குழி .......( 2788 ) 
தரித்திர மான கடற்குழி வீழ்வன் ( 4338 ) 
மிடியென ஒரு கடல்விழுமெனை ( 4758 ) 


மிடியினை நீக்குமாறு வேண்டுகோள் : 

அடியேன் மிடி தவிராயோ ( 2753 ) 
மிடியோடிட ...... வருவாய் (3641 ) 


மிடியழியப் பொருள் : 

மிடி போய் எனக்கு வெகுமா தனத்தை 

அருளாயோ ( 3862 ) 


* உடலார் அழியின் உயிரார் அழிவர் , திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவு 
மாட்டார் என்றனர் திருமூலர் . உடல் நலக்கேடு அடையின் உடல் - 
முயற்சியில் குன்றும் ; எனவே பிறவிப் பெரும் பயனாகிய ஞானம் பெறுதல் 
தடையுறும் . கவிராயர் சீரிய நல்வாழ்விளை விரும்புகின்றார். . எடுத்த 
உடல் பெருமையுற வேண்டும் எனக் கருதுகின்றார் . நீண்ட பெருவாழ் 
வினை விரும்புகிறார் . தமிழர் போற்றும் சிறந்த பண்புகளுள் ஒன்று மான 
உணர்வு . தம் நிலையினின்றும் தாழாமையும் ஒரோவழி தாழ்வு . நேர்ந்த 
விடத்து உயிர் வாழாமையும் மானம் எனப்படுகின்றது . இந்த மானத்தின் 
தன்மையை மதித்துப் போற்றும் ஆசிரியர் வாழ்தலுக்குத் தேவையாகிய 
ஆடை , சோறு , உடை முதலியவற்றுடன் செல்வத் திரட்சியையும் 
விரும்பி நிற்கின்றார் . 


பிறப்புச் சிறத்தல் : 

எடுத்த காயமது சிறக்க வேயருள்செய் (3748 ) 


நீண்ட பெருவாழ்வினை வேண்டி நிற்றல் : 

நீடுமநேக வாழ்வு அருள்வாயோ ( 2627 ) 


Ixiv 


மானம் மடியாது வாழ்தல் : 

மான மழிவிலாது வாழ அருள்செய் ( 2781 ) 
மான மாகிய பூடணாதிகள் 

மாறிடா வகை அருளாயோ (4492 ) 
வாழ்வுக்கு மிக இன்றியமையாதன : 

ஆடை மாநிதி சாதம் வேணது ஆவலாய் அருள் ( 1481 ) 
பொருள் வளம் : 

தனமினு யருள்வாய் ( 3233 ) 
மாநிதி தருவாயே ( 3559 ) 
சேகர மான நிதி 

சேரிட வேணவருள் புரிவாயே ( 3838 ) 

நிதிதனை அருள்வாய் ( 4243 ) 
தமக்காகவே வாழ்தல் - தகுந்த தன்று . பிறர்க்காகவும் வாழ்தல் 
பெருமை தருவது . பிறர் துயரினைத் தம் துயர்போல் போற்றுவோர் 
பெரியர் . முருகன் திருவடிகளைத் தமக்காக மட்டும் வேண்டி நில்லாது 
தம்மை யொத்த அடியார்களுக்காகவும் கவிஞர் வேண்டுவது அவரிடத் 
துக் காணப்படும் போற்றுதற்குரிய பண்பாகும். பல பாடல்களில் அடியவரை 
வாட்டும் மிடி , விளை , பிணி ஆகியவற்றைப் போக்கிக் குற்றம் களைந்து 
ஆதரவு தந்து பெருமைப் படுத்தி இருளை ஒழித்து தெளிவைத் தந்து 
சீர் பெறச் செய்து சாகாவரம் தந்து அருள்புரி என வேண்டுகின்றார் . 
குறை நீக்கல் : 

அடியருடை குறைக்கு அருள்புரிவை ( 3389) 
மிடி தவிர்த்தல் : - 

மிடியொடு அடியவர்பால் 

வெகுவெகு பிணிதனையே அடுதேவே (3259 ) 
அடியார் , மிடிப்புலியை அடுவாய் (3273 ) 
அடியார்கள் மிடிதீர அருளாய் ( 3299) 
அடுத்த அடியார்கள் 

அழிக்கு மிடித்தீர அருளாயோ (3323) 
அடியாருட மிடிதீரிட அருளேபுரி ( 3777) 
ஏது தரித்திரம் ஏது உடற்பிணி 

ஏது உனைப்பணி அடியார் பால் ( 4485 ) 


s 


விளை ஒழித்தல் : 

பதமலர் களைதொழு பவர்வினை தவிரிட அருள்தாராய் 

( 2926 ) 
கணமதிலே அடியர்வினை தூளிடு (3262 ) 
அடியருட வினை தீரிட அருளேபுரி குக.காதா ( 3328 ) 
பாடுகிற வாய ரானவடி யார்கள் 

பாவவினை தீர அருளாயோ ( 4159) 


பிணி அழித்தல் : 

அடியவர் தமக்கு வருபிணி யகற்றி 

அருமையிடு வெற்றி முருகோனே ( 3493 ) 
அடியாருட கொடுநோய்தனை விலகாயோ ( 3678 ) 
ஏது உடற்பிணி ........... அடியார்பால் ( 4485 ) 


குற்றம் களைதல் : 


கூடியு அடியாருட 

கோதறு படவே கிருபை புரிவாயே ( 3538 ) 


அன்புடன் ஆதரித்தல் : 

அடியார்களை ஆதரி ( 4041 ) 


பெருமைப் படுத்தல் : 

மனதுமகி ழிட அடியர் 

மகிமைபெற மயிலின்மிசை வருவாபே ( 3767 ) 


இருளை ஒழித்தல் : 

அடியாருட இருன்டே 

அருளேபுரி குவைாகா ( 3314 ) 


தெளிவு கொடுத்தல் : 

வாடிய அடியார் தெரிவுசெய் ( S300 ) 


சீர் செய்தல் ! 

தேடிய அடியார்பால் 

சீர்புரி சிகிமேரா ( 8193 ) 


11 


சாகா வரம் தருதல் : 

சாகாவரம் அடியாரிடம் 

தானே , யருள் குருநாதா (3532) 


1 


அருளைப் பொழிதல் : 

உலக மாய்கையில் அவதி ஆகியே 

உனது தாள் தொழும் அடியார்பால் 
கலக மேமிகு கலிக ளோட நின் 

கருணை மாரிகள் பொழியாயோ (2781 ) 
சற்குண அடியார்க் கருள்குக ! ( 3286 ) 
முதிய அடியார் களிடமே . 

முற்று மருளேசெய் ( 3441 ) 
திடலெடுத்த புவி அடியருக் கருள்செய் (3700 ) 
அடியவர்க் கருள் ( 4209 ) 
பக்தர்கள் பக்கமுன் 
பத்ம விழிக்கடை 

புரியாத தெதனாலோ ( 4424 ) 
கவிராயர் உள்ளம் முருகனிடத்தில் எந்த அளவு தோய்ந்திருந்ததோ 
அந்த அளவு செந்தமிழ் மொழியிலும் தோய்ந்திருந்தது . தம் உள்ளத்தில் 
முகிழ்த்த முருகப்பெருமானின் அருமை பெருமைகள் யாவற்றையும் செந் 
தமிழ் மொழியிலே கவிஞர் உருவம் தந்தார் ஆதலின் , அம்மொழியினையும் 
அம்மொழியில் பாடும் வன்மையினையும் பாடல் செய்யும் பாங்கி 
னையும் அப்பாடல் தமிழில் அமைந்தது ஆதலின் , தமிழ்ப் பாடலினையும் 
விரும்பி நிற்கின்றார் . 


தமிழ் மொழி : 

நலவரு பைந்தமி ழருள் ( 3162) 
தருவாய் தருவாய் தமிழ்யா வையுமே ( 3214 ) 
முதிய நற்றமிழ்தனை அருளாயோ ? ( 3252 ) 
தண்டமிழை அருள்வாய் ( 3431 ) 
பதுமாசனி பகர்சீர்தமிழ் தருவாயே ( 3577 ) 
செந்தமி ழைச்சொல வந்தருள் செய்குவை (4191 ) - 
தேறுபடு தேனமரு செந்தமிழை நீதான் 

தேறவாம் வேணபடி நீதருவை நாதா ( 4184 ) 


Leill 


தண்டமிழை இன்று அருள்வாய் ( 4312) 
தேறு தமிழருள்வாய் (4333 ) 
நற்றமிழ் உதவாயோ (4342 ) 
சார மான 

தமிழ் பாட வேண அருள் 
தானிலா தபடி அலைவேனோ (4379 ) 
முத்தமி ழைத் தருவை ( 4428 ) 
சந்த மிகுத்திடு தண்டமி ழைச் செய்வை ( 4447 ) 
அகமகிழ் வாக்கில் 

அழகிய சொல்லாக்கு தமிழ் தாராய் ( 4487 ) 
நயமிகுத்திடு தமிழினைச்சொல 

நலவரத்தினை உதவாயோ ( 4518 ) 
தேறுநற் றமிழை நாய னுக்கருள்வை ( 4536 ) 
தேறு நற்றமிழ் பாடும் வித்தைகள் 

தேறி டக்கிருபை புரிவாயே ( 4561 ) 
தண்டமிழ் சொலற்கருள் 

தந்தினி நலத்தினை உதவாயோ ( 4565 ) 


தமிழ்ப் பாடல் : 

நாவினி லினிதாய் அமுரித மயமாய் 

நாடிய தமிழ்பா டல்கள் தாராய் ( 2743 ) 
இனிய தமிழ் பாட 

லினிலதிக மாக அருள்வாயே ( 3067 ) 


பாடல் வேண்டல் : 

நயமாகிய பாடல் தருவாய் குமரேச 1 ( 2713) 
சாரம் மிஞ்சிய பாடல் தந்தருள் ( 2964) 
கோது தவிர்பாடல் 

கூறும் வரம் யாவும் உதவாயோ ( 2999 ) 
நானா வித பாடலே 

நாயேனிடம் நீ செய்வாய் ( 3040 ) 


தமிழைப் பாடத் திருவருள் வேண்டல் : 

வண்டமிழ் பாட அருள்வாய் (2674 ) 
புகழ் தமிழ் பாடவே அருளாயோ (2677 ) 


Txviil 


மதுகரித்த தமிழ்ச்சொ லெனக்கருள் (3053) 
மதுக ரித்ததமி ழதனை யெனக்கருள் (3096 ) 
வடித்த தமிழ்பாட 

மகிழ்ச்சியுடன் வேண தருளாயோ ? ( 3292 ), ( 3493 ) 
வண்டமிழ் பாடிட வந்தருளே புரி ( 3851) 


உலகோர் தன்னைச் சீரிய கவிஞன் என்று போற்ற வேண்டும் என்று 
முருகனை வேண்டும் ஆசிரியர் கவிஞனுக்கு வேண்டும் கூரிய அறிவு 
கெடாது தனக்கு என்றும் அமைய வேண்டும் என்றும் வேண்டுகின்றார் . 


கூடிய கவி வாணரில்வெகு 

கூர்மையன் என அருளாயோ ? ( 3456 ) 

கூர்மை கெட்டலையா தெனக்கருள் ( 4023 ) 
கூரிய அறிவில் தம் சிந்தனையைச் செலுத்தும் இக்கவிஞர் உள்ளம் தூய 
செந்தமிழ் நிலைத்து நின்று பயன் தரும் இடமாகவும் அமைந்திருந்தது 
நோக்குதற்குரியது . தமிழ்மொழி உலகத்தில் இன்று பேச்சு வழக்கு 
மறைந்த மொழிகள் பலவற்றுடன் காலப் பழமையில் ஒத்திருந்தும் இன்றும் 
மக்கள் வாழ்க்கைக் குதவும் மொழியாக விளங்கி வாழும் பெருமையினை 
உணர்ந்து முதிய நற்றமிழ் ( 3252 ) எனப் போற்றிக் கொள்கின்றார் . 
அம்மட்டோ ! செந்தாமரையில் எழுந்தருளி கலைகளுக் கெல்லாம் தாயாக 
உற்றவள் எனப்படுபவள் தாமரைவாழ் கலைமகள் . அம்மகளும் இனிய 
செந்தமிழைப் பகர்கின்றாள் எனப் பதுமாசனி பகர் சீர்தமிழ் ( 3577 ) 
என்று கூறி மகிழ்கின்றார் . 


தமிழ்மொழியில் பேராற்றலும் பெருநலமும் அகத்திய முனிவர் 
பெற்ற நெறி போலப் பெறவேண்டும் என முருகனை வேண்டுகின்றார் . 


தமிழ்க் குறுமுனிஎனத் தமிழ் உதவாயோ ? ( 4665 ) 
இயற்கைத் தன்மையிலேயே இயலிலும் இசையிலும் தான் மிக ஆற்றல் 
வாய்ந்தவன் என்று தன்னைப் பிறர் சொல்லுமாறு அருளவேண்டும் என , 

இயலிசைக்குள் அடியன் மெத்த 

இயல்பெனச் சொல் லிட அருட்செய் குகவேளே ( 4677 ) 
என்று வேண்டுகின்றார் . 


தாய் 


கவிஞர் தமிழ்மொழியில் ஊறியவர் என முன் கூறினேன் . 
மொழிப் பற்றுப் பிறமொழி வெறுப்பாகாது என்று அறிஞர் பலர் கூறுவர் . 
செந்தமிழால் வைதாரையும் அங்கு வாழவைப்போன் எனத் தமிழ் 


- 


1xix 


மொழியுடன் தமிழர் தம் பழங்கடவுளாகிய முருகனையும் இயைத்துக் கூறினர் 
அருணகிரி நாதர் . அவர் கூற்றுத் தமிழ்மொழியில் முருகனுக் கமைந்த 
ஆழ்ந்த அன்பினையும் எடுத்துக் காட்டுகிறது . 


1 


. 


கவிராயர் அருணகிரியை ஒத்த தமிழ்ப்பற்று மிக்கவர் எனக் கூறின் 
மிகையாகாது . எனவே தமிழ்மொழியைப் பலவாறாகவும் புகழ்ந்து செல்வர் ; 

வகையான இனிய அடைகளைத் தமிழ்மொழிக்குத் தந்தும் அடை 
இன்றியே தமிழ் என மட்டும் கூறியும் சிறப்பிப்பார் . இன்பமயமானது 
தமிழ்மொழி ஆகலின் , 


மதுரித்த தமிழ் ( 2650 ) ( 2740 ) (3053) ( 3096 ) 


என்றும் , 


சொல்வளம் பொருள்வளம் முதலிய நல்வளம் பலவற்றையும் பெற்று 
மிகப் பழங்காலமாக வளர்ந்து உயர்ந்த மொழி தமிழ்மொழியாதலின் , 


வண்டமிழ் ( 4126 ) ( 2674 ) ( 3851 ) 


என்றும் , 


மிகக் குறைந்த வல்லோசைகளைப் பெற்றுப் பெற்ற சில வல்லோசை 
களையும் மெல்லோசைகளுடன் இணைத்துச் சொல்லாக்கும் வேளையில் 
இனிய நல்லோசையதாய் இம்மொழி சிறத்தலின், 

தண்டமிழ் (3563 ) ( 4108 ) ( 3431 ) ( 4312) ( 4565 ) 


என்றும் , 


இலக்கண வரம்பிலா மொழிகளைப் போலாகாது பண்டையிலக்கணப் 
பெருமையுடன் வளர்ந்து செழித்துச் சிறந்து உயர்ந்துவரும் மொழி இம் 
மொழியாதலின் , 


செந்தமிழ் ( 3696 ) ( 3731 ) ( 3813 ) ( 4182) (4267 ) ( 4774) 

( 4191) ( 4184 ) 


என்றும் , 


காலங்கடந்த கண்ணு தல் போல மூல மறிய முடியாத பழமை 
அமைந்ததாயினும் முதுமை இன்றிக் கன்னித்தமிழாய் இன்றும் என்றும் 
நின்று நிலவும் இயல்பினது ஆதலின் , 

பைந்தமிழ் (3900 ) ( 3162 ) 


என்றும் , 


vi 


1xx 


படிப்போர் கேஞ்சினைக் கனியவைக்கும் உணர்வுப் பிழம்பாய்த் திகழும் 
பெருமையினது ஆதலின் , 


. 


கனிந்த தமிழ் ( 3878 ) 
என்றும் , 

வடித்தெடுத்த தேனும் தெளியவைத்த அமிழ்தும் இனிக்கும் தன்மை 
யில் இம்மொழியினும் குறைந்துவிடுகின்ற காரணத்தினால் , 

வடிக்கு மதுவான தமிழ் (3705 ) ( 3292 ) ( 3493 ) 
என்றும் , 

படித்தற்குப் பல மொழிகள் அமையினும் அவற்றுள் கூறிவந்தவாறு 
சிறந்த இச்சீரிய மொழி படித்தற்குரிய மொழிகளுளே உயர்ந்தது ஆதலின் , 

படிக்கு முயர்வான தமிழ் (3423 ) 
என்றும் , 

கூரிய இனிய நல்ல இனித்த செஞ்சொற்களால் ஆகிச் சிறக்கும் 
தன்மையது ஆதலின், 

செஞ்சொற்றமிழ் ( 3421 ) 
எனவும் , 


இயலாய் இயன்றும் இசையாய் இயன்றும் நாடகமாய் இயன்றும் இவ் 
வாறு முத்திற இயல்பினையும் தன்னிடத்துக் கொண்டு தழைக்கின்றது இம் 
மொழியாதலின் , 


முத்தமிழ் ( 4428 ) (3985) 


எனவும், 


இயல் முத்தமிழ் ( 1750 ) 


எனவும் , 


தெளிந்த நீரோட்டமுடைய நல்லாறு போலப் பல்லாயிரமாண்டுகளாகத் 
தமிழ் நிலத்தில் வாழும் மக்களிடையே உயிரோட்டத்துடன் குலவித் 
தெளிந்த தன்மையுடனும் சாரமாகிய தன்மையினுடனும் நலம் அமைந்த 
தன்மையுடனும் விளங்குவதாதலின் , 


தேறு தமிழ் ( 4333) (4536 ) ( 4561) 


எனவும் , 


İxxi 


சாரமான தமிழ் ( 4379) 


எனவும் , 


நற்றமிழ் ( 4342 ) 


எனவும் , 


போப்பையர் முதலிய வெளிநாட்டு மக்களும் இம்மொழியின் தொடர் 
பினைப் பெற்றபோது இம்மொழியைப் பயின்ற அளவில் நில்லாது இம்மொழி 
யோடு ஒன்றுபடும் தனிச்சிறப்பு நிலையை இம்மொழி பெற்ற பெருமையினது 
ஆதலின் 


சகத்தோர் பணி தமிழ் ( 3321 ) 


எனவும் , 


கூறக் கூறக் கூறிமுடியாத நலம் தன்மாட்டுச் செறிந்த அளக்கலாகா 
அளப்பரும் தன்மையது ஆதலின் , 


புகழ் தமிழ் (2676 ) 


எனவும் , 


தமிழ் ( 2743 ) ( 3214 ) ( 4320 ) 
எனவும் , 

சீரிய செந்தமிழை இக்கவிஞர் போற்றியுள்ளனர் . 

கற்றுக் கவின் பெற்றவர் கவிஞராகிய இந்நூலாசிரியர் . இறைவனாகிய 
செவ்வேளின் முன்னர்த் தாம் கற்ற கல்வியும் பெற்ற அறிவும் அணுவினும் 
சிறியதாய் விடுகின்ற தன்மையை உணர்ந்து தன்னறியாமையை உணரமுடியா 
நிலையை வெளிப்படுத்துகின்றார் . 


. 


ஏது பிழை ஏது குறை ஏது எளி 

யேன் முன் மயில்மிசை வாரா தறியேனே . (3754 ) 
என்ன வினைவரினும் என்ன துயர் வரினும் 

இன்ன தென அறியேன் அறியாயோ ? ( 4168 ) 
என்ன துயரிது என்ன துயரிது 

என்ன பழியிது அறியேனே . ( 4653 ) 


“ பிறந்து மொழிபயின்ற பின்னெல்லாம் காதல் , சிறந்து நின் சேவடியே 
சேர்ந்தேன் " எனச் சிவபெருமானை நோக்கிப் பாடினர் காரைக்காலம்மை 
யார் . " கருவாய்க் கிடந்துன் கழலே நினைக்கும் கருத்துடையேன் , உரு 


ixxii 


வாய்த் தெரிந்துன் றன் 6ாமம் பயின்றேன் " எனத் திருப்பாதிரிப்புலி 
யூரில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானைக் கடலினின்றும் கரையேறிய 
திருநாவுக்கரசர் பாடிப் பாராட்டினர் . அடியார் பலர் , இறைவன் திருவருட் 
குரியராகியோர் பலரும் கருவினுள் அமைந்த காலந்தொட்டுக் கடவுள் கழ 
லிணைகளை மறவாத தன்மையை வெளிப்படுத்தினர் . கவிஞர் அவரும் உட 
லெடுத்த நாள் முதல் கந்தன் சேவடியிணைகளை மறவாது அப்பெருமானைத் 
தொழுது நிற்கும் தம் தன்மையைக் கீழ்வருமாறு வெளிப்படுத்துகின்றார் . 


உடலெடுத்த நாள் முதலா 

உனது பத்தியே மறவாத எனை ( 3476 ) 
உனது பாதமதை 

உறுதி யாகநினை எனையாளாய் . ( 3573 ) 
அனவரத காலும் அடியை மறவாது 

தொழுவேன் நான் . ( 3840 ) 
உனதடியை நாளும் 

உறுதியென வேகொள் 
உன தடியன் வாழ 

நினையாயோ : ( 2859 ) 


ஒத்த இனத்தினர் கூட்டத்தில் ஒருமை பெருகும் .. மலமழிந்த முத் 
தரும் தம்மையொத்த அடியாருடன் கூடி இருத்தலையே விரும்புவர் . நெஞ்சம் 
வேறு வழியாகச் சலித்தலின்றிக் கொண்ட குறிக்கோளில் நிலை பெற்றிருத் 
தற்காகக் குறிக்கோளில் முதிர்ந்த அடியாருடன் இணங்கிக் கலந்து வாழ் 
வதால் பேச்சும் நினைவும் செயலும் மாறுபடாதிருக்கும் எனக்கொள்வர் . 
ஆகவே கவிராயர் தம்மை யொத்த முருகனடியாருடன் வாழ்தலை விரும்பு 
கின்றனர் . முதிய அடியார்களுடன் தன்னையும் ஒருவனாகச் சேர்த்தெண்ண 
வேண்டும் என்றும் உலகறிய அடிமை எனக்கொள்ள வேண்டும் என்றும் 
வேண்டுதலினின்றும் அடியார் உறவினை வேண்டும் இவர் மனப்பாங்கு 
புலனாகின்றது . 


முதிய அடியவரொடு என நினை . ( 3020 ) 
உலகினி எடியார் பலரினி லெளியேன் 

உறுதுயர் தனையே விலகாயோ ? ( 2785 ) 
உனதுடைய அடிமையென 

உலகறிய வெகு தயவு புரிவாயே . ( 3767 ) 
உனநடிக்கு அடிமையெனத்திரிய 

உறுதியைத் தருவை . ( 4132 ) 


ixxii 


உன தடியர் குழுவிலிவன் ஒருவன் என நினைகுவை . ( 4311 ) 
அடியவருட் நாப்பண் 

அடியனைமெய் யாக்கி அருள்வாயே . ( 4643 ) 


உடலெடுத்ததன் பயனை ஒருவன் பெறுதலின் இன்றியமையாயைத் 
தன்மேல் வைத்து 


அடடா இவனுட லெடுத்தது 
அனியாயம் தென உரைப்பார்கள் 

அது தீராய் ( 3731 ) 
எனக் கூறுவர் ஆசிரியர் . 


தாயாகித் தண்ணளி கூட்டுவோன் கடவுள் . சேயோனை தன் அன்னை 
யாக வேண்டுவர் ஆசிரியர் . 


அனைபோலெனை இனியாதரி ( 4620 ) 


அவ்வாறு வேண்டுவோர் தன்னை மகன் எனக் கூறிக்கொள்ளும் 
பான்மையையும் பெற்றுள்ளார் . 


சுதன் என்முனருள் செய் ( 3037 ) 


இத்தகை நெஞ்சுணர்வு கொண்டு நித்தன் நிமலன் ஆகிய இறைவனைப் 
பாடும் பணியே பணியாகக் கொண்ட கவிஞர் தம் முள்ளம் உருக 
வேண்டும் என உருகி வேண்டுவர் . 


பாடிக் கொண்டு நினையே 

பார்த்தன் புகொடு பணிவேன் . ( 2736 ) 
பாடிய நாயினன் மீதினி லேவரு 

பாவம் தோடிட அருள்வாயே . ( 3594) 
இருகணீர் மழை பொழியாதோ ? { 4590 ) 


தன் நிலையில் சில வரங்களைத் திரு முருகனிடம் பின்வருமாறு கேட் 
கின்றார் ஆசிரியர் . “ புழுவாய்ப் பிறக்கினும் புண்ணியா ! உன்னடி என் 
மனத்தே வழுவாதிருக்க வாந்தரல் வேண்டும் " என்றார் திருநாவுக்கரசர். 
இவ்வாசிரியரும் முருகனை நோக்கி நாள்தோறும் அப் பெருமானைத் துதித் 
திட வரம் வேண்டி நிற்கின்றார் . 

உனை நிதம் நினைத்துத் துதித்திட 

ஒருவரம் எனக்குக் கருத்துடன் அருளாயோ ? ( 4701 ) 


Ixxis 


மடவார் மயல் மாமுருகனை மறக்கச் செய்திடும் என்ற அச்சத்தினால் 
மகளிர் மயல் மாறித் தீர வேண்டும் என்றும் ஒரு வரம் கேட்கின்றார் . 

எனக்கு ஒருவரம் அருட்செய் குருபா ! 

இனத்த இதழ்மட வியராலே 
மனத்தில் வருதுயர் மிகுத்த மயறனை 

மறக்க வருள் புரி குமரேசா ! ( 4266 ) 
கவிஞர் பாடிய இப்பாடற்றொகுதி முழுவதும் வேண்டுகோள் உருவி 
லேயே அமைந்துள்ளது . அருள் தாராய் - தீராய் என்றே பெரும்பாலும் 
பாட்டிகள் முடிவதைக் காணலாம் . சிறப்பாக அமைந்த சில வேண்டுகோள் 
பகுதிகளைத் தொடுத்துக் காண்போம் . 

பாடல் முழுவதுமே வேண்டுகோளாக அமைவதைக் கீழ்க்காணும் 
பாடலில் காணலாம் . 


எடுத்த செனனம் எவ்வளவோ ! 

எனக்கு ஒருவழி உதவாய் -- இனிமேலாய் 
அடுத்த எனது தீ வினையெலாம் 

அடுப்பி லுலையென மடியவே - அருளாயோ ? 
உடுத்த கடலுடை அவனிமேல் 
உறுத்துக் கொடிய கலிகளான் 

- மெலிவேனே 
கெடுத்த , மனம் நொடு முனிவரே 

கிளைக்கு மயில்மலை முருகையா! - எனையாளாய். ( 2737 ) 
கலி என்ற சொல் துன்பம் என்ற பொருளில் வழங்கப் படுவதைக் 
காண்கின்றோம் , கலியாகிய துயர் தன்னைத் தொடாதிருக்கவேண்டும் 
என்று , 

கலியாகிய துயரம் வெகு 

கடல் மூழ்கிட விதியோதான் ( 2739) 
காலங்கலி காலம் என்று தான் 

காணும்படி நாயன்முன் வந்து அருளாயோ ? 2741 ) 
கலியாகிய துயராலினி 

கரைகாணிட அருளாமோர் 
வலிதாகிய புணையாலெனை 

மடியாவகை செய்குவையே ( 4231 } 
இவ்வாறு வேண்டுகின்றார் . 
வித்தை என்பது அறிவு . வித்தைகள் பலவற்றை உலகோர் 

புக 
முமாறு தனக்குத் தால் வேண்டும் என்று , 


அதிக வித்தையை உலகர் மெய்த்திட 

அடியனுக் கருள் புரிவாயே . ( 2876 ) 


எனவும் , 


பாவிகளின் பாவத்தைப் போக்கும் பண்பிலுயர்ந்த முருகவேளைப் 
பாடிப் பழகிய வாயினால் பாவிகளைப் பாடாதிருக்க வேண்டும் என்று / 


பாவியர்கள் மீது பாடுவதை நாளும் 

விலகாயோ ? (2942 ) 
எனவும் , 

தன்னுயிர் உடலைவிட்டு நீங்கு முன்னர்த் தனக்கு அருள் புரிய 
வேண்டும் என்று 


ஆவி போகுமுனே 

ஆசை தீர வரமே புரிவாயே . ( 3317 ) 
எனவும் , 

தன்னுயிர் உடலைவிட்டு நீங்காதிருக்கும் சாகாக்கலை தனக்கு 
வேண்டும் என 
ஆவியக லா தவகை ஆதரவு நீசெய் ( 3647 ) 

) 
எனவும் , 

பிறப்பீனும் வித்து எனப்படும் ஆசையை அழித்தருள்க 


என்று 


உலகமதி லாசைதனை அகல வேசெய் ( 2771 ) 
எனவும் , 

உயிர் உடலை விட்டு நீங்காதிருக்க அருள்புரிவாய் என வேண்டியவர் 
இறத்தலைப் போக்கு என 

உறக்க மாகிய இறப்பு தீரிடு (2796 ) 

மடியு நோய் தவிர் ( 3365 ) 
எனவும் , 

மீளப் பிறத்தல் துன்பத்தில் தன்னை ஆழ்த்திக் கொள்வதாகும் என்ப 
தனை அறிந்த ஆசிரியர் மீளவும் கருவில் நுழையாதிருக்க வேண்டும் என 

னியொரு தரங் கருவினில் வர 
எனைவிட மனம் நினையாதே ( 2638 ) 


1xxiv 


மடவார் மயல் மாமுருகனை மறக்கச் செய்திடும் என்ற அச்சத்தினால் 
மகளிர் மயல் மாறித் தீர வேண்டும் என்றும் ஒரு வரம் கேட்கின்றார் . 

எனக்கு ஒருவரம் அருட்செய் குருபர ! 

இனத்த இதழ்மட வியராலே 
மனத்தில் வருதுயர் மிகுத்த மயறனை 

மறக்க வருள்புரி குமரேசா ! ( 4266 ) 
கவிஞர் பாடிய இப்பாடற்றொகுதி முழுவதும் வேண்டுகோள் உருவி 
லேயே அமைந்துள்ளது . அருள் தாராய் தீராய் என்றே பெரும்பாலும் 
பாட்டடிகள் முடிவதைக் காணலாம் . சிறப்பாக அமைந்த சில வேண்டுகோள் 
பகுதிகளைத் தொடுத்துக் காண்போம் . 

பாடல் முழுவதுமே வேண்டுகோளாக அமைவதைக் கீழ்க்காணும் 
பாடலில் காணலாம் . 


எடுத்த செனனம் எவ்வளவோ ! 

எனக்கு ஒருவழி உதவாய் - இனிமேலாய் 
அடுத்த எனது தீ வினையெலாம் 

அடுப்பி லுலையென மடியவே -அருளாயோ ? 
உடுத்த கடலுடை அவனிமேல் 

உறுத்துக் கொடிய கலிகளான் - மெலிவேனோ ? 
கெடுத்த மனம்கொடு முனிவரே 

கிளைக்கு மயில்மலை முருகையா! - எனையாளாய் . (2737 ) 
கலி என்றசொல் துன்பம் என்ற பொருளில் வழங்கப் படுவதைக் 
காண்கின்றோம் . கலியாகிய துயர் தன்னைத் தொடாதிருக்க வேண்டும் 


என்று , 


கலியாகிய துயரம் வெகு 

கடல் மூழ்கிட விதியோதான் (2739 ) 
காலங்கலி காலம் என்று தான் 

காணும்படி நாயன்முன் வந்துநீ - அருளாயோ ? 2741 ) 
கலியாகிய துயராலினி 

கரைகாணிட அருளாமோர் 
வலிதாகிய புணையாலெனை 

மடியாவகை செய்குவையே (4231 ) 
இவ்வாறு வேண்டுகின்றார் . 


வித்தை என்பது அறிவு. வித்தைகள் பலவற்றை உலகோர் 

புக 
ழுமாறு தனக்குத் தால் வேண்டும் என்று , 


ixxY 


அதிக வித்தையை உலகர் மெய்த்திட 

அடியனுக் கருள் புரிவாயே . ( 2876 ) 


எனவும் , 


பாவிகளின் பாவத்தைப் போக்கும் பண்பிலுயர்ந்த முருகவேளைப் 
பாடிப் பழகிய வாயினால் பாவிகளைப் பாடாதிருக்க வேண்டும் என்று / 

பாவியர்கள் மீது பாடுவதை நாளும் 

விலகாயோ ? ( 2942 ) 
எனவும் , 

தன்னுயிர் உடலைவிட்டு நீங்கு முன்னர்த் தனக்கு அருள் புரிய 
வேண்டும் என்று 


ஆவி போகுமுனே 

ஆசை தீர வரமே புரிவாயே . ( 3317 ) 
எனவும் , 

தன்னுயிர் உடலைவிட்டு நீங்காதிருக்கும் சாகாக்கலை தனக்கு 
வேண்டும் என 

ஆவியக லா தவகை ஆதரவு நீசெய் ( 6647 ) 
எனவும், 

பிறப்பீனும் வித்து எனப்படும் ஆசையை அழித்தருள்க 


என்று 


உலகமதி லாசைதனை அகல வேசெய் ( 2771 ) 
எனவும் , 

உயிர் உடலை விட்டு நீங்காதிருக்க அருள்புரிவாய் என வேண்டியவர் 
இறத்தலைப் போக்கு என 

உறக்க மாகிய இறப்பு தீரிடு ( 2796 ) 

மடியு நோய் தவிர் ( 3365 ) 
எனவும் , 

மீளப் பிறத்தல் துன்பத்தில் தன்னை ஆழ்த்திக் கொள்வதாகும் என்ப 
தனை அறிந்த ஆசிரியர் மீளவும் கருவில் நுழையாதிருக்க வேண்டும் என 

இனியொரு தரங் கருவினில் வா 

எனைவிட மனம் நினையாதே ( 2638 ) 


ixxell 


5 


கருவுலாவு பிறப்பிலா தருள் ( 2720 ) 
கருவாசலின் நுழையா தருள் ( 2753 ) 
கருக்குழி வீழிடாது கனச்சிறை யான தோகை 

மிசை வாராய் ( 3494) 
குடர்தசைக ளாலும் எடுசெனன நோய்கள் 

குறை தனலம் வேண தருளாயோ ( 3497 ) 
எனவும் , 
தன் முன் முருகன் தோன்றி அருள் புரிய வேண்டும் என 

தண்டை கலகலெனவே வருவாயே . ( 3223 ) 
கனக தண்டை கலக லென்ன வருவாயே . (3354 ) 
ஆறு முகமிலங்க பாதம் 

ஆரமொடு குலுங்க வருவாயே . ( 3430 ) 
நடிக்குச்சிறை மாமயில் ஏறிமுன் 
நலத்தண்டைகள் ஒலிட வேஎன் முன் 

வருவாயே . (3446 ) 


பணி சிலம்பு 


தண்டை யாடவே தந்தி மீதிலே வருவாயே . (3762 ) 


எனவும் , 


மூவரும் முருகனுக வரவேண்டும் என 


மூவரும் யேதாக வருவாயே . ( 2663) 


எனவும், 


வந்து அருளைத் தரவேண்டும் என 

இந்தா அருள் பிடியென்றே மயில்மிசை 

எந்தாய் ! அடியன் முன் வாயே . ( 2724) 
எனவும் , 


வீட்டின்பத்தினைத் தனக்குத் தரல் வேண்டும் என 


வீட்டின் வருஇன் பமதருள் ( 2960 ) 
எனவும் , 

பங்குனி உத்திரம் சிறந்த நாளாதலின் அந்நாளில் உத்தரம் தனக்கு 
வேண்டும் என 

, 


: 


lxxvill 


உத்திர மதிலடியன் முன் 

உத்திர மினியுதவுவை செகநாதா ! ( 4778 ) 
எனவும் இவர் வேண்டி நிற்கின்றார் . 

அடக்க மொன்றே ஒருவரை ஆண்டவனிடம் சேர்க்கத் தகுந்தது . புல 
னடக்கம் முதலிய எல்லாம் விரும்பி வேண்டிப் பாடிய ஆசிரியர் அடக்கம் 
அமாருள் உய்க்கும் என்பதனை நன்கறிந்திருந்தனர் . . ஆதலின் தம்மை 
மிகப் பணிவுடன் அடியன் , கடையன் , எளியன் , நாயேன் , சிறியன் 
முதலிய சொற்களால் குறிக்கின்றார் . அவற்றின் பெருவழக்கினைக் கீழே 
காண்க 


. 


அடியன் என்னும் வழக்கு 2651 , 2714 , 2724 , 2725 , 

2767 , 2786 , 2789,2794 , 2842 , 2859,2866 , 2890 , 
2892 , 2941 , 3007 , 3018 , 3035 , 3069 , 3071 , 3075 , 
3083 , 3129 , 3164 , 3318 , 3348 , 3865 , 3507 , 3566 , 
3632 , 3635, 3824,3873 , 3941 , 3985 , 4058 , 4070 , 
4319 , 4317 , 4559 , 4632 , 4643 , 4686 , 4702 
முதலிய எண்ணுள்ள 


பாடல்களிலும் 


அடியான் என்னும் வழக்கு 3693 , 4702 

முதலிய எண்ணுள்ள 
பாடல்களிலும் 


அடியனேன் என்னும் வழக்கு 2800 , 2933 முதலிய 

எண்ணுள்ள பாடல்களிலும் 


அடியேன் என்னும் வழக்கு 2661 , 2753 , 2799 , 2857 , 

2877,2920 , 3017 , 3069 , 3110 , 3166,3206,3226 , 
3226 , 3233 , 3531 , 3599 , 3610 , 3634 , 3641 , 3665 , 
3705 , 3710 , 3720 , 3743 , 3790 , 3808 , 3947 , 4031 , 
4130 , 4243 , 4310 , 4366 , 4416 , 4566 , 4586,4652 , 

4704 , 4714 , முதலிய 
எண்ணுள்ள பாடல்களிலும் 


1 


கடையன் என்னும் வழக்கு 2901 முதலிய 
எண்ணுள்ள பாடல்களிலும் 


சிறியன் என்னும் வழக்கு 2714 முதலிய 
எண்ணுள்ள பாடல்களிலும் 

vij 


1xxviii 


எளியன் என்னும் வழக்கு 2928 , 2996 , 3029, 3097 , 

3557,3629,3655,3850 , 3430 , 3431 , 3583,3997 , 

4340 , 4350 , 4389 , 4497 , 4500 , 4716 , 4779 
எனும் எண்ணுள்ள பாடல்களிலும் 


- 


எளியேன் என்னும் மழக்கு 2716 , 2785 , 3105 , 3317 , 

3404 , 3621 , 3754 , 3778,3825, 3968 , 4288 , 4459 , 
என்னும் எண்ணுள்ள பாடல்களிலும் 


அன்பன் என்னும் வழக்கு 2658 , 2960 , 3260 , 3393 , 

3434 , 4109, 4195,4198 , 4254 , 4351 , 4736 
முதலிய எண்ணுள்ள பாடல்களிலும் 


3 


தமியன் என்னும் வழக்கு 4020, 4038 , 4456 

முதலிய எண்ணுள்ள 
பாடல்களிலும் 


தமியேன் என்னும் வழக்கு 3036, 3698 முதலிய 
எண்ணுள்ள பாடல்களிலும் 


தாசன் என்னும் வழக்கு 4086 முதலிய 
எண்ணுள்ள பாடல்களிலும் 


: 


தீயேன் என்னும் வழக்கு 2704 முதலிய 
எண்ணுள்ள பாடல்களிலும் 


தொண்டன் என்னும் வழக்கு 2764, 3603 , 4102 , 4410 

முதலிய 
எண்ணுள்ள பாடல்களிலும் 


நாயன் என்னும் வழக்கு 2702 , 2768, 3395 , 3548 , 3575 , 

3745,3763 , 4053 , 4612 , 2837,2853 , 2951, 2943 , 
3021 , 3037 , 3039,3090,3265, 3284 , 3352,4019 , 

4333, 4358 , 4394 , 4504 , 4508 , 4728 , 4767 
முதலிய எண்ணுள்ள பாடல்களிலும் 

நாயடியன் என்னும் வழக்கு 4439 முதலிய 
எண்ணுள்ள பாடல்களிலும் 


ixxix 
நாயினன் என்னும் வழக்கு 3228 , 3594 , 3614 , 4317 

முதலிய 
எண்ணுள்ள பாடல்களிலும் 


நாயினேன் என்னும் வழக்கு 3466 முதலிய 
எண்ணுள்ள பாடல்களிலும் 


நாயேன் என்னும் வழக்கு 2717 , 3040 , 4540 
முதலிய எண்ணுள்ள பாடல்களிலும் 

பத்தன் என்னும் வழக்கு 2649 முதலிய 
எண்ணுள்ள பாடல்களிலும் 


விளையன் என்னும் வழக்கு 3085 முதலிய 
எண்ணுள்ள பாடல்களிலும் காணப்படுன்றன . இச்சொற்கள் ஆசிரியர் 
அடக்கப் பண்பினையும் பணிவுணர்வினையும் புலப்படுத்துகின்றன . 


நூல் 


- 


இந்நூல் முழுவதும் சந்தப் பாடல்களால் ஆகியது . சந்தப்பாவின் 
வரலாற்றினைச் சிறிது காண்போம் . 


தமிழ் மொழி இனிமை அமைந்தமொழி ; இன்னோசை யுடையமொழி . 
இன்பத் தேன் போன்று உணர்விலும் உடலிலும் பயிலும் நாவிலும் 
இனிக்கும் நன்னயம் அமைந்த செம்மொழி என்பது தமிழறிந்தோர் அறிந்த 
செய்தியாகும் . இத்துனை இன்பம் வாய்ந்த இம்மொழியில் எழுந்த பாவும் , 
பாவகைகளும் இனிய ஓசையைத் தழுவிச் செல்வன . வெண்பா , முதலிய 
பாவகைகளுக்கும் ஓசை வரையறை உண்டு என்பது இங்கு நினைவூட்டிக் 
கொள்ளவேண்டும் . 


பழந்தமிழ் இலக்கணம் தொல்காப்பியம் . அதன்மாட்டுப் பாவகை 
பேசுவது பொருளதிகாரத்தில் அமைந்த செய்யுளியல் . அதனிடத்து 
வண்ணங்களின் வகைகளைப் படிக்கின்றோம் . 

தொடர்ந்த இடைக்காலத்தே பாவின் இலக்கணத்தைப் பகரவந்த தனி 
நூல்கள் யாப்பருங்கலக் காரிகையும் , யாப்பருங்கல விருத்தியும் ஆகும் . 
இந்நூல்களும் சந்தப் பாக்களாதற்குரிய வண்ணத்தின் இயல்புகளை அறி 
வித்துச் செல்கின்றன . 

வண்ணத்தின் பெருமை அருணகிரிநாதர் திருப்புகழில் அறியப் 
படுகிறது . அருணகிரிநாதர் வண்ணத்தின் பல்வேறு வடிவங்களைச் செந் 
தமிழில் குழைத்து முருகன் பெருமைவினை அதில் தோய்த்துப் படிப் 


1xxx 


போரும் கேட்போரும் இசையால் அசைந்து கருத்தால் நெகிழ்ந்து கண்கள் 
நீர் வார உடல் சிலிர்க்க உள்ளம் மலர உணர்வு இழக்குமாறு பாடினர் . 
இப்பாடல்கள் வண்ணத்திற்குச் சீ F ய எடுத்துக் காட்டுகளாகக் கலங்கரை 
விளக்கங்களாகக் காட்சி யளிக்கின்றன . 


தொடர்ந்த பிற்காலத்தே பலர் வண்ணத்தின் பெருமையை உணர்ந்து 
அதன் அருமைப் பாட்டையும் உள்ளங் கவரும் உணர்வுத் தன்மையையும் 
அறிந்து பாடத் தலைப்பட்டனர் . இம்முறையால் வண்ணத்தின் அடிப் 
படையில் பல நூல்கள் எழுந்தன . 

முதலதாகியதும் பின்னோர்க்கு வழிகாட்டியாக அமைந்ததும் திருப் 
புகழ் . அப்புகழ் முருகன் புகழே . ஆதலின் பின் வந்தவர் பெரும்பாலும் 
முருகன் புகழினையே வண்ணப்பாவில் வழங்குவாராயினர் . 


இவ்வண்ணம் வண்ணத்தின் வழி வளர்ந்து வந்த மெய்யடியார் கூட்டத் 
தில் இத் தொகுதியின் ஆசிரியராகிய கவிராபரும் ஒருவர் ஆவர் . இவர் 
வண்ணப்பாவினையே இத்தொகுதி முழுவதும் பாடியுள்ளார் . 

இந்நூலில் 
அமைந்தன வாகிய . சுமார் 2500 பாடல்களேயன்றி இவர் பாடியுள்ள 
பாடல்கள் சுமார் 15000 க்கு மேல் உள்ளன .. அவைகள் எல்லாம் விரைவில் 
அச்சிடப்படும் என நம்புகின்றேன் . 

வண்ணம் அல்லது சந்தம் பாவிற்கு மெருகூட்டுவது என்ற அளவில் 
இந்த ஆசிரியர் நின்று விடவில்லை . சந்தப் பாவை முருகனும் பயின் றனன் ; 
பாடினன் ; என்றெல்லாம் பாடுகின்றார் . 


2 


சந்த மேவிய சங்க நாவல ! (2834 ) 
சந்த நாவல ! ( 3890) (3580 ) ( 3545 ) ( 3109 ) ( 3268 ) 
பண் குலவு வாயா ! ( 3329 ) 
சந்த மிகு நாவலா ! (3907 ) 
சந்த மிகுந்திடு செந்தமிழைப் பகர் 

சங்க மதில் புலமை யுளோ னே ! ( 1276 ) 
சங்க மிகுத்திடு செந்தமிழைச் சொலும் 

தண் கனி வுற்றிடு திருவாயா ! ( 4353 ) 
சந்த மிகு செந்தமிழ்ச் சொல் 

தண் கனி நிகர்ந்ததொரு திருவாயா ! ( 4360 ) 
சந்த மிகு பாடல் வாய ! (4367 ) 


இவர் முருகனைப் பல வேண்டுகின்றார் . அவற்றுள் சந்தத் தமிழைப் 
பாடித் திருவருள் புரிய வேண்டும் என்பது கருதுதற்குரியது . 


ixxxi 


சந்த மிகு பாடல் தந்தருள் செய் ( 2730 ) : 
சந்த மிகு கவி உந்தன் மலரடி 

தங்கு துதி சொல அருளாயோ ? ( 2801 ) 
சந்த மிகு பாடல் தந்து யெனையாள வருவாயே . (3995 ) 
சந்த மிகு பாடல் 

தந்து தயவாக வருவாயே . ( 4094 ) 
சந்தம் மிகுந்த பாடல் தந்து 

........அருள்வாயே . ( 4182) 
சந்த மிகுத்திடு தண்ட மிழைச் செய்வை . (4450 ) - 


கவிராயர் பாடியுள்ள இப்பாடல்கள் பல நூறு சுவையுற்ற சந்தத்தினைப் 
பெற்றுத் திகழ்கின்றன . பதினான்கு சீர்கள் கொண்ட அடி முதலாக 
முச்சீர் கொண்ட அடி இறுதியாக இப்பாடல்கள் அமைகின்றன . ஒவ்வொரு 
பாட்டிலும் நான்கடிகள் அமைந்துள்ளன என்று கூறுதல் மிகையாகும் . 


சீர்கள் எண்ணிக்கையில் ஒன்றாய் அமைந்தாலும் சீர்களின் வேறு 
பாட்டினால் இசை வேறுபாடு தோன்றிச் சந்த இன்பம் மிகுகின்றது . 
உதாரணமாகக் கீழே மூன்று பாடல்கள் காட்டப்படுகின்றன . காட்டப் 
பட்டுள்ள ஒவ்வொரு பாட்டும் எழுசீர் கொண்ட நாலடியால் ஆகியது . 
ஒற்றுமை இந்த அளவே . முதல்பாட்டில் , 


( கூவிளங்காய் தேமா புளிமா 

கூவிளங்காய் தேமா புளிமா- புளிமாங்காய் " 
எனும் வாய் பாடும் , 


அடுத்த பாட்டில் , 
“ கருவிளங்காய் தேமா தேமா 

கருவிளங்காய் தேமா தேமா- புளிமாங்காய் 
என்னும் வாய் பாடும் 


மூன்றாவது பாட்டில் , 
“ தேமா கூவிளம் கூவிளம் 

தேமா கூவிளம் கூவிளம் - புளிமாங்காய் 
என்னும் வாய் பாடும் வருவதால் சந்த வேறு பாடு தோன்றி இன்பம் 
பயத்தின்றது . அம்மூன்று பாடல்களும் பின் வருமாறு ; 


. 


lxxxii 


முதல் பாடல் : 

ஆவியது போகு முனமே 

ஆடுமயி லேறி யென்முனே - வருவாயே . 
காவியலர் போலும் விழியாள் 

கானமயி லான் குறமா - னணைதோளா ! 
தேவியுமை மாது புதல்வா ! 

தேவர்முத லோர்கள் பணிசீர் - இருதாளா ! 
வாவிதிகழ் சோலை நிறைசீர் 

மாமுடிகள் சூழு சிகிமா - மலைவாழ்வே ! ( 4890 )) 
இரண்டாவது பாடல் : 

மருப்பொலியு பே மான 

மலர்ப்புயவ ! ஏழை யேற்கு- அருளாயோ ? 
திருப்பொலியு மார்பு சேரும் 

திருத் துளப மாய னாசை - மருகோனே ! 
தருப்பொலியு மீறு கானந் 

தனிக்குலவி வாழு மாது- மயிலாளா ! 
உருப்பொலியு மேரு போல 

உயர்ச்சிபெறு தோகை மேரில் - வருதேவே ! ( 4892) 
மூன்றாவது பாடல் : 

வஞ்ச மாகவெ னோடுதான் 

வந்து மாயைசெய் மாதரா -- சையை தீராய் . 
நெஞ்ச மாசைகள் தீரவே 

நின்பொன் மாமயி லேறியே - வருவாயே . 
அஞ்ச கேர்வரு சூரனார் 

அண்டு சேனைக ளோடவே - அடுவாயே . 
தஞ்சம் வேறிலை நாதனே ! 

தங்க மாமலை நேர்சிகா - மலைவாழ்வே ! ( 4893 ) 
இந்நூலாசிரியர் கையாண்டுள்ள சந்த வேறுபாடுகள் மேலும் ஆராயுதற் 
குரியது . இடங்கருதி இந்த அளவில் நிறுத்திக் கொள்கிறேன் . 

இந்நூலுள் அமைந்து கிடக்கும் கருத்துக்கள் பலமுறையாகவும் 
இதற்குமுன் ஆராயப்பட்டன . 

இந் நூலாசிரியர் கையாண்டுள்ள உவமைகன் மிகச் சிலவே , ஆசிரியர் 
கருத்துக்கள் பலவற்றைப் புதிய முறையில் கூறுவதற்கோ பலரும் போற்றும் 
அரிய நூல் ஒன்றினைச் செய்து முடிக்கவேண்டும் என்ற நினைவினை அழுத்த 
முறக் கொண்டோர் . இப்பாடல்களைப் பாடுதற்குத் தொடங்கினார் என்று 
எண்ணுதற்கில்லை. 


அவ்வகைய நினைவும் இவருக் கிருந்திருக்குமே யானால் இவர் பெற் 
றுள்ள சொல்லாற்றலையும் கடுகி விசைத்து அடித்துச் செல்லும் நீர் வெள்ளம் 
போல் பாடும் வன்மையையும் மிக நன்றாகப் பயன்படுத்தி யிருக்கலாம் . 
ஆயிரக் கணக்கான பாடலைப் பாடுவது எளிய செயலன்று . சந்த ஓசை 
அமைய அழகிய தமிழ்ச் சொற்கள் கலந்து சேர்ந்து சங்கிலி போல் 
தொடர்ந்து வரப் பாடும் தனிச் சிறப்பு ஆசிரியருடையது என்பது மறுக்க 
முடியாத தொன்று . தம் நெஞ்சினைத் திறந்து உள்ளத்தில் ஓடிய கருத்துக் 
க்ளை உலகம் கடந்த ஒருவனிடத்திலே ஒப்படைக்கவே இவர் பாடியவர் . 
ஆய்வுத் திறன்வழி எடைபோடும் ஆராய்ச்சியாளர் கையில் சிக்கி அவர் தம் 
துலைக்கோலில் ஏறி யிருக்கவேண்டிய நிலை தமக்கு நேரும் என்பதனைப் 
பாடியபோது அவர் எண்ணியே இருந்திருக்கமாட்டார் . ஆதலினால் தான் 
உவமை முதலிய அணிவகைகளைப் பெரிதும் கையாண்டு அழகு படுத்தாது 
விட்டனர் என எண்ணவேண்டி யிருக்கிறது . 

மேலும் , அணி பொருளை விளக்குதற்குத் தேவை ஆகிய தொன்று . 
தெள்ளத் தெளிவாக எவரும் புரிந்து கொள்ளும் நிலையில் பாடுகின்ற இவ் 
வாசிரியரின் பாடல்கள் அறிவின் எல்லையைக் கடந்து உணர்வெல்லைக்கே 
உரியன ஆதலின் அணிவகைகளின் துணை வேண்டாது போயிற்று என்று 
கூறுவதில் குற்றம் ஒன்றும் இல்லை . 


இனி, சூரபதுமனின் சினத்திற்கு இடியேற்றினையும் , முருகப் பெரு 
மானின் கருணையின் பொழிவிற்கு மேகத்தினையும் , தன் தீவினை மடிதற்கு 
அடுப்பின் உலையையும், ஆட்டிப் படைக்கும் துன்பத்திற்குப் பம்பரத்தினையும் , 
மகளிர் சாயற்கு உடைதலைப் போரில் இளைத்த தன்மைக்கும் , மயிலின் விரை 
விற்கு அம்பின் வேகத்தினையும் , தான் மெலிதற்கு வெயிலான் மெலிந்து 
போகும் பயிரினையும், மாமழை அறியாது வாடிய பயிரினையும், தன்னை 
முருகன் அறிந்து கொள்ளாமைக்கு அறியாத பேர்களையும் , இறை அருள் 
பெறாத தன் தன்மைக்கு வறியோர்களையும் , மகளிர் வாய்மொழிக்கு வடித் 
தெடுத்த பாகினையும் உவமை கூறுவர். 

இடிய துரு போல வேமுன் 

இகல்புரிசெய் சூரனாவி அடுவேலா ! ( 2629 ) 
கருணைபொழி மேகமென வருவாயே . ( 2637 ) 
அடுத்த எனது தீ வினையெலாம் 

அடுப்பில் உலையென மடியவே அருளாயோ ? (2737) 
கோப எமனிடியின் வரவுமே ( 2894 ) 
ஆட்டி விடுபம்பாமென 

ஆக்கிவிடு துன்பமது தவிராயோ ? (2960 ) 
ஆடிய பம்பம் என 

ஆகிய துன்பமவை விலகாயோ ? (3247 ) 


likxxiil 


முதல் பாடல் : 

ஆவியது போகு முனமே 

ஆடுமயி லேறி யென்முனே - வருவாயே . 
காவியலர் போலும் விழியாள் 

கானமயி லான் குறமா - னணைதோளா ! 
தேவியுமை மாது புதல்வா ! 

தேவர்முத லோர்கள் பணிசீர் - இருதாளா ! 
வாவிதிகழ் சோலை நிறைசீர் 

மாமுடிகள் சூழு சிகிமா - மலைவாழ்வே ! ( 4390 ) 
இரண்டாவது பாடல் : 

மருப்பொலியு பே மான 

மலர்ப்புயவ ! ஏழை யேற்கு - அருளாயோ ? 
திருப்பொலியு மார்பு சேரும் 

திருக் துளப மாய னாசை - மருகோனே ! 
தருப்பொலியு மீறு கானம் 

தனிக்குலவி வாழு மாது - மயிலாளா ! 
உருப்பொலியு மேரு போல 

உயர்ச்சிபெறு தோகை மேரில் - வருதேவே ! ( 4892 ) 
மூன்றாவது பாடல் : 

வஞ்ச மாகவெ னோடுதான் 

வந்து மாயைசெய் மாதரா - சையை தீராய். 
நெஞ்ச மாசைகள் தீரவே 

நின்பொன் மாமயி லேறியே - வருவாயே. 
அஞ்ச நேர்வரு சூரனார் 

அண்டு சேனைக ளோடவே - அடுவாயே . 
தஞ்சம் வேறிலை நாதனே ! 

தங்க மாமலை நேர்சிகா - மலைவாழ்வே ! ( 4893 ) 
இந்நூலாசிரியர் கையாண்டுள்ள சந்த வேறுபாடுகள் மேலும் ஆராயுதற் 
குரியது . இடங்கருதி இந்த அளவில் நிறுத்திக் கொள்கிறேன் . 

இந்நூலுள் அமைந்து கிடக்கும் கருத்துக்கள் பலமுறையாகவும் 
இதற்குமுன் ஆராயப்பட்டன . 


இந்நூலாசிரியர் கையாண்டுள்ள உவமைகன் மிகச் சிலவே . ஆசிரியர் 
கருத்துக்கள் பலவற்றைப் புதிய முறையில் கூறுவதற்கோ பலரும் போற்றும் 
அரிய நூல் ஒன்றினைச் செய்து முடிக்கவேண்டும் என்ற நினைவினை அழுத்த 
முறக் கொண்டோர் இப்பாடல்களைப் பாடுதற்குத் தொடங்கினார் என்று 
எண்ணுதற்கில்லை. 


lxxxiil 


அவ்வகைய நினைவும் இவருக் கிருந்திருக்குமே யானால் இவர் பெற் 
றுள்ள சொல்லாற்றலையும் கடுகி விசைத்து அடித்துச் செல்லும் நீர் வெள்ளம் 
போல் பாடும் வன்மையையும் மிக நன்றாகப் பயன்படுத்தி யிருக்கலாம் . 
ஆயிரக் கணக்கான பாடலைப் பாடுவது எளிய செயலன்று . சந்த ஓசை 
அமைய அழகிய தமிழ்ச் சொற்கள் கலந்து சேர்ந்து சங்கிலிபோல் 
தொடர்ந்து வரப் பாடும் தனிச் சிறப்பு ஆசிரியருடையது என்பது மறுக்க 
முடியாத தொன்று . தம் நெஞ்சினைத் திறந்து உள்ளத்தில் ஓடிய கருத்துக் 
களை உலகம் கடந்த ஒருவனிடத்திலே ஒப்படைக்கவே இவர் பாடியவர் . 
ஆய்வுத் திறன்வழி எடைபோடும் ஆராய்ச்சியாளர் கையில் சிக்கி அவர் தம் 
துலைக்கோலில் ஏறி யிருக்கவேண்டிய நிலை தமக்கு நேரும் என்பதனைப் 
பாடியபோது அவர் எண்ணியே இருந்திருக்கமாட்டார் . ஆதலினால் தான் 
உவமை முதலிய அணிவகைகளைப் பெரிதும் கையாண்டு அழகு படுத்தாது 
விட்டனர் என எண்ணவேண்டி யிருக்கிறது . 

மேலும் , அணி பொருளை விளக்குதற்குத் தேவை ஆகிய தொன்று . 
தெள்ளத் தெளிவாக எவரும் புரிந்து கொள்ளும் நிலையில் பாடுகின்ற இவ் 
வாசிரியரின் பாடல்கள் அறிவின் எல்லையைக் கடந்து உணர்வெல்லைக்கே 
உரியன ஆதலின் அணிவகைகளின் துணை வேண்டாது போயிற்று என்று 
கூறுவதில் குற்றம் ஒன்றும் இல்லை. 

இனி, சூரபதுமனின் சினத்திற்கு இடியேற்றினையும் , முருகப் பெரு 
மானின் கருணையின் பொழிவிற்கு மேகத்தினையும் , தன் தீவினை மடிதற்கு 
அடுப்பின் உலையையும் , ஆட்டிப் படைக்கும் துன்பத்திற்குப் பம்பரத்தினையும் , 
மகளிர் சாயற்கு உடைதலைப் போரில் இளைத்த தன்மைக்கும் , மயிலின் விரை 
விற்கு அம்பின் வேகத்தினையும் , தான் மெலிதற்கு வெயிலான் மெலிந்து 
போகும் பயிரினையும் , மாமழை அறியாது வாடிய பயிரினையும் , தன்னை 
முருகன் அறிந்து கொள்ளாமைக்கு அறியாத பேர்களையும் , இறை அருள் 
பெறாத தன் தன்மைக்கு வறியோர்களையும் , மகளிர் வாய்மொழிக்கு வடித் 
தெடுத்த பாகினையும் உவமை கூறுவர் . 

இடியதுரு போல வேமுன் 

இகல்புரிசெய் சூரனாவி அடுவேலா ! ( 2629 ) 
கருணைபொழி மேகமென வருவாயே . ( 2637 ) 
அடுத்த எனது தீ வினையெலாம் 

அடுப்பில் உலையென மடியவே அருளாயோ ? ( 2737 ) 
கோப எமனிடியின் வரவுமே ( 2884 ) 
ஆட்டி விடுபம்பரமென 

ஆக்கிவிடு துன்பமது தவிராயோ ? ( 2960 ) 
ஆடிய பம்பயம் என 

ஆகிய துன்பமவை விலகாயோ ? (3247) 


Ixxxiv 


வாரி முடித்த குழலார் 

வானை நிகர்த்த விழியார் - மயலாலே 
போரில் இளைத்த சகலர் 

போல இருத்தல் நல மோ ? ( 3322 ) 
கதி படைத்திடு சரமிகுத்திடு கனம கிபரி ( 3469 ) 
வெயிலான் மெலி பயிர் போலவும் 

விளராதருள் புரிவாயே. ( 3470 ) 
மாமழை யறியாதே 

வாடிய பயிர்போல மெலிவேனோ ? ( 3796 ) 
அறியாத பேர்கள் போல 

அடியேனை வாழ வேண தருளாதது எதனாலோ ? ( 3808) 
வறியோர்கள் போலிலாது வரமே செய் . (3803 ) 
வடித்ததொரு பாகுபோல மருட்டுமொழி வாயினார் ( 3931 ) 
வடித்தெடுத்த பாகுபோல 

மயக்கிசை வாயின் வேடர் மகள் (4237 ) 


காட்டப்பட்ட உவமைகள் யாவும் மிக எளிமை யமைந்தனவாய்த் 
தவறின்றிப் புரிந்து கொள்ளுதற்குரியனவாய் அமைந்த தன்மை போற்றிக் 
கொள்ளுதற்குரியது . 

இந்நூலில் சந்த இசைக்கேற்பக் சொற்களைப் பலவாத் திரித்து 
ஆள்வதைக் காணலாம் . 

சில வடசொற்களை அவ்வாறே ஆளுதலையும் 
காணலாம் . சில கீழே காட்டப்பட்டுள்ளன . 

திவியம் ( 2625 ) 
தாமிசம் (2667 ) 
வெகுசான (2668) 
லெட்சுமி ( 2703 ) (2740 ) ( 4581 ) ( 4709) 
பிழியாயோ ( 2742 ) 
தேசசு ( 2744 ) 
மகிட்சி ( 2796 ) 
பனகசம் (2837 ) 
பூசிதை ( 2843 ) 
மெலுக்கு ( 2845 ) 
பலுக்கு (2845) 
உருமை ( 2875 ) 


lxxxv 


செகம் (2945 ) (4240 ) 
நிமிசம் (3009 ) 
இப்ப ( 3014 ) ( 4494 ) ( 4543 ) ( 4603) ( 4619 ) 
பெலம் ( 3070 ) ( 3196 ) 
எதிராளி ( 3227 ) ( 2623 ) 
சணம் ( 3454 ) ( 3848 ) 4723 ) 
கெருவம் ( 3479) 
செனனம் (3497 ) ( 3200 ) ( 4170 ) ( 4574 ) ( 1689 ) ( 4695 ) 
இரச்சக ( 3533 ) 
சனனம் ( 3738 ) 
கெதி ( 3745 ) ( 3884 ) ( 4706 ) 
பெலத்த ( 3801 ) 
நிமிசம் ( 3874 ) 
கெஞ்ச ( 3894 ) 
பிலுக்கு ( 3955 ) 
பெலம் ( 4026 ) ( 4452 ) ( 4719 ) 
எப்ப ( 4112 ) 
ரெண்டு ( 4143 ) ( 4214 ) ( 4262 ) ( 4351 ) ( 4453 ) ( 4725 ) 
செனகன் ( 4170 ) 
ரெகுநாதன் ( 4212 ) 
கெளித்திட (4263 ) 
அடுமை (4350 ) 
இருக்குதா ( 4333 ) 
சுபட்சம் ( 4505 ) 
இரட்சி ( 4505 ) 
ரட்சி ( 4517 ) 
ரட்சக (4659) 
தாச்சணியம் ( 4664 ) 

பிறத்தியார் ( 4400 ) 
இறுதியாக , இக்கவிதைத் தொகுதி முருகனிடத் தெழுந்த முருகிய 
அன்பால் எழுந்தது என்பதும் , இக்கவிதை யாசிரியர் மிகச் சிறந்த முருகன் 
அடியார் என்பதும் , மிக அரிய கவிஞர் என்பதும் மறவாது போற்றிக் 
கொள்ள வேண்டியன . 


viii 


jxxxvi 


முடிவுரை 


இந்நாலினைச் சரிபார்த்து அச்சிடுதற்குரியன செய்து இந்லோடு 
இடையறாப் பெருந்தொடர்பினை எனக்குண்டாக்கித் தந்த சென்னை 
அரசாங்கத்திற்கும் இத்தகைய அரிய நூற்றொகுதிகளைத் தேடிக் கண்டு 
உலகறியச் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வாழும் திரு தி . சந்திரசேகரன் 
அவர்களுக்கும், செம்மையமைத்த முறையில் செய்யுள் முதற் குறிப்பகராதி 
யினைத் தொகுத்து உதவிய தமிழ் ஆசிரியர் திரு வி . ஸ்ரீ . கிருட்டிணன் 
அவர்களுக்கும் , அழகான முறையில் காலங் கடத்தாது அச்சிட்டு உதவிய 
இரத்தினம் அச்சகத்து உரிமையாளருக்கும் எனது நன்றி உரியது . 


தமிழ் வழியில் என்னை ஊக்கித் தமிழ்க் கடவுளாகிய முருகப் பெருமா 
னிடத்தில் ஆறாத மெய்யன்பினை என் உள்ளத்தே மலர்வித்த ஐந்தாம் 
பட்டத்தமர்ந்து ஞானச்செங்கோல் ஓச்சிய புலிசை அருட்டிரு ஞானியார் 
அடிகளின் திருவடிகளுக்கும் , இந்நூலினைச் செம்மையாக அறிந்து 
அச்சிட்டு முடித்தற்கு ஆவன எல்லாவற்றையும் என்னுள் இருந்து இனிமை 
யாய் இயக்கி அறியவைத்த இயவுள் , புலவர் ஏறு எனச் சங்கப் புலவர் 
களால் போற்றித் துதிக்கப்படும் திருமுருகன் திருவடிகளுக்கும் என 
இறைஞ்சு தலைக் கூறிக் கொள்கின்றேன் . 


முருகனே ! செந்தில் முதல்வனே ! மாயோன் 
மருகனே ஈசன் மகனே ! -ஒருகைமுகன் 
தம்பியே ! நின்னுடைய தண்டைக்கா லெப்பொழுதும் 
நம்பியே கைதொழுவேன் நான் . 

பழம் பாடல் 11 


அரசினர் சலைக் கல்லூரி 

சென்னை . 
9-7--1956 . 


முத்து . இராசாக்கண்ணனர் . 


உ 


தண்டாயுதபாணி துணை . 


தின கவிதை 


( இரண்டாம் பாகம் ) 


2023. எதிராளி யாக வருசூர னோடு 

இகலே செயுங்கூர் - அயிலாளா ! 
கதியான தோகை மயிலாள ! தேவ 

கணநாத ! நீப - மலர்மார்பா ! 
மதிசூடு வேணி பரமேசர் போற்று 

மகவாக நீடு - குமரேசா ! 
நதிசூழு நேம நயனுடனேபொன் 

நலமேவு தோகை - மலைதேவே ! 


2624. பொரும டங்கல் நிகர் 

வலுவி லங்கமயா 
பொருது கின்றவசு - ரனைநேராய் 
இரும டங்கு அமை 

யுயிர டங்கமுனம் 
இருபி ளந்து செய் - யும் வீரா ! 


2623. எதிராளி - பகைவன் . சூரன் - சூரபதுமன் . இகல் - பகைமை . அயில் - 
கூர்மை ; 

கூர்மை யமைந்த வேலைக் குறித்தது . கதி - விரைவு : இச்சொல் இந்தப் 
பொருளிலேயே பெரும்பாலும் பின்வரும் பாடல்களில் வழங்கப்படுகிறது . தேவ 
கணநாத . தேவ கணங்களுக்குத் தலைவனே . நீபமலர் - கொன்றை மலர் . மதி - 
சந்திரன் . வேணி - சடைமுடி ; இச்சொல் , சிவபெருமானைக் குறிக்கப் பல இடங் 
களில் பயன்படுத்தப்படுகிறது . பரமேசர் - பரம + ஈசர் - மேலாகிய இறைவன் . நீடு - 
நிலைத்து விளங்குகின்ற . பொன் நலம் - அழகின் சிறப்பு . 
- - 2624. பொரு- போர் புரிகின்ற . மடங்கல் - சிங்கம் . வலு - வன்மை . இலங்க . 
விளங்க . மயா - மாயா என்பது குறுகி நின்றது ; சூரபதுமன் இறந்தொழியாது 
சேவலும் " மயிலும் ஆனான் என்பது கந்தபுராணம் . இருமடங்கு அமை உயிர் : 
கான் , பதுமன் என்று இரு பகுதிகளாக அமைந்த உயிர் . இரு பிளந்து - இரு 


2 


தின கவிதை 
மருநி றைந்தநற 

வுகுக டம்பமணி 
மலரணிந்தசுப - கரவேளே ! 
அருளம் கொண்டு என் முன் 

வருவை குன்றைமலை 
அதில்வ ளர்ந்தகுரு- பரநாதா ! 


2625. அவுணர் குலகாலா ! 

அடிய னிட நீயே- வருவாயே 
கௌரி தருபாலா ! 

கருணை யுடன்வாராய் - அமரேசா ! 
மவுன முனிவோரே 

மயிலி னொடுதாமே - பணிதாளா ! 
திவிய மிகுசீரார் 

சிகிம லையின் நாதா ! -- எனையாளாய் ! 


2626. வந்த சூருடன் 

மண்ட வேல்விடு - செயவீரா ! 
கந்த மாமலர் 

கஞ்ச நாயகர் - பணிதாளா ! 
அந்த மேவிய 

அண்ட நாயக ! -- எனையாளாய் 
சந்தனாவல்சூழ் 

தண்சி காமலை - முருகோனே ! 


. 


கூறுகளாகப் பிளந்து எனக் கொள்க . மரு - நறுமணம் . நற - நறா , தேன் . உகு - 
ஒழுகுகின்ற . கடம்பம் அணிமலர் - கடம்பமாகிய அழகுற்ற மலர் . சுபகாவேளே - 
சுபத்தை (நலத்தை ) உண்டாக்குபவனாகிய முருகவேளே . அருளம் - அருள் என்னும் 
சொல் அம்சாரியை கொண்டு நின்றது . அருள் + அம் . அருள் - அன்பின் முதிர்வில் 
விளையும் பண்பு . வருவை - வருகுவாய் . வளர்ந்த - எழுந்தருளியுள்ள . 

2625. அவுணர் - அரக்கர் . குலகாலா- குலத்திற்கு எமன் ஆனவனே . கௌரி 
உமை . அமரேசா - அமரர்கள் ( தேவர்கள் ) தலைவனே . மவுன முனிவோர்கள் நின் 
மயிலினையும் நின் திருவடிகளையும் பணிகின்றார்கள் என்பது மூன்றாம் அடியின் 
பொருள் . திவியம் - திவ்வியம் - சிறப்பு . 

2626. சூருடன் - சூர் + உடல் - சூரபதுமன் உடல் . மண்ட - பட்டுப் பிளக்கு 
மாறு . செயவீரா - வெற்றி பெற்ற வீரனே . கந்தம் - நறுமணம் . கஞ்ச நாயகர் - 
தாமரை மலரில் எழுந்தருளியுள்ள பிரம்மா . அந்தம் - அழகு . சந்தனாவல் - சந்தன் , 
நாவல் - சந்தன மரமும் நாவல் மரமும் . தண் - குளிர்ந்த 


தின கவிதை 


3 


2627. தாதவிழ் நீப மாலை 

தானணி மார்ப தேவர் - பணிதாளா ! 
நாதர்மெய்ஞ் ஞான சோதி 

நாடுமை மாது பாகர் - அருள் பாலா ! 
நீதய வாக நாளும் 

நீடும் னேக வாழ்வு - அருள்வாயோ ? 
வாதகல் சோலை சூழும் 

வாரசி கின்மலை மேவு - குருநாதா ! 


. 


2628. கருணா நிதியா கையினாலே 

கனிவாய் வரமே 

தானருள்வாய் - அமரேசா ! 
அருமா மறையோர் மாமுனிவோர் 
அனைவோர் களுமே 

பாதமதே -- பணிதேவே ! 
தருநா யகனார் மாதுடனே 
தனத்தா சையினா 

லேபுணர்சீர்- புயலோலா ! 
வருசூ ருடனே போர்புரிவேல் 
மதிபா / சிகிமா 
மேரினிலே- வருதேவே ! 


2627. தாது - பூந்தாது - மகரந்தம் . தேவர் பணிதாளா - தேவர்கள் பணிகின்ற 
(வணங்குகின்ற ) திருவடிகளை உடையவனே . நாதரும் , உண்மை யறிவுமயமாகிய 
வரும் தன்னைத் தேடும் உமையம்மையை ஒரு பாகத்தில் உடையவரும் ஆகிய சிவ 
பெருமான் தந்த இளையோனே - என்பது இரண்டாவது வரியின் பொருள் .. 
தயவாக - கருணையுடன் . நாளும் - நாள் தோறும் . வாது - குற்றம் . அகல் . நீங்கிய . 
வார சிகின்மலை - அன்பர் தொழும் அன்பமைந்த மயில்மலை . 


2628. சருணாதி - அருட்கடல் . கனிவாய் - உள்ளம் கனிந்து . அருமா மறை 
யோர் . அருமை பொருந்திய பெருமை அமைந்த மறை வழி நிற்போர் . அனை 
வோர் - மறையோரும் முனிவோரும் நீங்கிய மற்றை எல்லோரும் . பாதமதே . 
பாதம் + அது + ஏ - அது - பகுதிப்பொருள் விகுதி , ஏ - தேற்றப்பொருளில் 
தது . தருநாயானார் மாது - கற்பகத்தருவின் தலைவனாகிய இந்திரன் மகள் - தேவ 
யானை . மகியா - பெருமை 

பெருமை உடையவனே . 


4 


தின கவிதை 


2629. வடிவுபெறு வேட மாது 

மயலினொடு சேரு நாதா ! - எனையாளாய் 
அடியவர்கள் ஆசை தீர . 

அருள்புரியு நாத ! நாயென் - முனம் வாராய் 
இடியதுரு போல வேமுன் 

இகல்புரிசெய் சூரனாவி - அடுவேலா ! 
முடியுலவு தோகை மேரில் 

முதல்வ ! அடி யேன்முனாக் - வருவாயே . 


. 


2630. மதுரித மொழியாள் 

குழையடர் விழியாள் 
மணமலி மலர்மா 

லிகைபுனை குழலாள் 
பதுமென முகைபோல் 

திரளிணை முலையாள் 
பணியணி குறமான் 

மருவிய துரையே ! 
சதுமறை யயனார் 

குருபர 1 முதலே ! 
தமியன்முன் உடனே 

மயிலினில் வருவாய் 
விதுதவழ் பொழில்சூழ் 

சிகிமலை யரசே ! 
வெகுதய வுடனே 
வரமினி யருள்வாய் 


! 


2629. வடிவு - அழகு . வேடமாது - வேடர்களிடை வளர்ந்த வள்ளியம்மை 
யார். மயல் - மையல் - இன்ப மயக்கம் . நாயென் - நாயேன், எனற்பாலது குறுகி 
மின்றது . இடியதுரு- இடியின் உருவம் . இகல்புரி செய் - மாறுபாட்டினை விருப்பத் 
தோடு செய்த . ஆவி - உயிர் . அடுவேலா - கொன்ற வேலை ஏந்தியவனே . முடி 
மலையுச்சி . முனாக - முன்னாக . 


பணி 


2630. மதுரிதம் - இன்பம் . குழை - காதில் அணியும் அணி. மலி - மிகுந்த . 
மாலிகை. - மாலை . புனை - சூடிய , பதுமென - பதுமம் என. பதுமம் - தர்மரை . 

- நகை .. குறமான் - குறவர் மகளாகிய வள்ளி யம்மையார் . துரை - முருக 
னைக் குறித்தது . சதுமறை - நான்கு வேதங்கள் . அயனார் - பிரமனார் . குருபர 
பிரணவப் பொருளை அறியாத பிரமனுக்கு அறிவிக்க நின்ற நிலையில் குருபரனாக 
விளங்கியவனே : விது - மதி. 


தின கவிதை 
2631. வந்த சூருடன் 

மங்க வேல்விடு - செயவீரா ! 
சந்த நாவலர் 

சந்த்ர வேணி - அருள்பாலா ! 
கந்த னேயருள் 

கஞ்ச னார்பணி- குருநாதா ! 
அந்த மார்சிகி 

அண்ட ரேபணி - மலையாளா ! 
2632. அடல்புரி சூர 

னலறிட வேலை - எயும் வீரா ! 
கடல் துயின் மாயன் 

கனமிக வான - மருகோனே ! 
நடமிடு தோகை 

நலமிகு சீர்கொள் - பரியாளா ! 
வடவரை நேரு 

மயின்மலை மேவு - குகநாதா ! 


2633. அடம்புரி சூரன் 

அடுங்கன போரி - லெதிராகி 
திடம்புரி வேலின் 

செயஞ்செயு நாத ! - முருகோனே ! 
வடம்புனை மார்பின் 

மடந்தைபொன் வேடர் - மகள் தோளா ! 
தடம்புகு சோலை 

தகுஞ்சிகி மேரில் - வருதேவே ! 


2631. 

முதலடி , 2626 -ம் பாட்டின் முதலடியுடன் பெரும்பாலும் ஒத்திருக் 
தல் காண்க . சந்த நாவலர் - ஓசை மயமாகிய வேதத்தைப் பயிலும் நாவினைப் 
பெற்ற சிவபெருமான் . சுந்தரம் - அழகு . அண்டர் - தேவர் . 

2632. வேலை - வேலினை . எயும் - எய்யும் . மாயன் - திருமால் . நேரு - 
ஒத்திருக்கின்ற. 


2633. அடம் - துன்பம் . அடுங்கனபோர் - சூரபதுமன் முருகனுடன் சண்டை 
செய்தபோது அவன் இறுதியில் மாமர உருவாகி உலகில் வாழும் எல்லாஉயிர்களையும் 
அழித்தற்கு முற்பட்டபோது எழுந்த பெரும்போர் . எதிராகி - எதிர்ப்பட்டு . திடம் 
வன்மை - செயம் - வெற்றி . வடம் - மாலை . மடந்தை - வள்ளியம்மையார் . தடம் 
புகு சோலை - இடம் அகன்ற சோலை . 


6 


தின கவிதை 


2634. வனத்தில் வந்திடு 

வேட நாயகி 
மகிழ்ச்சி கொண்டணை 

நாயக னே கிருபை- புரிவாயே 
சினத்தில் வந்தெதிர் 

சூரனையெதிர் 
செயித்த செங்கதிர் . 

வேல னே ! அருள் - புரிவாயே ! 
மனத்தில் வந்திடு 


நோய்கள் ஓடிட 


மகிழ்ச்சி பொங்கிட 

வாசை யாகிமுன்வருவாயே 
தனத்தில் மிஞ்சிய 

கோடு சேர்சிகி 
தழைத்த குன்றினில் 
வாழ்கு காநல - முதவாயோ 


2635. வஞ்ச மேசெயு 

மண்ட ராகிய 
வம்ப னாகிய - அசுரோன் மேல் 
மிஞ்ச வேயமர் 

கொண்ட கூரிய 
மென்பு லால்கமழ் - அயிலாளா ! 
தஞ்சம் வேறிலை 

இன்பமேயருள் 
சந்திர வேணிய - ரருள்பாலா ! 
கஞ்ச நாயகர் 

கண்டு தாள்பணி 
கங்குல் சூழ்சிகி - மலைநாதா ! 


: 


EELS 


2634. வேட் நாயகி - வேடர் தலைவி - வள்ளியம்மையார் . மனத்தில் வந்திடு 
நோய்கள் - உள்ள த்தை வாட்டும் துன்பங்கள் . தனம் - முலை. கோடு - மலைமுடி . 
குகன் - வாழ்த்தும் அன்பர் உள்ளக் குகையில் வாழ்பவன் . 


2635. மண்டர் - முற்பட்டுத் துன்பம் செய்வோர் . வம்பன் - வீணன் . மிஞ்ச - 
திர்த்தவனை மிஞ்சுமாறு (வெல்லுமாறு .) புலால் - மாமிச மணம் . தஞ்சம் - பற்று . 
சந்திரவேணியர் * சந்திரனை முடியில் அணிந்த சிவபெருமான் . தாள் - திருவடிகள் , 


தின கவிதை 
2636. வானவர் தொழுதாளா ! 

வாசனை மிகுபோ ! - கிருபை தாராய் 
கானக மடமானாள் 

காதல் கொள் புயசீலா - நயவேளே ! 
தானவர் குலகாலா ! 

தார்புனை துணைவேலா ! -- குகநாதா ! 
தேனலர் பொழில்சூழ்சீர் 

சேர்சிகி மலைமீதே - வருதேவே ! 
2637. எதிர்வரு சூரனுடன் 

இகல்புரியும் வேல்விடு - செயவீரா ! 
மதியணி சடாதரர்தன் 

மகவுயர்கு கா | குமர ! - குருநாதா ! 
கதிமயி லேறிவரு 

கருணைபொழி மேகமென - வருவாயே 
நதியுலவு நேமமணி 

நகுமுடிகு லாவுசிகி - மலைநாதா ! 
2638. இனியொருதரங் 

கருவினில்வர 
எனைவிடமனம் - நினையாதே 
பனிபடுபொழில் 

மடமயில்தனை 
பணைமுலைதனில் - அணைவோனே ! 
மனிதர்களிடை 

இடயிலைமுனம் 
மயிலொடிவண்-வருவாயே 
கனியுதிர்பொழில் 

நிறைசிகி மலை 

கமழ்குருபர - முருகோனே ! 
2636. கிருபை - திருவருள் . கானக மடமானாள் - கானத்தில் வாழ்ந்த மடம் 
பொருந்திய மான் போன்றவள் , வள்ளி . நயவேளே - யாவரும் விரும்புதற்குரிய 
முருகனே . தானவர் - அரக்கர் . தார் - மாலை . துணைவேலா - தொழுதார்க்கெல் 
லாம் பெருந்துணையாகும் ஞான வேலினை ஏந்தியவனே . தேனலர் பொழில் 
தேன் நிறைந்த மலர் அலரும் சோலை . 

2637. சடாதரர் - சடையினைத் தரித்தவர் , சிவபெருமான் . மகவுயர் குகா - மக 
வாகிய உயர்ந்த குகனே . மேகம் என - மேகம் என்று சொல்லுமாறு . நகுமுடி , 
விளக்கம் அமைந்த மலையுச்சி . குலாவு - விளங்குகின்ற . 

2638. இனியொருதரம் . மற்றொரு முறை . கரு - பிறப்பு . வர - வருமாறு . 
பனிபடு பொழில் - குளிர்ச்சி அமைந்த சோலை . இடமிலை . 

நான் வாழ்தல் 
இயலாது என்னும் பொருளது . கனி - பழம் . 


8 


தின கவிதை 


2639. வானவர் தொழுசரணா ! 

மாமறை புகழ்குமரா ! - குருநாதா ! 
தேனலர் மலர்மகளாள் 

சீரொடு புணர்விறலார்- மருகோனே! . 
பானல மதியணிவோர் 

பார்வதி தருமகவே ! - எனையாள்வாய் 
தானவர் குலகாலா ! 

தார்புனை புய ! சிகிமா - மலை நாதா ! 


2640. தருவில் அரசுபுரி 

இறைவன் முதலமரர் 
சகல முனிவர்பணி - இருதாளா ! 
பொருது வசுரருடன் 

எதிரில் அமரம்புரி 
புலவு மிகுவயில்சேர் - அமரேசா ! 
அருமை யுடன்வருவை 

முருக ! குக ! குமர ! 
அழகு திகழ்மயிலில் வருதேவே ! 
பெருமை மிகுபொழில்கொள் 

நிறையு மழகுதிகழ் 
பிரபல மிகுசிகியின் - மலைநாதா ! 


2641. நடன மிட்டிடு 

மயிலி லுற்றிடு 
நறும லர்த்தொடை ! - புனைமார்ப ! 
கடம தத்திடு 

இரும ருப்புயர் 
களிறு மெச்சிய - துணையாளா ! 


2639. வானவர் - தேவர். மலர்மகளாள் - திருமகள் .. விறலார் - திருமால் 
பானல மதி அணிவோர் - சிவபெருமான் . தார் புனை புய - மாலை அணிந்த பயத்தினை 
புடையவனே . 


2640. தரு - கற்பகத்தரு . இறைவன் - இந்திரன் . அமரம் - போர் . வ 
வருகுவாய் . 


2621. மலர்த்தொடை - மலர்மாலை . 

* மலர் மாலை. கிடமதம் - ஒரு பொருட் பன்மொழி . 
களிறு . யானைமுகனாகிய விசாயகன் , - இணையாளன் + உடன்பிறர்தவன் . திடம் - 


I 


தின கவிதை 


திடமி குத்திடு 

அசுரனைக்கொலு 
திகழ்படைத்திடு - வயிலாளா ! 
மடம யில்குற 

மகள்பு ணர்த்திடு 

வளர்சி கிக்கிரி - முருகோனே ! 
2642. மனதினில் வருதுயர் . 

தவறிட வருள்புரி 
மயிலினில் வருகுரு - பர ! வேளே ! 
சினமுடன் வருவசு 

ரனதுயிர் கணமதில் 
தெறிபட வயில் விடு - செயவீரா ! 
அனநடை பயில்பவள் 

குறவர்கள் குலமயில் 
அதிமய லுடன் அணை - புணர்தோளா ! 
கனககிரியைநிகர் 

முடியில கியதொ 
கமழ்சிகி மலைவரு- குகநாதா ! 


2643. தருணமிது வாகையால் 

தமியனிட மாவலாய் - வருவாயே 
அருணநிற மேனியாய் 

அமிர்தகுண நாயகா ! - எனையாளாய் 
இருணறைகொள் கேசமான் 

இனியகுற மாதினாள் - புணர்தோளா ! . 
வருணமிகு சோதிசேர் 

மகிமையுள தோகைமா - மலை நாதா ! 


வன்மை , திகழ் - புகழ் . மடமயில் குறமகள் - மடப்பம் பொருந்திய மயில்போல் 
வாளாகிய குறமகள் , வள்ளியம்மையார் . 


2642. தவறிட - தவிர்ந்துபோக . சண்மதில் - மிக விரைந்த நேரத்தில் , தெறி 
பட - தெறித்து அழிய . அனநடை பயில்பவள் - அன்னத்தின் நடைபோன்று நடப் 
பவள் , அதிமயல் - மிக்க மையல் . கனக கிரி - பொன்மலை . 


2643. தருணம் - நேரம் . வாகையால் - சந்தம் நோக்கி வகையால் என்பது 
ரீண்டு நின்றது . அருணன் - சூரியன் . இருணறைகொள் கேசமான் - இருளினைப் 
போல இருண்ட கூந்தலை உடையவள் . வருணம் - நன்னிறம் . மகிமை - பெருமை 


10 


தின கவிதை 


2644. வாது புரிசூரன் 

மாள வயிலேவு - செயவீரா ! 
தாது லவுபேத் 

தார்புனையுமார்ப ! - எனையாளாய் ! 
மூது மறைவாயன் 

மோக மொடுநாளு - மணிதாளா ! 
தீது வகல் சோலை 

சேர்சி கியின் மேரில் - வருதேவே ! 
2645. வந்தருள் குகனே ! 

வம்பணி முலையார் - மயலாலே ! 
நொந்திட விதியோ ? 

நுங்கிருபை புரிவா - யமரேசா ! 
நந்திட வருசூர் 

நைந்திட வயிலே - வியவீரர் ! 
அந்தம துயர்சீர் 

அண்டர்கள் பணிதோ- கையின்மேரா ! 
2646. வான வர்கள் பணி தாளனே ! 

வாச மிகுமலர் நீபமா- மலர்மார்பா ! 
கான வர்கள் குல மாதினாள் 

காத லுடனணை நாயகா ! - அருளாயோ 
தான வர்கள்குல காலனே ! 

சானகி தன்மண வாளனார் - மருகோனே ! 
தேனலர் கொள்பொழில் சூழுமோர் 

சீர்சிசி யின்மலை நாதனே ! - கிருபைதாராய் . 


மாள .. 


2644 . இறக்க. மூது மறை - முது மறை , பழைமையாகிய வேதம் . 
வாயன் - வாயினால் சொல்லிக்கொண்டிருக்கும் பிரமன் . மோகம் - மிக்க அன்பு . 
அணிதாளா - மலர்களை அணிவித்து வணங்குகின்ற திருவடிகளை உடையவனே . 


2645. வம்பு - கச்சு . . மயல் - மயக்கம் . நைந்திட - அழிந்திட . சீர் - சிறப்பு . 


2646. கானவர்கள் - வேடர்கள் : சானகிதன் மணவாளனார் - சானகியின் கண 
வராகிய இராமபெருமான் , திருமாலை நினைத்தவாறு - மருகோன் - 

மருமகனாகிய 
தலைவன் , 


( 


தின கவிதை 


11 


2647. வண்ட னாகிய வசுரோன் 

மண்டை வீழிட வயிலே - வியசூரா ! 
கொண்டல் போல்வளர் குழலாள் 

கொஞ்சு மாமொழி குறமா - னணைதோளா ! 
அண்ட வானவர் முனிவோர் 

அன்பர் நாள்தோறு தொழுசீ - ரிருதாளா ! 
வண்டர் சூழ்தரு பொழில்சேர் 

மங்கி லாமயின் மலைமேல் - வருதேவே ! 


2648. கருதிய படிக்கி அருள்வாய் 

கமழ்தரு கடப்ப மலர்மா - லிகைமார்பா ! 
ஒருதியு நிகர்க்க முடியா 

உயர்குற மடப்பெண் மயலா - யணைதோளா ! 
பொருதிட மிகுத்த வசுரோன் 

புளபட வயிற்கொ டுடனே - அடுசூரா ! 
பருதித வழுற்ற பொழில்சூழ் . 

பளிரிடு முடிச்சி காம - லையினாதா ! 


2649. பிறைநி கர்த்திடு யிரும ருப்புள 

பிளிறு மதக்களிறு - துணையாளா ! 
மறைப யிற்றிய சதுமு கத்தினர் 

மனம கிழ்ச்சி கொள் - குருநாதா ! 
நறைது ளித்திடு நிறைக டப்பணி 

வளர்பு யக்குக ! -- எனையாளாய் 
நிறைபொ ழிற்சிகி மலையின் வித்தக 1 

நினது பக்தன் முன் - வருவாயே . 


2647. வண்டன் - தாழ்ந்தோன் . வீழிட - கீழே விழுமாறு . சூரா - அச்சத்தை 
உண்டாக்குபவனே . கொண்டல் போல் - மேகத்தினைப்போல் கருநிறம் கொண்ட . 
வண்டர் - வண்டுகள் ; இறுதிப்போலி . மங்கு - ஒளியின் குறைவு . 


2648. கருதியபடிக்கு - எண்ணியவாறு ... ஒருதி - ஒருத்தி . பொருதிடம் - 
போர்புரியும் வன்மை . புளபட - பிளவுபட . பருதி - சூரியன் . பளிரிடு - பளீரென 
ஒளிவிடுகின்ற . 


2649. பிறை நிகர்த்திடு மூன்றாம் பிறையினை ஒத்த . மருப்பு - தந்தம் . களிறு . 
இங்கு விநாயனைக் குறித்தது . சதுமுகத்தினர் - நான்முகனார் . நிறை . தேன் , 
புத்தன் - அன்பன் . 


12 


தின கவிதை 


2650. குடமிணைத்தயிரு தனமி குத்ததொரு 

குறம யிலவளோ - டிணை ரூபா ! 
திடமி குத்தவசு ரனைவ யிற்கொடுயிர் . 

செகுகு க ! க்குமர ! -- முருகேசா ! 
மடம யிற்குமரி தருசி றப்பினக 

மலர்ம லர்ந்து தரு- இருதாளா ! 
வடவ ரைக்கிநிகர் சிகிம லைக்குளுயர் 

மதுரி தத்தமிழ்சொல்-கனிவாயா ! 
2651. மகித லத்திலுள 

அடியவர்க்குநினை 
வவைமு ழுக்கவருள் - குருநாதா ! 
பகிரி டத்தகுவா 

குலம ழிக்க அயில் 
படையெடுத்துவிடு - செய்வீரா ! 
சிகிரு டைப்பரியில் 

அடிய னுக்குவருள் 
செயம கிழ்ச்சியொடு - வருவாயே 
முகிற ழைத்தநிறை 

பொழில்வ ளைத்தசிகி 

முடிம லைக்குள் வளர் - குகவேளே ! 
2652. வானவர் தொழுமரனார் 

மாமக | மலர்நீபா ! - அருளாயோ 
தானவர் குலகாலா ! 

தாதகி முடியார்பா - லக 1 வேளே ! 
ஞானர்கள் குருநாதா ! 

நாமமின் வடிவேலா - யுத ! சூரா ! 
கானமின் மணவாளா ! 

காரண ! சிகிமேரா ! -எனையாளாய் ! 


2650. ரூபா - உருவத்தினை உடையவனே . செகு - அழித்த மடமயில் குமரி : 
மடப்பம் பெருந்திய மயில் போன்ற இளமகள் - வள்ளியம்மையார் . மதுரிதம் 
இன்பம் . 

2651. மகிதலம் - மண்ணுலகம் . நினைவவை -நினைவுகளாகிய அவை . ஆகுலம் : 
துன்பம் . அயில் படை - வேற்படை .. சிகி நடைப்பரி - மயிலாகிய விரைவாக 
நடக்கும் குதிரை . முகில் - மேகம் . 

2652. அரனார் - சிவனார் . தாதகி - கொன்றை . ஞானர்கள் ஞானிகள் . நாம 
மின் வடிவேல் - அச்சத்தைத் தரும் மின்னொளி தங்கிய வடித்த வேல் . கானமின் : 
காட்டிவ்வாழ் வேடர்களின் அழகிய மகள் , வள்ளியம்மையார் . காரண - உலக இயக் 
சத்திற்குக் காரண மானவனே . 


தின கவிதை 


13 


2653 , கானக மாது மேவு 

காரண ஞான ரூப - அருளாயோ 
சானகி நாத னார்மின் 

தாரணி மார்பி னார்தன் - மருகோனே ! 
நானமு லாவு நீப ! 

நான்மேலி வாத னாய - மிலையேதான் 
வானவர் தேடு பாத ! 

மாயிரு தோகை மேரில் - வளர்தேவே ! 


2654. வனமகள்த னாசை தீர 

மயிலினொடு சேரும் லோல ! - எனையாளாய் 
தனமிடியன் வாழ நீசெய் 

தகுசிகியி லேறி நாளும் --வருவேளே ! 
அனநடையின் மாது தேவி 

அருள்புதல்வ ! ஆவ லாக - வருவாயே 
கனகமலை நெரு தோகை 

கமழ்மலையின் வாச மான - முருகோனே ! 


2655. பொருசூருடன் அடலேபுரி 

புயனே கிருபை- புரிவாயே 
அருபாமறை துதிநாயக ! 

அடியேன்மிடி - தவிராயோ 
திருமான்மரு வியநாயகர் 

திகழ்பூவினர்- பணிதேவே ! 
தருவேநிறை கமழ்தோகையின் 

தகுமாமலை - முருகோனே ! 


2653. தாரணி மார்பினார் - மாலை தரித்த மார்பினை உடையவர் ; திருமால் . 
நானம் - கத்தூரி . கத்தூரி பூசிய மார்பில் அணிந்த கொன்றை மலர் மாலை உடைய 
வனே என்பது மூன்றாவது அடியின் முதற்பகுதியின் பொருள் . மாயிரு - மிகப் 
பெரிய . 


2654. " தனமிடியன் . பொருளில்லா வறியன் . சிகி - மயில் . தேவி - பார்வதி . 
கனகமலை 

பொன்மலை . நேரு - ஒத்த . 
2655. அருபா - ரூபம் (உருவம் ) இல்லாதவனே . மறை துதி நாயக - வேதம் 
துதிக்கின்ற தலைவனே . மிடி - வறுமை . திருமான் மருவிய நாயகர் - திருமகள் 
கலந்த தலைவர் - திருமால் . திகழ் பூவினர் - விளங்குகின்ற தாமரை மலரில் - வாழ் 
தின்ற பிரமனார் . தரு - மரங்கள் , மாமலை - பெருமை பொருந்திய மலை , 


ப 


14 


தின கவிதை 


2656. அடல்புரி சூரன் 

அலறிட வேலை - எயும்வீரா ! 
மடலவிழ் நீப 

மலரணி மார்ப ! - எனையாளாய் 
மடடியில் வேட 

மகள்மய லோடு - புணர்தோளா ! 
திடமுடி சேரும் 

சிகிமலை மேவும் - முருகோனே ! 
2657. வாது மிகுத்த சூரன் 

மார்பு பிளக்க வேலை - எயும் வீரா ! 
மாது குறத்தி யோடு 

மாலை தரித்து மேவு - புயலோலா ! 
தாது நிறைத்த நீபத் 

தார்கள் தரித்த தோள ! - எனையாளாய் 
தீது தகர்த்த பேரின் 

தீமை அழித்த தோகை - மலையாளா ! 
2658. வஞ்சனை செய்வது நாயமா 

வண்டமிழ் பொருளதா யேதையும்- அறியாயோ ? 
கொஞ்சிய கிளிமொழி மாதினாள் 

கும்பவி னையின் முலை வேடமா - னணைதோளா ! 
அஞ்சிட வருகலி யோடவே 

அன்பன்முன் மயிலினில் ஏறியே - வருவாயே 
மஞ்சிகள் தவழ்பொழில் சூழுசீர் 

மண்டிய சிகிமலை மீதுவாழ் - குகநாதா ! 
2659. வனசமலர் மீது வாழும் 

மடமயிலில் மேவும் நாதன் - மருகோனே ! 
அனநடையின் மாது தேவி 

அரியகௌ மாரி யாள் தன் - மகவேளே ! 


. 


2656. அடல் - வன்மை . மடல் - மலரிதழ் . திடமுடி - வன்மையமைந்த 
மலை உச்சி . 

2657. தீது . தகர்த்த பேர் - தீமையை ஒழித்த மக்கள் . தீமை - அவர்களைப் 
பற்றித் துன்பம் தரும் ஆணவம் முதலிய தீமைகள் : 

2658 . நாயமா - நியாயம் ஆகுமா என்பது மருவி வந்துளது . வண்டமிழ் 
வளப்பம் பொருந்திய தமிழ் . மஞ்சிகள் - மேகங்கள் . 

2659 : வனசமலர் - தாமரை . நாதன் - திருமாலைக் குறித்தவாறு . கௌமாரி 
யான் - கௌரியம்மையாகிய பார்வதி . மகவேள் - மகவாகிய வேள் , முருகன் என்ற 
வாறு. அருள்வை - அருள்வாய் ஆக 


தின கவிதை 


15 


மனதில்வரு நோய்கள் தீர 

வரம் அருள்வை தோகை மீது- வருதேவே ! 
கனகமலை நேரு தோகை 

கமழ்சிகி மலையில் வாழும் -- முருகோனே ! 


2660. வாது புரியசுரன் மாள வயிலேவு- செயவீரா ! 

சூது முலைமாது தோகை குறமானை - அணைதோளா !! 
தாது லவு நீபத் தார - ணியும்மார்ப ! - எனையாளாய் ! 
மாது நிறைதோகை மாம லையின்வாச --முருகோனே ! 


2661. மதிசூடிய சடையார் 

நடமாடிய வரனார் 
மகிழ்பாலக ! முருகா ! -எனையாளாய் 
விதிமால்முத லிமையோர் 

அடியோர்ப்ணி சரணா ! 
விமலா ! கிருபை புரிவாய் - குகநாதா ! 
கதியாகிய மயின்மேல் 

வருசாயக ! அருள்வாய் 
கருணாநிதி யடியே-னிடம்வாராய் 
துதியேமிகு கனகா 

சலமேநிகர் முடிசேர் 
சுபமாகிய சிகிமா - மலையாளா ! 


2662 . 


.............. பவ மொழியாள் 
வடிவுள குறமடமான் -- மணவாளா ! 

.........புகழ் சரணா 
தனதடி யவர்தனையே - மணமே சேர் 

......ஃமின்மலர் மனையார் 
பணிசெயு முயர்குருவே - எனையாளாய் 
...... தவள்கள் பொழி லேமிகு 
சிகிமலை யரசே ! -- 

அருளாயோ 


2660 . 


மாள் - மடியுமாறு . 


2661. விதி - பிரமன் . மால்- திருமால் . விமலா -குற்றம் அற்றவனே . துதி - 
போற்றுதல் . கனகாசலம் - பொன்மலை . சுபம் - நன்மை 


2662. இந்தப் பாடலில் பல அடிகள் சிதைந்துள்ளன , உள்ளவர்றே பதிப் 
பிக்கப்படுகிறது . 


16 


தின கவிதை 


. 


2663. தாதவிழ் நீப மாலை 

தானணி மார்ப ! நாளும் - அருள்வாயே 
மூதடி யார்கள் வாழ 

மூவரும் நீய தாக - வருவாயே 
மாதர சான தேவி 

மானின் பார்வை வேடர்- மகள் தோளா ! 
வேதவி லாச ! வானில் 

மீறிய தோகை மேரில் - வருதேவே ! 
2664. பொருதிய சூர 

னுடல்கிழி வாகிப் 
பொடிபட வேலை - எயும்வீரா ! 
அருமறை தேடும் 

மலரிணை பாத ! 
அடியவர் நாத ! - எனையாளாய் 
பெருமைகொள் தோகை 

மயில்வரு தேவ ! 
பினையணி தோளன்- மருகோனே ! 
கருமுகில் சூழு 

முயர்பொழில் மேவுங் 

கனசிகி மேரில் வருவேளே ! 
2665. நடன முற்றிடு மயிலில் உற்றவ ! 

நளின நற்பத - முருகோனே ! . 
அடமி குத்திடு வசுர னைக்கொலும் 

அயில்தொ டுத்திடு --செயவீரா! 
குடமிணைத்திடு தனம யிற்கொடி 

குறம கட்கொரு - மணவாளா ! 
வடவ ரைக்குயர் முடிநி றைத்திடு 

மயின்ம லைகுக! - குருநாதர் ! 


2663. மூதடியார்கள் - மிக நீண்ட காலமாக முருகனை வழிபட்டு வருகின் 
வர்கள் . மூவரும் - படைத்தல், காத்தல், அழித்தல் , எனும் முத்தொழிற்குரிய கட 
வளர் மூவரும் . மானின பார்வை - மானின் பார்வையை ஒத்த பார்வை . மீறிய . 
வீறுற்று விளங்கும் . 

2664. பொருதிய - போர் புரிந்த . கிழிவாகி - கிழிந்து . மலரிணை பாத - 
( தாமரை ) மலர்போன்ற இரண்டு திருவடிகளை உடையவனே . பினை - நப்பின்னை 
பிராட்டியார். தோளன் - தோள்களை உடையவனாகிய திருமால் , 

2665. நளினம் - தாமரை 


தின் கவிதை 

17 
2666. கருணை தங்கிய 

மகிமை மிஞ்சிய 
கடவுள் எந்தன் முன் - வருவாயே 
தருண மன்புடன் 

மயிலில் வந்தருள் 
தருவை சுந்தர - முருகோனே ! 
திரும டந்தையின் 

நிகரி லன்புடன் 
திகழு குஞ்சரி - மணவாளா ! 
தருநிறைந்திடு 

பொழிலு யர்ந்திடு 

தழைசெ கண்டியின் - மலைநாதா ! 
2667. தாவியமயில் வாகனா ! 

நாயன்முனல மாகவே 
தாமிசமிலை காவலாய் - வருவாயே 
மேவிடவெகு வாசையாய் 

மேரினில்வளர் வேடுவர் 
மீறியகுல வேடராய் - வருதேவே ! 
கூவியசெய சேவலா ! 

மாகலிதனை யோடவே 
கூரியவயி லேவியே - அடுவாயே 
காவியினுடை நாயகா ! 

தோகைமலை வாசனே ! 

காரண ! கருணாநிதி ! - எனையாளாய் ! 
2668. கலியினால் அனியாயம் ஆகினேன் 

கடவுளே 1 வெகுசான வோர்கிருபை - புரிவாயே 
வலியினால் வருசூரன் மார்பிலே 

வடிகொள்வே லைமுனா கவேவிடு -- செயவீரா ! 
2666. சுந்தர முருகோன் - அழகிய முருகன் . திருமடந்தையின் நிகரில் அன் 
புடன் திகழு குஞ்சரி - திருமகளின் அரவணைப்பிலும் அன்பிலும் வளர்ந்த் மகளிர் 
இருவருள் ஒருத்தியாகிய தேவசேனை . 

2667. நாயன் - நாயினுங் கடைப்பட்டவன் . முனலமாக - முன் + நலம் + ஆக . 
தாமிசம் - தாமதம் . கலி - துன்பம் . காவியினுடைய நாயகா - காவி நிறம் தோய்த்த 
உடையினை அணிந்த தலைவனே . 
2668. வெகுசான - மிகுதியான . 

வடிகொள் வேலை - வடித்தல் அமைந்த 
வேலாயுதத்தை . 

- நறுமணம் . நிபமென்மாலை - நீப மென் . மாலை - கடப்ப 
மாலை . ஞானிகள் நேமியோர் வானவர்( வாழ்த்தொலியுடன் வணங்கும் மலையாளா 
என நான்காம் அடியைப் பொருத்துக: 

( 2) 


: 


விரை 


18 


தின கவிதை 


மெலியுநோய் களையோட வேசெய்வாய் 

விரைகொணிப மென்மாலை மார்பனே ! - அருள்வாயே 
ஒலியின்ஞா னிகளோடு நேமியோர் 

உயரும்வா னவர்தாழு தோகைமா - மலையாளா ! 
2669. வனச மண்டப 

வனிதை பங்கர்தன் - மருகோனே ! 
மனது கந்திடு 

வரம கிழ்ந்தருள்- குகநாதா ! 
அனந டம்பயி 

லழகு சுந்தரி - தருபாலா ! 
தினகரன் தவழ் 

சிகியெ னுங்கிரி - முருகோனே ! 
2670. மதியை யணிந்த சடையார் 

மருவு சவுந்த ரியினாள்- தருபாலா ! 
கதியி னடஞ்செய் மயிலா ! 

கருணை யிலங்கு துரையே ! - கிருபைதாராய் 
துதிகொள் இரண்டு சரணா ! 

துணையில் கடம்ப மலர்மா - லிகைமார்பா ! 
அதிக வரங்கள் தருவாய் 

அழகு சிறந்த சிகிமா - மலையாளா ! 
2671. வந்துவரந் தந்துவெனை 

மைந்தன் என - நினையாயோ 
பந்துவென முந்துநின 

பங்கசம் இனி - தருவாயோ ? 
கொந்துசெறி தண்டலைமின் 

கொண்டமயன் - மணவாளா ! 
செந்துரசு ரஞ்சுகுகா ! 

தென்சிகிமா - மலையாளா ! 


2669 . வனச மண்டபம் - தாமரையாகிய மண்டபம் ; திருமகள் தங்கும் இடம் 
தாமரை ஆதலின் தாமரை மண்டபம் என்று கூறப்பட்டது . சுந்தரி - அழகுடைய 
பார்வதி . தினகரன் - சூரியன் . 

2670. சவுந்தரியினாள் -சவுந்தரியாகிய பார்வதி . துணையில் - சமானம் இல்லாத . 

2671 . பந்து என - உறவு என்று . முந்து - முற்படும் . நின-நின்னுடைய . 
பங்கசம் - தாமரை : இச்சொல் தாமரையினை ஒத்த - திருவடிகளைக் குறிக்கின்றது . 
கொந்து - கொத்து , மலர்க்கொத்துக்கள் . தண்டலை - குளிர்ந்த சோலை . மின் 
மின்னலை ஒத்த வள்ளி அம்மையார் . செந்துரசுரஞ்சுகுகா - செந்துர , அசுரர் , 
அஞ்சு , குகா எனப் பிரித்துக்கொள்க , செந்துர - திருச்செந்தூரில் எழுந்தருளி 
யுள்ளவனே ! 


- 


தின் கவிதை 


19 


2672. கறையுலவிய கண்டனார் 

கருணைமிகு கனவும்பர்நா - யக ! பாலா ! 
நறையுலவு கடம்பினை 

நயந்தணியு மெங்கள் நா - யக 1 வேளே ! 
சிறையுலவு செகண்டியா ! 

திறமுலவிய குந்தவா - யுத ! வீரா ! 
மறைதுதிசெய் கந்தனேசிகி 

மலையில்வருக நாயென்முன் - முருகோனே ! 
2673. சினத்த சூருடல் 

தெறிக்க வேல்விடு- செயவீரா ! 
கனத்த தோகைய ! 

கருத்த னே ! கிருபை - புரிவாயே . 
மனத்தின் மீறிய 

வருத்தம் ஓடிட - அருளாயோ ! 
வனத்தின் மீறிய 

மணிச்சி காமலை - முருகோனே ! 
2674. வண்டமிழ் பாட அருளாய் 

மண்டிய தோகை மயின்மேல் - வருதேவே ! 
தொண்டன்முனாக வருவாய் 

சுந்தர மான துரையே ! - எனையாளாய் ! 
அண்டர்கள் தேடு தேவே ! 

அஞ்சிகி மேரில் முருகா ! - குகதாதா ! 
தண்டலை மாது கணவா ! 

சங்கரர் பால ! குமரா ! - செகபாதா ! 


2672 . கறை - நஞ்சுண்டதால் விளைச்த $ ore . சண்டனர் - சம்), 3. A 
உடையவர் . நறை - தேன் . செகண்டியா - மயீலை உடையவனே , Cars • 
குந்தம் என்னும் ஆயுதத்தை உடையவனே ; குர்தம் - கச்வாள் . 


2673. தெறிக்க - பிளக்க . தோகைய - மயிலினை உடையானே . மனத்தின் 
மீறிய வருத்தம் - உள்ளத்தில் அடங்கமுடியாத என்பம் . வனத்தின் சமிய - மிக 
காடுகளை உடைய . 


2674, வண்டமிழ் - சொல் பொருள் , சுவை முதலிய கலம் மொத்தம் 


20 


தின கவிதை 


2675. பொருது சூரனுடல் 

கிழிய வேலைவிடு 
புகழ்சி காமலையின் - முருகோனே ! 
திருமி னாள்மருவு 

விறலி னார்மருக ! 
சிகியி லேறிவரு - குகநாதா 

| 
மருவு லாவுசுப 

மிகுபொ னீபமெனும் 
மலரு லாவுபுய !-அமரேசா ! 
தருமி னாள் மயலி 

னிறையு நாத ! அருள் 
தருவை நாயனலம் - உறவேதான் . 


| 


2676. வஞ்சகமிடு சூரனை 

மண்டியபடை வீழிட - அடுசூரா ! 
நெஞ்சகமடு நோய்தவிர் 

நின்கிருபைதரு வாய்குக ! - குருநாதா ! 
நஞ்சணிமிட றார்தரு 

நன்றுளசுப பாலக ! -எனையாளாய் . 
மஞ்சது தவழ் சோலைகள் 

மண்டியசிகி மேரினில் - வளர்தேவே ! 





2677. திருக்கிளர் மார்பினார் 

திருத்துணை மாயனார் - மருகோனே ! 
மருக்கிளர் நீபமா 

மலர்மலை நாதனே ! -- எனையாளாய் . 
பொருக்கிளர் வேலவா ! 

புகழ்தமிழ் பாடவே - அருளாயோ ? 
தருக்கிளர் சோலைசூழ் 

தழைத்திடு தோகைமா - மலையாளா ! 


2675. திருமினாள் - திருமகளாகிய மின்னலை ஒத்தவள் . விறலினார் - திரு 
மால் . தருமினாள் கற்பகத்தரு வளரும் தேவ நாட்டுத் தேவசேனை அம் 
மையார் . 


- 


2676 .. 

சூரனை ... அடு சூரா- சூரபதுமனை அழித்த முருகனே . மிடறார் -கழுத் 
தினை உடையவராகிய சிவபெருமான் . 


2677. மலர்மிலை நாதனே - மலரை அணிந்துகொள்ளும் நாதனே , 


21 


தின கவிதை 
2678. ஆழி யிற்றுயின் மாயனார் 

ஆவ துக்கிசை வானதோர்- மருகோனே ! 
வாழி யைத்தொடு தானவோர் 

மாகு லத்தைவெல் வீரனே !-எனையாளாய் . 
பாழி யப்பு யத்தனே ! 

பாவை நற்குற மாதினார்- புணர்பாலா ! 
மாழி கைத்தெழு வீதிசேர் 

மாசி கிக்கிரி மீதிலே - வருதேவே ! 


2679. கடிகமழ் நீப மாலை 

கனபுய மீது சூடு - முருகோனே ! 
அடியவர் தேடு பாத ! 

அழகுள தோகை நீல - மயிலாளா ! 
குடிசினில் வாழு தேவி 

குறமயில் ஆசை யான - மணவாளா ! 
வடிவுறு தோகை மேரில் 

வளர்குரு நாத னே ! நன் - னயவேளே ! 


2680. வனச மலர்மீது 

வளரும் மடமாது ( புணர்மாயோன் ) - மருகோனே ! 
அனந டையின்மாது 

அழகு திகழ்தேவி- தருபாலா ! 


2678. பொருக்கிளர் - போருக்குக் கிளர் என்பது குறுகியும் தொகுத்தும் 
நின்றது ; போர் புரிவதற்குக் கிளர்ந்தெழுகின்ற என்பது பொருள் . தருக்கிளர் 
சோலை - தரு , கிளர் , சோலை - மரங்கள் செழித்துள்ள சோலை . தானவோர் -தான 
வர் என்ற சொல் சந்தம் நோக்கி நீண்டது . பாழியப்புயத்தனே - வன்மையமைந்த 
தோள்களை உடையவனே . வாழி - வாளி என்ற சொல் எதுகை நோக்கி வாழி 
எனத் திரிந்தது ; அம்பு என்பது பொருள் . மாழிகை - மாளிகை என்னும் சொல் 
மேல் குறித்த முறைப்படித் திரிந்தது . மாழிகை யெழு என்பது மாழிகைத் 
தெழு எனச் சந்தம் நோக்கி வந்தது . 


2679. கடி - நறுமணம் , குடிசினில் - குடிசையில் , பரண்மீது . 


2680. முதலடியில் ‘ புணர்மாயோன் என்னும் தொடர் தேவையாகத் 
தோன்றவில்லை . உன தினருள் - உனது + இன் + அருள் - உன்னுடைய இனிமை 
யாகிய திருவருள் . சேது - சேறு என்ற சொல் எதுகை நோக்கித் திரிந்தது . 
மீனு . மீன் + உ - உ , சாரியை , 


22 . 


தின கவிதை 


மனதில் வருநோயை 

மடிய வரம்யாவும் - அருளாயோ ? 
உனதி னருள் செய்யாய் 

உயர்சி கியின்மேரில் - வருநாதா ! 


0 


2681. வாதுபுரி சூர னோடு 

மாவடல்செய் கூர்மை வேலை - எயுநாதா ! 
சூதுமுலை மீறு தேவி 

தோகைகுற மாதி னோடு - புணர்தோளா ! 
தாதுலவு நீப மாலை 

தானணியும் மார்ப ! நாளும் - அருளாயோ ? 
சேதுலவு மீனு தாவு 

சீர்சிகியின் மேரில் வாச ! -- எனையாளாய் . 


2882. எனதாசை போல வரயாவு நீசெய் 

எழிலான தோகை - மயிலாளா ! 
புனமாதி னோடு மயலாக நாளும் 

புணர்தோள ! வாழ்வு - தருவாயே 
சினசூர னாவி இழிவாக வேசெய் 

திறமான வேலை - அணிவேளே ! 
னமான சோதி மணிசூழு தோகை 
எனுமேரில் வாழு - முருகோனே ! 


2683. தாவியமயில் வாகனா! 

தாரணிபுய ! நாதனே ! - எனையாளாய் . 
கூவியகன சேவலா ! 

கோதறுமுனி வோர்களே - துதிதாளா ! 
பூவினில்வளர் வேதனார் . 

பூவளர் அடி யார்களே - துதிதாளா ! 
காவினில்வளர் மாதினாள் 

காதல்கொள்கண வா !சிகா - மலை நாதா ! 


. 


2682. யாவும் எனதாசை போல வர என மாறுக . இனமான சோதிமணி - 
ஒளிக் கற்கள் ; நீலமணி முதலியன . 


2683. தாரணி புய - மாலையைத் தரித்த புயத்தை உடையவனே . கனசேவலா. 
பெருமை பொருந்திய சேவலை உடையவனே . கோது - குற்றம் . வேதனார் . 
பிரம்மா , பூவளர் • பூமியில் வாழ்கின்ற . 


28 


. 


தின கவிதை 
2684. மதுரித மொழிச்சி 

வடிவுள குறத்தி - புணர்தோளா ! 
சதுர்வித யிருக்கு 

தனைமிகு முதற்கு -உபதேசா ! 
மது துளி கடப்ப 

மலரணி புயத்து - முருகோனே ! 
விதுதவழ் சிகிப்பொன் 

விழைமலை யுற்ற - குகவேளே ! 
2685. மாது குறத்தி மீது 

மால்கொள் கடப்ப மாலை- புனைமார்பா ! 
சூது மிகுத்த தான 

தூய தனப்பெண் மாது - உமைபாலா ! 
கோது படைத்த சூரன் 

கூறு படப்பொன் வேலை - எயும்வீரா ! 
சேது மிகுத்த வாய 

சீர்பொழில் உற்ற தோகை - மலைநாதா ! 
2686. மாலையணி குழலாள் 

மாதுகுற மயிலாள் - புணர்தோளா ! 
பாலைநிகர் மொழியாள் 

பாவையுமை புதல்வா ! -எனையாளாய் . 
வேலையெதிர் அசுரோன் 

மீதுவிடு செயனே - எனையாளாய் 
சோலையழ கியர்சேர் 

தோகை மலையரசே ! - அருளாயோ . 
2687. அம்பின் விழிச்சி யாளின் 

அம்புய முற்ற அன்ப ! -முருகோனே ! 
தும்பி மிகுத்த நேச ! 

துங்க மிகுத்த வேடர்-- மகள்தோளா ! 


. 


2684. சதுர்வித ......... உபதேசா - மறைமுதல் பொருளாகிய பிரணவத்தைச் 
சிவபெருமானுக்கு முருகன் கூறிய கதை இங்குக் குறிப்பிடப்படுகிறது . 


2685. சேது - சேறு . 


மாறுக . 


2686. வேலை ..... செயனே- எதிர் அசுரோன்மீது வேலை விடுசெயனே என 

செயன் - வெற்றியை உடையவன் , 
2687. அம்பின் விழிச்சி - அம்பினை ஒத்த விழியை உடையவள் . அம்புயம் 
அழகிய தோள் . தும்பி - யானைமுக விநாயகன் . நேச- நேசனே . துங்கம் 
தூய்மை . தேனு - தேன் +2 ; உ , சாரியை . பம்பி - தழைத்து . 


24 


தின கவிதை 


கொம்பில் இருக்கு தேனு 

கொண்ட மொழிக்கு கா ! நல் - லருளாயோ ? 
பம்பி மிகுத்த சோலை 

பண்பு படைக்குந் தோகை - மலையாளா ! 
2688. தானவர் குலகாலா | 

தார்புனை யும்வேளே ! - எனையாளாய் . 
கானவர் குலமானாள் 

காதல்கொள் மணவாளா ! -அருளாயோ. 
வானவர் குலதீபா ! 

மாமயில் முருகேசா ! -பரமேசா ! 
தேனலர் பொழில்சூழ்மா 

சீர்சிகி மலைமீதே- வருதேவே ! 
2689. மாதுமை பாகனார் 

மாமதி வேணியார் - தருபாலா ! 
சூதுயர் சூரனார் 

தோல்விய தாகவே - அடுசூரா .! 
தாதுள நீபனே ! 

தார்புனையு வேலவா ! -- எனையாளாய் .. 
வாதுயிலி சோலைசூழ் 

வானுயரு தோகைமா - மலையாளா ! 
2690. வருசூருடல் கிழிவாகிட 

வளர்வேல்கொடு - எயும் வீரா ! 
மருவாசனை மிகுநீபமென் 

மலர்சூடிய- புயநாதா ! 
திருநாயகி புணர்மாபெருங் 

திருமாலுட - மருகோனே ! 
தருமேவிய சிகியாகிய 

தகுமாமலை - முருகோனே ! 
2691. கஞ்ச மலரை நிகர்த்த தாளினாய் ! 

கந்து கமயி னடத்து நாயக ! -எனையாளாய் . 
அஞ்ச வெதிர வமர்செய் சூருடன் 

அண்டர் மகிழ வயிற்கொ டேவிய - செயவீரா ! 
2688. குலதீபா - குலவிளக்கே . 
2689. மாதுமை - மாது + உமை . வாதுயிலி - குற்றமற்ற . 
2690. கொடு - கொண்டு . திருமாலுட - திருமாலுடைய . 

2691. கந்துகம் - குதிரை , இங்கு , வாகனம் எனும் பொருளில் வந்துளது . 
அஞ்சவெதிர அஞ்சவும் கடுங்கவும் . சுபுத்திரன் - நன்மசன். கொஞ்சமதி பிறைமதி . 


தின கவிதை 


25 


நஞ்ச மிலகு மிடற்றி னார்தரு 

நன்று லவுசு புத்திர னே ! கிருபை - தருவாயே . 
கொஞ்ச மதிதவ ழுற்ற சோலைகள் 

கொண்ட சிகிமலை யுற்ற நாயக ! - அருளாயோ . 
2692. மதுமலர் தரித்த 

வளர்குழல் குறத்தி- புணர்தோளா ! 
விதுதரி முடிப்பொன் 

மிகுமலை படைத்த - வர்பாலா ! 
கதுமென நடத்த 

கனமயி லிருக்கு - முருகோனே ! 
முதுமறை துதித்த 

முளரியின் மிகுத்த - சிகிமேரா ! 
2693. அனியாய மான 

கலிநோய்க ளோட 
அழகான தோகை - மிசைவாராய் . 
இனிதான தேனை 

நிகரான கூறல் 
எழில்வேடர் மாது- புணர்தோளா ! 
தனியான மோக 

மிடுவோர்கள் தேடு 
சரணா ! எந்நாளும் - அருளாயோ. 
பனிமேவு சோலை 

நிறைவானு ளோர்கள் 

பணிதோகை மேரில் - வருதேவே ! 
2694. வால மதியணி வேணியர் 

வாச மிலகிய தாதகிபுனை- வோர்பாலா !! 
ஞாலம் அருளிய தேவியார் 

நார ணியவள் மாரியுமை - அருள்பாலா ! 
ஏல மிகுகுழன் மாதினாள் 
ஏர்கொள் 

குறமட மானையே -- புணர்சீலா ! 
தால நிறைவளர் நேமநா 
டாளும் முருகைய 1 தோகைமா - மலை நாதா 

! 


2692. மது - தேன் . கதுமென - விரைவாக 

2693. கூறல் - கூறுதல் , இங்குச் சொற்களைக் குறிக்கின்றது . தனியான. 
மோகம் இடுவோர்கள் - தனிமையிலிருந்து முருகனைப் பற்றி எண்ணுபவர்கள் . 

2694. வாலமதி - பாலமதி , இளம்பிறை . ஞாலம் - உலகம் . ஏலம் - மயிரில் 
பூசிக்கொள்ளும் ஈறுமணச் சார்து , 


26 


தின கவிதை 


2695. அலையாகிய சமுசாரமா 

மதினாலலை - வதுவாமோ ? 
மலையாகிய தனநாயகி 

வனமாதினை - அணைதோளா ! 
கலையாகிய பொருளே செயக் 

கலிகால - முருகாவோ ! 
நிலையாகிய சிகிமாமலை 

நிருபா ! கிருபை - புரிவாயே ! 
2696. சமராடிய அசுரோனுடல் 

தனிலெ அயில் - விடுசூரா ! 
மையாசல உமையாடரு 

பிளையோய் ! சர - வணநாதா ! 
கமராகிய கருவாய்வரு 

கனமாதுயர் - தவிராயோ ? 
அமராபதி யிமையோர்பணி 

அழகா!சிகி - மலையோனே ! 
2697. சந்த மிகுபாடல் 

தந்து அருள்செய்தோகை - மயிலாளா ! 
அந்த மிகுவேடர் 

அன்பு வுயர்மாது- புணர்தோளா ! 
கந்த மிகுநீபா 

கங்கு றவழ்சோலை- மலைநாதா ! 
நந்த மிகுநேம 

நன்று லவுதோகை - மலையாளா ! 
2698. தஞ்சம் வேறிலை 

வந்து வேணது 
தந்து வாதரி - குகநாதா ! 
வஞ்ச னாகிய 

மிஞ்சு சூருடல் 
மண்ட வேல்விடு - செயவீரா ! 


- 


2695 . அலை - அலையினையுடைய கடலைக் குறித்தது , மூன்றாமடியின் முதற் 
பகுதி முருகளைக் கலைவடிவினன் என்று குறித்தலைக் காண்க . 

2696. சமர் - போர் . இமையாசலம் - இமயமலை . பிளையோய் . பிள்ளையே . 
கனமாதுயர் - மிகப் பெரிய துன்பம் . 

2697. கந்தம் - நறுமணம் . 

2698. வேணது - வேண்டியது . சகா - சகாயம் - துணை. இனி வேறோ 
இனிமேல் வேறு எனக்கு என்ன உளது. 


. 


தின கவிதை 


நெஞ்சு நோய்தவிர் 

அண்டர் நாயக ! 
நின்ச காவல - தினிவேறோ ? 
மஞ்ச தேதவழ் 

கின்ற சோலைகள் 
மண்டு தோகையின் -- மலையாளா ! 


2699. ஆடிய மயின்மீதே 

ஆவல்க ளுடனேமுன்- வருவாயே . 
பாடிய தமிழாளா ! 

பான்மதி யணிவோர்மால் - மிகுபாலா ! 
கூடிய கலிகாலா ! 

கூரிய அயிலாளா ! - அருளாயோ. 
தேடிய யிருதாளா ! 

சீர்சிகி மலைவாழும்- குகவேளே ! 
2700. அடத்திலேவரு 

தயித்திய னாகிய 
அமர்செய் சூருடல் - அடுவீரா ! 
கடத்தை நேரிடு 

கனத்த பூமுலை 
கருத்த வேடமி - னணைதோளா ! 
படத்த ராவணி 

முடிப்பொன் மேனியர் 
பரற்கு வாசைகொள்- புதல்வோனே ! 
தடத்தி லேமிகு 

சிகிப்பொன் மேருவின் 

தகுத்த தோகையின் - மலைநாதா ! 
2701. இதுநாள்வரை யடியேனிடம் இடர்தீரிட - அருளாமே 

மெதுவாய்விடு வதுவொத்துமே விளையாடிய - மயிலாளா ! 
பதுமாசனர் முதலோர் துதி பணியேபுரி - இருதாளா ! 
விதுதாவிய சிகிமாமலை மிசைவாழ்வுறு - கணநாதா ! 


. 


2700. கடம் - குடம் . வேடமின் - வள்ளியம்மையார் . படத்தரா - படத்தினைப் 
பெற்ற பாம்பு . பரற்கு - தலைவனாகிய சிவபெருமானுக்கு . 

2701. மெதுவாய் விடுவது ஒத்துமே மெல்லமெல்ல விட்டு விடுவது போல . 
பதுமாசனர் - பிரமன் . 

துதி பணியேபுரி - துதித்துக் கட்டளைகளைச் செய்கிற . 
விது - ம்தி . 


28 


தின கவிதை 


2702. வாது புரி சூரன் 

மாளவயி லேவு- செயவீரா ! 
போது நிகர் பாத ! 

பூசைபுரி நாய - னிடம்வாராய் . 
தாதுலவு தூய 

தாதகிகொள் வேணி - அருள்பாலா ! 
மாதுவளர் தோகை 

மாமலையில் வாச ! -எனையாளாய் . 
2703. வனச லெட்சுமி வாசனார் 

வளர்துளைக்கணி மாயனார் - மருகோனே ! 
புனம யிற்கிசை காதலா ! 

புனித வற்புத ! வேலவா ! - எனையாளாய் . 
மனம கிழ்ச்சிய தாகவே 

மயிலி லுற்றிடு நாதனே ! - வருவாயோ ? 
கனக மயக்கிரி போலவே 

கருது நற்சிகி மேரில்வாழ் - குகவேளே! 
2704. வார்த ரித்தமுலை 

வேல்படைத்தவிழி 
மான்ம கட்குமய - லிடுரூபா ! 
போர்த ரித்தகன 

சூரனைப்பொருது 
போரில் வெற்றி கொளு- மடல்வீரா ! 
தார்த ரித்தபுய 

வா !வெனக்குனிரு 
தாள்கி டைக்கவருள் புரிவாயே . 
சீர்த ரித்தபொழில் 

சூழ்சி கிக்கரசே ! 

தீயே னுக்குவரம் - உதவாயோ. 
2705. மலிவாகிய தாதகி சூடிய 

மகிடேசர்சொல் பாலக னாகிய - குகநாதா ! 
கலிகாலமெ னோஅடி யேனிடங் 
கருணாநிதி யேவர மேதெனும் - அருளாயோ ? 

-- 
2702. போது நிகர் பாதம் - ( தாமரை ) மலரினை ஒத்திருக்கும் திருவடி . 

2703. வளர் துளைக் கணி மாயனார் - வளரும் துளசியை அணிகின்ற திருமால் . 
கனக மயக்கிரி - பொன்மயமாகிய மலை . 

- 2704. - வார் - கச்சு , வேல் படைத்த விழி - வேவின் தன்மை பாகிய கர்மை 
வினைப் பெற்ற விழி . மான்மகள் - வள்ளியம்மையார் ; மான் வயிற்றிலிருந்து 
பிறந்தவர் என்று கந்தபுராணம் கூறும் . 


| 


தின கவிதை 


29 


பொலிவாகிய நீபமென் மாலிகை 

புனைமாபுய வா ! மயின் மீதினில் - வருவாயே . 
சலியாவகை நீயருள் வாய்குக ! 

சகமேபுகழ் தோகையின் மாமலை - வருதேவே ! 
2706. மந்தி குதிபோடும் 

அண்டர் விளையாட 
மண்டு பொழில்வாழு - மயிலாமோர் 
பந்தி ணையதான 

கொங்கை மிகமீறு 
பங்க சமின்வேடர் - மகள்தோளா ! 
நந்தி லகுநேம 

மிஞ்சு வளநாட ! 
நம்பும் அடியார்கள் - தமையாளாய். 
அந்தி மதிதாவு 

கின்ற பொழில்சூழும் 

அந்த மிகுதோகை- மலையாளா ! 
2707. வனத்தின் மாதினை 

மகிழ்ச்சி யாயணை- இருதோளா ! 
சினத்தி லேவரு 

சிறுத்த சூருடல்- கிழிவேலா ! 
மனத்தின் நோய்தனை 

மறுக்க வேகிருபை- புரிவாயே . 
கனத்த தோகையின் 

கதித்த மாமலை - வருதேவே ! 


2708. அடுத்தவர் சகாயா ! 

அருட்செய் குருநாதா !-அமரேசா ! 
தொடுத்த மலர்போ ! 

துரைகு மர ! மயிலே - றியவேளே ! 
கடுத்த வசுரோன்மேற் 

கதித்த தொருகூர்வேல் - விடுவீரா ! 
உடுத்த கடல்சூழ்சீர் 

உயர்ச்சி பெறுகோடார் - சிகிமேரா ! 


என 


2706. மந்தி - குரங்கு . பொழில் வாழும் மயிலாகும் பங்கசமின் 
இயைக்க . நந்து - சங்கு . அந்தி மதி - மாலைக்காலச் சந்திரன் .. 

2707. சிறுத்த - சிறுமையுடன் கூடிய , மறுக்க - துன்புறுத்த . 


so 


தின கவிதை 


2709. வானவர் தொழுநாதா ! 

மாமண மிகுநீபா ! -எனையாளாய் . 
கானக மடமானாள் 

காதல்கொள் புயநாதா ! - அருளாயோ ? 
சானகி புணர்மாயோன் 

தான்மகிழ் மருகேசா ! -- குகவேளே ! 
தானவர் குலகாலா ! 

தாழ்வகல் சிகிமேரா ! -அமரேசா ! 
2710. எதிர்வரு சூர 

னிடறிவிழ வேலை - விடுதேவே ! 
கதிகதிமி யான 

தகுநடன வீர - மயிலாளா ! 
மதிதவழ் சோலை 

வளம் உலவு தோகை - மலைநாதா ! 
முதியதவ மேசெய் 
முனிவர்புகழ் பாத! - 

எனையாளாய் . 
2711. அனியாய லோபர் 

அவரூடு போக - அருளாதே 
கனிபோலும் வாயள் 

கமழ்கேச வேடு --வியின் நாதா ! 
முனிவோர்கள் தேடு 

முதலே! உ லாச ! -- முருகோனே ! 
தனியான தோகை 

தகுமேரில் வாச ! -- எனையாளாய் ! 
2712. பந்து போலுமுலை 

பாவை வேடமகள்- புணர்தோளா ! 
கொந்து நீபமலர் 

கொண்ட மார்ப ! அருள்-- புரிவாயே ! 
வந்து வேணவருள் 

மங்கு றொயுமுடி - சிகிமேரா ! 
இந்து வேணியருள் 

இன்ப மான குரு - பாவேளே ! 


2709. மருகேசா - மருகனாகிய ஈசனே . 
2710. கதிகதிமி - ஒலிக் குறிப்பு . 

2711. கேச வேடுவி - தலைமயிரினையுடைய வேடர்மரபில் வந்த வள்ளியம்மை 
யார் . 

2712. இந்துவேணி - சந்திரனைத் தரித்த சிவபெருமான் , 


| 


தின கவிதை 


SI 


2713. மயிலா கியசாயல் 

மடமா தினாள் வேடர் 
மகண்மேல் மயலான வதிரூபா ! 
கயலார் விழியார்கள் 

தருமா சையதான 
கடல்மூழ் குவதுபோக அருளாயோ ! 
நயமா கியபாடல் 

தருவாய் குமரேசா ! 
நதிசூழ் உயர்நேம வளனாடா ! 
புயலார் பொழில்சூழுஞ் 

சிகிமா மலைவாழும் 

புனிதா ! எனையாள வருவாயோ ? 
2714. அகில முழுவதும் 

அருளும் உமையவள் 
அருளும் நலமிகு - அயிலாளா ! 
முகில்கள் தவழுயர் 

பொழிலி லிருந்தருள் 
முனிவர் பணிபுரி-- இருதாளா ! 


மகிமை முழுவது 


மடிய னிடமருள் 
மயிலில் வருகுரு - பர 1 வேளே ! 
சிகியின் மலைவளர் 

அமரர் பணிகுக ! 

சிறியன் எனையினி- இனிதாளாய் ! 
2715. பெருத்த முழுமுலையாள் 

பிணைக்கி நேர்விழி - மடமானாள் 
ஒருத்தி வேடமகள் 

உருக்கு வாசமிகு - புயலோலா ! 
வருத்த மானமிடி 

வருத்த நீயதனை - விலக்காயோ ? 
திருத்த மானதொரு 

சிகிப்பொன் மேரில்வளர்- குகநாதா ! 


2713. சந்த விருத்தம் .. கயல் ஆர் விழியார்கள் - கயல் மீனின் தன்மை 
அமைந்த விழியை உடைய மகளிர் . 

2715. பிணைக்கு - பெண்மானுக்கு . நேர் -விழி - ஒத்த கண்கள் , 


32 


தின் கவிதை 


2716 . ஆடிய மயிலாய் ! 

யான்மகி ழிடவே - அருளாயோ ? 
தேடிய அடியார் 

சீர்மிகு படவே- அருளாயோ ? 
நாடிய படியே 

நாயக வெளியே -னையும் ஆளாய். 
சூடிய பொழில்சேர் 

தோகையின் மலைமேல் - வளர்தேவே ! 
2717. வானவர் பணிதாளர் ! 

மாதுமை தருபாலா ! -எனையாளாய் . 
கானக மடமானாள் 

காதல் கொள் நாயேன்- இடம்வாராய் . 
தானவர் குலகாலா ! 

தாவி லயில்வேலா - யுத 1 வேளே ! 
தேனலர் பொழிலேசேர் 

சிகிமலை யரசாளும் - குகவேளே ! 
2718. கருணா நிதியே ! 

கமலா சனனார் - பணிதாளா ! 
அருணோ தயமாம் 

அழகா கியசீ - ரொளியாளா ! 
மருவார் மலர்மான் 

மகிழ்மா யவனார்- மருகோனே ! 
திருசேர் பொழில்சேர் 

சிகிமா மலையாய் !-அருளாயோ ! 
2719. தாதகிபுனை வேணியர் 

தாவி நடி சபேசுரர் - அருள்பாலா ! 
பாதகமலம் ஓடிடப் 

பாவலர்கிருபை யோடிட - அருளாயோ ! 
வாதிடுவசு ரோனுடல் 

மாறிடவயி லேவிய - செயவீரா ! 
சீதளமிகு சோலைகள் 

சேர்சிகி மலை மேவிய - குகநாதா ! 
2717. தாவில் அயில் - குற்றமற்ற கூர்மை . வேலாயுத - வேற்படையினை 
உடையவனே . 


2718. கமலாசனனார் - தாமரையாகிய ஆசனத்தினை உடையவர் . 

2719. பாதகமலம் - குற்றம் விளைக்கும் ஆணவம் முதலியன . " என்னை விட்டு 
ஆணவம் முதலியன ஓடவேண்டும் ; பாவலர் அன்பு என்னை நோக்கி வரவேண்டும் ” 
இவ்வாறு இரண்டாவது அடியில் வேண்டுகோள் அமைகின்றது . 


( 


தின கவிதை 


33 


2720. மருவு லாவு 

கடப்ப மாலிகை 
மருவி தூநிலை 

துற்ற வேயணி - புனைதோளா ! 
தருவு லாவு 

சசிப்பொ னாள் உடல் 
தழுவு வாசவன் 

மொய்க்கும் வானவர்-பணிதாளா ! 
கருவு லாவு 

பிறப்பி லாதருள் 
கனியும் மாதவ 

ரற்பு தாகரர்- அருள்பாலா ! 
செருவு லாவும் 

வடித்த வேலவ ! 
சிசியின் மாமலை 

உற்ற நாயக ! -- எனையாளாய் . 
2721. கலைகள்பயில் வாயனே ! 

கருணைபொழி நாதனே ! -அடியேன்மேல் 
அலையின் 

துய ரோடவே 
அருள்செய்கு குருபரா ! - அருளாயோ ? 
கொலைகொளயில் வேலவா ! 

குறமயிலை மேவிவாழ்- குமரேசா ! 
மலையிலுயர் தோகைமா 

மலையில்வரு நாதனே ! - அருளாயோ ? 
2722. செந்திமலை வாசாகு 

றிஞ்சிநக ராளா பொன் 
திங்கள்வத னாவேண - அருள் 

தாராய் . 
நொந்திருக ணீரோடி 

மிஞ்சுதுய ராலாவர் 
நொண்டொருவ ரேசாது- அருள் தராாய் . 


2720. சசி - இந்திராணி . வாசவன் - தேவேந்திரன் . செரு - போர் . 

2721. அருள்செய்கு - அருள்செய்வாய் , கு - சாரியை எனக் கொள்க . கொலை 
கொள் அயில் வேலவா - கொலைத்தொழிலைக் கொண்ட கூரிய வேலை ஏந்தியவனே . 

2722. நொண்டொருவர் ஏசாது - குறைகூறி ஒருவர் ( என்னை) இழிவாகப் 
பேசாது . ஒயிலாய் - அழகாய் . 

[3 ] 


34 


தின கவிதை 


| 


பந்தியென வானோர்கள் 

வந்துபணி தேவே யென் 
பண்டைவினை தூளாக - அருள்தாராய் 
மந்தியொயிலாயாடு 

தண்டலைகண் மேனீடு 

மங்குறவழ் சீர்தோகை - மலைநாதா ! 
2723. கொடிய பாதக 

மடவி யால்வரு 
குறைகொள் நோய்தவி - ரிடுவாயே . 
மிடியி னால்வளர் : 

துயரில் மூழ்கிய 
விதியை நீதவி - ரிடுவாயே . 
இடியி னேறென 

வதிரு சூருடன் 
இகலி யேயமர்- புரிவேலா ! 
கடிகொள் பூமலி 

பொழில்கள் சூழ்தரு 

கனசி காமலை - வருதேவே ! 
2724. செந்தாமரை மலர்வந்தோன் மகிழமுன் 

தென்பாய் மறைபயில்- கனிவாயா ! 
இந்தாவருள் பிடியென்றே மயின்மிசை 

எந்தாய் ! அடியன்- முன்வாயே . 
பந்தார கொங்கார்பொழில் மயில்மகள் 

பங்கா ! மட்நடை - மயில் தீரா ! 
கொந்தாயில குகடம்ப ! அருள்புரி , 

குன்று கியசிகி - முருகோனே ! 


2723. கொடிய பாதக . மடவி - கொடுமையுடன் கூடிய பாதகமாகிய மடத் 
தன்மை , மடமைப் பண்பு , மடவி எனப் பண்பியாக்கப்பட்டுள்ளது . இடியனே 
றென - ஆற்றல் மிக்க இடிபோல .. : 

2724. தென்பாய் - தெம்பாய் , வன்மையோடு . அருள் , இந்தா , பிடி என 
இயைக்க . பிடி - கொள் . கொந்தாய் யிலகு கடம்ப - கொத்துக்களாக விளங்குகின்ற 
கடம்ப மலர்கள் அணிந்தவனே . 


35 


தின கவிதை 
2725. அடியன் வானிட 

அழகு மாமயில்- தனில்வாராய் . 
கடிகொ, au ! பொன் 

கமழு தோகையின் - மலையாளா ! 
முடிகொள் வானவர் 

முதலி னோர்பணி- இருதாளா ! 
வடிகொள் வேலவா ! 

மனதி னோய்தவிர் - முருகோனே ! 
2726. வந்த சூருடன் 

மண்ட வேல்விடு - செயவீரா ! 
கொந்து லாவிய 

கொங்கு சேர்தரு - மலர்நீபா ! 
அந்த மாகிய அண்ட 

ரேபணி - இருதாளா ! 
நந்தி லாதொரு 

நன்று சேர்சிகி - மலை நாதா ! 
2727. வாச மேவு நீப 

மாலை மார்ப ! வந்து - எனையாளாய் . 
நேச மாக வேடர் 

நீடு ஆவல் மாது -- புணர்தோளா ! 
பாச நோய்கள் தீரப் 

பார்வை பார்ப்போன் மைந்த ! - மயிலாளா ! 
தேசர் வானவர் தேடு 

சீர்கொள் தோகை மேரில் -வருதேவே ! 
2728. பாதகவினை தீர வேயருள் 

பான்மதியொளி ரானனா ! குரு - பர ! வேளே ! 
தாதவிழ்மலர் நீப மாலிகை 

தானணிதட மார்பனே ! கிருபை - புரிவாயே . 
வாதடபொழில் சூழு தோகையின் 

மாமலைதனில் வாழு நாயக ! -- எனையாளாய் . 
ஆதரவுக ளேசெய் வாய்குக ! 

ஆடியமயின் மீதி லேவரு - முருகோனே ! 


2725. வானிட - இன்ப உலகத்தில் ( என்னை ) இடுதற்கு . 
2726. நந்து - நந்துதல் , கேடு . 

2728 : பான்மதி- பால்போன்ற சந்திரன் . ஆனனா - திருமுகத்தை உடைய 
வனே - 


30 


தின கவிதை 


2729. கொட்டமிடு சூரர்படை 

கெட்டழியவேலைவிடு 
கொத்துமயில் ஏறிவரும் - பெருமானே ! 
துட்டரவி லேநடன 

மிட்டுவிளை யாடுவலர் 
துப்பிதழின் மேவுவிறன்- மருகோனே ! 
மட்டவிழு நீபமலர் 

உற்றபுய பூதர ! என் .. 
மட்டும் அரு ளாததென் ? - அறியேனே . 
வட்டவடி வேழுலகு 

மிக்கபணி யேபுரியும் 
மைப்படிசி காமலையின் வருதேவே ! 


2730. வந்தகலி தீரத் 

துங்கமயில் மீது 
வந்து நய மாக- அருளாயே . 
எந்தன்மன நோய 

கன்றுவிட வேண 
இன்பமுடன் ஆக - அருளாயோ ? 
கந்தமலர் பே ! 

அண்டர்பணி தாளா ! 
கங்கைநிறை நேம - வளநாடா ! 
சந்தமிகு பாடல் 

தந்தருள்செய் சோலை 
தங்கு சிகிமேரில் - வருதேவே ! 


2731. மான மழிவி லாது 

வாழ வருள்செய் நாத ! - எனையாளாய் . 
கான மயிலி னாளைக் 

காத லுடனே நாளு- மணைதோளா ! 
நான முலவு நீப ! . 

ஞான வடிவின் வேலை - அணிதேவே ! 
வான முதலி னோர்கள் 

மால்கொள் சிகியின் மேரில் - வருதேவே ! 


( 


2729. கொட்டம் - அடம் செய்தல் முதலிய குறும்புத்தனத்தைக் குறிக்கும் 
சொல் . துட்டரவு - துன்பம் தரும் பாம்பு ; காளிங்கன் . மட்டு - தேன் . 

2730 , துங்கம் - தூய்மை . கந்தமலர் நறுமணத்துடன் கூடிய மலர் , 


-5 


. 


தின கவிதை 


37 . 


2732. கானக மடந்தை 

தான்மகிழ் சிறந்த 
காளை யெனவந்த- குகநாதா ! 
தேனலர் நிறைந்த 

பூமலி கடப்பச் 
சீருயர் சுகந்த - மணிமார்பா ! 
பானலர் மிகுந்த 

தேன்மொழி பகர்ந்த 
பார்வதி தன் மைந்த ! -எனையாளாய் . 
வானவர் மிகுந்த 

ராதிபர் பணிந்த 
வாழ்வுள சிகண்டி - மலைநாதா ! 


, 


2733. எனதாசை யதுபோல 

எளியென்முன் - வருவாயே . 
மனதூடு உளநோயை 

வளராது - வருவாயே . 
புனமாதி னுடன்லீலை 

புரிவால - முருகோனே ! 
கனகாச லமதான 

கனதோகை - ம்லைநாதா| 


2734. பாவத் தால்வரு தீவினை யோடப் 

பாதத் தால்அடி யேன்முடி மீதினின் - மிதியாயோ ? 
வேவத் தானெடு நாறிய தோருடல் 

வீடுற் றேபட மாகலி யோடிட - அருளாபாயோ ? 
ஆவத் தாலிமை யோர்முறை யேசெய 

ஆண்மைத் தானவ னாகிய சூருட - னடுவேலா ! 
சாவத் தா மிகு லாமுனி வோர்பணி 

சாரற் சோலைகள் சூழ்சிகி மேரினில் --வருதேவே ! 


| 


: 


2732. தராதிபர் = மண்ணுலகாளும் மன்னர் . 

2733. நோயை வளராது . நோய்த்தன்மை தான் வளராமலிருக்க . வால 
முருகோன் - பால முருகன் - இள முருகன் . 

2734 : வேவத்தான் நெடு நாறிய தோருடல் • எரியிலிட்டு வேகவைக்கப் படுவ 
தற்கே நீண்டு வளர்ந்து நாற்றம் அமைந்த உடல் . ஆவத்தால் - ஆபத்தினால் . 
இமையோர் முறையே செய - தேவர்களுக்கு நீதி வழங்குவதற்காக . சாவத்தாமிகுலா 
முனிவோர் - சாபம் தரும் ஆற்றல் மிக்க முனிவர் 


38 . 

தின கவிதை 
2735. வாது புரிசூரன் 

மாய வயிலேவு- செயவீரா ! 
சூது நிகரான 

தூய மூலைவேடர் - மகள்தோளா ! 
தாது லவு நீபத் 

தாம மணிமார்ப ! -- எனையாளாய் . 
மாது மலராள் தன் 

மாம ருக ! தோகை - ம்லைநாதா ! 


2736. ஆடிக் கொண்டு மயின்மேன் 

யான்முற் கண்டு தொழவே - வருவாயோ ? 
பாடிக் கொண்டு நினையே 

பார்த்தன் புகொடு பணிவேன் - எனையாளாய் . 
கூடிக் கொண்டு விமையோர் 

கூறிக் கொண்டு பணியே - புரிசீலா ! 
கோடிக் கொன்று கோர் 

கோலக் குன்ற மலைமேல் - வளர்தேவே ! 
2737. எடுத்த செனனம் எவ்வளவோ ! 

எனக்கு ஒருவழி யுதவயா - இனிமேலாய் . 
அடுத்த எனதுதீ வினையெலாம் 

அடுப்பி லுலையென மடியவே - அருளாயோ ? 
உடுத்த கடலுடை அவனிமேல் 

உறுத்துக் கொடிய கலிகளான் - மெலிவேனோ ? 
கெடுத்த மனம்கொடு முனிவரே 
கிளைக்கு மயின்மலை முருகையா ! - எனையாளாய் . 


2738. தானவர் குலகாலா ! 

தார்புனை புயநாதா ! - எனையாளாய் . 
வானவர் பணிதாளா ! 

வாசனை மிகுநீபா !-அருளாயோ ? 


2785 , . பேத்தாமம் . கொன்றை மாலை . - 


2736. கூறிக்கொண்டு - ( நின் திருநாமங்களைச் ) சொல்லிக்கொண்டு . 

2737. சென்னம் பிறப்பு உதவயா - உதவுவாய் முருகையா . அவனி - உலகம் . 
கெடுத்த மனம் - தீவினைகள் செய்தற்கும் நினைத்தற்கும் அடிப்படையாகிய தன்மை 
கள் யாவற்றையும் ஒடுக்கிய உள்ளம் , 


. 


39 . 


தின கவிதை 
தேனலர் மிகுகாவார் 

சீர்சிகி மலைநாதா ! - கிருபைதாராய் . 
கானவர் தரும்மானாள் 

காதல் கொள் புயசீலா ! - குகநாதா ! 


2739. கலியாகிய துயரம்மொரு 

கடல்மூழ்கிட - விதியோதான் ! 
ஒலியாய்எதிர் வருசூருடன் 

உயர்போர்புரி - அயிலாளா ! 
சலியாமனி னடியே துதி 

தமியேனிடம் - வருவாயே ! 
மலிவாகிய பொழில் சூழ்சிகி 

மலைவாழ்வுறு - குமரேசா ! 


2740. மதுரித் ததமிழ் நாவலா ! 

வனச லெட்சுமி வாசனார்-- மருகோனே ! 
சதும றைப்பொருள் நாதனே ! 

தமிய னுக்கருள் வாய்குகா ! - குமரேசா ! 
விதுத ரித்திடு வேணியார் 

விழைம கிழ்ச்சிகொள் பாலகா ! -- எனையாளாய் ! 
மதும லர்ப்பொழில் சூழ்சிகா 

மலையி லுற்றிடும் நாயக ! -- கிருபை தாராய் ! 


. 
. 


2741. காலங்கலி காலம் என்றுதான் 

காணும்படி நாயன்முன் வந்து நீ - அருளாயோ ? 
கோலம்புனை , வேடுவர் மங்கையாள் 

கூறுங்கனி வாய்மொழி யுண்டுசேர் - புயவேளே ! 
ஆலந்திகழ் தார்புனை கண்டனார் 
ஆளுங்கொடி மாதுமை அன்புசேர் 

- அருள்பாலா ! 
தாலம்புகழ் வானுயர் கின்றதோர் 

தாவும்பொழில் சூழ்கன குன்றைமா- மலையாளா ! 


2739. ஒலியாய் - ஒலித்து . 

2740. சதுமறைப் பொருள் நாதனே - நான்கு வேதங்களிலும் கூறப்படும் 
பொருள்களுக்குத் தலைவனாக உள்ளவனே . மது - தேன். 

2741. கொடிமாது . கொடிபோன்ற பெண் .. 


40 


தின கவிதை 


2742. நெஞ்சநோய் தவிரிடுவாய் 

நின்கணால் அடியவன் மேல் - பிழியாயோ ? 
வஞ்சனா மசுரன்முனே 

மண்டுபோர் புரிவயிலா - யுதவேளே ! 
கஞ்சமா மலர் அயனார் 

கண்களா யிரமுடையார்- பணிதாளா ! 
தஞ்சம்வே றிலை அருள்வாய் ! 

தண்கொள்தோ கையின்மலையா ! - எனையாளாய் ! 


2743. தீவினை யதனா லேஉடல் வருநோய் 

தீரிட உடனே - அருளாயோ ? 
மூவிரு மலர்போ லாகிய மனைமேல் 

மோகம துடனே - வளர்தேவே ! 
நாவினி லினிதாய் அமுரித மயமாய் 

நாடிய தமிழ்பா - டல்கள் தாராய் . 
கூடிய மயின்மே லேறிய துரையே ! 

கூன்மதி தவழ்தோ - கையின் மேரா ! 


2744 , வாசனை படைத்த நீப 

மாலைகள் தரித்த மார்ப ! -எனையாளாய் 
தேசசு மிகுத்த ரூப ! 

தேனிலு மினித்த பாடல் - அருளாயோ ! 
மாசற உடற்கு நோயை 

மாறிட விரட்டி யோட - விடுவாயே . 
* வீசல ருகுக்கு சோலை 

மேவிய சிகிப்பொன் மேரில் வருதேவே ! 


. 


2742. பிழியாயோ • பொழியாயோ . முனே - முன்னே . கண்களாயிர 
முடையார் - எண்ணற்ற கண்களை உடைய இந்திரனார் . 

2743. தீரிட - தீர்ந்திட . மூவிருமலர் - ஆறாக அமைந்த தாமரை மலர்கள் 
முருகன் தோன்றிய போது ஆறு குழந்தைகளாய் ஆறு தாமரை மலர்களில் தவழ்ந் 
தனன் என்பது புராணக் கருத்து . அமுரிதமயமாய் - அமிழ்த மயமாய் . 
மதி - பிறை மதி . 

2744. தேசசு • ஒளி . உடற்கு நோய் - உடலில் வரும் நோய் . 
சாற்றிஓல் வீசப்படும் மலர் உகுக்கு சோலை - விழவிடும் மலர்ச்சோலை . 


கூன் 


தின கவிதை 


41 


2745. கலைமாமதி பக்கரு காடரவு 

சீர்மீது தரித்த கருணாதிபதி 
கனகாசல விற்கர னானசிவன் - அருள்பாலா! 
சிலைமானு நுத லற்புத நாயகிதன் 

குவிபூமுலை யிற்புணர் தார்கொள்புயன் 
திறலாளியி னிற்றுயில் மாலினுட - மருகோனே ! 
கொலையேபுரி புத்தியி லாதவர்கள் 

அசுரோர்குல முற்றுமி லாதழிய 
கொடிதாகிய சத்தியை யேவிமுன - மடுவீரா ! 
அலைதாவு கடற்புவி சூழநிதி 

மயின்மாம்லை யிற்றின மேவியபெர்ன் 

அயிலாயுத ! சிற்பர னானகுக ! - முருகோனே ! 
2746. மதிதாதகி புனைவேணியர் 

மகிடாசலம் வளர்வோர்- அருள்பாலா ! 
கதியாகிய நடையேபுரி 

கனதோகைய மயின்மேல் - வருதேவே ! 
விதிமால்பணி சரணா! மிகு 

விரைநீபமென் மலர்மா - லிகைமார்பா ! 
நதிசூழ்தரு வளநெம ! பொன் 

நல்தோகையின் மலைமேல் - வருநாதா ! 
2747. தவள யிதழ்சூழு 


மினிய மதுவூறு 


தனிம லர்மினாவில் - அருளாயோ ? 
கவள மதமீறு 

சிறுகண் வளர்கோடு 
களிறு மகிழ்வான - துணையாளா ! 
துவள மிடைவேடு 

வியைய ருமையோடு 
துரைம களைமேவு - புயசீலா ! 
பவள மொளிர்மேனி 

வடிவு திகழ்நாத ! 
பருமை யுளதோகை - மலையாளா ! 


2746. சிலைமானு நுதல் - வில்லினை ஒத்த நெற்றி , சிற்பரனான குக - அறி 
வுருவமாகிய குசனே . 

2747. தவளம் . வெண்மை . மலர் மினாவில் அருளாயோ மலரில் எழுந்தருளி 
புள்ள மின்போன்ற கலைமகள் என் நாவில் இருக்குமாறு அருள் புரிவாயோ . துவள 
மிடை - துவள்கின்ற அழகிய இடுப்பு . களிறு - விராயகர் . திரைமகள் தேவசேனை 


தின கவிதை 


. 


2748. எடுத்த காயமது 

சிறக்க வேயருள்செய். 
இகழ்ச்சி யாதலது - நலமாமோ . 
தொடுத்த நீபமலர் 

தரித்த மார்ப ! வொரு 
தொகைக்கி லாததுயர் - விலகாயோ ? 
படுத்த பாடுபட 

எதிர்த்து போர்கள்புரி 
- பதைத்த சூரனுடல் - கிழிவேலா ! 
கெடுத்த வாசைமுனி 

வருக்கு நாத ! முடி 

கிளைத்த தோகைமலை - முருகோனே ! 
2749. இகலிடு சூரன் 

படையழி வாக 
எதிரிடு கூரின் - அயிலாளா ! 
சுகமொழி மாது 

குறமக ளோடும் 
துரைமக ளோடு - மணைதோளா ! 
மகபதி தேவர் 

முனிவர்கள் கோடி 
மனதொடு தேடு - இருதாளா ! 
அகலிடு சோலை 

வளமிகு தோகை 

அழகுள மேரில்- வருதேவே ! 
2750. உலக மாய்கையை 

அடுத போதரு 
உரிமை யாகிய - குருநாதா ! 
கலக மேபுரி 

அசுரர் வாழ்குடி 
கழிய வேயயில் - தொடுவீரா ! 


2748. முதல் வரியில் அது என்று சுட்டியது உடலினை . தொகைக்கிலாத் 
துயர் - தொகைப்படுத்திக் கூற முடியாதவாறு மிக்க துன்பம் . 

கெடுத்த ஆசை 
முனிவர் என மாறுக . 

2749. கூரின் அயில் - கூர்மையைப் பெற்ற வேல் , சுகமொழி - இன்பம் தரும் 
சொல் . மகபதி - இந்திரன் . முனிவர்கள் கோடி - எண்ணிக்கை அற்ற முனிவர்கள் . 

2750. உலகமாகிய பற்றினை அழித்த ஞானிகளுக்கு உரிமைப் பொருளாய் 
விளங்குபவன் முருகன் என்பது முதலடியின் பொருள் . அயன்மினார் - அயலவ 
ராகிய மகளிர் . 


தின கவிதை 


43 


திலக வாணுத் 

லயன்மி னாரொடு 
திரிதல் பாவம் - தடுவாயே . 
அலக லாதுயர் 

பொழில்கள் சூழ்தரு 
அழகு சேர்சிகி - மலைநாதா ! 


2761. குடிவி ளங்கிய 

எயினர் பைங்கொடி 
குறம டந்தையை அணைதோளா ! 
துடிவி ளங்கிய 

இடையர் தந்திடு 
சுகமி லங்கிய - மயலாலே . 
படிவி ளங்கிய 

மறலி யின்றகல் 
படவ ரங்கனி- வொடு தாராய் 
முடிவி ளங்கிய 

இமைய ரும்பணி 
முதிய குன்றையின் - மலையாளா ! 


2752. சரச மிஞ்சிய 

அழகு கொண்டிடு 
தருண மங்கையர் - மயலாலே 
உரசு கொண்டு நல் 

மனம விந்தவ 
ருடனி ணங்கிட - விதியாமோ ? 
பரசு தன்கர 

மதின் அணிந்திடு 
பரம னன்புறு- முகவேளே ! 
சுரர்கு லங்கெட 

அயில்எ றிந்திடு 
சுமுக ! குன்றையின்- மலை நாதா ! 


2751. இடி விளங்கிய இடையர் - உடுக்கையின் தன்மை விளங்குகின்ற 
டையை உடைய மகளிர் . மயல் - மயக்கம் . படி - மண்ணுலகம் . மறலி - யமன் . 
அகல்பட - அகன்றொழிய. 

2752. தருண மங்கையராகிய மனம் அவிந்தவர் எனக் கூட்டுக . மனம் 
அவிர்தவர் - உள்ளத்துணர்ச்சி ஒழிர்தவர் . பரசு - சிவபெருமான் ஏர் திய ஆயுதம் 


44 


தின கவிதை 


. 


2753. வருசூருட னுடல்கீறிட 

வலுபோர்புரி - அயிலாளா ! 
கருவாசலி னுழையாதருள் 

கமழ் பேமென்- மீலர்மார்பா ! 
அருமாமறை புகழ்நாயக ! 

அடியேன்மிடி - தவிராயோ ? 
தருவேநிறை சிகிமாமலை 

தனில்வாழ்வுறு - குகநாதா ! 
2754. தாதவிழ் மலர் நீபத் 

தார்புனை புயநாதா ! -- எனையாளாய் ! 
மாதர்சேர் மாவேடர் 

மான்மரு வியமார்பா ! - அருளாயோ ! 
ஆதரவு புரிவாய்தென் 

னார்சிகி மலையின்மீ - தேவருவாய் . 
சீதமதி தவழும்சீர் 

சேர்கிசி மலையின்மேல் - வருதேவே ! 


2755. கானக மாது 

காதல்கொள் தேவ ! -எனையாளாய் . 
சானகி மாது 

தான்மகிழ் மாயன்- மருகோனே ! 
வானவர் கோடி 

வாசவன் வேதர் - பணிதாளா ! 
தேனலர் சோலை 

சேர்சிகி மேரில் - வருதேவே ! 


2756. மதுமலர் நீப 

மலர் அணி மார்ப ! - எனையாளாய் . 
கதுமென ஆடுங் 

கனமயி லேறும் - முருகோனே ! 


2753. சூரனுடல்- சூரனுடைய உடல் . வலுபோர் - வன்மை கொண்ட போர் . 


2754. தென்னார் - வண்டுகள் . பொருந்திய எனவும் , தெற்கில் அமைந்த 
எனவும் பொருள் கொள்ளலாம் . சீத மதி - குளிர்ச்சி அமைந்த சந்திரன் . 

2755. வாசவன் - இந்திரன் . 

2756. கதுமெனவாடும் - விரைவுடன் நடனமாடும் . காண . ( யான்) காணு 
தற்காக 


தின கவிதை 


45 


பதுமம் தான 

பதமலர் காண - வருவாயே . 
விது தவழ் சோலை 

மிகுசிகி மேரின் - அமரேசா ! 


. 


2757. ஆடியமயில் வாகனா 

! 
ஆரணம்அறி யாததோர் - முதலாளா ! 
பாடியதமிழ் நாயகா ! 

பார்புகழ்கரு ணாநிதே ! - கிருபைதாராய். 
கூடியயிடை யோர்களே 

கோதறுமுனி வோர்களே- பணிதாளா ! 
நீடியபொழில் சூழ்சிகா 

நேருமலை நாயகா ! - எனையாளாய் ! 


2758. கலைமாமதி தாதகி சூடிய 

கருணாநிதி யாகிய நாயகர் - அருள்பாலா ! 
தலையாகம தேபுரி சூருடல் 

தனையேயிரு கூறிடு வேலவ ! - எனையாளாய் . 
அலையாழியி லே துயில் மாலுடன் 

அனவானவர் மாமுனி வோர்பணி - கணநாதா ! 
உலையாதொரு சீர்வர மேபுரி 

உயர்தோகையின் மாமலை வாழ்வுறு- குகவேளே ! 


2759. வந்த சூருடல் நொந்து வீழிட 

மண்டு போர்புரி-- செயவீரா ! 
கந்த மேவுக டம்ப னே அருள் 

கஞ்ச நாயகர்-பணிதாளா ! 
எந்த நாள்தொறு மன்ப ரானவர் 

இந்தி ராதிபர்-பணிதாளா ! 
அந்த மாகிய குன்றை மாமலை 

அண்டர் நாயக ! - எனையாளாய் . 





: 


2760. வாதுபுரி சூரன் 

மாள அயிலேவு- பெருமாளே ! 
சூது நிக ரான 

தூய முலைவேடர்- மகள்தோளா ! 


| 


2757. ஆரணம் - வேதம் . 
2758 , உலையாது - துன்பமுறாது ! 


: 


48 


தின கவிதை 


9 


- ! 


தாதுலவு நீபத் 

தார்ம ருவுமார்ப ! - எனையாளாய் 
தீது தவிர் நாத ! 

சீர்சி கியின் மேரில் - வருதேவே ! 
2761. சீத மதிபுனை வேணியர் 

மானை யணியொரு பாணியார் . 
சீர்கொள் நிதிமலை காணியார் - அருள்பாலா ! 
தாத விழுமலர் மாலையாய் ! 

தோகை மயில்வரு சேவகா ! 
சாமி சரவண நாதனே ! -- எனையாளாய் . 
ஆத ரவுபுரி வாய்குகா ! 

நீயலதுணை யாரயா 
ஆவ லுடன்வர நீசெய்வாய் - அமரேசா ! 
காதன் மிகுகுற மாதினாள் 

சேரு மிருபுய நாதனே ! 

கார்கள் வழிசிகி மேரில்வாழ் - குருநாதா ! 
2762. வருசூருடன் மறவேல்விடு -- செயவீரா ! 

திருமாலுடன் திருமான்விழை - மருகோனே ! 
அருமாமறை அடியேபணி - முருகோனே ! 

தருசூழ்சிகி தகுமாமலை - வருதேவே ! 
2763. கொங்குலவு நீப மாலை 

கொண்டபுய சீல ! * வருள்- புரிவாயே . 
சங்குலவு சீத நாட ! 

தந்திமுக னான தேவர் - துணையாளா ! 
செங்குமுத வாயின் மாது 

செந்திருவை நேரும் வேடர்- மகள்தோளா | 
மங்குறவழ் சோலை நாளு 

மண்டுசிகி மேரில் வாழு - முருகோனே ! 
2764. கஞ்சன்முத லோர்கள். 

கண்டுபணி பாத ! -முருகோனே ! 
அஞ்சவரு சூரை 

அண்டர்மகிழ் வாக- அடுவீரா ! 


ப 


2761. பாணியார் - திருக்கரத்தினை உடையவர் . யாரயா - யார் ஐயா . கார்கள் - 
மேகங்கள் . 

2763. * இங்குச் சந்தம் சரியில்லை .. 


தின கவிதை 


47 


தஞ்சமிலை யாவும் 

- தந்துதவ வேணும் - அமரேசா ! 
கொஞ்சமதி தாவு 

குன்றைமலை மேவும்- குகநாதா ! 


2765. அடல்புரி சூரன் 

அலறிட வேலை - எயும்வீரா ! 
கடல் துயின் மாயன் 

கமழ்துளை மார்பன் - மருகோனே ! 
மடமயின் வேடர் 

மகள் மகிழ் வாக- அணைதோளா ! 
வடவரை நேரு 

* மயின்மலை வாழும் - முருகோனே ! 


2766. வானவர் மகுட கோடி 

மாமணி உதிரும் பாத ! -- முருகோனே ! 
தேனலர் நீப மாலை 

சீர்புய மீது சூடு - குகநாதா ! 
யானனி யாய நோயி 

லாழ்ந்துவி டாது வெண - அருளாயோ 
நானமு லாவு சோலை - 

நாள்தோறு மேவு தோகை - மலையாளா ! 


2767. பிறவியில் வருதுயர் முழுவதும் 

பிறனிட அருள்புரி குக ! குரு - பரவேளே ! 
உறவினில் விலகிய மடமன்னா 

ருடன்மரு விடுமயல் தவறிட - அருளாயோ ! 
அறமெலி வதுவிது நயமிலை 

அடியன் முன் மயின்மிசை அருள்செய்வை - அமரேசா ! 
குறவர்கள் மடமயில் புணர்பவ ! 

குருமணி யிலகிய சிகிமலை - வருதேவே ! 


2765. துளை - துளசி , 


2766 , தேவர்கள் இடையறாது வணங்குகின்றமையால் கோடிக்கணக்கான 
அன்னவர்களின் திருமுடிகளில் உள்ள மணிகள் முருகன் திருவடிகளில் வீழ்ந்து 
கிடக்கின்றன என்பது முதலடியின் பொருள் . 

2767. பிறனிட - பிற்பட்டொழிய. மடமன்னார் - மடமானார் என்பது சந்தம் 
நோக்கிக் குறுகி விரிந்தது . 


48 


தின கவிதை 


2788. பாவவினை தீரவருள் 

பாவலவ ! தோகைமயின் - முருகோனே ! 
கோவவள மானவிழி 

கோவையிதழ் வேடர்மகள் - புணர்தோளர் ! 
பூவலர்களால் அதிக 

பூசைபுரி நாயனுட - கலிதீராய் 
சேவல பொன் மேவுபொழில் 

சேர்சிகியின் மேரிலுறை - குகநாதா ! 
2769. சூதுநிக ரிணைமுலையி ( னாள் ......... 

..... சாய தாளமெனு நல் ) - குறமானார் 
தாதுமிகு மலர்மண மாலையே 

தான்மகிழ அணிமுரு கய்யா - எனையாளாய். 
வாதுபுரி யெதிரிடு சூரன்மேல் 

மாநனுனை வயிலதனை யேவியே - அடுவீரா ! 
மோதுபொழில் மினினார்சிகி மேரில்வாழ் 

மூதுமர னார்புகழ்குரு நாதனே ! - அருளாயோ ? 
2770. அனியாய லோப 

ரவரூடு போய்முன் - நிதிதாராய் 


எனவாசை யாக 


இரவாமல் வேண - அருள் தாராய் . 
கனிவாக வேடர் 

கனகாதன மாது - புணர்தோளா ! 
பனிதாவு சோலை 

படர்தோகை மேரில் - வருதேவே ! 
2771. வலுவில்வரு சூரன் 

உடல்கிழிய வாவி 
மடிய அயி லேவு- செயவீரா ! 
உலகமதி லாசை 

தனையகல வேசெய் 
உயர்முனிவர் கொடி - பணிதாளா ! 


2668. பூவலர்கள் -பூ , அலர்கள் ; மலர்கள் . நாயனுடை- நாயேனுடை . சேவல் 
சேவலங் கொடியுடையோய் . 

2769. ( னாள் ......... நல் )- இப்பகுதியில் சில சீர் அசைகள் சிதைந்துள்ளன . 
மாானுனை - சிறந்த நல் நுனியினை உடைய . 

2770 , கனகா - கானச என்ற சொல் திரிந்து நின்றது . 


49 


தின கவிதை 
அலையவரு நோயை 

விலகவரு ளேசெய் 
அடியன் குறை தீரும் - வடிவேலா ! 
சலதிவளை நேம 

வளருநகர் சூழுஞ் 

தகுசிகியின் மேரில் - வருதேவே ! 
2772. மாதரசி யான தேவி 

வேலைநிக ரான பார்வை 
மாலையணி கேச வேடர்- மகள்தோளா 
தாதவிழு நீப மாலை 

மார்பில் அணி தேவ தேவ ! 
சாமிகுரு சாமி என்ன- அருளாயோ ? 
காதவரும் மாத ராசை 

யான்மெலிவி லாது தோகை 
கானமயி லாள ! கோடி- அருளாயோ ? 
சீதமிகு சோலை சூழுங் 

தோகைமலை மீது வாழும் 

தேடரிய நாத ! நாளும் - உயர்தேவே ! 
2773. கடமத மொழுகிய 

அசையிரு செவியுள 
கரிமுகர் கருணைகொள் - துணையாளா ! 
உடலினில் வருதுயர் 

பொடிபட அருள்புரி 
உமையவள் அருளிய - புதல்வோனே ! 
குடமில கியமுலை 

மடவியர் விழிவலை 
கொடுஎனை மயல்செயல் - அதுபாராய் . 
வடவரை தனைநிகர் 

முடிநிரை, யுளசிகி 

மலைவரு குருபர ! -- முருகோனே ! 
2774. வந்த தீவினை 

நொந்து வீழிட 
வஞ்சி யாளுடன் - வருவாயே . 
கந்த பேம் 

நிறைந்த சீர்புய ! 

கஞ்ச நாயகர் - பணிதாளா ! 
2771. சவதி . கடல் , 
2772. காதவரும் - கொன்று நீக்குதற்கரிய . 
[ 4 ] 


50 


தின கவிதை 


அந்த ஞானியர் 

இந்தி ராதிபர் 
ஆன வானவர்- பணிநாதா ! 
சந்த மேவு 

செகண்டி யாகிய 

தங்க மாமலை - வருதேவே ! 
2775. வீறுபடு சூரன் மீது அயி லேவுஞ் - செயவீரா ! 

மாறுபடு நோய்கள் மாய அருள் யாவும்-உதவாயோ.? 
சீறுபடு நாகந் தேன் கொள்மலர் வேணி- அருள்பாலா ! 
நாடுபடு சோலை நாளும் வளர் தோகை - மலைநாதா ! 


2776. வாதுபுரி சூரன் மாள அயி லேவு - குகவேளே ! 

மாதுகுற மானை மாலினொடு சேரு - புயநாதா ! 
தாதுலவு நீபத் தார்புனையு மார்ப ! - எனையாளாய் . 
மோதுபொழில் சேரு மூதுசிகி மேரில் - வருதேவே ! 


2777. வனமயின் நாதா ! 

மகிழிட அருள்வாய் - குகவேளே ! 
அனுதின மயின்மேல் 

அடியன்முன் னுறுவாய் - அமரேசா ! 
முனிவர்கள் பணிசேர் . . . 

முளரியை நிகரா - கியதாளா ! 
கனகநன் மலைநேர் 

கனசிகி மலைமேல் - வருதேவே ! 


2778. மனதினில் வருதுயர் 

மடிபட வருள்புரி - வேலா ! - கன - சீலா ! 
அனநடை மயில் தரு 

அழகிய குறமகள் - நாதா !-அருள் - வேதா ! 
சினமிகு வசுரனை 

தெரிபட அடல்புரி - கோவே ! -உயர் - தேவே ! 
கனககிரியை நிகர் 

கமழ்சிகி மலைவரு - கோலா !-உமை - பாலா ! 


2779. கொங்குலவு நீப மாலை 

கொண்டபுய நாத ! வாழ்வு - தருவாயோ ? 
செங்குமுத வாயின் மாது 

செந்திருவை நேரும் வேடர் - மகள்தோளா ! 


51 ) 


1 


தின கவிதை 
பைங்குலையின் வாளை நீடு 

பண்புசெறி நேம நாட ! - அருளாயோ ? 
மங்குறவழ் சோலை சூழ 

மஞ்சுலவு தோகை மேரில் - வருதேவே ! 
2780. அடமிகு சூரன் 

அலறிட வேலை- எயுநாதா ! 
கடமத யானை 

கருணைகொள் சீரின்- துணையாளா ! 
நடமிடு தோகை 

நலமயி லேறு - முருகோனே ! 
வடவரை நேரு 

மயின்மலை வாழுங் - குகநாதா ! 


2781. உலக மாய்கையில் அவதி யாகியே 

உனது தாள் தொழும் - அடியார்பால் 
கலக மேமிகு கலிக ளோடரின் 

கருணை மாரிகள்- பொழியாயோ ? 
திலக வாணுதல் உமைமி னாளருள் 

திகழு நீபமென் - மணிமார்பா ! 
அலக லாதவிண் இமையர் சூழ்தரு 

அழகு சேர்சிகி -- மலைநாதா ! 
2782. வருகிற கலியோட மயில்மிசை யுடனேறி - அருளாயோ ? 

பொருதிய அசுரோன்முன் புகர்பட அயிலேவு- செயவீரா ! 
கருதிய படியேயென் கணுமுனம் மயலாகி- வரு யே .. 

அருவிகள் பொழில்சேரு மழகிய சிகிமேரில் - வளர்தேவே ! 
2783. வனச மண்டப வனிதை அன்பர்தன் - மருகோனே ! 

அனந டம்பயி லழகு கொண்டிடு - குறமானாள் 
மனம கிழ்ந்துடன் மருவு மம்புய - முருகோனே ! 
கனக மிஞ்சிய கமழ்சி கண்டியின் - மலைநாதா ! 


2781. கருணைமாரி - அருளாகிய மழை . அலகு - எண்ணிக்கை . 

2782. பொருதிய . போரிட்ட , வேல்பட்ட அசுரோன் மயிலாகவும் சேவலாச 
வும் ஆனான் எனும் கதையை இரண்டாவது வரி நினைப்பூட்டுகிறது . சணுமுனம் , 
கண்முன்னர் . மயலாகி - அன்பாகி . 


2783. கனகம் - பொன் , 


| 


62 

தின கவிதை 
2784. கடுகிய மொழி பேசியு மயலொடு தயவாகியும் 

கனவினு நினையாதிடு- கெடுமாதோ( டு ) 
அடிபடு துயரான்மெலி படவிதி வசமோஇனி 

அதைநல மிகவே செய் - முடியாதோ ? 
குடிவளர் குறநாயகி தருமய லதனால் விழை 

குளிர்புன மிகுசாரலி -லணைதோளா ! 
முடிமிசை கரமேதொழு தடியவர் முதல்வானவர் 

முனிவரர் பணிதோகையின் - மலைநாதா ! 
2785. மலருறை வேதன் செவிதனில் வேதம் 

மகிழ்வுட னேசொல் - கனிவாயா ! 
உலகினி லடியார் பலரினி லெளியேன் 

உறு துயர் தனையே - விலகாயோ ? 
அலமர விமையோர் முதலினர் தமையே 

அழிசெயு மசுரோர் - குலகாலா ! 
விலகிவிண் மீறு மணிமுடி சேரும் 

விரைமிகு தோகை - மலைநாதா ! 
2786. கதிர்ப ரப்பிய முடிய ழுத்திய 

கனக ரேபணி - முடிவானோர் 
துதிசொ லிக்கர முடியில் வைத்தவர் 

தொழும லர்க்கிணை- இருதாளா ! 
அதிக வித்தையை உலகர் மெய்த்திட 

அடியனுக்கருள்- புரிவாயே . 
கதிய ருட்சிகி மலையில் உற்றவ ! 

கருணை யுற்றென்முன் - வருவாயே , 
2787. படாத பாடு படலாமோ 

இலாமல் வாடி விடலாமோ 
பராரை நீப மலர்மாலை - அணிதேவா ! 
கெடாத வாழ்வு அருளாயோ 

அதாலென் ஆசை தவிராதோ 

கெதாயு தேசர் மகிழ்வர்மோர்- மருகோனே ! 
2784 . " கடுமொழிகளைப் பேசியும் மயக்கம் மிகுந்து குழைந்தும் நின்னைக் 
கனவிலும் நினையா வண்ணம் கெடுக்கும் மாதர்களின் சேர்க்கையால் துன்பப்படுதல் 
விதியோ ? ” என்பது முதலிரண்டடிகளின் பொருள் . 

2786 , “ தேவர்கள் வாழ்த்துக் கூறித்தம் கைகளைக் தலையில் குவித்து வணங்கு 
கின்ற மலரினை ஒத்த இரு திருவடிகளை உடையவனே ” என்பது இரண்டாம் 
அடியின் கருத்து . மெய்த்திட - மெச்சிட . 

2781. பாரை பருத்த அடிமரம். கெதாயுதேசர்- கதை ஆயுதத்தை உடைய 
தலைவராகிய திருமால் , வெகாசையாக - வெகு ஆசை ஆக ; . மிக்க ஆவல் உண்டாக , 
அகாதபோர் - ஆகாதபோர் - சூரன் செய்த நியாயமற்ற போர் 


. 


தின கவிதை 


53 


விட 


டாத மாய மடமானார் 

உலாச மான புணர்வாலே 
வெகாசை யாக மெலிவேனோ- குகநாதா ! 
அடாத தேசெய் அசுரோனோ 

டகாத போர்வெல் அயிலாளா ! 

அனேக ரூப மயிலாமே - ரினில்வாசா ! 
2788. தரித்திர மான கடற்குழி மூழ்கித் 

தவிப்ப இந்நாளில்- விடலாமோ ? 
பரித்தினி தான அனுக்கிரக வோடம் 

பரித்திட வேணும் - நினையாயோ ? 
விரித்திடு சோதி முடிக்கன வானர் 

விருப்போடு தாழும் - இருதாளா ! 
அரித்திரள் பாடு மலர்ப்பொழில் சூழும் 

அருள்பொலி தோகை- மலைவாசா ! 


2789. வடிவு தங்கிய குறம டந்தையை 

மருவும் இங்கித - மணவாளா ! 
குடியி லங்கிய குழல ரின்றுசெய் 

குடில மென்றுமே - தவிராதோ ? 
அடியன் எந்தனை மருவு துன்பம 

தனைக்க டந்திட - அருளாயோ ? 
துடிமி குந்திடு அசுரர் சங்கர ! 

துரைசெ கண்டியின் - மலைநாதா ! 
2790. வானவர் பணிசரணா ! 

வாசவன் மகிழ்மருகா ! - எனையாளாய் . 
தானவர் குலகலகா ! 

தார்புனை புய ! அடியேன்- கலிதீரராய் . 
கானவர் குலமயிலாள் 

காதல்கொள் குருபரனே ! - அம்ரேசா ! 
தேனலர் மிகுபொழில்சேர் 

சீர்சிகி மலை யரசே ! - அருளாயோ ? 


2788. வறுமை யென்னும் கடலாகிய நீர் நிலையில் நான் மூழ்கி அழியா 
திருக்க நின் திருவருளாகிய படகினைத் தாங்கள் - அருளவேண்டும் . என்பது 
முதலிரண்டடிகளின் வேண்டுகோள் . அரித்திரள் - வண்டுக்கூட்டம் . 


2789. இங்கிதம் - குறிப்பு . துடி - துடிதுடிப்பு . 


4 


தின கவிதை 


2791. மடமாதர்கள் அனுராகமென் 

மயலாழியில் - உழலாதே 
நடிமாடிய மயின் 

மீதினில் 
நலமாகமுன் - வருவாயே . 
குடமாகிய தனநாயகி 

குறமாதோடு - புணர்தோளா ! 
திடசூரனை அடுவேலவ ! 

சிகிமேருவின் - கிரிநாதா ! 
2792. வாதுபுரி சூரன் 

மாய அயி லேவு - செயவீரா ! 
பேதுவரு வேதன் 

போதமுனி வோர்கள்- பணிதாளா ! 
தாதுலவு நீபத் 

தார்புனையு மார்பா ! - எனையாளாய் ! 
மாதுலவு தோகை 

மாமலையின் நாதா ! - அருளாயோ ? 
2793. தருப்பொலி கானக மயிற்கொரு மாமலர் 

தரித்தினி தாய்மரு-வியதோளா ! 
விருப்பொடு மாதர்கள் பயிர்ப்பினில் வாடிய 

மிடிக்கொரு சீரரு - ளுதவாயோ ? 
திருப்பொலி மார்பினர் . விரைத்துளை சூடிய 

செயப்படு மாயவன் - மருகோனே ! 
குருப்பொலி மாமுடி மிகுச்சிகி மேருவுள் 

குக குரு நாயக ! - எனையாளாய் . 
2794 .. மாட மாளிகையர் சூழும் நேமநகர் . 

வாசனே ! குமர- குருநாதா .! 
கூட கோபுர விலாச வீதிநிரை 

கூடு தோகைமலை - வருதேவே ! 
வேட மாது புணர் தேவ தேவ ! அருள் 

வீறு சூரையடு - கதிர்வேலா ! 
ஆட லேபுரியு மீறு தோகைவரு 

ஆரணா ! அடிய --னிடம் வாராய் 


- 2792.- பேது வருவேதன் அறியாமை. வருபிரமா ; பேதமை நிறைந்த பிரமன் . 

2793. குரு - கன்னிறம். 
2794. மீறு தோசை - விளச்சம் அமைந்த மயில் . 

. 


55 


தின கவிதை 
2795. கதிக்குமயில் வாகனா ! 

கனத்த அயி லாயுதா ! - எனையாளாய் . 
மதிக்குநிக ரானனா 

மகிழ்ச்சியுட னாகவே - வருவாயே . 
விதிக்குமுன மேன்மையாய் 

விருப்போடு சொல் வேதனே ! - குருநாதா ! 
பதிக்குளுயர் தோகையாம் 

பணைத்தகிரி மீதிலே - வருதேவே ! 
2796. திறத்த சூருடன் அடுத்த போர்புரி 

சிவத்த கூரயில் - முருகோனே ! 
அறக்கு போனிற மிகுத்த தாதுயர் 

அரிக்கு மாமிகு - மலர்நீபா ! 
மறப்பெண் ணாகிய மயிற்கு மாலிகை 

மகிட்சி யாய் அணி - புயலோலா ! 
உறக்க மாகிய இறப்பு தீரிடு 

உயர்ச்சி யாகிய - சிகிமேரா ! 
2797. படுபாவி யான அனியாய லோபர் 

படிறேசொல் வோர்கள் - வருபாலாய் 
கடுகாக வோடி மனநொந்து யாச 

கமதேசெ யாது - நிதிதாராய் . 
வடுவான பார்வை யதினால் செ யாசை 

| வலைமீது வீழ்தல் - விதியாமோ ? 
விடுசோதி மாம ணிகள் சூழு சோலை 

மிகுதோகை மேரில் - வருதேவே ! 





2798. கருத்தி னோய்தவிர் கருத்த னே ! நட - மயிலாளா ! 

வருத்த மாவுடல் வகிர்க்க வேல்விடு --செயசூரா ! 
உருத்த தாயென முனுப்ப வேவர - நினையாயோ ? 
திருத்த மாகிய சிகிப்பொன் மேரினில் - வருவாயே . 


2796. அரிக்குழாம் * வண்டுக் கூட்டம் . மகிட்சி - மகிழ்ச்சி . உறக்கமாகிய 
இறப்பு உறங்குவதுபோலும் சாக்காடு எனும் திருக்குறள் நினைந்து கொள்ளுதற் 
குரியது . 

--- 2797 . படிறு- பொய். பாலாய் - பக்கமாய் , கடுகாக . விரைவாக , வடுவான . 
மாவடுவினை ஒத்த . பார்வை - பார்வைக்கிடமாகிய கண்கள் . 

2798 , உருத்த தாயென . மகவுக்காக நெஞ்சு கனியும் தாயைப்போல . 
முனுப்பவே வா முன்னே இப்பொழுதே வருமாறு . 


தம் 


தின் கவிதை 


2799. வருநோய்தவி ரிடவேயருள் 

மயிலேறிய பெருமாளே ! 
கருமேகமெனிறமாலுட 

கனமாகிய - மருகோனே ! 
அருமாமறை புகழ்நாயக ! 

அடியேனுட - மிடிதீராய் . 
தருசூழ்சிகி மலைமேவிய 

சண்முகா ! குரு - பரவேளே ! 
2800. மடலு லாவிய 

நீப மாலிகை 
மரும மீதினில் வாச மாகியணி - முருகோனே ! 
படவ ராவணி 

வேணி நாயகர் 
பரமர் பாலக ! தோகைமாமயில் - அமரேசா ! 
அடவி சூழ்சிகி 

மேரு நாயக ! 
அடிய னேனிரு பார்வை காணிட - வருவாயே . 
திடம் தாகிய 

வசுரர் கால ! பொன் 

திகழு லாவிய வேல வா ! கிருபை - புரிவாயே . 
2801. எந்தன் மனதின் வந்த துயர்தனை 

என்று அகலிட - அருள்வாயோ ? 
கந்த மிலகு கடம்ப மதுமலர் 

கண்ட மதிலணி- குகநாதா ! 
சந்த மிகுகவி யுந்தன் மலரடி 

தங்கு துதிசொல - அருளாயோ ? 
அந்த முலவுகொ டுங்க ளுயர்சிகி 

அண்டம் அளவிய - ம்லேநாதா ! 
2802. சாதியில் உயர்ந்த வேடுவர் குழந்தை 

தான்மகிழ் சிறந்த - அதிரூபா ! 
வாதில குகின்ற சூரர் சதுரங்கம் 

மாள அயில் கொண்ட- செயவீரா ! 


> 


2799. கருமேகம் எனத்தகும் நிறம்பெற்ற திருமாலின் பெருமை அமைந்த 
மருகனே என்பது இரண்டாவதடியின் பொருள் . 

2800. மடல் . இதழ். மருமம் - மார்பு . 
2801. கொடுங்கள் - கோடுகள் , 


தின கவிதை 


5 


சோதியுமை அன்ப தாக அருள் மைந்த ! 

தோகைமலை வந்த - முருகோனே ! 
மேதினிபு கழ்ந்த தாமரைநி கர்த்த 

மேன்மைதிக ழந்த- இருதாளா ! 
2803. மதிதாதகி கூவிளை சூடிய 

மலிவேணியர் நாடக நாயகர் - அருள்பாலா ! 
பொதிதாதவிழ் தாமரை மேவிய 

பொருவேல்விழி யாள்புணர் மாயவன் - மருகோனே ! 
கதிசூழ்மயில் மேலிருந் தேயருள் 

கருணாகர ! முடிவாழ்சிகி மாமலை - முருகோனே ! 
விதியால்வரு தீவினை தீரிட 

விளையாடிய தோகையி லேறிமுன் - வருவாயே . 
2804. தாதவிழ் நீப மாலை 

தானணி மார்ப ! நாளும்- அருளாயோ ? 
காதல்கொள் வேட மாது 

கானக மீது மேவு - குகநாதா ! 
மாதர சான தேவி 

மாரிகௌ மாரி பாலா ! -எனையாளாய் . 
பூதல வோர்கள் தேடு 

பூமலி தோகை மேரில் - வருதேவே ! 
2805 , நடன மிட்டிடு மயிலுற் றென்முனம் 

நலமெனக்கரு - ளிடவாராய் . 
மடம யிற்குற மகளை அற்பொடு 

மருவு சிற்பர ! -முருகோனே ! 
தடவ ரைப்புய வசுரனைப்பொரு 

சமர்இயற்றிட - விடுவேலா ! 
அடவி யுற்றிடு சிகிம லைக்குக ! 

அடிய னுக்கருள்- புரிவாயே . 
2806. வஞ்சனைபுரி சூரனை நைந்திடஅயி லேவிமுன் 

மண்டியசம ராடிய - செயவீரா ! 
பஞ்சினும்மெலி தாகிய அஞ்சிறையன நேர்நடை 

பங்கச அடி வேடமின் - அணைதோளா ! 
2805. அற்பு - அன்பு . 

2806. அஞ்சிறை யனம் - அழகிய சிறகுகளை உடைய அன்னம் பங்கச அடி * 
தாமரையினை ஒத்த திருவடி , சங்கர சருவேசுரர் - சங்காரும் சருவேசுவரரும் யெ 
சிவபெருமான் . 


58 


தின கவிதை 


நஞ்சரவணி வேணியர் தந்தருள்குக 1 நாயக ! 

சங்கரசரு வேசுரர்- முருகோனே ! 
மஞ்சது தவழ் சோலைகள் மண்டியசிகி மாமலை 

வந்திடுசெக நாயக ! - அருளாயோ ? 
2807. மாறுபடு சூரன் மாய அயிலேவு செய்வீரா ! 

கூறுபடு பார்வை கோகனக மாது - மருகோனே ! 
ஆறுமுக நாத ! ஆதரவு நீசெய் - அமரேசா ! 

மீறுமுடி சேரும் மேன்மைமிகு தோகை - மலைநாதா ! 
2808. வடிக்கு மதுமொழியாள் 

மலர்க்கு நிகர்முகமான் - நலமேசேர் 
நடிக்கு மடமயிலாள் 

நலக்கு றவர்கொடியாள்- புணர்தோளா ! 
மிடிக்கு ளலைகுவனோ 

விரைக்க மல அடியாய் ! - அருளாயோ ? 
படிக்குள் உயர்சிகியாம் 

பணைத்த மலையரசே ! - எனையாளாய் . 


2809. வாது புரி சூரன் மாய அயி லேவு- செயவீரா ! 

தாதுலவு நீபத் தார்மலர்கள் சூடு - புயநாதா ! 
மோதுசிறை நீடு மோகமயின் வேடர் - மகள்தோளா ! 

போதுலவு சோலை பூணுசிகி மேரில் - வளர்தேவே ! 
2810. அடம்புரி மாவின் குலம்பொடி யாக 

அழிந்திட வேலை - எயும் நாதா ! 
கடம்பொழி யானை மனங்கனி வான 

கனங்கொளு மாசோ- தர ! குகேசா ! 
நடம்புரி தோகை எனும் பரி மீது 

நலந்தர நாயன் - முன்வாராய் . 
திடங்கொளு மேரை நிகர்ந்திடத் தாய 

செகண்டியின் மேரில் - வருதேவே ! 
2811. துயர மாகிய கடலில் வீழ்வது 

தொலைய வேநல -முதவாயோ ? 
கயல்கள் போலிரு விழிகளால்மயல் 

கடிது தானிடு - மடமானார் 


2809. மிடி - வறுமை , 


2810 . 


மா சோதா . சீரிய உடன்பிறந்தவனே , 


தின் கவிதை 


4... 


அயலில் நேர் இடல் விலக வேயருள் 

அமரர் சூழ்தரு - குகநாதா ! 
வயல்கள் சூழ்தரு சிகியின் மாமலை 

வரத ! தோகையின் - மயிலாளா ! 
2812. அடியவ ருக்கருள் தேவ ! 

குறமக ளுக்கிசை தேனே ! 
அழகுப டைத்திடு நாதா ! - கிருபைதாராய் . 
மிடியை யடித்திடு காலா ! 

அளிகள் சுவைத்திடு நீபா ! 
விரைமலர் உற்றிடு வேதா - உபதேசா ! 
கெடியை நடத்திடு சூரா 

திபனை யடக்கிய வேலா ! 
கெதியை எனக்கினி நீயே - அருளாயோ ? 
கடிமல ருற்றிடு காவே 

நிறைசிகி யிற்கிரி வாழ்வே ! 

கனபொரு ளுற்றிடு பாவே ! - குகவேளே ! 
2813. சரச மிஞ்சு குறம டந்தை 

தழுவு கின்ற - புயலோலா ! 
வரம கிழ்ந்து அடிய னின்று 

வளமி லங்க - அருளாயோ ? 
தரணி யெங்கும் அருள்சு ரந்து 

தழைய வந்த - குகநாதா ! 
பரமர் தங்கு கயிலை என்று 

பனுசெ கண்டி - மலைவாழ்வே ! 
2814. கூனப் பிறையணி வேணியார் 

கூறுற் றிடுகன மாதினா - ளருள்பாலா ! 
பானத் தணியிருண் மாயனார் 

பார்வைக் கிசைவடி வாயின - மருகோனே ! 
நானக் கமலவி லாசனார் 

ஞானக் குருபெரு நாதனே ! - அருளாயோ ? 
வானத் தளவிய தோகையாய் 

வாழ்வுற் றிடுமலை மீதுவாழ் - குகவேளே ! 


2813. பனு - பன்னத்தகுந்த , சொல்லத்தகுர்த . 
2814. கூனப் பிறை - வளைந்த பிறை . கூறுற்றிடு கனமாது உடலில் 

ஒரு 
பாதியில் பொருத்திய உமையம்மை . 


| 


60 


தின கவிதை 


2815. கொஞ்சிய கிளிமொழியார் 

குங்கும நிறவுடலார்- தருமாலால் 
அஞ்சிட விதிவசமோ ? 

அண்டர்கள் பணிசரணா! -அதுதீராய். 
பஞ்சினு மெல்லடியாள் 

பங்கச மயில்குறமா - னணைதோளா ! 
மிஞ்சிய பொழிலுறைசீர் 

விண்டலம் உயர்சிகிமா - மலையாளா ! 


2816. நடன மிடுபரியாய் ! 

நலமு தவிசெய்குவாய் - அமரேசா ! 
அடமு லவும் அசுரோன் 

அலற அயில்விடுவோய்ட் செயவீரா ! 
குடமி ணையின் முலையாள் 

குறவர் மடமயிலாள் - புணர்தோளா ! 
வடவரையைநிகர்சீர் 

மயின்மலையினரசே ! - எனையாளாய் . 
2817. தாதகி கூவிளை 

தார்புனை வேணி - அருள்பாலா ! 
மாதர சாகிய 

மாரிகு மாரிதன் - மகவேளே ! 
ஆதர வேயருள் 

ஆரண னே ! குரு - பரநாதா ! 
தாதவிழ் சோலைகள் 

சார்சிகி மேருயர் - முருகோனே ! 
2818. வாதுபுரி சூரன் மாய் அயி லேவு - செயவீரா 1 : 

தாதுலவு நீபத் தார்புனையு மார் - எனையாளாய் . 
சூதுமிகு பார்வைத் தோகைகுற மாது- புணர்தோளா ! 

மாதுலவு தோகை மாமலையின் வாச ! - எனையாளாய் . 
2819. அனியாய சூரன் அழிவாகக் கோலும் - செய்வீரா ! 

கனிபோலும் வாயள் கமழ்கெச வேடர் - மகள்தோளா ! 
பனிமேவு சோலை படர்தோகை மேரில் - வருதேவே ! 
இனிதான பாட லெளியேன்மு னாக - அருளாயோ ? 





2818. சூதுமிகு பார்வை - களவுகொண்ட பார்வை . 
2819. அழிவாசக் கோலும் - அழிவு அடையுமாறு செயல் புரியும் 


61 . 


தின கவிதை 
2820. வந்த அசுரனை மார்பில் 

மண்டி விழ அயி லேவு - செயவீரா ! 
கந்த மிலகிய நீபங் 

கண்ட மதிலணி தேவ ! - எனையாளாய் . 
எந்த னிடம்வரு நோயை 

இன்று அகலிட வேண - அருள்தாராய் . 
நந்த வயலுள மேன்மை 

நன்று மிகுசிகி மேரில் - வருதேவே ! 
2821. விருத்த மாயெனை வருத்து நோயக- லிடவாராய் . 

கருத்த னே ! எதிர் கனத்த சூருடல் - கிழிவேலா ! 
விருத்த மாமதி மிலைத்த வேணியர்- அருள்பாலா ! 

திருத்த மாகிய திருச்சி காமலை - முருகோனே ! 
2822. அடியனிடம் வருகலியை 

அழிவுபட அருள்புரிவை- குகநாதா ! 
குடியிலுயர் குறவருட 

குவிமுலையின் மடவிமரு - வியதோளா ! 
கடியுலவு மலரில்வளர் 

கமலமிசை யுலவுபவர் - பணிதாளா ! 
வடிவுமிகு மயில்முருக ! 

மயின்மலையி னரசுபுரி - அமரேசா ! 
2823. இகல்புரி சூரன் 

இடறிட வேலை - எயுநாதா ! 
மகபதி தலத்தோர் 

மகிழ்வோடு நாளும்-பணிதாளா ! 
அகம்வரும் நோயை 

அகலிட வேசெய் - குகநாதா ! 
செகம்வளர் சீர்கொள் 

சிகிமலை வாழும் - முருகோனே ! 


* 


2824. தண்டைக் கலகலஎனவே 

தங்க ளுடமனைவிய - ரொடுவாராய் , 
மண்டை உடைபடவே 

மண்டிடு படையசுரோன் - எதிர்வேலா ! 


2820. நந்தவயல் - நந்துக்கள் ( சங்குகள் ) உழுகின்ற வயல் . 


2821. , விருத்தமாய் - வேறுபாடு விளைய , மிலைத்த - மிலைந்த , அணிந்த . 


82 

தின கவிதை 
கொண்டை நிகர்விழியாள் 

கிஞ்சுக மென்மொழியாள்-- தருபாலா ! 
கொண்டை மயின் முருகா ! 

குன்றை மலையரசே ! - எனையாளாய் . 
2825. வடித்த பால்மொழியாள் 

மருக்கு லவுகுழலாள் - குறமானாள் 
குடிக்குள் மேன்மைபெற 

குருக்கொள் மலர்புனைவாய் - எனையாளாய் 
படிக்க நாயன்முனம் 

பணைத்தோ கைமயின் மேல் - வருவாயே . 
முடிக்கு லவுபொழில்சேர் 

முதுச்சி காமலைமேல் - வருதேவே ! 
2826. பொருசூர் உடல் இருகூறிடு 

புகழ்வேல்கொடு- செயவீரா ! 
மருமேவிய செயநீபமென் 

மலர்சூடிய - புயவேளே ! 
வருநோய்தவி ரிடவே அருள் 

மயிலேறிய - குகநாதா ! 
திருமாமகள் அகலாதிரு 

சிகி மாமலை - வளர்தேவே ! 
2827. நடிக்குமயில் வாகன 

i 
நலக்குரிய நாதனே !-அருளாயோ ? 
பிடிக்குளடி யேனினாள் 

மெலித்தலினி ஞாயமோ ? - அருளாயோ ? 
குடிக்குளுயர் தேவியார் 

குலத்திலுயர், மாதினாள் - புணர்தோளா ! 
கடிக்குருகர் நீபனே ! 

கமழ்பொழில்கொள் தோகைமா- மலைநாதா ! 
2828. தாதவிழ் நீப மாலை 

தானணி மார்ப ! நாயன் - முன்வாராய் . 
தீதறு பாடல் வாய 

தேவர்கள் தேவ தேவ ! - எனையாளாய் . 


2824. கெண்டை - 

கெண்டை - ஒருவகை மீன் . கிஞ்சுகம் - கிளி . கொண்டை மயில் - 
தலையில் கொண்டையினைப் பெற்ற மயில் . 

2827. மிடிக்குள் அடியேன் இன்நாள் -வறுமையில் அடியேன் இந்த நாளில் . 

2828. பாடல் வாய தேவர்கள் பாடல்களைப் பாடிக்கொண்டிருக்கும் வாயினைப் 
பெற்ற தேவர்கள் . 


தின கவிதை 


63 


\ 


சீதர னாரை மேவு 

சீர்மகிழ் வான ரூப - மருகோனே ! 
மாதக லாத தோகை 

மாமலை மீது மேவு-- குகநாதா ! .. 


2829. வனச மலர்மீது 

வளரும் மயின்மேவு - புயமாயோன் 
சினவ சுரரோடு 

திறவ டல்செய்மால் தன் - மருகோனே ! 
புனம யிலைமேவு 

புனித ! குருநாத ! - எனையாளாய் . 
கனக மலைநேரு 

கனசிகி யின்மேரில் - வளர்தேவே ! 


2830. வஞ்சக ராவணன்மேல் 

மண்டிய போர்புரிமால் - மருகோனே ! 
கஞ்சமென் வீடுறைவோர் 

கண்டுதொ ழாதாரை - அறைவோனே ! 
கிஞ்சுக மாமொழிநேர் 

கின்றசொல் வேடமினாள் - புணர்தோளா ! 
மஞ்சுகள் தாவியதோர் 

வண்சிகி மாமலைமேல் - வருதேவே ! 
2831. பொருது சூருடல் புளவ தாயயில் - விடுசூரா ! 

அருமை யாயென்முன் அழகுமாமயில்- தனில்வாராய் , 
மருவு லாவிய வனச மான்மகிழ் - மருகோனே ! 

தருவு லாவிய தகுசி காமலை -- முருகோனே ! 
2832. மதகரி யாகிய வதனர்ச கோதர - முருகோனே ! 

இதழுள நீபமென் இனியநன் மாலிகை -புனைதோளா ! 
கதமுயர் சூரொடு கடுமைய தாய்எதிர் - அயிலாளா ! 

பதமருள் சீருயர் பணைசிகி மாமலை- வருதேவே ! 
2833. ஆடியமயில் ஏறி ஆதரவுட னாடி - வருவாயே . 

பாடியதமிழ் வாயா ! பார்வதிதரு பாலா ! -- எனையாளாய் 
கூடிய புல வோர்கள் கூறியதுதி யாள ! - அருளாயோ ? 
நீடியமக மேரே நேர்சிகிமலை நாத - குகவேளே ! 


2229. திற அடல்செய் - ஆற்றலுடன் கொல்லுதலைச் செய்கின்ற . 


தின கவிதை 
2834. வந்த சூருடன் 

மண்டு போர்புரி - அயிலாளா ! 
சந்த மேவிய 

சங்க நாவல ! - எனையாளாய் . 
கந்த மேவிய 

கஞ்ச நாயகர் - பணிபாதா ! 
அந்த மேவிய 

அண்டமேவிய - சிகிமேரா ! 
2835. வாதுபுரி சூரன் மாய அயி லேவு- செயவீரா ! 

சூதுநிக ரான தூயமுலை வேடு - வியினாதா ! 
தாதுலவு நீபத் தார்புனையு மார்ப ! - எனையாளாய் . 

ஓதுமறை யேசொ லோகைகளை நாத ! -சிகிமேரா ! 
2836. தாதவிழ் நீப மாலை 

தானணி மார்ப ! தோகை - மயிலாளா ! 
மாதர சான தேவி 

மாதுயர் வேட மானை - அணைதோளா ! 
கோதடர் சூர னாவி 

கோள் அயிலா ! யெ னாளும் - எனையாளாய் . 
ஆதர வேசெய் நாத ! 

ஆவல்கொள் தோகை மேரில் - வருதேவே ! 
2837. மன தில்வரு நோயை மறையவரு ளேசெய் - குகநாதா ! 

உனதடியை நாய னுறுதியென நாளும் - நினைவேனே . 
பனகச நேசர் பருவமலர் மாது- மருகோனே ! 

கனக்மலை நேரு கனசிகி மேரில்- வருதேவே ! 
2838. வால மதியணி வேணியர் 

வாலை கௌரிம னோன்மணி - தருபாலா ! 
ஆல நிகரவு ணர்களை 

ஆனை முதலிய சேனைகள்- அழிசூரா ! 
கால மிதுகலி யோயவே 

கார ணா கருணையினான் -மூனம்வாராய் . 
ஞால அடியவர் வானவர் 

நாளும் நிறைசிகி மேரினில் - வருதேவே ! 


2836. கோள் - கொள் என்பது நீண்டது . 
2837 . பனகசம் - பங்கசம் , தாமரை , 
2838, ஆல நிகாவுணர்களை - ஆலகால நஞ்சினை ஒத்த அரக்கர்களை , 


தின கவிதை 

65 
2839. கொண்டலை நேர்குழல் 

மண்டிய வேடுவர் 
கொண்டிடு காதல ! - எனையாளாய் . 
தொண்டர்கள் சூழ்தரு 

மண்டப வாசனை 
தொங்கல்கள் சூடிய - புயநாதா ! 
வெண்டலை மேவிய 

செங்கையி னாயகர் 
மின்கொடி யாளருள் - புதல்வோனே ! 
அண்டமு லாவிய 

தண்டலை நீடிய 

அந்தம தாகிய - சிகிமேரா ! 
2840. வனசமலர் மீது 

வளரும்மட மாது - மருகோனே ! 
அனவரத காலும் 

அடியனிடம் வேண - தருள்தாராய் . 
மனதில்வரு நோயை 
மடிய 

அரு ளேசெய் - குகவேளே ! 
கனகமலை நேரு 

கமழ்சிகியின் மேரில் - வருதேவே ! 
2841. சானகி தனக்கு மாலைகள் தரித்த 

சாமி மகிழ்ச்சி - மருகோனே ! 
கானக மயிற்கு ஆசைகள் மிகுத்து 

கானவ ரெனத்தி - ரியும் நாதா ! 
தேனளி நிறைத்த பூமண மிகுத்த 

( சேயனிமிர ) கடப்ப - மலர்மார்பா ! 
வானக முயர்த்த சோலைக ணிறைத்த 

வாசனை படைத்த - சிகிமேரா ! 
2842. மதவருவி ஒழுகியசை 

ஒருகைகொளும் மலையுருவின் 
மகிழவரு துணைவனெனும்- முருகோனே ! 
கதமுலவு அசுரர்களை 

இகல்பொருது அயில் கொடுமுன் 

கனபடைகள் முறிபடவெ - அடுதேவே ! 
2839. வெண்டலை மேவிய செங்கையின் நாயகர் - பிரம்ம கபாலத்தினைக் 
கையில் ஏந்திய சிவபெருமான் . 

2840. அனவரதகாலும் - எப்பொழுதும் . 
2841. ( சேயனிமிர ) -இப்பகுதி தெளிவாக இல்லை . 
( 5 ) 


66 


தின கவிதை 


நிதமுனது ப்தமலரை 

நினை அடியன் மகிழ அருள் 
நினதுதய வுடன் அருள்வை- குகநாதா ! 
இதமுலவு மலர்களுள 

பொழில்கணிறை சிகிமலையின் : 

இனிதினுடன் வருகுமரா ! - குருநாதா ! 
2843. தாதவிழு நீபத் 

தார்புனையு மார்ப ! 
தாதையெனு நாத - எனையாளாய் . 
மாதரசி யான 

வேடர்மகள் மேவு 
மாமயல ! வேண - தருள்தாராய். 
போதமுனி வோர்கள் 

பூசிதைசெய் பாதா ! 
பூமருவு சோலை - மலைவாழ்வே ! 
ஆதரவு நீயே 

ஆறு முகவேல ! 
ஆடுமயில் மேரில் - வருதேவே ! 


2844. மனதினில் வருதுயரம் 

மடிந்திட அருள்புரியாய் ! -- செகநாதா1 
தனகிரி மறமயிலாள் 

தருமயில் மிகுகணவா !-எனையாளாய். 
அனநடை மயின்மடவார் 

அவருட மயலதனை - விலகாயோ ? 
புனனிறை வயலுளசீர் 

பொருசிகி மலையாசே-கிருபைதாராய் . 


2845. உலுத்தர்களான 

சினத்தசொல் வாயர் 
உலோபரென் பேயர் -- பாலாகி 
வெலுத்திய தாக 

அலக்கழி வாக 
விணில்நலம் போக - விதியாமோ ? 


2843. தாதை - தந்தை . பூசிதை செய் பாத - பூசை செய்யும் திருவடிகளை 
உடையவனே. 


தின கவிதை 

67 
மெலுக்குள ரூப 

மடக்கொடி யான 
விரைக்குழன் வேடர் - மகள்தோளா ! 
பலுக்குள தேவர் 

மறைபடு வாயர் 

பணித்திடு தோகை - மலைநாதா ! 
2846. தானவர் குலகலகா 

! 
நீபம தணிபுயவா ! 
சானகி மகிழ்மருகா ! - எனையாளாய் . 
வானவர் முதலினர்பூ 

மாமழை பொழிந்திடவே 
வான் மயில் மிசைவருவாய் - என்முனமே. 
கானவர் குலமயிலாள் 

தான்மயல் செயுமுருகா ! 
கார்முகில் தவழ்சிகிமா - மலை நாதா ! 
மோனவர் முனிவோரே 

நாள்தொறு துதிசரணா ! 

மூடிகர் துணைவடிவே ! - அருடா ராய் . 
2847. வருதீவினை யதுவோடிட மயின்மீதினில்- வருவாயே . 

பொருசூருட லிருகூறிடு புகழ்வேலவ ! - எனையாளாய் . 
ஒருநாளிலு மறவாதெனை உடனாதரி - முருகோனே ! ( நாதா ! 

கருமாமுகில் தவழ்சோலைகொள் கமழ்தோகையின்- மலை 
2848. வெஞ்சமர் ஆடிமுன் நெஞ்சுப கீரிட 

வென்றிடு வேலவ ! - செயவீரா ! 
கிஞ்சுக வாயினள் ரஞ்சித வேடுவி 

( கெரதசி ) வாதணி- தனமீதே 
மிஞ்சிய காதல ! தண்டலை மேவிய 

மின்பயில் தோகையின் - மயில்வீரா ! 
அஞ்சிய நோய்தவிர் குன்றைய தாகிய 

அங்கிரி மேவிய- முருகோனே ! 
2349. விரை சேர்மது மலர்நீபமென் 

வெகுமாலைகள் - புனைமார்பா ! 
திரைமீதர வணையார்துயில் 

செயுமாலுட - மருகோனே 1 
2845. பணித்திடு - பணிந்திடு , பணிகின்ற . 
2846. மூடிகர் - விநாயகர் . 
2848. ( ... ) சொல் விளங்கவில்லை . 


88 


தின கவிதை 


வரைமானருள் புதல்வா நடை 

மயிலேயிவர் - முருகோனே ! 
தரையோர்முத லனவோர்ப்ணி 

தகுதோகையின்- மலைநாதா ! 


2850. வருசூரன் உடல்கீறு வடிவேலா ! - எனையாளாய் . 

திருவான வடிவான செயவேடர் - மகள் தோளா ! 
ஒருவானம் வருதேவ ரொடுவேதர்- பணிபாதா ! 
தருமேவு சிகிமேரு தனில்வாழும் - முருகோனே ! 


2851. கூவிய மயின்மிசை கோலம துடன் முனம் - வருவாயே . 

ஆவியை நிகர்வரு ஆசைகொள் குறமயில் - மணவாளா ! 
பாவிய ரெனவளர் பாதக மடவியர் - மயல்தீராய் . 
வாவிகள் நிறைசிகி மாமயின் மலைமிசை - வருநாதா ! 


1 


2852. பொருது சூருடல் புளவ தாகமுன் - அடுவேலா ! 

அருமை யாகிய அழகு வேடமின் - அணைதோளா ! 
தருவு லாவிய தழைசி காமலை- முருகோனே ! 
மருவு நீபநன் மலர்கள் சூடிய - குகநாதா ! 


2853. தாதவிழ் நீப மாலை 

தானணி மார்ப ! நாய - னிடம்வாராய். 
வாதடர் சூரன் மீது 

மாறிடு கூற தாக் - அடுவேலா ! 
வேதல மாது நேரு 

பூமலி வேடர் மாது - புணர்தோளா ! 
வேதனும் வானு ளோரு 

மேபணி தோகை மேரில் வருதேவே ! 


2854. வஞ்சி நிகரிடையாள் 

மங்கு றவழ்குழலாள்- குறமானாள் 
கொஞ்சி அணை துரையே ! 

கொங்கு லவுநீப - மென்மார்பா ! 
வஞ்சி யர்கள்மயலால் 

மண்டி வருதுயரோ - டிடவாராய் . 
மிஞ்சி வளர்பொழில்சேர் 

மின்சி கியின் மலைநா யக ! வேளே ! 


2849 , மயிலே இவர் - மயிலினை ஏறிச் செலுத்துகின்ற. 


89 


தின கவிதை 
2355. கானக மாது மேவிய கோல 

காரண ! நாத ! - எனையாளாய் . 
வானவர் கோடி வேத்தியர் கோடி 

மாமகிழ் வோடு - பணிபாதா ! 
தேனலர் நீப மாலிகை மார்ப ! 

தேவர்கள் தேவ ! - குருநாதா ! 
மீனலர் வாவி சூழ்தரு தோகை 

மேரினில் வாச - கிருபைதாராய் . 
2856. மருவு லாவிய நீப 

மலர ணிபுய ! மார்பா ! -- அயிலாளா ! 
செருவு லாவிய சூரன் 

தெறிப டயெயும் வீரா ! -எனையாளாய் . 
தருவு லாவிய கானம் 

தனில்வ ளர்மயில் மானாள் - புணர்தோளா ! 
திருவு லாவிய தோகைச் 

சிகிம லைவரு தேவே ! -- அருளாயோ ? 
2857. ஆடி வருமயின் மீது 

யான்ம கிழஅடி யேன்முன் - வருவாயே . 
நாடி வருகுற மாது 

நாளு மகிழ்புய லோல ! -- எனையாளாய் . 
பாடி வருபுல வா ! என் 

பாவின் மகிழ்புரி வாய்தென்- முருகோனே ! 
கூடி 

பொன்மலர் வாவி 

கோல மிகுசிகி மேரில் - வருதேவே ! 
2858. காதலி யாகிய காரிகை வேடமின் - அணைதோளா ! 

ஆதர வேபுரி ஆரண ! ஆதியே ! - எனையாளாய் . 
மாதய வாய்முன் மாமயின் மீதினில் - வருவாயே . 

சீதமு லாவிய சீர்சிகி மாமலை - முருகோனே ! 
2859. கனக சபைமீது நடன மிடுபாதர் 

கருணை மிகுநாதர் - அருள்பாலா ! 
உனத டியைநாளும் உறுதி எனவேகொள் 

உனத டியன்வாழ - நினையாயோ ? 
செனகன் மகளோடு மடவி னினிதூடு 

திரியும் ரெகுராமன்- மருகோனே ! 
புனம யிலிவேடர் மகள்ம ருவுதோள ! 

புனித சிகிமேரில் - வருதேவே ! 


70 

தின் கவிதை 
2860. அடமேபுரி அவுணோர்குல அசுரோனுடல் - கிழிவேலா ! 

கடமாமுக ருடசோதர ! கருணாநிதி1- அருளாயோ ? 
படராவணி சடைநாயகர் பரமேசுரன் - மக ! வேளே ! 

சடவாவிகள் மிகுசோலைகள் தகுதோகையின் - மலைநாதா! 
2861. வஞ்சமிடு சூர னாவி 

மண்டிவரு போரில் வீழ - அடுவேளே ! 
நஞ்சரவு சூடு வேணி 

நம்பர்தரு பால ! வேண- தருளாயோ ? 
கொஞ்சுகிளி யான தேவி 

கொண்டனிறை கெச வேடர்- மகள்தோளா ! 
மஞ்சுதவழ் சோலை சூழும் 

மங்களசி காபொன் மேரில்- வருதேவே ! 
2862. எதிர்வரு சூரன் 

இடறிவிழ வேலை - எயும் வீரா ! 
மதியையணி வேணி 

மகிழவரு பால ! - அருளாயோ ? 
கதியுலவு தோகை 

கனபரியி லேறி வருவாயே . 
நதியுலவு நாட ) 

நலமிகுபொன் மேவு -சிகிமேரா ! 
2863. ஆதரவு புரிவாய் ஆடுமயின் - முருகா ! 

மாதயவின் உடனே வாழஎதிர்- வருவாய் . 
சீதமதி புனைவோர் தேவர் தரு - புதல்வா ! 

கோதகல அடியார் கூடுசிகி - மலையா ! 
2864. தொடுத்த நீபமலர் புயத்தின் மீதிலணி 

துரைகு கா ! குமர ! - குருநாதா ! 
அடுத்தணையும்வினை கெடுத்து வேணதொரு 

அருட்செய் வாய் ! கமலம் - நிகர்பாதா ! 
படுத்த பாடுபட தயித்தியர் சூரனுடல் 

பகர்க்க வேலைவிடு- செயவிரா ! 
விடுத்த பூவின்மது விரைந்த தேனருவி 

மிகுத்த தோகைமலை - வருதேவே ! 


தின் கவிதை 

11 
2865. வனசமலர் மாதினாள் மருவுபுய மாயனார் - மருகோனே ! 
புனம் வளரும் வேடுவோர் புதல்விமய லாசையால் - அணை 

( தோளா ! 
சினமுலவு சூரனார் செருவிலையி லேவியே - அடுவீரா ! 

கனககிரி நேருமோர் கனசிகியின் மேரில்வாழ் - குகநாதா ! 
2866. அடியன் மீது தய வதுவி லாமலலை - குதலாமோ ? 

கொடிய தானவர்கள் குலமெ லாம் அழிய - அடுசூரா ! 
வடிவில் வேடுவர்கள் மயிலி மாதுமரு - வியதோளா ! 

முடிகொள் தோகைமலை முதல்வ ! வேணவரம் - அருளாயோ ? 
2867. அடல்புரி சூரன் அலறிட வேலை - எயுவேலா ! 

( மடலரின் ) மறவர்கள் மாது - புணர்தோளா ! 
நடமிடு தோகை நலமயி லேறி- வருவாயோ ? 

தடமிகு சோலை தகுசிகி மேரில் - வளர்வோனே ! 
2868. தாதுலவு நீப மான 

தாமமணி மார்ப நாயன் - முனம்வாராய் . 
ஆதரவு நீய லாது 

யாரு துணை சாமி நீயும் - அறியாயோ ? 
காதன்மிகு வேட மாது 

கானிலணை தேவ தேவ ! - எனையாளாய் . 
மாதயவு நீசெய் தோகை . 

வாழ்மலையில் வாச மான - குகநாதா ! 
2869. வாலமதி சூடிய 

வாதினட மாடிய 
நடராசர் - தருபாலா ! 
கோலமிகு வேடரின் 

கோதைதனை மேவிய 
புயநாத ! -- எனையாளாய். 
சாலமதனாருட 

சாபமதி னான்மயல் 
மிகுவாதல்- தவிராயோ ? 
வேலணிகை நாயக ! 

மேன்மைமிகு தோகையின் 

மலைநாதா !-அருளாயோ . 
2865. செருவில் - போரில் . 

2867. ( ...) இரு சீர்கள் இருத்தல் வேண்டும் ; உள்ளவாறே பதிப்பிக்கப் 
படுகிறது . 

2868. -- வாசிம் - தங்குதல் . 


72 

தின கவிதை 
2870. ஒருத்தர் துணை யேது ? உனக்கெண்ண மேதும் - இலையோதர் 

வருத்துதுயர் தீர மருத்துவமெ லாமும் - அருளாயோ ? ( ன் . 
பருத்தமயில் ஏறும் பணைத்தபுய நாத ! -எனையாளாய் . 

திருத்தமிகு சோதி சிகிக்கிரியின் மேவும் - குகநாதா ! 
2871. சண்டையிடு சூரன் 

தன்குலம தோடும்- அழிவாகக் 
கொண்டயிலை ஏவும் 

குன்றை மலைவாச ! - அருளாயோ ? 
அண்டர்முத லோர்கள் 

அன்பினொடு தேடு - இருதாளா ! 
வண்டர்படி நீப 

மங்களகல் யாண ! - எனையாளாய் . 
2872. என துதுய ரோவிட எழில் கொள்மயி லெறி - வருவாயே .. 

மனதிலுள ஆவல் மடியவர வேண- தருளாயோ ? 
அனநடையின் மாத ரவர்மயலில் வீழ்தல் - அறியாயோ ? 

கனககிரி மீறு கயிலைமலை நேரு - சிசிமேரா ! 
2873. தாதுறு கமலாசனர் தான்மகிழ் குருவாகிய - குமரேசா ! 

மாதுமை அருள்பாலக ! மாமண மிகுநீபமென்- மலர்மார்பா ! 
தீதுள கலிநோய்துயர் தீரிட மயின்மீதனில் - வருவாயே . 
வாதுயர் பொழில்சூழ்தரு வான்மணி யமைதோகையின் 

மலைநாதா ! 
2874. தடமிகுபொழி லுகுகனமது 

தனில் நிறைசெனல் - விழைநேமா ! 
உடல்வருவினை ஒலிகலி துயர் 

ஒழிபடஅருள் - புரிவாயே . 
கடமதமொழு கியதுளையுள 

கரிமுகர்துணை - முருகோனே ! 
வடவரைநிகர் சிகிமலைதனில் 

வருகுருபர ! - குகநாதா.! 
2875. தருவி னிறைதரு கொலுவி லிமையவர் 

சரண மெனவளர் . மகவானர் - மருகோனே ! 
கரும வினைமிகு பிறவினை தனையொழி 

கதியை இனியருள் புரிவாயே - குகநாதா ! 
2871. வண்டர் - வண்டுகள் . 

2872. உள்ளத்தில் வாழும் ஆசைகள் அழிதற்கு வரம் தருக என்பது 
இரண்டாம் அடியின் பொருள் . 

2875 , திருவின் இறை - கற்பகத் தருவின் தலைவனாகிய இந்திரன் . 


தின கவிதை 

13 
அருமையி னிடுபோக இனமட வரர்களுட 

அதிக மயல்தனை விலகாயோ ? -- குருநாதா ! 
உருமை யுனையல தொருவ ரிலையருள் 

உயர்பொன் மலைநிகர் சிகியாமோர்- மலைநாதா ! 
2876. வானவர் கோடி வேத 

மாமுனி வர்கள் கோடி- பணிதாளா ! 
தேனலர் நீப மாலை 

சீர்புய மீது சூடு-- குகவேளே ! 
தானவர் சேனை யோடு 

சாகிட வேலை ஏவு- செயவீரா ! 
கானக நீடு வாழுங் 

கார்தவழ் தோகை மேரில் - வருதேவே ! 
2877. பதந்தொழும் அடியேன் பதம்பெற அருள்வாய் - அமரேசா 

கதங்கொளும் அசுரோன் கலங்கிட அயிலே - வியசூரா ! 
மதங்கொளு கயமா மகிழ்ந்திடு துணையா - கியநாதா ! 

இதந்தனை அருள்வாய் இலங்கிய சிகிமா- மலை நா ! 
2878. தாதவிழு நீப மான 

தார்புனையும் மார்ப ! நாளும் - அருளாயோ ? 
சீதமதி சூடு வேணி 

தேவர்தரு பால ! வேண-தருளாயோ ? 
மாதரசி யான தேவி 

மான்மகளை மேவு நாத ! - எனையாளாய் . 
பூதலவி ணோர்கள் தேடு 

பூமலியுஞ் சிகிமென் மேரில் - வருதேவே ! 
2879. அப்ப சாமிக ணோயெ லாம்முனம் 

அத்து வீழிட வேசெய் தாரது- அறியாயோ ? 
இப்ப நாயினேன் நோய லாமினி 

இற்று வீழிட வேசெய் வாய்குரு - பரவேளே ! 
குப்ப குப்பல்க ளாக வேமலர் 

கொட்டி வானவர் வேதி யோர்பணி - இருதாளா ! 
செப்ப லாமறை தேடொ ணாதுயர் 

சித்திர மேவிய தோகை மாமலை - முருகோனே ! 


தா 


2875. உருமை 


- உரிமை . 


2879. அப்பசாமி - திருநாவுக்கரசு நாயனார் . திருநாவுக்கரசு நாயனாரை வாட் 
டிய சூலை கோயினைச் சிவபெருமான் போக்கிய வரலாறு முதலடியில் குறிக்கப்பட் 
நள்ளது . இப்ப - இப்பொழுது . தேடொணாதுயர் - தேடி முடியாதவாறு உயர்ந்த 


74 

தின கவிதை 
2880. ஆடிய பாதர் தேவியர் லோலர் 

ஆசைய தான - புதல்வோனே 
தேடிய நோய்நொ டிமுத லான 

தீவினை தீர - அருள்வாயே . 
பாடிய பாவின் மேன்மிகு வாகப் 

பாவை செய் தேவர் - பணிதாளா ! 
நீடிய சோலை மேவிய தோகை 

நீதிப ! நாயன் - முன்வாராய். 
2881. உடலில்வரு நோயை உடன் அகல வேண- தருளாயோ ? 

நடனமயின் மீது நலயிருவ ரோடும் - வருவாயோ ? 
கடகரியின் ஆசை கருணையுள சோதர ! - பொன்வேலா ! 

தடமுலவு தோகை தகுசிசியின் மேரில் - வருதேவே ! 
2832. நானமிகு நீப மாலை 

நாளும் அணி மார்ப ! தேவர்- பணிதாளா ! 
கானகமி னாளை மேவு 

காரண ! கிரு பாணி தே ! பொன் - மயிலாளா ! 
பானலம தான சோதி 

பான்மதியு லாவு வேணி - தருபாலா ! 
வானளவு தோகை மேரில் 

வாழ்வு தரு ஞான ! போத ! -- எனையாளாய் . 
2883. வருகிற நோய்க ளோட 

மயின்மிசை ஆவ லாக - வருவாயே . 
பொருதிய சூரனாவி 

புதைபட வேலை யேவு- செயவேலா ! 
அருமறை யோர்கள் தேடும் 

அழகிய பாத ! வேண- தருளாயோ ? 
மருமிகு சோலை சூழும் 

மதிதவழ் தோகை மேரில் - வருதேவே ! 
2884. கூகை குழறிய லறவுமே 

கோப எமனிடியின் வரவுமே - ஏகிடவே 
கரகை கதறுவென அலறவே 

காத லுயிருவில கிடவுமே - செயலாமே . 
பாகை நிகருமொழி குறியினாள் . 

பார்வை மயல்வலையின் மிசையிலே - திரிவேலா!. 
- ஒகை புனைபுயமே யொயிலனே ! 

ஓசை அருவியுள சிகியின்மா - மலை நாதா ! 


15 


தின் கவிதை 
2885. கொஞ்சு கிவிமொழியாள் 

கொண்ட னிறைகுழலாள்- நல மேசேர் 
பஞ்சின் மெல்லடியார் 

பண்பு செறிகுறமான்- அணைதோளா ! 
அஞ்சி வருவசுரோன் 

அன்று விழஅயிலே -வியவீரா ! 
மஞ்சி தவழ்பொழிலே 

மண்டு சிகிமலைவாழ் - குகநாதா ! 


2886. பாவியராய் லோபியராய் 

பாதகராய் - வருவோர்பால் 
ஆவியெலாம் நோகிடவே 

யாசகராய் - அலையாமே 
தாவியதோர் தோகையனே ! 

சாமி ! குகா ! - அருளாயோ ? 
தூவிகளே மேவியசீர் 

தூய சிகா - மலைநாதா ! 


2887. கானக மடமான் 

காதல்கொள் குகனே ! - எனையாளாய் . 
வானவர் பணிசேர் 

மாமலர் நிகரா - கியதாளா ! 
தானவர் கலகா ! 

தாரணி புயவா ! - அருளாயோ ? 
ஞானவர் முதலோர் 

நாள்தொறு முயர்தோ - கையின் மேரா 


1888. உடலின் நோய்கள்வர 

உயிரு வாதைபடல் - நலமாமோ ? 
படவ ராவையணி 

பரம ராசையுள - புதல்வோனே ! 
திடம தானகன 

செருகொள் சூரனைவேல் - அயிலாளா ! 
தடமு லாவுபொழில் 

தகுசி காமலையில் - வருதேவே ! 


2885 , பஞ்சின் மென்மைத் தன்மை அமைந்த திருவடிகளை உடைய பண்பு 
சன் செறிந்த வள்ளியம்மையார் என்பது இரண்டாவது அடியின் பொருள் . 


16 


தின கவிதை 


| 


2889. வாரணி முலையாள் 

வாழ்குற மடமான் - அணைதோளா ! 
ஆரணி புயனே ! 

ஆடிய மயின்மேல் - வருவாயே . 
நாரணி உமையாள் 

நாண்மலர் மடமான் - மகிழ்பாலா ! 
சீரணி பொழில்சேர் 

சீர்சிகி மலைமேல் - வருதேவே ! 
2890. அடியன் மீது தய 

வதனை நீ புரிவை- குகநாதா ! 
வடிவி யானகுற 

மயிலை மேவுபுய - முருகோனே ! 
மிடியி னாலுள தீ 
விதிய தாயதென் 

- நலமாமோ ? 
கடிகொள் சோலைநிரை 

கனசி காமலையின்- வருதேவே ! 
2891. பொருசூருடல் புளவேசெயும் - அயிலாளா ! 

மருபேமென் மலர்சூடிய - புயலாளா ! 
திருமாமறை தினமேபுகழ் - குகநாதா ! 

கருமாமுகில் கமழ்தோகையின் - மலைநாதா ! 
2892. அடியன் மீது துய ரதுவி லாதுவரம் அருள்வாயே ! 

கடியி னீபமலர் கமழ்கொள் மாலையணி- புயலோலா ! 
வடிவ தானகுற மயிலை மேவுகுரு - பர ! வேளே ! 

முடிகொள் சோலைநிறை முதிய தோகைமலை - முருகோனே ! 
2893. வனச மலர்மேவு 

மயில் தன் மகிழ்வான - மருகோனே ! 
பனகநெ சனேசார் . 

பதும மனைவேதன்- பணிபாதா ! 
அனநடையின் மாது 

அழகுதிகழ் வேடர் - மகள் தோளா ! 
கனக மலைநேரு 
கனசிகியின் மேரில் - வருதேவே ! 

--- 
2889.- வார் - கச்சு . ஆர் • ஆரம் , மாலை . 


3893. வனசமலர் மேவு மயில் - தாமரைமலரில் எழுந்தருளியுள்ள திருமகள். 
பனா செசன் பாம்பணை விரும்பும் திருமால் . பதும் மனை - தாமரையாகிய வீடு . 


தின கவிதை 


77 


2894. நாடகமிடு நாயகர் 

நாரணன்றி யாதவர் - தருபாலா ! 
தேடரிய பதேசுரர் 

சீருளகன மாமயில் - முருகோனே ! 
ஏடவிழ்மல ரேநிபம் 

தேயணிபுய நாயக ! - அருளாயோ ? 
ஆடகமய மாகிய 

ர்சிகிமலை மேவிய - குகநாதா! 
2895. ஆதரவு புரிவாய் ஆறுமுக வரசே ! 

காதலுள குறமான் கானில்மரு வியவா ! 
சேதமிகு வசுரோன் தீய அயிலே வியவா ! 

மாதடரு பொழில்சேர் மாமயிலின் மலையா ! 
2896. எனது துயர் தீர இனியவர மேசெய்- குகநாதா ! 

மனதில்வரு நோயை மடியவரம் யாவும் - அருளாயோ ? 
அனவரத காலும் அழகுமயின் மீது- வருவாயே . 

கனக மயமான கனசிகியின் மேரில் - வருதேவே ! 
2897. வேதியர் முதலோர்கள் 

மேல்வளர் வானோர்கள் - பணிதாளா ! 
வாதிடு அசுரோனை 

மாறியிரு கூறா -யடுவேலா ! 
ஓதிமிசை யேறு 

வோன்மகி ழிடவேமு - னருள்வேதா ! 
மேதினி யடியார்கள் 

மீறிய சிகிமேரில் - வருதேவே ! 
2898. வாடிய துயர்தீர 

மாமயின் மிசையேறி - வருவாயே . 
மோடிகொள் குறமாது 

மோகம தனின்மீறு - குகநாதா ! 
பாடிய தமிழ்வாயின் 

பாவல | எனையாள்வை - முருகோனே ! 
நீடிய பொழில் சேரு 

நீள்முடி மிகுதோகை - மலைநாதா ! 


2894. தேடரிய பதேசுரர் - தேடுதற்குக் கிட்டாத அருமையான திருவடிகளை 
உடைய ஈசுவரர் . ஆடகம் - பொன் . 


2897. ஓதிமம் - அன்னம் . 


78 


தின கவிதை 


2899. ஆவி துடிபட மேலு மெலிபட 

ஆசை தவிரிட நோயாலே - நோவேனோ ? 
கூவி நடமிடு தோகை மயின்மிசை 

கோல முடன்வரு சீராளா ! - தார்மார்பா ! 
பாவி யெனவளர் வோர்க ளிடமிசை 

பாடி யவரிட மேபோகா - தேதாராய். 
காவி லுயர்பொழில் சூழ முடியுயர் 

கார்கள் தவழ்சிகி மேராளா ! -- வாராயோ ? 
2900. போரா டிமுன்வரு சூரா திபனுயர் 

போர்சேனைகள் முழு - வதுமேதான் 
பாரா ழிடவயி லாலே யடுகுக ! 
பார்வா னவர்பணி 

- இருதாளா ! 
நாரா யணன்மரு கேசர் கிருபைபுரி 

நாதா ! சரவண - பவ ! வேளே ! 
சீரார் சிகி மலை மீதே வருபர 

தேவே ! எளியனை - இனியாளாய் . 
2901. படையெடுத்துவரு அவுணனைப்பொருத 

பளிரெனப்பிரபை - அயிலாளா ! 
நடைப யிற்றுமயின் பரிந் டத்துகுக ! 

நளின முற்றிடுவர் - பணிதாளா ! 
கடைய னுக்குவரு துயர்வி லக்கியருள் 

கருணை முற்றுகுரு - பரவேளே ! 
விடைந டத்துபவர் மகிழு நற்புதல்வ ! 

மிகுபொ ழிற்சிகியின்- மலைநாதா ! 
2902. பருவ முற்றிய குறவர் நற்கொடி 

பணைமு லைக்கிசை - புயநாதா ! 
உருவ முற்றிய மதனன் நற்கணை 

உருவ மெத்தவு - மயலாலே 
புருவ முற்றிய விழியருக்கருள் 

புரிய இப்படி - விதியாமோ ? 
தருவ முற்றிய அருளெனக்குசெய் 

தகுசி கிக்கிரி-- முருகோனே ! 
2903. மருவு லாவிய 

வனச மாமலர் 
மடமானாள் - மருகோனே ! 
பொருது சூருடல் 

புளவ தாகிட 
அயிலாலே - செயும் வீரா ! 


. 


. 


தின கவிதை 

79 
அருமை யாய்வரு 

அழகுவேடமின் 

அணைதோளா - குகநாதா ! 
தருவு லாவிய 

தகுசி காமலை 

வருநாதா ! - எனையாளாய் . 
2904. சித்துவிளை யாடிய அரனார் 

சித்தமகிழ் வாகிய புதல்வா ! - எனையாளாய் . 
முத்துநிக ராகிய எயிறாள் 

மொய்த்தகுழன் வேடுவர் மடமான்- அணைதோளா ! 
சத்துருவ னாகிய வசுரோன் 

தட்டழிய வேநற் றுணைவேல் - விடுசூரா ! 
தத்துமயி லேறிய துரையே ! 

சத்திதல மேபுகழ் சிகிமா - மலைநாதா ! 
2905. அரிய மறைபுகழ் மலர்கள் மிகுபத ! 

அதிக நடமிடு- மயில்வாகா ! 
கரிய கனகுழல் மடவி குறமயில் 

கருணை யுள நல - மிகுதேவே ! 
உரிய அடியனை வளர்க வருள்புரி 

உமைதன் மனமகிழ் - புதல்வோனே ! 
பரிய முடிநிறை பொழில்க ளுயர்கன 

பதிகள் துதிசிகி - மலைநாதா ! 
2906. வாலை புவனை திரிபுரை 

மாது கௌரி தருகுரு - பர ! வேளே ! 
சேலை நிகரும் விழியினாள் 

தேவி குறவர் புதல்வியின்- மணவாளா ! 
வேலை அவுண னுரமதில் 

வேக முடன்மு னடல்செயும்- முருகோனே ! 
மாலை முகில்கள் தவழுவிண் 

மாக முயரு சிகிமலை - வருதேவே !! 
2907 : தானவர் குலகலகா ! 

தாதவிழ் மலரணி சீ - ரிருதாளா ! 
வானவர் பணிசரணா ! 

வாகன மயின்மிசையே --றியவீரா ! 
2904. சத்துருவன் - பகைவன் . 
2905. மயில்வாகா - மயிலாகிய வாகனத்தை உடையவனே , வளர்க - வளரு 


மாறு . 


30 


தின கவிதை 


கானக மடமயிலாள் 

காதல்கொள் வடிவழகா ! -- எளையாளாய் . 
தேனலர் மிகுபொழில்கள் 

சேர்சிகி மலையரசே ! - அருளாயோ ? 
2908. மயின டத்திய வீரா ! 

வரமெனக்கருள் தேவே ! - குகநாதா ! 
அயிலெ டுத்தெதிர் சூரோன் 

அலறி டத்தொடு கோலா - கலவேளே ! 
குயின்மொழிக்குற மானாள் 

குவிமுலைக்குட மீதே - புணர்தோளா ! 
ஒயில்மி குத்திடு நாதா ! 

உயர்சி கிக்கிரி மீதே - வளர்தேவே ! 
2909. நடன மிடுதோகை நலம யிலேறு- குகநாதா ! 

அடம து செய்சூரன் அலற அயிலேவு- செயவீரா ! 
படவ ரவுசூடு பரம ரருள்பால ! -- எனையாளாய் . 

வடவரையை நேரு மயின்மலையில்வாழு - முருகோனே ! 
2910. ஆடு மயிலேறி யான்ம கிழஒடி- வருவாயே . 

காடு லவுவேடர் காரி கையை மேவி - அணைதோளா ! 
தோடு லவுகாதின் தோகை அபிராமி - தருபாலா ! 

தேடு மடியார்கள் சேனை நிறைதோகை - மலைநாதா ! 
2911. தருவனம் வளர்மயில் தனைமரு வியபுய ! -- எனையாளாய் . 

செருபுரி யசுர ருடல்தெரி படஅடு- செயவீரா ! 
மருவுல வியயிதழ் நிபமலர் அணிபுய ! - முருகோனே ! 
அருவரை நகர்மலி அழகிய சிகிமலை 

அழகிய சிகிமலை - குகநாதா ! 
2912. வஞ்சனைபுரி சூருடல் மண்டிட அயி லேவிய செயவீரா ! 

கஞ்சனையுடல் கீறிய கங்குனிற மாலுட- மருகோனே ! 
பஞ்சனை தனில் வேடுவர் பைங்கிளிதனை மாவோடு - புணர் 

தோளா ! 
மஞ்சது தவழ் சோலைகள் மண்டியசிகி மாமலை - முருகோனே !. 
2913. மதிசூடிய சடையார் 

மகிழ்மாதுமை புதல்வா ! - எனையாளாய் . 
கதியாகிய மயிலா ! 

கருணாகர 1 முதலே ! - அருளாயோ ? 


தின கவிதை 


81 


ததிவாயினர் மருகா ! 

தருமான்மரு வியவா | - குகநாதா ! 
நதிசூழ்சிகி மலையா ! 

நரைநீப மலர்மா - லிகைமார்பா ! 
2914. கடம்புபுனை புயவா ! 

கனிந்து வரமருள்வாய்- முருகோனே ! 
அடம்புரி அசுரோன் 

அடங்க அமர் புரிவாய் - செயவீரா ! 
வடம்புனையும் முலையாள் 

மனங்குலவு குறமான் - அணைதோளா ! 
தடம்புவன நிரைசீர் 

தகுந்தசிகி மலையா ! -- எனையாளாய் . 
2915. அடல்புரி சூர னகமது போக - அடுசூரா ! 

நடமிடு தோகை நலமயி லேவு - முருகோனே ! 
படவர வேறும் பவளமென் வேணி- தருபாலா ! 

தடமிகு சோலை தகுசிகி மேரில் - வருதேவே ! 
2916. வருத்திடு நோயை மறுத்திட வேண- தருள்தாராய் . 

திருத்திகழ் ரூபி தினைப்புன மாது- புணர்தோளா ! 
பருத்திடு தோகை பணைத்தபொ னான - மயில்வீரா ! 

தருத்திகழ் சோலை தழைத்திடு தோகை - மலைநாதா ! 
2917. மதிபுரி சடையார் மழுவணி கரனார் - அருள்பாலா ! 

துதிபுரி சரணா ! துரைமுரு கையனே ! - எனையாளாய் . 
கதிபுரி மயிலா ! கருணைகொள் முகிலே 1 - அருளாயோ ? 

நிதிபுரி முடிசேர் நிலைபெறு சிகிமா - மலையாளா ! 
2918. சுரும்பு ணீபமலர் அணிந்த மார்பகுக ! 

சுபங்களாகவரம் - உதவாயோ ? 
விரும்பு தேவிகுற மடந்தை மேவுதுரை ! 

விழைத்த தோகைமயின் - முருகோனே ! 
கரும்பு போலமொழி சிறந்த தேவியுமை 

கனிந்த ஆசையுள - புதல்வோனே ! 
அரும்பு பூவுநிரை மிகுந்த சோலைநிறை 

அலர்ந்த தோகைமலை- வளர்தேவே ! 
2919. ஆதி மறைபுகழ் பூவி ஒயர்பத ! 

ஆனை முகருட - துணையாளா ! 
வாதி லுயர்கன சூரன் உடல்கிழி 

வாக அயில்விடு --செயவீரா ! 
2913. ததி - தயிர் . 

[ 6] 


82 


தின கவிதை 


பாதி மதியணி வேணி தரவரு 

பால ! சரவண - பவ ! வேளே ! 
மோதி வளர்பொழில் நீழ லனுதின 

மூடு சிகிமலை - முருகோனே ! 
2920. ஆடுமயி லேறிவிளை யாடி அடி யேன்மகிழ- 

வருவாயே . 
தேடுமடி யார்களொடு தேவர்முத லோர்கள்பணி - இருதாளா ! 
காடுலவு வேடர் தரு கார்குழலி மேவுசர - வண 1 வேளே ! 

கோடுநிறை சோலைநிழல் கூடுசிகி மேரில்வரு - முருகோனே ! 
2921. தண்டை யாடிட வந்து வேணது 

தந்து ஆதரி -- குக ! நாதா ! 
கண்டை போல்விழி மங்கை வேடமின் 

கண்டு ஆசைகொள் - புயநாதா ! 
சண்டை யேபுரி கின்ற சூருயிர் 

தங்கு வேல்விடு - செயவீரா ! 
இண்டை சூடுவர் தங்கு மால்வரை 

என்று தான் வளர் - சிகிமேரா ! 
2922. கதியினடை புரிசீர் 

கனமயிலின் மிசையே- வருதேவே ! 
மதியிலகு சடையார் 

மகிழவரு புதல்வா ! -- எனையாளாய் . 
துதியுலவு சரணா ! 

துரைமகளை அடைசீர்- மணவாளா ! 
அதிகபொழில் மிகுவான் 

அமரர்பணி சிகிமா - மலையாளா ! 
2923. வனிதை யாருடன் மருவும் ஆசையின் 

மயலி னிலினி - அலையாதே 
இனியு லாசமொ டழக தாகிய 

னிய தோகையில் - வருவாயே . 
புனித மர்தவர் அமர ரானவர் 

புகழ்செய் பூமல - ரிருதாளா ! 
கனிக ளால்மர மொழுகு சீருள 

கமழ்சி காமலை - முருகோனே ! 
2924. நாட்டி யமிடு மயிலி லேறியே 

நாப்ப யில் தமிழ் துதிக ளேசெய - வருவாயே . 
வாட்டி டவெதி ரான சூருயிர் 

மாய்த்தி டஅயி லேவி யேயடல் - புரிவேளே ! 
2921 . 

கெண்டை மீன் . 


ண்டை " 


தின கவிதை 


83 


பூட்டி யமயன் மீற வேடுவர் 

பூப்பு ரிகுழன் மாது மேவிய - புயநாதா ! 
ஈட்டி யநிதி சேரு தோகையின் 

நேர்க்கி ரிவளர் நாத ! நாயக ! - எனையாளாய். 


2925. செருபுரி தானவர் தெறிகெட வேல்விடு - செயவீரா ! 

மருமிகு நீபமென் மலர்மலி மாலிகை - அணிதோளா ! 
ஒருயிணை தானுய ருமையவள் ஆசைகொள் - மகவேளே ! 

கருமுகி றாவிய கமழ்பொழில் சூழ்சிகி - மலை நாதா ! 
2926. மதசலம் ஒழுகிய மணியொலி நிறைகரி - துணையாளா ! 

கதமிகு அசுருடல் களிபட அயில்விடு - செயசூரா ! 
பதமலர் களைதொழு பவர்வினை தவிரிட - அருடாராய் . 
விதவித மணி நிரை மிகுசிகி மலைவரு - குகநாதா ! 


2927. சதுமறை யவர்புகழ் மணமலர் 

தகுமிரு பத 1 சண் - முக ! கோனே ! 
பதுமமென் மலர்வளர் திருமகள் 

பரிவொ டுமகிழ் - மருகோனே ! 
கதுமென நடைபுரி மயில்வரு 

கருணை கொள்சர - வணவேளே ! 
விதுதவழ் பொழில்நிறை சிகி மலை 

விழைவொ டுவரு - குக ! நாதா ! 
2928. மறையவர் முதலினர் பணிபுரி குருபர ! 

மயின்மிசை எளியன் முன் - வருவாயே ! 
சிறைதவி ரிடகன அவுணர்கள் குலமது 

தெறிகெட விடுபவர்- மருகோனே ! 
கறைகெழு மிடறினர் உமையவள் துணைபெறு 

கயிலையி னரசுயர்- இறைபாலா ! 
பிறைதவழ் பொழினிறை சிகிமலை தனில்வரு 

பிரபல ! மிகவருள் - புரிவாயே . 
2929. சூதுநிகர் முலையாள் தூயதினை வனம்வாழ் - குறமானாள் 

துதய வுடனே மேலுமயன் மிகவே - புணர்தோளா ! 
மாதுவுமை புதல்வா ! வானமதி வதனா! -எனையாளாய் . 
வாதுலவு பொழில்சேர் வானுலவு சிகிமா - மலை நாதா ! 


2925. ஒரு இணைதான் உயர் - ஒப்பற்ற தனக்குத்தானே சமமாக . 


84 


தின கவிதை 


2930. அடல்புரி சூர னலறிட வேலை - எயும்வீரா ! 

தடமிகு சோலை தனில்வளர் மாது-- புணர்தோளா ! 
மடமயின் மீது வருகுரு நாத ! - எனையாளாய் . 

வடவரை நேரு மயின்மலை வாழு - முருகோனே ! 
2931. வானவர் முதலினர் வாசமென் மலரொடு- பணிதாளா ! 

கானகம் வளர்வரு காதலி தனைமரு - வியதோளா ! 
தானவர் விழஅயில் தான்விடு குருபர ! - முருகோனே ! 

நானம துயர்பொழி னாறிய சிகிமலை - வருதேவே ! 
2932. வனசமலர் மீது வளரும்மட மாது- மருகோனே ! 

தனகிரியின் மாது தருவில்வளர் மாது - புணர்தோளா ! 
மனதில்வரு நோயை மடியவரம் நீசெய் - அமரேசா ! 

கனக்கிரி நேரு கமழ்சிகியின் மேரில் - வருதேவே ! 
2933. வடிவு தங்கிய மயிலி பைங்கிளி - நலமே சேர் 

குடியி லங்கிய குறம டந்தையை - அணைதோளா ! 
அடிய னென்நி னழகு கண்டிட - வருவாயே ! 

கடிமி கும்பொழில் கமழ்செ கண்டியின் - மலைநாதா ! 
2934. படையெடுத்துவரு சூரனே 

படியி லற்றுவிழ வேலையே - வியசூரா ! 
நடைப டித்தமயில் மீதிலே 

நலமெனக்கருள வேயினாள் - வருவாயே . 
இடைசி றுத்தகுற மாதினாள் 

எழில்சி றக்கவன மீதிலே - புணர்தோளா ! 
விடையார் பொற்கயிலை நிகரவே 

மிகுசி கிக்கிரியின் நாதனே ! -- எனையாளாய் . 
2935. மனத்துயர் தீர மயிற்பரி மீது - வருவாயே . 

தனக்களி வேடர் தனிக்குற மாது- புணர்தோளா ! 
சினத்தர வேறு திருச்சடை நாதர் - அருள் பாலா ! 

கனப்பொழில் சேரு கமழ்சிகி மேரில் - வருதேவே ! 
2936. வருந்திய நோய்கள் தீர 

மகிழ்ந்தென்மு னாக நாளும் - வருவாயே . 
திருந்திய ரூப மான 

திறங்கிளர் வேடர் மாது - புணர்தோளா ! 
பருந்தினில் ஏறு நாதர் 

பரிந்திடு ஆசை யான- மருகோனே ! 
பொருந்திய சோலை யாவும் 

பொதிந்திடு தோகை மேரில் - வருதேவே ! 


தின கவிதை 


00 


85 


2937. மதியணி சடையார் மருவிய உமையார் - அருள்பாலா ! 

கதிமிகு மயிலா ! கமழ்மல ரணிசீர் - மிகுதோளா ! 
துதிபெறு சரணா ! துரைமகள் கணவா ! - எனையாளாய் . 

நதிமிகு வயல்சூழ் நலமுயர் சிகிமா - மலையாளா ! 
2938. தாதுலவு தாமரை வாச மாதினை 

தானிகரு ரூபமின் வேட நாயகி - புணர்தோளா ! 
சூதுலவு பாதக ராக வேவரு 

தோசியர்கள் மாநிதி தூர விட அருள் - புரிவாயே . 
கோதுலவு நோய்மிடி தீர வேயனு 

கூலமிக வாகவு மோக மாயென் - முன்வாயே . 
வாதுலவு சோலைகள் சூழு தோகையின் 

மாமலையின் மீதினில் வாழு நாயக ! -- எனையாளாய் . 
2939. வருத்த மேசெயு நோயை 

மறுத்து வீழிட மேன்மை - அருளாயோ ? 
ஒருத்தர் ஆதர வேது ? 

உயர்ச்சி யாகிய தோகை - மயில்வீரா ! 
கருத்த னே !கிருபை யான 

கமழ்ச்சி யாகிய நீப - மலர்மார்பா ! 
திருத்த மாகிய தோகை 

சிறக்கு மாமலை வாழு - முருகோனே ! 
2940. ஆதரவு புரிவாய் ஆடுமயில் தனிலே - வருவாயே ! 

காதன்மிகு குறவோர் காரிகையை இனிதாய் - அணைதோ 
மாதயவு புரிவாய் வாசமிகு மலர்மா - லிகைமார்பா ! 

தாதுலவு பொழில்சேர் தானமிகு சிகிமா - மலையாளா ! 
2941. துடியிடை துடங்கு 

துணைமுலை இரண்டின் - மடமானாள் 
வடிவுடைய மங்கை 

மயிலிகுற நங்கை - அணைதோளா ! 
அடியன் முன் மிகுந்த 

அழகியசெ கண்டி-தனில்வாராய் . 
முடியது நிறைந்த 

முளரிமி னுறைந்த - சிகிமேரா ! 
2942. கூவிவிளை யாடு கோலமயின் மீது - வருவாயே . 

ஆவிநிலை யாகி ஆளவரம் யாவும் - உதவாயோ ? 
பாவியர்கள் மீது பாடுவதை நாளும் - விலகாயோ ? 
வாவிநிறை தோகை மாமலையின் வாச ! -முருகோனே ! 


[ ளா ! 


se 

தின கவிதை 
2943. கர்தன்மி குத்த மாத 

ராசைவருத்த மேனி 
காரினி றத்து வாடி- அலையாதே 
மாதய வுற்று நாயன் 

மேனிசி றப்ப தாக 
மாமயி லிற்கு லாவி - வருவாயே . 
தாதவிழ் புட்ப நீப 

மாலைத ரித்த மார்பா !! 
சாமியெனக்கு வேண- தருளாயோ ? 
சீதள முற்ற சாரல் 

சோலைநிறைத்த தோகை 
சீர்மலை வித்த கா ! பொ - னயிலாளா ! 


2044. பிறையணி சடேசர் அருளியதோர் பால ! 

பிரபல ஈச ! -- முருகோனே ! 
நறையுலவு நீய மலர் அணியு மார்ப ! 

நலமுதவி யேசெய் - குவை நாதா ! 
மறையவர்கள் கோடி இமையவர்கள் கோடி 

மகிமையொடு தாழும் - இருதாளா ! 
கறைமழைக டாவு மலர்உலவு சோலை 

கமழ்சிகியின் மேரில் - வருதேவே ! 


2945. அகம்புரி தானவர் 

குலங்கழி வாகிட 
அலங்கிரத வேல்விடு - செயவீரா ! 
மகம்புரி மாதவர் 

கனங்கொளும் வானவர் 
மகிழ்ந்தடி யார்பணி - இருதாளா ! 
சுகம்புரி வேடமின் 

வனந்தனி லேயணை 
சுகந்தம தேபுனை - புயலோலா ! 
செகம்புரி நாயகர் 

தரும்புதல் வா ! குகா ! 

செகண்டியின் மாமலை - வருதேவே ! 
2946. கரிய வேடுவர் அருளு நாயகி 

கருணை யாய்மரு - வியதோளா ! 
அரிய நான்மறை முதலி னோர் பணி 

அழகி தாகிய - இருதாளா ! 


தின் கவிதை 


s7 


வரியு லாவிய அளிகொ ணீபமென் 

மலரு லாவிய திருமார்பா ! 
உரிய நாயினன் வளர்க வேயருள் 

உயர்சி காமலை - முருகோனே ! 
2947. காதல் தரு மாதர் மாயமட வார்கள் 

காமவலை யூடு - திரிவேனோ? 
நீதயவ தாக மாமயிலில் ஏறி 

நேசமட வார்க ளொடுவாராய் . 
வாதமர்செய் சூரன் ஆவியகன் றோட 

வாளயிலை ஏவு- செயவீரா ! 
சீதமதி தாவு சோலைநிறை வான 

சீர்சிகியின் மேரில் - வருதேவே ! 
2048. வருதுயரம் தீர உடன் அருளை நீசெய் 

மயிலின்மிசை யேறி - வருவாயே . 
மருவுலவு நீப மலர் அணியும் மார்ப ! 

வனமகளை மேவு - குகநாதா ! 
செருசெயசு ரோனை மடியயயி லேவி 

செயிருலவ வேமுன் - புரிநாதா ! 
கருமுகில்க டாவு பொழினிறைய நீடு 

கமழ்சிகியின் மேரில் - வளர்தேவே ! 
2949. மடவரலான மாது 

வனசமி னாளை நேரு- குறமானாள் 
தடமுலை சேரு தோள் ! 

சகவடி யார்கள் கோடி- பணிதாளா ! 
நடமிடு தோகை வாக 

னமதினில் ஏறி யாசை - யுடன்வாராய் . 
வடவரை நேரு தோகை 

மலையினி னாளு வாழு - முருகோனே ! 
2950. முலையான் மயலிடு மாதர்கள் 

முரணா சையி - லலையாதே 
நிலையா கியகிருபை யேபுரி 

நிருபா ! குக ! குரு - பரவேளே ! 
அலையாழியில் அணை யே துயில் 

அழகு மாலுட- மருகோனே ! 
கலைமா மதிதவழ் சோலைகள் 

கமழ்தோ கையின் - மலைநாதா 


* 


88 


தின கவிதை 


2951. மனத்தில் வந்திடு நோயது தீரிட 

மயிற்று ரங்கையு லாச நி னாயன்முன்- வருவாயே . 
சினத்த செங்கணின் மாவசு ரோன் உயிர் 

தெறிக்க அம்புக ளேவிய மாலுட - மருகோனே ! 
புனத்தில் வென்றிகொள் வேடுவர் மாதுடன் 

புணர்ச்சி கொண்டிடு மாபுய வா ! கிருபை- புரிவாயே . 
கனத்த மங்குல்க டாவிய சோலைகள் 

கதித்த நன்றுள தோகையின் மாமலை - முருகோனே ! 


2952. மெத்தமய லாகிய குறத்திதனை மேவுபுய ! 

வித்தைகளை நீயருள்வை - முருகேசா ! 
பத்தரமுனி வோர்கள்பணி பெற்றசர ணே ! சரச 

பட்சமயி லேறிவரு - குகநாதா ! 
மத்தகெச வாண்மைமி குத்து துணை யாகவரு 

வச்சிரதரன் மாமகள் தன்- மணவாளா ! 
சத்தமுகி றாவிய பொழிற்சிகியின் மாமலை 

சத்ருசெய வேலவ !-அருளாயோ ? 


2953. தாதவிழு நீப மாலை 

சூடிய புயாச லேச ! 
சாமிகுரு சாமி ! வேண- தருள்வாயோ ? 
தீதசுர னான சூர 

னாவிகள் மீது வோட 
தீர அயி லேவு சூர ! - முருகோனே ! 
காதலியின் வேட மாது 

மேவுகண வா ! கு கேச ! 
கானமயில் ஏறி யாடி - வருநாதா ! 
போதடரு சோலை சூழு 

தோகைமலை மீது வாழும் 
போய்விலகு வாசை தீர - அருளாயோ ? 

? 


2954. கோகனகமலர் மாது சேர்புயன் 

கூர்கொள் கணைவிறன் மாய னாருட- மருகோனே ! 
தேக மிசைவரு நோய்கள் தீரிட 

தீர மிகுமயி லேறி நாயன்முன் - வருவாயே . 


2952. வச்சிரதரன் - வச்சிராயுதத்தை ஏந்திய இந்திரன் . 
2954. கோகனக மாது - தாமரைமலர் வாழும் திருமகள் . 


தின கவிதை 


89 


யோக முனிவரர் வான வோர்முத 

லோடி நின் திருப் பாத மேபணி - சமுகேசா ! 
மாக மளவிடு சோலை தாவிய 

வாச மிகுசிகி மேரில் வாழ்வுறு - குகவேளே ! 


2955. மோதியபடை விழவே 

மூரியின் அசுரனையே- அடுசூரா ! 
மாதிருமயில் புணர்வோய் ! 

மாமயின் முருகயனே ! -எனையாளாய் . 
வேதியர்முதன் முனிவோர் 

மீறிய அடியவரே- பணிதாளா ! 
ஆதிய அருள் புரிவாய் 

ஆரண ! சிகி மலைவாழ் - குகநாதா ! 


2956. நோய கன்றிட வேம ருந்தருள் 

நோக வென்றிடு - அயிலாளா ! 
வாய்நி றைந்திடு பாடல் தந்தருள் 

வாச மிஞ்சிய - மலர்போ ! 
வேய்நி கர்ந்திடு தோளி தண்டலை . 

வேட மங்கையை - அணைதோளா ! 
காய்சி றைந்திடு சோலை உந்திய 

கார்த வழ்ந்திடு - சிசிமேரா ! 


2957. வானவர் முடியர் கோடி 

மாமுனி வர்கள் கோடி- பணிதாளா ! 
தேனலர் அணியும் மார்ப ! 

சீதர னார்த னாசை- மருகோனே ! 
ஈனம் 

அ தேனும் நோயை 

ஈடழி படமு னாக - வருவாயே . 
கானகம் உலவு சீர்கொள் 

கார்தவழ் சிகியின் மேரில் - வருதேவே ! 


2958. அடல்புரி சூரன் அலறிட வேலை - எயும் நாதா ! 

கடல்துயில் மாயன் கருணைகொ ளாசை - மருகோனே ! 
மடலவிழ் நீப மலரணி மார்ப ! - எனையாளாய் . 
தடவரை யான் தகுசிகி மேரில் - வருதேவே ! 


2955. ஆதிய - மூலமானவனே . 
2956. நிகர்ந்திடு - நிகர்த்திடு என்பது மெலிந்தது . 


1 


தின கவிதை 


0 


2959. பொருதிடு சூர னாவி 

புளபட் வேலை யேவு- செயவீரா ! 
திருமகள் மேவு மாயன் 

தினமகி ழாசை யான - மருகோனே ! 
மருவுள நீப மாலை 

மணமலி மார்ப ! நாளும் - அருளாயோ ? 
கருமுகி டாவு சோலை 

கமழ்சிகி மேரில் வாச ! - எனையாளாய் . 
2960. ஆட்டி விடுபம் பரமென 

ஆக்கி விடுதுன் பமது - தவிராயோ ? 
கூட்டி னுலகஞ் சுகமென 

கோர்க்கு மருள்கொண் டிடல்விதி - வசமாமோ ? 
பாட்டின் மிகவந்து அருள்புரி 

பார்க்க நின தன் பன்முனம் - வருவாயே . 
வீட்டின் வருஇன் பமதருள் 

மீப்ப யிலுதண் டலைமிகு - சிகிமேரா ! 
2961. சோதி மணியணி வேணி நாயகர் 

தூய இதழிபின் மாலை சூடிய சிவபாலா ! 
வாதி லுயர்கன சூரனார் உயிர் 

மாய அயில்விடு தேவ நாயக !-எனையாளாய் . 
சாதி உயர்குற மாது சேர்புய ! 

சாமி மயின்மிசை ஏறி நாயன்முன் - வருவாயே 
மேதி னிகள்புகழ் நாத னே ! யருள் 

மீறு சிகிமலை மீதி லேவரு- குகநாதா ! 
2962. சுகவாழ்வினில் வருநோயது 

தணிவாய்விட - அருளாயோ ? 
மகமாமுனி வரர்வானவர் 

வருதானவர்-பணிதாளா ! 
சுகமேபுரி குற நாயகி 

துரை நாயகி- புணர்தோளா ! 
இகவாழ்பர முதிர்வாழ்வருள் 

இனிதாகிய - சிகிமேரா | 
2963. வடிவுடைய மாது வனம்வளரு தேவி- புணர்தோளா ! 

அடியவர்கள் கோடி அமரர்முனி கோடி-பணிதாளா ! 
கொடியினிடை யான . குமரிதரு பால ! -எனையாளாய் . 

முடியுடைய தோகை முதியமலை வாழு- குமரேசா 1 - 
2962. துரைநாயகி- தேவசேனை . 


தின கவிதை 


91 


2964. வீர மிஞ்சிய சூரை வென்றிடு 

வேலி லங்கிய - துரைநாதா ! 
சார மிஞ்சிய பாடல் தந்தருள் 

சாமி எந்தன் முன் - வருவாயே . 
ஆர மிஞ்சிய மார்பி லங்கிய 

ஆர ! விண்திரி - மயில்தோழா ! 
ஈர மிஞ்சிய தேவர் கண்டி 

டார்செ கண்டியின் - மலைநாதா 


2965. கவன.மிஞ்சிய களிக டம்புரி 

கனசெ கண்டியில் - வருதேவே ! 
எவன் மிஞ்சிய குறம் டந்தையை 

இனிது டன்புணர்- புயவேளே ! 
புவன மிஞ்சிய அடியர் வந்தடி 

புரியும் அன்புயர் --குகநாதா ! 
தவன மிஞ்சிய நிறையும் அண்டர்கள் 

தனிநிறைந்திடு - சிகிமேரா ! 
2966. மனத்தின் நோய் தீரிடவே 

மகிழ்ச்சியா நீயென்முன் - வருவாயே . 
சினத்த அசு ரோனுடலே 

தெறிக்கவே லேவியவா - எனையாளாய் . 
புனத்தில்வாழ் வேடமினாள் 

புணர்ச்சியா நாயகமே ! - கிருபைதாராய் . 
இனத்தில்வாழ் மாமணிசேர் 

எழிற்சிகா மாமலைவாழ் - குகநாதா ! 
2967. ஓயாத துயரம் ஓயாத பிறவி- ஒழியாயோ ? 

மாயாத அருளை வாயார உதவி- புரியாயோ ? 
தோயாத தமிழ்கள் தூய்வாக மயிலில்- வருவாயே . 

தேயாத பொழில்கள் சேர்தோகை மலையில் - வருதேவே ! 
2968. பாதலமுதல் மூவுலகினர் பாதமதினை பணிவார்நீ - மகிழ்வா 

தாதவிழ்மலர் சூடிய புய சாமியென்வினை - தவிராயோ ? [ யே . 
ஆதரவுனை யேயலதிலை யான்மகிழிட - வருவாயே . 
சீதரனெனும் மால்மருகைய ! சீர்சிகிமலை - முருகோனே ! 


2964. விண் திரி மயில் - விண்ணின்கண் உலவுகின்ற மயில் . 
2965. எவனம் . இளமை . மிஞ்சிய அடியர் • எண்ணிறந்த அடியார்கள் 


மாதரசி 


. 


92 

தின கவிதை 
2969. கூவியமயில் ஏறிய கோதறுகரு ணாகர ! - அருளாயே . 

பாவியென்வினை தீரிட பாதமதனை யேயருள் - குகநாதா ! 
தேவி நல்லுமை நாயகி சீதரருட சோதரி - தருபாலா ! 
தாவியபொழில் சூழ்தரு சாரல்க ளுளபர தோகையின் 

மலைநாதா ! 
2970. ஆதரவு புரிவாய் ஆடுமயில் தனிலே - வருவாயே . 
காதன்மிகு குறமான் கானமதி லணைவாய் - எனையாளாய் : 

யுமையாள் மால்கள் மிகு புதல்வா ! - அருளாயோ ? 
சீதமதி தவழ்மா சீர்சிகியின் மலைவாழ் - குகநாதா ! 
2971. மிஞ்சு ஓருடல் வென்று வீழிட - எயுநாதா ! 

கொஞ்சு சீர்கிரி கொங்கு காமகள் - புணர்தோளா ! 
வஞ்சி நேரிடை மங்கை யாளுமை - தருபாலா ! 

மஞ்சி தாவிய மண்டு காவளை - சிகிமேரா ! 
2972. தஞ்சம் வேறிலை வந்து நீகிருபை 

தந்து ஆதரி - குகநாதா ! 
வஞ்ச னாமவு ணன்றன் மார்பினில் 

மண்ட வே அயில் - தொடுவீரா ! 
கஞ்ச மாமலர் மங்கை சேர்விறல் 

கண்டு ஆசைகொள் - மருகேசா ! 
மிஞ்ச வேபொழில் மண்டு தோகையின் 

மின்பொன் மாமலை - வருதேவே ! 
2973. ஆவி போகுமுனே நீயென் மீதினிலே 

ஆசை யாயென்முனே - வருவாயே . 
கூவி வாழ்குயில்போல் ஆன தோர்மொழியாள் 

கோதி லாவனமான் - மகிழ்தோளா ! 
பாவி யானவர்பால் யாசி யாதருள்வாய் 

பாரு ளோர்முதலோர்- பணிதாளா ! 
தேவி மாதுமையாள் பால கா ! அருள்வாய் 

சீர்சி காமலைமேல் - வருதேவே ! 
2974. வடிவு தங்கிய கனதை மிஞ்சிய 

வனத்தின் மாதினை அணைதோளா ! 
இடியெ னும்படி அதிர வந்திடு 

இகல்செய் கின்றவர். --எதிராளா ! 
கடிதி னின்றுயர் நடையி யன்றிடு 

கனக நஞ்சிகி - மயில்வீரா ! 
முடியி லங்கிய பொழினி றைந்திடு 

முதிய குன்றையின் - மலைநாதா ! 


1 


+++ 


. 


தின கவிதை 


93 


2975. செருப்ப யின்றிடு சூருட னேயெதிர் 

செயிர்செயுங்கன வேலவ னே கிருபை - புரிவாயே ! 
விருப்ப மிஞ்சிய வேடுவர் நாயகி 

மிகுத்த இன்பம தாய் அவள் மீதினில் - அணைதோளா ! 
மருச்சி றந்திடு நீபமென் மாலிகை 

மகிழ்ச்சி கொண்டிட வேபுனை நாயக ! - எனையாளாய் 
தருப்பொ லிந்திடு தோகையின் மாமலை 

தனிச்சி றந்திடு நாயக னே ! குரு - பரவேளே ! 


2976. ஆதரவு புரிவாய் ஆடுமயின் முருகா ! - குகநாதா 

| 
போதமிகு முனிவோர் பூசுரர்க ளடியார்-பணிதாளா ! 
சீதரர் தன் மருகா ! தேவியுமை யவள்பா - லக 1 வேளே ! 
மாதரசி குறமான் மால்கொள்புய ! சிகிமா - மலைநாதா ! 


. 


2977. மருப்பொ லிந்திடு நீபமென் மாலிகை 

மணிப்பு யந்தனி லேபுனை நாயக ! -- எனையாளாய் . 
கருப்பொ லிந்திடு கார்குழன் மாதர்கள் 

கனத்தின் மிஞ்சிய மாமயல் தீரிட - அருளாயோ ? 
செருப்பொ லிந்திடு சூருட னேயடல் 

செயிற்ற சுந்தர வேலவ னே / கிருபை - புரிவாயே . 
தருப்பொ லிந்திடு சோலைகள் சூழ்தரு 

தழைத்த குன்றையின் மாமலை வாழ்தரு- குகவேளே ! 


2978. தாதவிழ் நீப மாலை 

தானணி மார்ப ! நாளும் - அருளாயோ ? 
சீதம தான சோதி 

சேர்மதி சூடு நாதர் - தருபாலா ! 
மாதர சான தேவி 

வாழ்குற மானை மேவு - புயநாதா ! 
ஆதர வேசெய் வாய்பொ 

னார்சிகி மேரில் வாச ! -- எனையாளாய் . 


2979. வாது புரி சூரன் .. 

மாய அயி லேவு- செயவீரா ! 
தாதுலவு நீப 

சாமி ! குரு நாதா ! -- எனையாளாய் . 


3 


2977. செயிற்ற - வென்ற . 


04 


தின கவிதை 


சூதுமுலை மாது 

தோகைமயில் வேடர்- மகள்தோளா ! 
போதுலவு சோலை 

பூணுசிகி மேரில் - வருநாதா ! 
2980. ஆடியமயில் வீரா ! 

ஆரணமறி யாதாய் ! - எனையாளாய் . 
நாடியபடி தானே 

நாரண ! மரு கேசா ! - குகநாதா ! 
தேடிய அடி யார்பால் 

தேவையதை நீயே - அருளாயோ ? 
பாடியதமிழ் தாராய் 

பாவல சிகி மேரா ! - கிருபைதாராய். 


2981. மீறியதுயர் தீரிட 

வேமயில்தனில் ஏறிமுன் - வருவாயே . 
சீறியவர வேபுனை 

தேனலர்புனை வேணியர் - அருள்பாலா ! 
மாறியமன மாவுடன் 

வாதுசெய் அயி லா ! குக ! - குமரேசா ! 
நாறியபொழில் சூழ்தரு 

நான்மறைபுகழ் தோகையின்- மலைநாதா ! 


2982. புனற்றாமரை வாழ்கொடி 

புணர்க்காருடல் மாயவன் - மருகோனே ! 
அனச்சீர்நடை யேபயில் 

அருட்பார்வதி யாளுட - புதல்வோனே ! 
மனத்தேவரு நோய்தவிர் 

மயிற்பாவல ! நாயக ! - எனையாளாய் . 
இனச்சீர்மணி யேநிரை 

எழிற்றாரகை மாமலை - வருதேவே ! 


2983. செருபுரி சூரோன் றெறிபட வேலை - எயுநாதா ! 

வருதுய ரோட மயின்மிசை ஏறி - வருவாயே . 
குருபர குகநா தா ! கும் ரேச-எனையாள்வாய் . 
தருமிகு சோலை தழைசிகி மேரில் - வருதேவே ! 


2979. போது - மலர் . 


2982. காருடல் - கருநிற உடல் ; திருமால் நீலநிறத்தினன் என்பதறிக . 


தின கவிதை 

95 
2984. விதியால்வரு துயராகிய வினைதீரிட - அருளாயோ ? 

கதியானடை பயில்தோகைய .! கமழ் நீபமென்- மலர்மார்பா! 
மதிமாமுக அயில்வேல்விழி வனநாயகி - புணர்தோளா ! 

நதிசேர்வயன் வளர்நேம நன்கார்சிகி - மலை நாதா ! 
2995. மருப்பொ லிந்திடு நீப மாலிகை 

மணிப்பு யந்தனி லேபுனை நாயக ! - முருகோனே ! 
செருப்பு ரிந்திடு சூருட னேயெதிர் 

செயிற்று வந்திடு கூரிலை வேலவ ! -- எனையாளாய் . 
வருத்த மிஞ்சிய நோய்தனை யேதவிர் 

( மயிற்குகே சசியென பூயென ) -அருள்தாராய். 
தருச்சி றந்திடு சோலைகள் சூழ்தரு 

தழைத்த குன்றையின் மாமலை வாழ்வுறு - செகநாதா ! 
2986. பாவை யாகிய மாத ரால்வரு 

பாழ்கொள் மாமயல் - தவிராயோ ? 
தேவை யாகிய யாவு மேயருள் 

தேவ நாயக ! - எனையாளாய் . 
கோவை யாகிய வாயி னாளுமை 

கோல மாகிய - புதல்வோனே ! 
சேவை யேபுரி தேவர் சூழ்தரு 

சீர்சி காமலை - முருகோனே ! 
2987. சீறிய வரவு சூடிய முடியர் 

தேனு குழலி - உமைபாலா ! 
மீறிய கொடிய தீவினை யகல 

வேகிருபை புரிவை - முருகோனே ! 
மாறிய மனதி னார் அவு ணர்களை 

வாடிட அயிலை - எயுநாதா ! 
தேறிய பொழில்கள் சூழ்சிகி மலைய ! 

தேவர்கண் முதல்வ ! - எனையாளாய் . 
2983. கோதுகிளி மொழியாள் 

கோவைகனி இதழாள் - குறமானாள் 
மீதுமயன் மிகலால் 

வேரிமல ரணைமேல் - மகிழ்தோளா ! 
மோதுபடை யுடனே 

மூடவரு அசுரோர்- குலகாலா ! 
போதுநிறை பொழில்சூழ் 

பூவுலவு சிகிமா - மலைநாதா ! 
2985. மூன்றாம் அடியின் பிற்பகுதி தெளிவாக இல்லை . 


98 


தின கவிதை 


2989. மதுது ளிக்கு நீப 

மலரிருக்கு மார்ப ! - அருளாயோ ? 
விதுத ரித்த வேணி 

விமல ருக்கு வாசை - மிகுபாலா ! 
பதும முற்ற பாத ! 

பனக முற்ற மாயன் - மருகோனே ! 
சதும றைக்கு மாதி 

தகுசி கிப்பொன் மேரில் - வருதேவே ! 
2990. மருவு லாவிய நீப 

மலரு லாவிய மார்ப ! - எனையாளாய் . 
செருவு லாவிய சூரன் 

திறமெ லாமழி வாக - எயும்வீரா ! 
குருபர குக ! நாதா ! 

குமர யா எளி யேனை - இனியாளாய் . 
தருவு லாவிய சோலை 

தகுசி காமலை வாச ! - அருளாயோ ? 
2991. வருந்திய நோயை 

மடிந்திட வேண - தருளாயோ ? 
திருந்திய ரூப 

சிறந்திடு வேடர் - மகள்தோளா ! 
பொருந்திய பாடல் 

புரிந்திடு வாய்பொன் - மயிலாளா ! 
பெருந்திரு மேவும் 

பிறங்கிய தோகை - மலைநாதா ! 
2992. வந்த சூருடன் மண்டு போர்புரி - அயிலாளா ! 

எந்தன் நோய்தவிர் இந்தி ராதிபர்- பணிதாளா! 
அந்த மேவிய அன்பி னாள் குற - மயில்தோளா ! 

சந்த மேவிய தண்சி காமலை - முருகோனே ! 
2993. வனச மாமலர் வனிதை சேர்விறல் - பணிதாளா ! 

கனக லோகர்கள் கனிவ தாய்எதிர்- பணிதாளா! 
அனம தாகிய அழகு வேடமின் - அணைதோளா ! 

புனமு லாவிய புகழ்சி காமலை- முருகோனே ! 
2994. கலக லெனநடை பயிலு மயின்மிசை 

கருணை யுடன்என்முன் - வருவாயே 
வலவை யுௗபுய னசுரர் குலபதி 

மடிய அயில்விடு - குகநாதா ! 


தின கவிதை 


97 


புலவர் புகழ்தரு குமர ! குருபர ! 

புனித மலரணி - புயவேளே ! 
சலதி வளைதரு புலவர் புகழிய 

சயில் சிகிமிசை - வருதேவே ! 
2995. ஆடிய மயிலா ! ஆரண முதலே ! - எனையாளாய் . 

தேடிய சரணா ! சீர்திக ழயிலா ! - அருளாயோ ? 
பாடிய தமிழ்தா பாவல ! முருகா ! - குகநாதா ! 

கூடிய பொழில்சேர் கோதறு சிகிமா - மலையாளா ! 
2996. தயவி லாததொரு மடமி னாளருளு 

சலதி யானமயல்- முழுகாதே 
இயல்ப தானநின தருளை நீயுதவு 

எளியன் மீது தய - வுடனேதான் . 
செயம தாகவரு வசுரை நாசமிடு 

திறம தான அயில்- முருகோனே ! 
புயல்க டாவுகன முடிகள் சூடுநிறை 

பொழில்கள் சூழுசிகி - மலைநாதா ! 
2997. சூரு டையமுடி தூளு படஅயில் - விடுசூரா ! 

ஆரு மறிவரும் ஆறு முக முரு - கைய வேளே ! 
வாரு புனைமுலை மாதர் மயல்தனை - விலகாயோ ? 

சீரு நிறைதரு தேவர் புகழ்சிகி - மலை நாதா ! 
2998. வாது புரிசூரன் மாய அயிலேவு - செயவீரா ! 

மாது குறமானை மாலி னுடன்மேவு - புயலோலா ! 
கோது தவிர்பாடல் கூறு வரம்யாவு - முதவாயோ ? 

தாது லவுபேத் தாம ! சிகிமேரில்- வருதேவே ! 
2999. சானகிபுணர் கார்நிறவிறல் 

தாமரைவிழிமகிழ் - மருகேசா ! 
தானவர்குல மாவுடல் தடி 

தார்புனை அயின் - முருகோனே ! 
தேனலர்புனை மார்ப ! நல்வரம் 

சீர்முழுவது - முதவாயோ ? 
கானகமயில் மேவியபுய ! 
கார் தவழ்சிகி - மலை நாதா 

! 
2994 . சயிலசிகி சிகிமலை . 
2996. சல தியானமயல் - கடலாகப் பொங்கிய காதல் மயக்கம் . 
2997. தூளுபட - துகள்பட , பொடியாக . 
2999. முதலடியில் நான்காஞ்சீரில் ஓரசை மிகுதியாக அமைந்துள்ளது . 
[ 72 


1. 


* 98 


தின கவிதை 


9 


3000. ஆடியமயி லேறிய ஆரணமுடி வாகிய- குகநாதா ! 

நாடியபுல வா ! குக ! பாவல ! குரு நாயக ! - எனையாளாய் . 
மூடியபிணி தீரிட மோகனவன மானணை- புயலோலா ! 

கூடியபொழில் சேர்சிகி கூரருமலை மேவிய- முருகோனே ! 
3001. தாதுறு நீப மாலை 

தானணி மார்ப ! நாளும் - அருளாயோ ? 
மாது பொன் வேட மானை 

மாலுடன் மேவு தோகை -- மயிலாளா ! 
வாது செய் சூரனாவி 

மாய்த்திட வேலை யேவு- செயவீரா ! .. 
போதுறு சோலை சூழு 

பூமலி தோகை மேரில் - வருதேவே ! 
3002. துதிபெறு நாதா ! துரைமக ணாதா ! - அருளாயோ ? 

மதிநுதல் மானாள் மலைமகள் பாலா ! - எனையாளாய் . 
கதியருள் சீலா ! கமழ்மலர் நீபா ! - செகநாதா ! 

நதிமிகு நேமா ! நறுசிகி மேரா !-அமரேசா ! 
3003. கானக மடந்தை 

காதல் கொள் கடம்ப - மலர்மார்பா ! 
தானவர் குலங்கள் 

தான் அழிய வன்று-- செயும்வேலா ! 
பானல நிறைந்த 

பாரணை யிலங்கு - மதியேசேர் 
தேனலர் அணிந்த 

சீர்சடையர் மைந்த ! - சிகிமேரா ! 
3004. ஒருத்தி வேடமி னுவக்கு மாகிய- புயநாதா ! 

கருத்தி னாகுக கடப்ப மாலிகை - அணிமார்பா ! 
வருத்த நோய்தவிர் வனப்பின் மாமயில் - வருதேவே ! 

திருத்த மாகிய சிகிப்பொ னுர்மலை - வளர்தேவே ! 
3005. மனமாயை ஒழிய வரம்யாவு மருள்வை - குகநாதா ! 

தனமாத ருடைய தகுமாசை தவிர - வருவாயே . 
அனமான நடையள் அரிதான வடிவி - குறமானாள் 
தினமேவு கணவ ! திருவாழு சிகியின் - மலைநாதா ! 
3000. கூரருமலை - ( சிகி எனும்) பெயர். மிக்க அரிய மலை .. 
3003. சீர் சடையர் -சிறப்பமைந்த சடையினை உடையவராகிய சிவபெருமான் . 

3004. உவக்குமாகிய - மகிழ்தற்கு இடமாகிய . என் கருத்தில் தங்கு என் 
பது இரண்டாவதடியிலமைந்த வேண்டுகோள் , 





தின கவிதை 

99 
8008. காருக் கிசைத்த குழலாள் 

கானக குறப்பெண் மடமா னணை தோளா ! 
வாருக் கிசைத்த முலையர் 

மாதர்க் கிழைத்த மயல்தீ - ரிடவாராய். 
போருக் காரிகைத்த வசுரோன் 

போகக் கனத்த அயிலே - வியசூரா ! 
மேருக் கிசைத்த சிகிமா 

மேருக் கிசைத்த குகனே !-அருளாளா ! 
3007. வடிவு தங்கிய குறம டந்தையை 

மருவு மிங்கித - முருகோனே ! 
கடிக மழ்ந்திடு உயர்க டம்பணி 

கருணை தங்கிய- குகநாதா ! 
அடியன் எந்தனை வளர வுங்கிருபை 

அதனை வந்தருள் - மயிலாளா ! 
நெடிய பைம்பொழில் முடியி லங்கிய 

நிறைசி கண்டியின் - மலைநாதா ! 
3008. வருத்து துயர் தீர மயிற்பரியி லேறி - வருவாயே . 

முருக்கினிதழ் தேமல் முலைக்குமரி யசை - மகவேளே ! 
மருப்பொலியு நீப மலர்ப்புயவ | நாளும் - அருளாயோ ? - 

திருப்பொலிசெய் சோலை திறத்தசிகி மேரில் - வருதேவே ! 
3009. ஒருவர் துணை யேது 

ஒருநிமிச நாயன் - முன்வாராய் . 
மருவுலவு நீப 

மலரணியு மார்ப ! -எனையாளாய் . 
பொருது சமர் ஆடு 

புகழயில ! தோகை - மயிலாளா ! 
கருமுகில்க டாவு 

கமழ்சிகியின் மேரில்- வருதேவே ! 
3010. வால மதிநுதலாள் 

மாது குறமயிலாள் - புணர்தோளா ! 
சீல ! மதிபுனைவோர் 

தேவர் மக ! அரனார் - தருபாலா ! 
கோல மயின் முருகா ! 

கூர யில! எனையாள் - குகநாதா ! 
தால நிறைசிகியாம் 

சாரல் மலையரசே !-அருளாயோ ? 
1908. முருக்கினிதழ் - செந்நிற முருக்க மலரினை ஒத்த உதடுகள் , 


|| 


100 


தின கவிதை 


3011. கலைபழகு பவர்நினது 

அடிபரவு பொற்சரண ! 
கருணைபொழி மைப்புயல ! - வ்ருவாயே . 
கொலையசுரரைக்களம 

தினிலெதிரி டப்பொருது 
குருதிபெறு சத்தியணி - செயவீரா ! 
சிலை நுதலர் பக்கம்வரு 

மயல் தவறி டக்கிருபை 
செயுவையம ரர்க்கரச ! - எனையாளாய் . 
தலைமைபெறு பொற்கிரியை 

நிகரவரு சக்கிரசிகி 
தகுமலையில் அற்புத ! பொன் - மயிலாளா ! 


* 


3012. வருநோய்கள் தீர மயின்மீது ஏறி - வருவாயே . 

கருமேனி மால் தன் கனிவான வாசை - மருகோனே ! 
திருமேவு சோலை திகழ்தோகை மேரில்- வருதேவா ! 
தருமேவு சோலை தனில்வாழு மானை - அணைதோளா ! 


3013. மயல்தீரிட அருளேபுரி மயிலேறிய பெருமாளே ! 

அயலாயெதிர் வருசூருடல் அடுபோர்புரி-- குகநாதா ! 
குயிலாகிய மொழிவாயினள் குறநாயகி- புணர்தோளா ! " ; 
செயலாகிய பொழிலேநிறை சிகிமாமலை - வருதேவே ! 


|| 


3014. மடலெ டுத்தமண மலிக டப்பமலர் 

மருவு மற்புயவ ! -- முருகோனே ! 
அடலெ டுத்தவசு ரனையு ரத்தில்விழ 

அயிலெ டுத்தவிர - மிகுதேவே ! 
கடல டுத்தபுட வியின்வ ளர்ச்சிபெறு 

கனமி குத்தசிகி - மலைநாதா ! 
உடலெ டுத்தயெனை யுறுதி பெற்றிடநல் 

உதவி யிப்பவருள் புரிவாயே . 


3011. கலை பழகுபவர் - கலையுணர்வில் இடையறாது தோய்பவர் . மைப்புயல . 
கரிய முகிலே. குருதிபெறு சத்தி - இரத்தம் தோய்ந்த வேல் . செயுவை - செய்வாய் . 


3014. மற்புயவ - மற்போரில் ஈடுபட்ட புயங்களை உடையவனே . விரமிகு . 

- 
• வீரம் மிகு என்பது குறுகியது . கடலடுத்த புடவி - கடலால் சூழப்பட்ட உலகம் , 
இப்ப - இப்பொழுது . 


தின கவிதை 


101 


3015. அதிரூப மடமாது 

தருமாசை யதனால் 
அழியாது கனமான 

வரநீசெய்- குவையே . 
மதிதாவு சடைவேணி 

அரனார் சொல் புதல்வா ! 
மயிலேறி விளையாடு 

குக ! வேண- தருள்வாய் . 
கதியாக வருசூரன் 

உடல்கீறு படவே 
கதிர்வேலை விடுதேவ ! 

கமழ்நீப - மலரா ! 
விதிமாயன் உயர்வானர் 

பணிபாத முதலே ! 
விரைமேவு பொழில்மேவு 
சிகிமேரின் - அரசே ! 


3016. படையெடுத்து வரும் 

அசுர ரைப்பொருது 
பளிரெனக் கதிர்கொள் - அயிலாளா ! 
நடையெடுத்தமயில் 

முதுகி னிற்கமல 
நலமு கத்தினொடு- வருவாயே . 
விடையெடுத்தவர 

னுடனு மைக்கிவரு 
விழைவு பெற்றகுரு- பரவேளே ! 
தொடைத ரித்தபுய !. 

சிகிமலைக்கரசே ! 
துதிப தக்குமர ! - எனையாளாய் ! 


3017. மனத்தில் வருதுயர் தீரிட 

மயிலின் மிசைவரு வாய்குக ! - குமரேசா ! 
வனம றவர் தரு நாயகி 

மகிழ வருபுய வா ! குரு - பரவேளே ! 
அனவ ரதமடி யேனிடம் 

அதிக வரமினி யேயருள் புரிவாயே . 
இனமணிகணிரை யாயொளிர் 

இலகு முடிதிகழ் சோலையின் - மலைநாதா ! 


.. 


iod 


தின கவிதை 


1 


3018. கடிதி னடைபயில் மயிலில் வருகுக ! 

கருணை பொழிமுரு - கைய வேளே ! 
அடிய னிடம்வரு துயர்க ளழிபட 

அருள்செய் குருபர ! - அமரேசா ! 
வடிவு மிகுகுற மயிலி புணர்புய ! 

வரத ! சரவண - பவ !வேளே ! 
முடிக ணிரையுள பொழில்க ணிரையுள 

முதிய சிகிமலை - வருதேவே ! 
3019. வருசூரனை மடிவாகிட - எயும் வீரா ! 

கருமாமுகில் கமழ்சோலைமி - னணைதோளா ! 
அருமாமறை அணுகாதிடு- இருதாளா ! 

திருமேவிய சிகிமாமலை - முருகோனே ! 
3020. சதுமறை முனிவர் இமையவர் 

சகல ரும்மகிழ் - வுறுநாதா ! 
மதுமல ரணிபுய ! முருகய !. 

மயின்மி சைவரு - குகவேளே ! 
முதுவடி யவரொடு வெனை நினை 

முதல்வ ! பொன்குற - மகள்தோளா ! 
விதுதவழ் மலர்நிறைபொழின் 

மிகுமுளரி மினுறை - சிகிமேரா ! 
3021. கஞ்சமலர் வாவி சூழுங் 

கங்குறவழ் சோலை நேம -- வள நாடா ! 
வஞ்சசுரன் நாச மாக 

மண்டுசம ராடு கூரின் - அயிலாளா ! 
அஞ்சிவினை யோட வோட 

அந்தமயி லேறி நாயன் - முன்வாராய் .. 
மிஞ்சியுயர் கோடு லாவு 

மின்குலவு தோகை மேரில் - வருதேவே ! 
3022. மனத்தில் உற்றிடு துயர மற்றிட 

மயிலி லற்பொடு - வருவாயே . 
உனது பத்ம பதமே நித்தியம் 

உறுதி வைத்திடு - மெனையாளாய் . 


3018. வரத - வரங்களைத் தருபவனே . 

3020. முதிய அடியவர்களுள் ஒருவனாக என்னையும் கினைந்து ஏற்றுக் 
ரொள் என்பது மூன்றாம் அடியின் முற்பகுதியின் பொருள் . 


தின கவிதை 


103 


அனந டைக்குற மயிலி யைப்புணர் 

அழகி யதுரை - முருகோனே ! 
தினக ரப்பிரபை முடிநிரைத்திடு 

சிகிம லைக்குரு - பரநாதா ! 
3023. வாவி சூழ்தரு நேம நாடவிண் 

வாவு தோகையின் - மயிலாளா ! 
தேவி மாதுமை யாள்சொல் பாலக ! 

தேவ தேவர்கள்- பணிதாளா ! 
பாவி யானவர் பாக மோடிடல் 

பாவம் நீயதை - விலகாயோ ? 
காவி னீடிய தோகை மாமலை 

காரணகுரு - பர வேளே ! 
3024. மனதினில் வருதுய ரமெலா மொருகண 

மடிபட உனதிரு - விழிப்பாராய் . 
வனகிரி நிகரிரு தனகிரி யுயர்குற 

மயிலியை மருவிய- இருதோளா ! 
உனதிரு பதகம லமதனை மனதினி 

லுறுதிய தெனநினை - எனையாளாய் . 
தினகர னொளிவிடு கொடுமுடி யிலகிய 

சிகிமலை வருகுரு - பர வேளே ! 
3025. மதுமிகுபே மலர்மலி மார்ப ! -- குகநாதா ! 

சதுமறை தேடு சரணா ! அண்டர்- பணிதேவே ! 
கதுமென ஆடு கனமயி லேறி - வருநாதா ! 

முதுசிகி மேரில் வருமுதல் வோனே ! - எனையாளாய் . 
3026. வடிவாகிய குற்நாயகி 

மனதாசைகொள் - புயநாதா ! 
அடியேனுட மிடிதீரிட 

அரசே ! கிருபை - புரிவாயே . 
மடிவாகிட வசுரோனுடல் 

வலியேபுரி -- செயவீரா ! 
* முடிசேர்கன சிகிமாமலை 

முதல்வா!நலம் - உதவாயோ ? 


3028. பாவத்திலேயே வாழ்கின்ற பாவிகளின் பக்கத்தைச் சேர்தலாகிய 
பாவத்தினை நீ விலக்கமாட்டாயா என்பது மூன்றாம் அடியின் கருத்து . 


104 


தின கவிதை 


3027. நலமிடு தோகை மயிலா ! 

நலமுதவி நீசெய் குமரா ! - எனையாளாய் . 
அடமுலவு சூர னுடனே . 

அமர்புரியு வேல ! அருளே - புரிவாயே . 
தடமுலவும் கேம நாடா 

தருணமிது.வேளை யென்முனே - வருவாயே . 
புடவிபுகழ் தோகை மலையாய் ! 

புகழ்மயிலின் நாத ! சண்முகா !-அருளாயோ ? 
3028. சோதி மணியணி தூய சடையிறை- தருபாலா 1 - 1 

வாதின் மிகுவல மாவை அயில்கொடு - எயும்வீரா ! 
சூதி னிணைமுலை தோகை குறமயில் - புணர்தோளா ! 

மோதி வளர்பொழில் மூடு சிகிமலை - வருதேவே ! 
3029. எனது துயர்தீர எளிய னிடமாக- வருவாயே , 

மனது மயல்தீர வரமு தவிசெய்வாய் - குகநாதா ! 
புனம யிலிமேவு புதிய மலர்நீப - மணிமார்பா ! 

கனக மலையான கமழ்சி கியின்மேரில்- வருதேவே ! 
3030. ஆடிய மயிலா ! ஆதர வருள்வாய் - அமரேசா ! 

பாடிய தமிழா ! பாவல 1 எனையாள் - முருகோனே ! 
நாடிய குறமா னாள்தொறு மணைவாய்- புயலோலா ! 

நீடிய பொழில்சேர் நீள்சிகி மலைவாழ்- குகநாதா ! 
3031. கானக மடந்தை 

காதல்கொள் கடம்ப - மலர்மார்பா ! 
தேனலர் இலங்கு 

சீர்மிகு நலங்கொள் - இருதாளா ! 
தானவர் குலங்கள் 

தான்விழ இலங்கு அயிலாளா ! 
வானவர் மிகுந்த 

வானுயர் செகண்டி - மலைநாதா ! 
3032. மடந்தை மாருடன் மயங்கு நோய்தவி - ரிடுவாயே .. 

கடம்பு சூடிய கனங்கொள் சீர்புய - முருகோனே ! 
படங்கொ ளரவணி பயங்கொள் வேணிய - ரருள்பாலா ! 
நடங்கொள் தோகைய நறுஞ்சி காமலை -- வருதேவே ! 


3029. சூது - சொக்கட்டான் காய் . 
8032. படங் சொள் அரவு - படத்துடன் கூடிய பாம்பு: 


3033. கங்ை 


தின கவிதை 

105 
கங்கை பணிசடையார் 

கங்குல் மிகுமிடறார்- அருள்பாலா ! 
பொங்கு மிகுமயிலா ! 

புண்ட ரிகசரண ! - கிருபைதாராய் . 
பங்கம் மிகுவயல்சூழ் 

பண்பு மிகுவளநே - மனன்னாடா ! 
தங்க மிகுமலைநேர் 

தண்சி கியின்ம்லைநா - யக ! வேளே ! 
3034. நெஞ்சின் வருகோயை 

நின்கிருபை வேல்கொ - டுருவாயே . 
வஞ்ச மிகுசூரன் 

மண்டி வருபோரி - லடுவேலா ! 
தஞ்சமிலை தோகை 

தங்கு மயில் ஏறி - வருவாயே . 
மிஞ்ச வளர்சோலை 

மென்சி கியின்மேரின்- முருகோனே ! 
3035. மருத டர்த்தவர் கனியு திர்த்தவர் 

மகிழும் அற்புத மருகோனே ! 
செருவி ளைத்திரி புரமெரித்தவர் 

திரும கக்குரு - பரவேளே ! 
அருவி னைக்குநின் மயிலி லுற்றுநின் 

அடிய னுக்குமுன்- வருவாயே . 
திருநி றைத்திடு பொழில்மி குத்திடு 

திகழ்சி கிக்கிரி- முருகோனே ! 
3036. வஞ்ச னாகிய சூரன் மார்பினின் . 

மண்ட வேல்விடு சூர னே கிருபை - புரிவாயே . 
கஞ்ச னாரிமை யோர்கள் வேதியர் 

கண்டு தாள் தொழு நாத னே ! அருள் புரிவாயே . 
தஞ்சம் வேறிலை யாள யாகுக ! 

தந்த தோமென வாட லேபுரி - மயிலாளா ! 
மஞ்ச தேதவழ் சோலை நீடிய 

வண்சி காமலை வாச னே ! தமி - ழுதவாயோ ? 
3037 , மதமொ ழுகிய யானை 

மனம கிழுயர் வான - துணையாளா ! 
பததெ ரிசனம் நீதா . 

பரும யிலினின் மீதே- வருவாயோ ? 
3086. எனக்கு வேறு பற்றுக்கேடில்லை ; மின் அடிமை ஐயா நான் என்பது 
மூன்றாம் அடியின் முதற்பகுதியின் பொருள் . 


| 


106 


தின கவிதை 


நிதநி தநித நாயன் 

நின்ன ருள்பெற வேண- தருளாயோ ? 
சுதன்என் முனருள் நீசெய் 

சுபசி கிமலை நாத ! - குகவேளே ! 
3038. வாசனைமிகு நீபமென் 

மாலிகைபுனை மார்ப நல்லருளாயோ ? 
காசணிமுலை மாதர்கள் 

காதலையினி நீதவிர்- முருகோனே ! 
நேசமதுள வேடமி 

னே மருவிய நாயக ! - எனையாளாய் . 
மாசகல்பொழில் சூழ்சிகி 

மாமலைதனில் வாழ்வுறு - குகநாதா ! 
3039. அனியாய லோப ரவர்வாச லோடி 

அலையாது கோடி - அருளாயோ ? 
கனிவாக நாயன் மகிழ்வாக ஆடு 

கனதோகை யேறி - வருவாயே . 
இனிதான மாத ரெழிலாலும் வாடி 

இனிமோச மாவ - தறியாயோ ? 
தனியான தோகை மலைவாச ! நீடு 

செகநாத ! தேவர் - புகழ்பாதா ! 
3040. மானாள்குற மாதினாள் 

மாலாயணை சீர்புயா ! - எனையாளாய் ! 
தேனார்கன நீபனே ! 

தேவோர்புகழ் நாதனே ! - அருளாயோ ? 
நானாவித பாடலே 

நாயேனிடம் நீசெய்வாய்- குகவேளே ! 
கானார்பொழில் மீதிலே 

கார்தாவிய தோகைமா - மலையாளா ! 
3041. சோதிமய மாகிய தூயமலர் நீபமென் - மணிமார்பா ! 

வாதிலுயர் சூரனை மாயவயி லேவிய - செயவீரா ! 
ஆதிபர மேசுரி யாரணியு மாமகள் - அருள்பாலா .! 

தாதிலகு பூவனச் சாரன்மிகு தோகையின்- மலைநாதா ! 
3042. நடனமிடு மயிலா ! 

நறுமலர்கொள் சரணா!-அருளாயோ ? . 
- கடனிகரு படைசூழ் 

கரியவசு ரனையே - எதிர்வேலா ! 


தின கவிதை 


io 


தடமுலையின் மயிலாள் 
\ சரசி குற மகளாள் - புணர்தோளா ! 
வடவரையை நிகராய் 

வளர்சிகியின் மலையா ! - அமரேசா ! 
3043. சுபகர விலாச மருவிய வுலாச ! 

துரைம கள்தெய் வானை - புணர்லோலா ! 
தபசுசெயு மோன முனிவரர்கள் தேடு 

சரண ! சண்மு கேச ! - குகநாதா ! 
உபசரண மீது யுரிமையடி யேன் முன் 

வருவாயே 
சபைநடன ராசர் தருபுதல்வ ! தோகை 

..............-- மலைநாதா ! 
3044. சானகி மடந்தை யாள் சிறை யகன்று 

தான்விலகி வந்ததொரு - ரெகுராமன் 
மானல மிகுந்த சீர்மருக ! எந்தன் 

மாசது அகன்றிடமுன்- வருவாயோ ? 
வானவர் நிறைந்த சீர்கொலு விருந்த 

மாலிகை அணிந்தபுய ! - குகநாதா ! 
தானவர் குலங்கள் நாசமிடு குந்த ! 

சாவத சிகண்டிமலை - முருகோனே ! 
3015. ஒருவர் துணை யேது உனதடிய லாது - புகல்வாயே . 

வருவர்வினை யோடி மடிய அடு கூரின் - அயிலாளா !! 
பெருமயிலி லேறு பெரியகுரு நாத ! -கிருபைதாராய் . 

தருவுலவு சோலை தகுசிகியின் மேரில்- வருதேவே ! 
3046. ஆடல்புரி மயிலாய் ! யான்மகிழ வுடனே - வருவாயே . 

மூடனெனும் அசுரோன் மூடுபடை விழவேல் - விடுசூரா ! 
ஏடவிழு மலர்வாழ் ஏருலவு மறையோன்-பணிபாதா ! 

பாடவருள் புரிவாய் பார்புகழு சிகிமா - மலைநாதா ! 
3047. வருத்து நோயினால் மடிக்க லாகுமோ ? - அறியாயோ ? 

கருத்த னே ! சொலாய் கமழ்ச்சி நீபமா - லிகைமார்பா ! 
மருக்கு லாவுமோர் மலர்க்கு நேரதா- கியதாளா ! 
திருத்த மானசீர் சிகிப்பொன் மேரில்வாழ் - குகநாதா ! 
3043. பின்னிரண்டடியின் இறுதிப் பகுதிகள் சிதைந்துள்ளன 
8047. மடிக்கலாகுமோ - மடியலாகுமோ என்பதின் விரித்தல் . கம 

சமழ் 
என்ற சொல் கமழ்ச்சி என விரிந்து வந்துள்ளது . 


. 


tos 

தின கவிதை 
3048. வாதாடிய சூரனை மார்மீதி லேபட - அயிலாலே 

கோதாகிய போர்புரி கோவே ) கிருபை நீபுரி-- குவை நாதா ! 
மாதாகிய வேடமின் மாலாயணை நாயக ! - குகவேளே ! 

போதார்பொழில் சூழ்தரு பூமேவிய தோகையின் மலைநாதா ! 
3049. கச்சு மேவு தனத்து நாயகி 

கற்பி னீடு குறத்தி சேர்புய! - முருகோனே ! 
பச்சை மேனி நிறத்து மேனிஇன் 

பப்பார் வைவி றற்கு வாகைகொள் - மருகோனே ! 
இச்சை யான படிக்கு மாமயி 

லிற்கு லாவி மகிழ்ச்சி யாகமுன் - வருவாயே . 
வச்சிர பாணி முதற்பொ னாடினர் 

மட்டி லாதவர் மொய்த்த தோகையின் - மலைநாதா ! 
3050. படையெடுத்துவரு பருத யித்தியனை - அடுவேலா ! 

நடைமி குத்தகன நலம யிற்பரியின் - வருதேவே ! 
இடைகொ டிக்குமரி இனிய மைக்குறயின்- மயலாளா ! 

புடையி னற்பொழில்கொள் புகழ்சி கிக்கிரியனரசாளா ! 
3051. முத்து முதல் ரத்தினமுடி 

மொய்த்தமுடிவைத்தவழ - குளதேவே ! 
சத்துருமி குத்தபடை 

தட்டழிய வெற்றி புரி -- சமராளா ! 
கொத்துளக டப்பமலர் 

குப்பல்என வுற்றதிரு - மணிமார்பா ! 
சித்துவிளை வித்தகுக ! 

சித்திரசி கிக்கிரியின் - அரசாளா ! 
3052. மோதிய படைவீழ 

மூரியி னயிலே - விய சூரா ! 
சாதியி லுயர்குறமான் 
தான்மகிழ் வடிவாளா ! - 

அருளாயோ ? 
பாதியின் மதியணிவோர் 

பாலக ! முருகயனே ! -- எனையாளாய் . 
சோதியின் மிகுமுடிசேர் 

தோகையின் மலையரசே ! - கிருபைதாராய் . 
3050. பருதயித்தியன் - பருத்த அரக்கன் .. கொடி இடைக்குமரி 
இயைக்க . புடை - பக்கம் . 

3951. குப்பல் - மிகுதியைக் குறிக்கும் சொல் . 
3053. 

மூரி • வன்மை . 


தின கவிதை 


109 


3053. மதுக ரித்தத மிழ்ச்சொ லெனக்கருள் 

மயின டத்திய- குகநாதா ! 
சதும றைக்குரு பரஎனக்கருள் 

தருவை அற்புத ! - இருபாதா ! 
விதுத ரித்திடு சடைமுடித்தவர் 

விமலர் அற்புத -- மக வேளே ! 
பதும மைக்கொடி நிறையு மைப்புயல் 

படியு மெய்ச்சிகி - மலைநாதா ! 
3054. மறையோர்பணி வரதா அருள் - புரிவாயே . 

நறை நீபமெ னலமார்பமென் - னயிலாளா ! 
முறையாயறு முகனே ! யென்முன் - வருவாயே . 

கறைமாமுகில் கமழ்தோகையின் - மலைநாதா ! 
3055. மருமீறிய நீபமென் 

மலர்மாலிகை சூடிய - குருநாதா ! 
திருமீறிய பாவைமின் 

திகழ்வேடுவி மேவிய - புயநாதா | 
உருமீறிய பேரொலி 

உடனாடிய சூரனை - அடுநாதா ! 
தருமீறிய சோலைகள் 

தருதோகையின் மாமலை - வருநாதா ! 
3056. கறைமி டற்றினர் கருணை யுற்றவர் - அருள்பாலா 

நறைமி குத்திடு நளின முற்றவர் -- பணிபாதா ! 
பிறைநு தற்கொடு இணைவி ழிக்குற- மயில்தோளா ! 

நிறைசி கிக்கிரி நிருப ! வித்தையை - அருளாயோ ? 
3057. மதுமலர் நீப மலரணி மார்ப !-எனையாளாய். . 

சதுமறை தேடு சரவண நாத ! - எனையாளாய் . 
முதுமுனி வோர்கள் முளரிமி னாதன் - மருகோனே ! 

விது தவழ் சோலை மிகுசிகி மேரில் - வருதேவே ! 
3058. வருசூருடன் வலுபோர்புரி - அயிலாளா ! 

திருமேவிய திகழ்வேடமின் - அணைதோளா ! 
மருபேமென் மலர்சூடிய - புயநாதா ! 
தருமேவிய தகுதோகையின் - மலை நாதா ! 


3054 . 

நறை - தேன் . 
3057. முதிய முனிவர்கள் பணியும் திருமகள் நாதனாகிய திருமாலின் 
மருகன் என மூன்றாம் அடிக்குக் கொள்க . 


110 


தின கவிதை 


3059. ஆடிய மயிலா ! யான்மகி ழிடவே - வருவாயே . 

பாடிய புலவர் பார்புகழ் சரணா ! - எனையாளாய் . 
நாடிய பாடல் நாரணன் மருகா !-அருளாயோ ? 
கூடிய பொழில்சேர் கோலசி காதென் - மலை நாதா ! 


- 


3060. மயிலா கியவேட மகளா சையினீடு- குகநாதா ! 

கயலா கியப்பார்வைக் கமலா சனிநாதன்- மருகோனே ! 
வயல்சூ ழுயர்நேம வளநா டபொனான - மயிலாளா ! 

புயல்தா விய சோலை புடைசூழ் சிகி மேரில் - வருதேவே ! 
3061. எதிரிடு சூரன் இடறிட வேலை -எயும் நாதா ! 

மதிநுதல் மாது வனமயின் மேவு - புயநாதா ! 
கதிமிகு தோகை கனமயி லேறு - முருகோனே ! 
விதிபணி பாத ! விரைமிகு தோகை - மலைநாதா ! 


3062. ஆதிபர மேசுரித னாவலுள மாமகனே ! - வருவாயே . 

மோதிவரு சூரர்படை மோசமிட வேலைஎயு - முருகோனே ! 
பாதிமதி யான நுதல் பாவைமட வார்மயலை- விலகாயோ ? 

சோதிமுத லான தரு சூழ்சிகியின் மேரில்வரு- குகநாதா ! 
3063. துயர்க்கடல் முழுகிப்பிணி 

துறையுற்றிடு - பிழைபாராய் . 
அயனைச்சிறை தனில்வைத்திடு 

அருமைத்துரை ! - எனையாளாய் . 
கயமுற்றிடு வதனத்தவர் 

கருணைத்துணை - முருகோனே ! 
செயமின்வளர் அபிலைத்தரி 

சிகிமெய்க்கிரி - வருநாதா ! 
3064. ஆதரவு வேறு முளதோ 

யான்மகிழ வேண தருள்வாய்- அமரேசா ! . 
பாதமடி சூடும் அடியேன் 

பார்வைநிறை வாக வருவாய்- குகநாதா ! 
சீதமதி சூடு சடையார் 

தேடரிய தான புதல்வா ! - மயிலாளா ! - 
வேதமறி யாத சரணா ! 

மேருகிரி யான சிகிமா - மலை நாதா ! 


3063. செயமின் - வீரமகள் , 


தின கவிதை 


111 


3065. சதுர்வேத முடிவான தனிநாளு மரசாளு - முருகோனே ! 

மதுமேவு மலர்நீப மலர்சூடு புயநாத !-அருளாயோ ? 
விதுதாவு எழில் சூடு மிகுதோகை மலைமேவு - குகநாதா ! 

பதுமாச னவிலாசர் பணிபாத ! அடியென் முன் வருவாயே . 
3066. நடனமிடு மயிலா ! நலமுதவி புரிவாய் - அமரேசா ! 

குடநிகரு முலையாள் குறமயிலை யணைவா- யெனையாளாய் . 
மடமயிலி யுமைமான் மகிழவரு புதல்வா ! - குகநாதா ! 

தடமுலவு பொழில்சூழ் தகுசிகியின் மலையா!-அருளாயோ ? 
3067. வனிதை குறவோர்கள் மயிலை மணமேசெய் - குகநாதா ! 

பனிம திகுலாவு பவள நிறவேணி - யருள்பாலா ! 
இனிய தமிழ்பாட லினில் திகமாக - அருளாயோ ? 

கனியு லவுசோலை கமழ்சி கியின்மேரில் - வருதேவே ! 
3068. வனவேடுவர் மகள் மேவிய - குகநாதா ! 

மனநோய்தவிர் வரதா ! குரு - பரவேளே ! 
அனமானன அழகாகிய - உமைபாலா ! 

கனசோலைகள் கமழ்தோகையின் - மலைநாதா ! 
3069. மனதில் ஆசையொடு அடியன் வாழ்கவர 

மயிலி லேறுகுக ! - அருளாயோ ? 
உனது பாதமது தினம தாகமன 

துறுதி யாகநினை - அடியேன்யான் . 
கனக மானமுடி பிலகு ஆறுமுக ! 
கருணை நாயகவி - ணவர் நாதா 

1 
வனத்து மாதுவனு தினமு மேவளரும் 

மயிலின் மாமலையில் - வருதேவே ! 
3070. தாதுறுமலர் நீப மாலிகை 

தானணிபுய ! நாத ! நாயக ! -அருளாயோ ? 
மாதுமைகௌ மாரி நாயகி 

வாரணிமுலை தேவி யாடரு - புதல்வோனே ! 


சூதுளகரி 

தான மாபெல 


சூரனையுடல் கீற வேல்விடு- செயவீரா ! 
வாதுயர்பொழில் சேர்சி காமலை 

வாழ்வுறுகுக ! நாத ! நாயன்முன் - வருவாயே ! 


3068. 

அனமானன - அனம் மான் அன , அன்னம் மான் ஆகிய இரண்டையும் 
ஒத்த . 

3069. விணவர் - விண்ணவர் , விண்ணுலகத்தினர் , 


112 


தின கவிதை 


3071. அரிய மறைபுகழ் அழகு திகழ்குரு - பரவேளே ! 

தரிய லர்களுடல் தமைய ழிவுபட - விடுவேலா ! 
உரிய னெனவரு உனத டியனிடம் - வருவாயே . 
கரிய முகிறவழ் கனசி கியின்மலை - வருதேவே ! 


3072. அரனாருட வொருபாதிகொள் 

அனைமாதுமை - தருபாலா ! 
சிரமாறினில் முடியோடுயர் 

திறமாமயின் - மிசைவாராய் . 
* உரமேயிரு பகுவாகிட 

ஒளிமாவை கொல் - வடிவேலா ! 
வரமேயருள் புரிவாய்குக ! 

மயின்மாமலை - வருதேவே ! 


3073. வால மாமதி சூடு வேடுயர் 

மாது மாமகள் - அருள்பாலா ! 
ஆல மாகிய சூர னாருடல் 

ஆவி போகிட- அடுவேலா ! 
கோல வேடுவர் மாது சேர்புய 

கோதி லாமயில் -முருகோனே ! 
நீல மாமுகில் தாவு சோலைகள் 

நீடு தோகையின் - மலையாளா ! 


3074. ஒருத்தர் துணையேது 

உனக்குவது தோண - விலையோதான் . 
வருத்த மிடுசூரை 

வதைத்த அயிலாள ! -எனையாளாய் . 
விருத்த முலைமாது 

விருப்ப மிகுவேடர்.-- மகள்தோளா ! 
திருத்தம் உயர்வான 

சிகிக்கி ரியின் மேரில் - வருதேவே ! 


1. ! 


3075. வனசமலர் அடியை மனதிலனு தினமு - மறவேனான் . 

உனதடியன் வளர உறுதியொடு தயவு- புரிவாயே . 
புனமயிலி மருவு புயகுமர | நடன - மயிலாளா ! 
கனகமலை நிகரு கனசிகியின் மலையில் - வருதேவே ! 


3074. தோணவிலையோ - தோன்றவில்லையோ, 


தின கவிதை 


113 


3076. போது நீப மாலை சூடு . 

போத ஞான நாதனே ! 
மாது வேட ராசை யான 

மானை மேவு யோகனே ! 
கோது நீடு சூரன் மார்பு 

கூற தாகும் வேலனே ! 
வாது வோடு சோலை சூழும் 

மாசிகாம லேசனே ! 


3077. குலத்திலுயர் வேடர் கொடிக்கு மலர்மாலை - புனைமார்பா ! 

சலத்தையணி வேணி தனக்கு மகவான- குகநாதா ! 
பலத்தவசு ரோனைப் பருத்த அயிலான்மு - னடுவீரா ! 

தலத்திலுயர் தோகை தருப்பொ லியுமேரில் - வருதேவே ! 
3078. மனதினில் உறை துயர் தொலைவிட 

வரமருள்குக ! - குமரேசா ! 
அனநடைபயில் மலர்நிகர்பத 

அழகுள குற - மயில்தோளா ! 
தினகரவொளி விடுமணியிமை 

சிகி மலைவரு- குருநாதா ! 
தனகிரியுள மயிலியர்மயல் 

தனையடுகதிர் - அயிலாளா ! 
3079. ஆடியமயின் மீதினில் எனை 

ஆளிட இனி - துடன்வாராய். 
நாடியபடி யேயினிதுள 

நான்மகிழிட - அருள்தாராய் . 
பாடியபுல வா 1 குருபர ! 

பார்வதிதரு - புதல்வோனே ! 
கூடியபொழில் சூழ்சிகிமலைக் 

கோ !கிருபைபுரி - முருகோனே ! 


3076. சிகாமலேசனே - சிகாமலைக்குத் தலைவனே . 


3077. சலத்தை அணிவேணி - கங்கையைத் தலையில் கொண்டுள்ள சிவ 
பெருமான் .. 

3078. தொலைவிட - தொலைவில் விட்டோட . தினகர ஒளி விடு மணி - ஞாயிற் 
றினை ஒத்து ஒளிவிடுகின்ற ஒளிக் கற்கள் . 
-- 3079. ஆளிட - ஆண்டுகொள்ள , கோ - தலைவனே . 

( 8 ) 


114 


தின கவிதை 


3080. மதுமலர் நீப மலரணி மார்ப !-எனையாளாய் . 

சதுமறை தேடு சரண ! சிகாமென் - மலைநாதா ! 
விதுதரி வேணி விளைவுள காதன் - மக ! வேளே ! 

கதுமென ஆடு கனமயி லேறு - குகநாதா ! 
3081. அதிபதி சூரன் அலறிட நீடு 

அயிலதை யேவு- செயவீரா ! 
கதியுயர் தோகை மிகுமயி லேறு 

கருணையெ னாத 1- எனையாளாய் . 
மதிநிக ரான முகவொளி மாது 

வளர்குற மாது -- புணர்தோளா ! 
நிதிவளர் நேம வளநக ரான 

நலமிகு தோகை - மலைநாதா ! 


) 


. 


3082. வருத்து நோய்தனை வருத்தி யோடிட - அருளாயோ ? 

பொருத்து சூருடல் பொறுக்க லாதயில் - விடுவீரா ! 
நிருத்த மேபுரி நிலைப்பொன் மாமயில்- முருகோனே ! 
பருத்த மாமுடி பணைத்த சோலைகொள் --சிகிமேரா ! 


3083. அனவரத காலும் அடியனிடம் வேண- தருளாயோ ? 

நனையுலவு நீப நறுமலர்கொள் மார்ப ! - எனையாளாய் . 
முனையில்வரு சூரன் முடியவயி லேவு- செயவீரா ! 

கனைகடல்கள் சூழு கனசிகியின் மேரில் - வருதேவே ! 
3084. வனிதைகுற மடந்தை 

மருவுபுய ! சிறந்த - குகநாதா ! 
முனிவுள அவுணன்றன் 

முடிவினெதிர் வந்து - அடுவீரா ! 
கனிவுடன் என் முன் வந்து 

கனவரம துவந்து- தருவாயே . 
பனிமதிவல முந்து 

பனைமுடிகொள் சிகண்டி - மலைவாழ்வே ! 


3081. கருணையெனாத - அருள் நிறைந்த அடியேனின் தலைவனே . மாதாகிய 
என மூன்றாம் அடியில் கூட்டுக . 


3083. நனை - அரும்பு . முனை - போர்முனை . 
3084. கனவரமதுவந்து - பெரிய வரங்களை மனமகிழ்ச்சியுடன். . 


| 


தின கவிதை 


115 


3085. பாதக வினையன் 

பாவமத் தனையும் - விலகாயோ ? 
ஆதவன் வருமுன் 

னாயலர் அல்லி - நிகர்பாதா ! 
வாதட ரசுரன் 

மார்பினின் படமுன் - நடுவீரா ! 
தாதவிழ் பொழில்கள் 

தானடர் சிகியின் - மலைநாதா ! 
3086. சதுவேத முடிவே ! தமியேன் முன் வருவாய் - அமரேசா ! 

விதுசூடு முடியார் விரைசேரு சடையார் - அருள்பாலா ! 
மதுநீப மலரா ! வடிவான மயிலாய் !-அருளாயோ ? 

முதுதோகைமலையாய் முனைவேல ! எனையாள்- குகநாதா ! 
3087. அடுசூரன் உடல்கீறு அயிலாள !-அருள்வாய் . 
. 
வடுவான விழிமாது வனமானை - அணைவாய் . 
கடுமேவு மிடறார்தன் கனிவான - புதல்வா ! 

உடுதாவு சிகிமேரில் உயர்தேவ ! - குருவே ! 
3088. கோலா கலமயின் வாகா ! குருபர ! 

கூறா கியவயில்- முருகோனே ! 
நாலா கலைகளெ லாமே யருள்புரி 

நாரா யணன்மகிழ்- மருகேசா ! 
மாலா கியகுற மானாள் மருவிய 

வாகா ! அடியன் முன் - வருவாயே ! 
பாலா கியமதி சூழ்தோ கையின்மலை 

பாவா ரண ! இனி - அருள்வாயே . 
3089. கண்டமது கறையார் 

கஞ்சமலர் அயனார் - பணிவோர்சீர் 
அண்டர்பணி யரனார் 

அன்புமிகு புதல்வா ! -- எனையாளாய் . 
தண்டலையின் மடமான் 

அறிந்தமயில் முருகா ! - எனையாளாய் . 
கொண்டல்படி பொழில்சூழ் 

குன்றைமலை யரசே ! -அருளாயோ ? 


i 


2087. உடு - விண் மீன் .. 
3088 . 

கூறாகிய அயில் - ( சூரபதுமனை இரு ) கூறுகளாக ஆக்கிய வேல் . 

பாவாகிய வேதத்தை உடையவனே . 
3089. கண்டமது கறையார் - கருநிறம் அமைந்த கழுத்தினை உடையவர் , 


பாவா ாண . 


116 


தின கவிதை 


3090. ஆடிவரு தோகைமயி 

லாள ! எனை யாதரிபொ - னயிலாளா ! 
மோடியுட னேயெதிர்செய் 

மூரியசு ரோனுடன்மு - னடுசூரா ! 
பாடிவரு நாயன்மிடி 

பாழ்படயி னாளருள்செய் - அமரேசா ! 
கூடிவளர் சீர்பொழில்கொள் 

கோலமிகு தோகைவரை - அரசாளா ! 
3091. வாதுபுரி சூரன் மாயவயி லேவு -- செயவீரா ! 

சூதுநிக ரான தூயமுலை வேடர் - மகள்தோளா ! 
போதுமலர் நீப ! போகசுக ராச ! - குருநாதா ! 

மாதுவுமை யாள் தன் மாபுதல்வ ! தோகை - மலைநாதா ! 
3092 , மடமயின் வேட மாது 

மருவிய மார்ப ! வேண- தருளாயோ ? 
நடமிடு தோகை மீது 

நலமுடன் ஆள நீமுன் - வருவாயே . 
அடமிடு சூர னாவி 

அகலிட வேலை யேவு- செயவீரா ! 
தடமிகு தோகை யான 

தருமலை வாசா ராச ! - குருநாதா ! 
3093. தாதவிழ் நீப மாலை 

தானணி மார்ப கோடி - அருள்தாராய் . 
மாதர சான தேவி 

வான்மயில் மேவு தோள ! - எனையாளாய் . 
கோதறு பாட லேசெய் 

( சோமனைவாலபானதன் ) - மகவேளே ! 
மோதடர் சோலை சூழும் 

மூதுள தோகை மேரில் - வருதேவே ! 
3094. கனகமய மான கயிலைநிகர் தோகை - மலைநாதா ! 

அனவரத காலு மடியைமற வாத- எனையாளாய். 
சனகன்மயி னாதர் தன துமரு கேச ! - அருளாயோ ? 
மனதினினை கோடி வரமினிய தாக- அருளாயோ ? 


3090. மிடி - வறுமை . 
3093. மூன்றாம் அடியின் பிற்பகுதி தெளிவில்லை . 
3094. சனகன் மயில் - சனக மன்னன் பெற்றெடுத்த மயில்போன்ற சானகி , 


117 


தின கவிதை 
3095. கடமத மொழுகிய 

கரிமுக ருடதுணை - பெறுநாதா ! 
உடல்வரு துயர்தனை 

உடன்வில கிடஅருள்-- புரிவாயே . 
மடமயில் குறமகள் 

மருவிய குருபர ! - முருகோனே ! 
வடவரை நிகர்தரு 

மயின்மலை தனில்வரு- குகநாதா ! 
3096. மதுக ரித்ததமி முதனையெ னக்கருள் 

மயின டத்திய - செயவீரா !. 
பதும மெய்த்திரு நிகர்கு றக்கொடி 

பணைமுலைக்கிணை - புயநாதா ! 
சதுமூ கர்க்கொரு சிறைப டைத்தவ ! 

சதத ளப்பதம் - அருளாயோ ? 
விதுத வழ்கன சிகரம் உற்றிடு 

விரைபொ ழில்சிகி - மலை.நாதா ! 
3097 . 

துசமைய மாகை யாலே 

எளியனிடம் ஆசை யாக - வருவாயே . 
புதுமையுள வேடர் மாது 

புள்கமுலை மீது சேரு- புயலோலா ! 
மதுவொழுகு நீப மாலை 

மருமமணி நாத ! தோகை - மயிலாளா ! 
விதுதவழு சோலை சூழும் 

விதிபரவு தோகை மேரில் - வருதேவே ! 
3098. தாதவிழ் நீபத் தாரணி மார்ப ! - எனையாளாய் . 

மாதர சான மான்மகள் மேவு - புயவேலா ! 
சீதமு லாவு சீர்சடை நாதர்- அருள்பாலா ! 

போதடர் சோலை பூமலி தோகை - மலைநாதா ! 
3099. மாதவர்பணி பாதா ! 

வாசனைமிகு நீபா !-அருளாயோ ? 
தாதவிழ்பொழின் மானாள் 
தான்மருவிய தோளா ! - கணநாதா 

| 


3095. கரிமுகருட - யானைமுக விநாயகருடைய . 
3096. சததளப் பதம் . ஏற்றிதழ்த் தாமரையினை ஒத்த திருவடி 
3097. விதி - பிரமன் . மருமம் - மார்பு . 


118 


தின கவிதை 


ஆதரவுவுனை வேறாய் 

ஆருளரறி யாயோ ? -- முருகோனே ! 
சீதளமிகு காரார் 

சீர்சிகி மலை நாதா ! - குகவேளே ! 
3100. காத லாகிய மாத ரால்வரு 

காம நோய்தவி - ரிடுவாயே 
பாத மாமலர் காண வேயருள் 

பாவ நாச ! நன் - முருகேசா ! 
மாத வோர்பணி நாத னே ! குக ! 

வாச பேமென் - மணிமார்பா ! 
போத னே ! பொழில் சூழ்சி காமலைப் 

பூபனே ! வரம் - உதவாயோ ? 
3101. கானக மடந்தை காதல் கொள் கடம்ப - மணிமார்பா ! 

தானவர் குலங்கள் தானழிய வன்று - செயவீரா ! 
பானல நிறைந்த பான்மதி யணிந்த - வர்பாலா ! 

வானவர் பணிந்த வாழ்பதி நிறைந்த - சிகிமேரா ! 
3102. ஒருத்தர் துணை யேது உடன் அருளை நீசெய்- குகநாதா ! 

மருவுலவு நீப மலரையணி நாத ! -- எனையாளாய். 
பொருதசுரன் மாள புகழயிலை யேவு- செயவீரா ! 

தருவுலவு தோகை தருமலையின் வாச ! - அருளாயோ ? 
3103. வருந்திய நோயினால் 

மடிந்திடல் ஆகுமோ - அருள்தாராய் . 
பருந்துகள் தாவவே 

பரந்திடு சேனையோ - டெதிர்வேலா ! 
பொருந்திய தோகையாய் ! 

புனைந்திடு நீபமா - லிகைமார்பா ! 
திருந்திய சோலைசூழ் 

செகண்டியின் மேரில் வாழ் - குகநாதா 1 
3104. மயிற்பரி நடத்திய 

மலர்ப்புய ! எனக்கருள் புரிவாயே . 
அயிற்கொடு எதிர்த்திடு 

அவர்க்கெதிர் தொடுத்திடு - செயவீரா ! 
குயிற்குற வெனக்கொடி, 

குறத்தியை யணைத்திடு - புயநாதா ! 
ஒயிற்குரு பரக்குக ! 

உயர்ச்சி கொள் சிகிக்கிரி - முருகோனே ! 


தின் கவிதை 


iis 


. 


3105. மருப்பொலியு நீப மாலை 

வனப்புலவு மார்ப ! நாளும் - அருளாயோ ? 
கருப்பொலியும் நோய்கள் தீரக் 

கருத்திலெளி யேன்முனாக - வருவாயே . 
செருப்பொலியும் ராவ ணாதி 

செருக்குமறு ராம ராசை - மருகோனே ! 
தருப்பொலியு மாவு லாவு 

தழைத்தசிகி மேரில் வாழு - முருகோனே ! 
3106. கொடிய தீவினை விலக நீயருள் 

குமர ! சேவக ! - குருநாதா ! 
குடிலில் வாழ்குற மயிலி மேவிய 

குணவி லாச ! பொன் - மயிலாளா ! 
வடிவ தாகிய அயில னே ! அருள் 

மனமு லாவிய மலர்நீபா ! 
முடிக ளேநிறை பொழில்கள் சூழ்தரு 

முதிய தோகையின் - மலைநாதா ! 
3107. சூதுசெயு வோர்கள் தோசியர்கள் பாக - மணுகாதே 

நீதயவ தாக நீடுவரம் யாவு - முதவாயோ ? 
மாதுகுற மானை மாலினொடு மேவு - புயநாதா ! 
போதலர்கொள் சோலை பூணுசிகி மேரில்- வருதேவே ! 


3109. வந்தவினை தீர மங்கலம தாக- வருவாயே . 

சந்தமுலை வேடர் தங்கள் மகள் மேவு - புயநாதா ! 
கந்தமிகு நீப ! கங்குனிற மாயன்- மருகோனே ! 
அந்தமிகு தோகை அண்டர்பணி மேரில் - வருதேவே ! 


. 


3109. வந்த சூருடன் வம்பு தானிடு - அயிலாளா ! 

கந்த மேவிய கஞ்ச மாமகள் - மருகோனே ! 
சந்த நாவல ! சந்திர வானன ! -- முருகோனே ! 

அந்த மேமிகு அண்ட ரேபணி --சிகிமேரா ! 
3110. வடிவேலவா ! வரதா ! குகா ! - அருளாயோ ? 

குடிவாழ்மினாள் குறமாதினாள் - புணர்தோளா ! 
அடியேன் முனே யழகாகவே - வருவாயே ! 
முடிசேர்சிகா முதுமேரில்வாழ் - குருநாதா ! 


8107. தோசியர்கள் - குற்றம் செய்வோர் . 


120 

தின் கவிதை 
3111. வனம்வரு வேடுவர் மனமகிழ் நாயகி - புணர்தோளா ! 

மனமதி லேவரு மறுதுய ரோடிட- அருளாயோ ? 
சினமிகு சூருடல் தெறிபட வேயயில்- விடுசூரா ! 
இனமணி சேர்முடி எழிலுள தோகையின் - மலைநாதா ! 


3112. சானகி மணவாளனார் 

தான்மகிழ் மருகேசனே !-அருளாயோ ? 
வானவர் பணிதாளனே ! 

மாமண மிகுநீபமா - லிகைமார்பா ! 
கானக மயிலாசையாய் ! 

காரண ! கருணாகரா ! - கிருபைதாராய் . 
பானல மதியானனா! 

பாவல ! சிகிமேரில்வாழ் - குகநாதா ! 


3113. மதியணி சடையார் மனமகிழ் புதல்வா !-அருளாயோ ? 

விதிபர வியவா ! விரைமிகு மலர்மா - லிகைமார்பா ! 
கதிமிகு மயிலா-1 கனமிகு அயிலா ! -- குகநாதா ! 
துதியுள சரணா ! சுபகர சிகிமா - மலையாளா ! 


3114. கோதுகிளி யாக் கூறுமொழி வாயள்- குறமானாள் 

மாதுபுணர் தோளா ! வாசமிகு நீப - மலர்மார்பா ! 
வாதுபுரி சூரன் மாயவயி லேவு- செயவீரா ! 
தாதுலவு சோலை தானுலவு தோகை - மலைநாதா ! 


3115. மடமயில் குறத்தி மருவிய புயத்த | - எனையாளாய் . 

திடவசு ரருக்கு சினமொடு வயிற்கொ - டெயும் வீரா ! 
படவர வணிந்த பனைமுடி யரர்க்கு - வருபாலா ! 
தடமிகு பொழிற்கொள் தகுசிகி மலையி - னரசாளா ! 


3116. வனச மாமலர் வளரு மானுடன் - மயலானோர் 

மனதி னாவல்கொள் மருகனே ! கிருபை - புரிவாயே . 
சினவ ராவணி செயச டாதரர்- அருள்பாலா ! 
கனக மோதிடு கனசி காமலை - முருகோனே ! 


3117. தாதகி சூடிய வேணியின் நாயகர் 

தான் மகிழ் வாகிய - புதல்வோனே ! 
வாதடர் சூருட லேயிரு கூறிடு - 

மாநுனை வேலவ ! - அருளாயோ ? 


தின கவிதை 

121 
கோதகல் பாடல்கள் பாடிட வேயருள் 

கோகன காசனர்- பணிதாளா ! 
சீதசி காமலை மேவிய நாயக ! 

தேவர்கள் தேவ ! பொன் - அயிலாளா ! 
3118. விரிவிழை யாடிய மலரணி சீர்புய ! - முருகோனே ! 

கரிமுக வோருட கன துணை நாயக ! -- எனையாளாய் . 
தரியல ரோடெதிர் தகடிலை வேலணி- குகநாதா ! 

விரிபொழில் சூழ்தரு விழைசிகி மாம்லை- முருகோனே ! 
3119. வருநோய்கள் தீர மயின்மீதி லேறி - வருவாயே . 

திருமேவு மாயன் தினமாவ லான - மருகோனே ! 
கருமேனி யான கன்வேடர் மாது - புணர்தோளா ! 

தருமேவு சோலை தகுதோகை மேரில் - வருதேவே ! 
3120. எதிரி யானவர்கள் எளிய தாக அயில் - விடுவாயே . 

மதிகள் சூடுசடை வரத ரான அரன் - மகவேளே ! ( யோ ? 
கதிகொள் தோகைமயிற் கருணை நாத ! கிருபை - யருளா 

பதியி னோர்கள் பணி பரிய தோகைமலை - முருகோனே ! 
3121. கனத்த தோகை மயிலா ! 

கருத்தில் ஆசை யுடனே - அருளாயோ ? 
அனத்தை நேரு நடையாள் 

அரிக்கி நேரு மிளையாள் -அருள் பாலா ! 
மனத்தின் நோயை யடுவாய் 

வனத்தின் மாது புணர்வாய் - அமரேசா ! 
சினத்த சூரை யடுவாய் 

திருச்சி காமென் மலையா ! -- எனையாளாய் . 
3122. சகல பிணிகள் தீரவே 

தனது மயிலில் ஏறியே - வருவாயே . 
குக ! குமர நாதனே ! 

குருபரவி லாசனே ! - அருளாயோ ? 
மகபதிமி னாளையே 

மயலொடுகு லாவியே - அணைதோளா ! 
பகரறிய வேதனே 

பணியவரு தோகைமா - மலைநாதா ! 


8117. கோகன காசனர் - தாமரையைத்தன் இருக்கையாக உடைய பிரம்மா , 
8120. எளியதாக - மிக விரைவில் வீழ்ந்துபட 
8122. மகபதி மினாள் - இந்திரன் வளர்ப்பு மகளாயெ தேவயானை . 


T 


5 


15 

தின கவிதை 
3123. கனத்த பூமுலையாள் கறுத்த கேசமினாள் - நலமே சேர் 

மனத்தி னாசையதாய் மகிழ்ச்சி வேடமினாள்-புணர்தோளா ! 
சினத்த சூருடனே செயிக்கும் வேலவனே! -எனையாளாய் ! 

இனைத்து மாமணிசேர் எழில்சி காமலைமேல் - வருதேவே ! 
3124. அருண மேனிய | மயிலி லேறிமுன் 

அழக தாகவும் - வருவாயே ! 
திருமி னாளொடு மருவு நாயகர் 

திகிரி மாயவன் - மருகோனே ! 
கருணை நாயக ! கிருபை வாரிதி ! 

கதிர்கொள் வேலவ ! -- முருகோனே ! 
தருவு லாவிய பொழில்கள் சூழ்தரு 

தகுசி காமலை - வருதேவே ! 
3125. மண்டு போரினொடு வந்த சூரனொடு - எதிர்வேலா ! 

செண்டு மாமுலையாள் திங்க ளானனமின் - வனமானாள் 
கண்டு போலமொழி கங்குன் மேனிகுற - மயில்தோளா ! 

வண்டு சூழ்பொழில்கள் மண்டு தோகைமலை - முருகோனே ! 
3126. ஆடியமயி லேறிய துரை 

ஆறிருவிழி - முருகோனே ! 
நாடியபடி யேயருள்புரி 

நாரணருட - மருகோனே ! 
பாடியதமிழ் நாவல ! குக ! 

பார்புகழ்குரு - பரவேளே ! 
நீடியபொழில் சூழ்சிகி மலை 

நீதசண்முக - அமரேசா ! 
3127. வானவர்பணி தாளனே ! 

மாமயின்முரு கேசனே ! -- எனையாளாய் .. 
தானவர்குல காலனே ! 

சானகிமண வாளனார் - மருகேசா ! 
கானகமயில் தோளனே ! 

காரண ! கருணாநிதி1- கிருபைதாராய்.. 
தேனலர்பொழில் சூழுமோர் 

சீர்சிகிமலை வாசனே, ! -- குகநாதா ! 
3128. நடன மிட்டிடு மயிலில் உற்றவ ! 

நலமெனக்கருள்- புரிவாயே . 
மடம யிற்குற மயிலி யைப்புணர் 

வடிவு பெற்றிடு - குமரேசா ! 


, 


தின கவிதை 


123 


. 


கடம தக்கன களிறு வற்புத 

கருணை யுற்றிடு - துணையாளா ! 
தடவ ரைக்குயர் கனமி குத்திடு 

தழைசி கிக்கிரி - முருகோனே ! 
3129. வடிவு பெற்றிடு மடம யிற்குற - மகள்தோளா ! 

அடிய னுக்கருள் அமர ருக்குயர் - குகநாதா ! 
கடிமி குத்திடு கனக டம்பணி - புய ! வேளே ! 

முடித ழைத்திடு முதிய நற்சிகி - மலைநாதா ! 
3130. கனக மயமான கமல மலரான - இருதாளா ! 

தினக ரனைநேரு திரும யிலிமேவு - முருகோனே ! 
மனதில் வருநோயை மருவ விடல்ஞாய - மிலை நாதா ! 

புனம யிலிதோள ! புனித சிகிமேரில்- வருதேவே ! 
3131. மதிசூடிய சடையார் 

மணியாகிய முடியார் - அருள்பாலா ! 
கதியாகிய மயிலா ! 

கமழ் நீபமென் மலரா ! - எனையாளாய், 
துதிசே ரிருசரணா ! 

துரை ! வேலவ ! கிருபையே - யுரிவாயே . 
நதிசூழ்தரு பொழில்சேர் 

நலமாகிய சிகிமா -- மலையாளா ! 


3132. வஞ்சனைபுரி சூருடன் 

மண்டிடவரு தானையை - யடுவேலா ! 
வஞ்சியைநிக ராயிடை 

மங்குல்கொள்குழல் வேடமின் - அணைதோளா ! 
நஞ்சணியா வாசனள் 

நந்தணிகர மாயவன்- மருகோனே ! 
மிஞ்சியபொழில் சூழ்தரு 

விண்புவிபுகழ் தோகையின் -மலைநாதா ! 
3133. ஆடிய மயிலா ! யான்மகி ழிடவே - வருவாயே . 

பாடிய புலவா ! பான்மதி வதனா!-அருளாயோ ? 
நாடிய படியே நாரணர் மருகா ! -முருகோனே ! 
கூடிய பொழில்சேர் கோதறு சிகிமா - மலை நாதா ! 
3180. தினகரனை நேரு திருமவுலி - ஞாயிற்றினை ஒத்த ஒளி அமைந்த முடி . 
^ 8182 . - மங்குல் கொள் குழல் - மேசத்தின் கரிய நிறத்தினைத் தன்னகத்தே 
கொண்ட கூந்தல் . 


- 


124 


தின கவிதை 


3134. தூயமலர் நீப ! சூழுமடி யார்கள் - பணிதாளா ! 

மாயமரு கேச வாதுபுரி சூரன் - எதிர்வேலா ! 
நாயனிட மாக நாடிமயி லேறி- வருவாயே , 
செயசிகி மேரா ! சேவகவி லாச ! -எனையாளாய் . 


3135. கோகனக மான கோலமனை மாது - மருகேசா ! 

மாகவன மீறு வாழ்மயிலி லேறி - வருவாயே . 
நாகமதி சூடு நாதரருள் பால ! - குமரேசா ! 

மாகமுயர் சோலை வாழுசிகி மேரில் - வருதேவே ! 
3136. எனது துயர் தீர இனி அருள் நீசெய் - குகநாதா ! 

உன துதய வாலும் உயர்கிருபை நீசெய் - அமரேசா ! 
தனகிரியின் மாது தருவுலவு சோலை - மகள் தோளா ! 

கனமுலவு தோகை கமழ்சிகியின் மேரில்- வருதேவே ! 
3137. சோதிகொள் கடம்ப மாலை 

தோளிலே யணிந்த நாத 1 - எனையாளாய் . 
வாதிக லுயர்ந்த சூரை 

மாளிட எதிர்ந்த வேல ! - அருளாயோ ? 
மாதினி நிறைந்த கான 

மான்மகள் மகிழ்ந்த ரூப - முருகோனே ! 
போதணி நிறைந்த சோலை 

பூமலி செகண்டி மேரில்- வருதேவே ! 
3138. வனசமலர் மாது மருவுபுய மாயன் - மருகோனே ! 

மனதிலுறு நோயை மடியவரம் நீசெய்- குகநாதா ! 
தனகிரியின் மாது தருவுலவு வேடர்- மகள்தோளா ! 
சினவசுர கால சிகி மலையின் வாச ! - அருளாயோ ? 


3139. வஞ்ச னாகிய சூரை 

மண்டு போரினில் மீறு - அயிலாளா ! 
நஞ்ச மாமிட றீசன் 

நங்கை மாதுமை யாள் தன் - மகவேளே ! 
தஞ்சம் வேறிலை நாத ! 

சந்த நாவல ! கோடி - அருள் தாராய். 
கஞ்ச வாவிகள் சூழு 

கங்கு றோய்சிகி மேரில் - வருதேவே ! 


3137. வா திகலுயர்ந்த சூர் - வாதிடும் தன்மையும் பகைமைத் தன்மையும் 
உயர்ந்த மானான சேபதுமன் . 


தின கவிதை 


126 


3140. கருணைபொழி மேகமே ! கமழுமலர் நீபனே ! - அருளாயோ ? 

திருவமரு மாயனார் திகிரியணி மாயனார் ! - மருகேசா ! 
ஒருதுணையி லாமலே உனதடிமை யாகினேன் - எனையாளாய் . 

தருவுலவு சோலைசூழ் தழைசிகியின் மேரில்வாழ்- குகநாதா ! 
3141. தலைய ணிந்திடு கடவுள் சங்கரர் - அருள்பாலா ! 

சிலையி லங்கிய திகழு மின்னுதல்- மடமானாள் 
மலையில் வந்திடு மறவர் பைங்கொடி - புணர்தோளா ! 

நிலைசி கண்டியின் நிருப இன்பொடு - அருளாயோ ? 
3142. வனம டந்தையை மருவு மிங்கித - முருகோனே ! 

கனமு மிஞ்சிய கயிலை யங்கிரி - யவர்பாலா ! 
மனம கிழ்ந்தென்முன் மயிலி லன்போடு - வருவாயே . 

தினக ரன்றவழ் சிகியெ னுங்கிரி- வாழ்தேவே ! 
3143. நடனமிடு மயிலா ! நளினமல ரிணையா - கியதாளா ! 

மடமயிலி குறமான் மருவுபுய முருகா ! - எனையாளாய் . 
கடகரியின் முகனார் கருணையுள துணையாய் ! - அமரேசா !. 
தடமுடிகொள் பொழில்சேர் தகுசிகியின் மலைமேல் 

[ வருதேவே . 
3144. நிசிசரர் பொடிபட நெடியபொ னயில்விடு - பெலவீரா ! 

பசியவிண் ணுலவிய பயனுள மொழிமயில் - புணர்தோளா ! 
சசியணி சடைமுடி தழைகயி லையின்மலை - யவர்பாலா ! 

கசியவரு விகள்மிகு கமழ்சிகி மலைவரு - குகநாதா ! 
3145. கனக கிரிவரு பரமர் அருள்மக ! 

கருணை பொழிகுரு - பரநாதா ! 
பனக சனரமை முகிலி னிறமிகு 

பருதி விறல்மகிழ் - மருகேசா ! 
அனமெ னடைமயில் குறவர் மகளொடு 

அதிக மயலொடு - புணர்தோளா ! 
வனச மலர்கள் நிதமு முறைசிகி 

மலையில் வருகுக ! -- அருளாயோ ? 


3141. நிருப - அரசனே . 
3144. பெலவீரா - வன்மையுள்ள வீரனே . 
3145. பனகசனர் - பாம்பணைப் பயில்வோர் , 


126 


தின கவிதை 


3146. வனிதை மார்களுட மயலி னோகுதலை - விலகாயோ ? 
பனியின் மாமதிகொள் பவள வேணியருள் 

- புதல்வோனே ! 
இனிய தான தமிழ் எளியன் மீதுதய- வொடு தாராய். 
கனிகள் தாவுபொழில் கமழ்சி காமலையின் - முருகோனே ! 


3147. காரண கரு ணாகரா ! 

காதலிகுற மாதினாள்- அணைதோளா ! 
நாரணர்துள மலையார் 

நாகணை துயில் மாயனார் - மருகேசா ! 
பூரணமதி வேணியார் 

பூமகளுமை யாள்சொல்பா - லக.வேளே ! 
வாரணமுகர் சோதரா ! 

வானவர்தொழு தோகைமா - மலையோனே ! 


3148. வாதுபுரி சூரன் மாய அயி லேவு - செயவீரா ! 

சூதுமுலை மீறு தோகைபுன மாது - புணர்தோளா ! 
சேதுலவு நீபத் தேமலர்கள் சூடு - புயவேலா ! 
போதுலவு சோலை பூமலைசி காமின் - மலைநாதா ! 


( 


3149. தாதவிழு நீப மாலை 

தானணி மார்ப ! கோடி - அருள்தாராய் . 
மாதரசி யான தேவி 

மானின்மகள் மேவு தோள ! - எனையாளாய் . 
சீதமதி சூடு வேணி 

தேவர்பணி நர்த ! தேவர்- அருள்பாலா ! 
போதலரு சோலை சூழும் 

பூமலிசி காமென் மேரில் - வருதேவே ! 
3150. மாத வர்பணி தாளா! 

வாச மென்மலர் நீபா ! - அருளாயோ ? 
ஆத ரவுட னாளாய் 

ஆடி யமயி லாளா ! -- அமரேசா ! 
போத ணிகுழன் மானாள் - 

பூம கள்புணர் தோளா ! - மருகோனே ! 
தாத விழ்பொழி லேசேர் 

சாரல் கொள்சிகி மேரா ! - எனையாளாய் . 


3146 , எளியன் மீது தயவொடு இனியதான தமிழ் தாராய் என இயைக்க , 


தின கவிதை 


127 


3151 , சதுமறை யவர்பணி சரவண பவகுக - குருநாதா ! 

மதுநிறை கமலமென் மலர்மகள் புணர்பவர்- மருகேசா ! 
கதுமென நடைபயில் கனமயின் மிசைவரு - குமரேசா ! 

விதுதவழ் பொழிலுயர் விரையுள சிகிமலை - முருகோனே ! 
3152. மனதி லுற்ற நோயை 

மடிய வெற்றி யேசெய் - குகநாதா ! 
அனந டைப்பெணாள் நல் 

அழகு பெற்ற வேடர்- மகள்தோளா ! 
சினமி குத்த சூரன் 

தெறிப டப்பொன் வேலை - விடுசூரா ! 
கனம துற்ற சோலை 

கமழ்சி கிப்பொன் மேரில் - வருதேவே ! 
3153. தாதுலவு நீபத் தார்புனையு மார்ப ! -எனையாளாய் ! 

மாதுபுன வேடர் மனைமகளை மேவு - புயநாதா ! 
சூதுபுரி வோர்கள் சூரன் முத லோர்க - ளெதிர்வேலா ! 

மூதுமறை தேடு மோது பொழில் சூழுஞ் - சிகிமேரா ! . 
3154. அடல்புரி சூரன் அலறிட வேலை - எயும்வீரா ! 

கடல் துயின் மாயன் கனிவொடு வாசை - மருகோனே ! 
மடம்யில் வேடர் மகள்மய லான - புயநாதா ! 

தடமிகு சோலை தழுவிய தோகை - மலைநாதா ! 
3155. வேதர் முதலினார் மேலோ ரொடுபணி - புரிதாளா | 

நாத ! சரவண நாமா ! உயர் செனெல் - விழைநேமா ! 
காதார் விழியுமை காறியபிட- றருள்பாலா ! 

வாதா டியபொழில் வாகாய் ! நிறைசிகி- மலைநாதா ! 
3156. கானக மடமானாள் காதல் கொள் - புயநாதா ! 

வானவர் பணிதாளா ! மாமலர் - புனைமார்பா ! 
தானவர் குலகாலா ! தாமரை - நிகர்தாளா ! 

தேனலர் பொழில் காவார் சீர்சிகி - மலைநாதா | 
3157. கோதுகிளி மொழியாள் 

கூர்கணையின் விழியாள் - குறமானாள் 
மாது புணர் புயவா ! 

வாசமல ரணிசீர்- புயநாதா ! 
சேதுவிதழ் உமையாள் 
தேவிதரு புதல்வா ! - 

அமரேசா ! 
ஓது தமி முருள்வாய் 

ஒகைறினை யொயிலா ! --சிகிமேரா ! 


128 


தின கவிதை 


3158. கோதறு முனிவர் கூடிய புலவர்- பணிதாளா ! 

மாதவன் மருக ! வாசனை மலர்கள் - புனைமார்பா ! 
காதலி குறவர் கானக மயிலி - மயலாளா ! 
சீதளம் செறியும் சிசி மலை குகனே ! - அருளாயோ ? 


3159. வனச மண்டப வனிதை பங்கினர் - மருகேசா ! 

அனந டம்பயில் அழகு சுந்தரி - தருபாலா ! 
மனம கிழ்ந்திட மயிலில் வந்தருள்- புரிவாயே . 
கனக மிஞ்சிய கமழ்செ கண்டியின் - மலைநாதா ! 


3160. கஞ்ச மலரவிழ் கங்கு னிறகுழன்- மடமானாள் 

மஞ்ச மிசையணை மங்கு னிறவிறல் - மருகோனே 1 
தஞ்ச மிலையருள் தங்க மலைநிகர் - சிகிமேரா ! 
மிஞ்ச மயில்வரு மின்கு லவுமுடி- யமரேசா ! 


3161. ஆடிய மயிலா ! வானன மதியா ! - அருளாயோ ? 

நாடிய படியே நான்மகி ழிடவே - வருதேவே ! 
தேடிய வடியார் சீர்பட வருவாய் - அமரேசா ! 
கூடிய பொழில்சேர் கோலசி காமென் - மலை நாதா ! 


3162. மதியணி செஞ்சடை 

மணிமிடறு தந்தருள் - புதல்வோனே ! 
கதியுள பைஞ்சிறை 

கமழ்சிகி வந்தருள்- புரிவாயே . 
சுதியுள வண்டுகள் 

சுழல் பொழின் மங்கையை- அண்ைதோளா ! 
நதிமிகு குன்றையின் 

நலவரு பைந்தமிழ் - அருள் நாதா ! - 


3163. தாதவிழ் நீப மாலை 

தானணி மார்ப ! கோடி - அருளாயோ ? 
வாதடர் சூர னாவி 

மாறிட வேலை யேவு - செயவீரா ! 
சூதடர் மாத ராசை 

தூளிட வேயி னாளில் - அருளாயோ ? 
போதலர் சோலை சூழும் 

பூமலி தோகைமேரில் - வருவாயே . 


•.| 


தின கவிதை 

129 . 
3164. சரவண பவனே ! சண்முக குமர ! - அருளாயோ ? 

அரனருள் புதல்வா ! அடியன் முன் வருவாய் - அமரேசா ! 
திரமுள வசுரோன் தெற்றிய வயிலே - வியசூரா ! 

விரசன மயிலா ! விரையுயர் சிகிமா - மலைநாதா ! 
3165. பாதிமதி சூடிய வேணியர னாரருள் 

பாலகும ரேசபொன்- மயிலாளா ! 
ஆதிபர மேசுரி வாலைகௌ மாரியின் 

ஆசைமிக வாகிய- புதல்வோனே ! 
போதிலுயர் நீபம தானமலர் சூடிய 

பூரணகிரு பாநிதி ! - அருளாயோ ? 
மாதிலுயர் வேடுவர் மாதுபுணர் நாயக ! 

வாசமிகு தோகையின் - மலை நாதா ! 
3166. வடிவுடைய குறவோர் 

மகளையணை புயனே ! - அருளாயோ ? 
கடினம்மிகு வசுரோன் 

கனபடைக ளுடனே - அடுவாயே . 
படியின்மிசை யடியேன் 

பழவினையை விலகாய் - அமரேசா ! 
முடிநிரைகொள் பொழில்சேர் 

முதியசிகி மலையா ! -எனையாளாய் . 
3167. வனத்தி லுறுவேடர் மகிழ்ச்சி யுறுமாது- புணர்தோளா ! 

சினத்தி லுயர்சூரன் திறத்த படைமாள - அடுசூரா ! 
மனத்து யரமோட மயிற்பரியி லேறி - வருவாயே . 

இனத்து மணிநீடு மெழிற்சி கியின்மேரில் - வருதேவே ! 
3168. நெஞ்சகம் வருநோயை நின்கிருபை யினிலோட - 

( ளாயோ ? 
கஞ்சனை யடுமாயன் கண்டினி லினிதான - மருகேசா ! , 
வஞ்சக மடவார்கள் மண்டிய மயலோட - அருளாயோ ? 

மஞ்சது விளையாடு மண்டுபொழி லதுசூழுஞ் - சிகிமேரா ! 
3169. மாதவர் முனிவர் வானவர் முதலோர் - பணிதாளா ! 

தாதவிழ் மலர்கள் தானிரை பொழின்மின் - மணவாளா ! 
ஆதர வுகள்செய் ஆடிய மயிலாய் ! - எனையாளாய் . 
வாதடர் பொழில்கள் வாய்சிகி மலையில் - வருதேவே ! 


3164. திரமுள - திறமுள் , 

[ 9 ) 


130 


தின கவிதை 


3170. கொன்றை சூடிய செஞ்ச டாதரர் 

கும்ப மாமுலை - யுமைபாலா ! 
வென்ற வீரர் கலங்கி யோடிய 

விந்து போயிட - அசுரோன்மேல் 
சென்று வேல்விடு கந்த நாயக ! 

சிந்து ரானனர் - துணையாளா ! 
மன்ற னீடிய குன்றை யாதிப ! 

வந்து வேணது- தருவாயே . 


3171. மடவாருட மயல்தீரிட - அருளாயோ ? 

கடவாரணர் கனமாகிய - துணையாளா ! 
படராவணி பரமேசுரர்- அருள் பாலா ! 
தடமேவிய தகுதோகையின் - மலைநாதா ! 


3172. மயிலி லேறி யடியேன் 

மகிழ வாசை யுடன் நீ - வருவாயே . 
குயிலி வேடர் மகளாள் 

குறமி னாசை மிகுசீர் - மணவாளா ! 
அயிலை மீறு வசுரோன் 

அலற யேவு குகனே ! - அருளாயோ ? 
ஒயிலி லுலாவு முருகா ! 

உயரு தோகை மலைசேர் - அமரேசா ! 


3173. கூரிய வேலா | கோதறு நாத 1 - அருளாயோ ? 

தாரணி மார்பா ! தாமரை யாளார் - பணிநாதா ! 
வாரணி முலையாள் மாதுமை புதல்வா ! -மயிலாளா ! 
சீரிய காவார் சீர்சிகி மலைமேல் - வருதேவே ! 


3174. கலசமுலை மாதர் கபடமயல் தீர - அருளாயோ ? 

வலவையுள சூரன் மடியவயி லேவு- செயவீரா ! 
குலமறைகள் தேடு குருபரவி லாச ! -- முருகோனே ! 
அலருலவு சோலை அழகுதிகழ் தோகை- மலைநாதா ! 


3175. வனசமுலை மாதர் மருவுமய றீர-- அருளாயோ ? 

மனதினுறு நோயை மடியவனு பூதி - புரிவாயே . 
சினவரவு சூடு திகழ்சடையி னாதர் - அருள்பாலா ! 
கனககிரி நேரு கமழ்சிகியின் மேரில் - வருதேவே ! 


/ 


தின கவிதை 


131 


3176. சந்தத மிகுந்த சங்கரி மகிழ்ந்த- புதல்வோனே ! 

பைந்தமி ழுகந்த பங்கசமி லங்கு - இருதாளா ! 
வந்தருள் செய் கந்த வஞ்சசுரரை வென்ற - அயிலாளா ! 

கொந்தலர் நிறைந்த குன்றைமலை வந்த - முருகோனே ! 
3177. சதுமறை பரவுஞ் சரவண குகா ! முன் - அருளாயோ ? 

பதுமமென் மலரின் பதுமையள் மருகா ! - குகநாதா ! 
கதுமென நடையார் கனமயில் மிசையே - வருதேவே ! 

விதுதவழ் முடிசேர் விரையுள சிகிமா - மலைநாதா ! 
3178. கலக மயிலேறு கருணைபொழி நாத ! -அருளாயோ ? 

வலுமை யுளசூரன் மடியவயி லேவு - செயவீரா ! 
பலனருள் வைதேவர் பணிபுரிசெய் நாத ! -- முருகோனே ! 

கலகநிறை தோகை கனகமலை வாச 1 - உமைபாலா ! 
3179. மயிலேறிய பெருமான் | வடிவாகிய துரையே ! -அருளாயோ ? 

குயிலாகிய மொழியாள் குறநாயகி கணவா ! -- எனையாளாய் . 
ஒயிலாகிய குமரா ! உமைநாயகி புதல்வா ! - அமரேசா ! 
வெயிலார்பொழில் நலமாய் விரைசேர்சிகி மலைமேல் - வரு 

( தேவே ! 
3180. மரையைநிகர் சரண ! 

மயிலில்வரு முருக ! - எனையாளாய் . 
துரைமுருக ! குமரா ! 

சுகமினவள் மயிலாள் - புணர்தோளா ! 
விரையுலவு மலரான் 

மிகுவசுரர் முதலோர் - பணிதாளா ! 
தரைபுகழு சிகியாந் 

தகுமலையின் அரசே ! - அருளாயோ ? 
3181. கடகரி துணை கமழ்மலரணி - புயநாதா ! 

அடமிகுகன அசுரனையடு - குகநாதா ! 
நடமிடுமபின் நலமிகுபரி - முருகோனே ! 

வடவரைநிகர் மயின்மலைவரு- குமரேசா ! 
3182. தாதவிழு நீப மாலை 

தானணியு மார்ப தேவர்- பணிபாதா ! 
மாதரசி யான தேவி 

மாமயிலி வேட மாது- புணர்தோளா ! 


3176. வஞ்சசுரர் - வஞ்சனையொடு கூடிய அசுரர் . 
3178. கலகமயில் - கலகமிட்ட அசுரனாகிய மயில் , 


132 


தின கவிதை 


சீதமதி சூடு வேணி 

தேவமக ! தேவ நாதர் - அருள்பாலா ! 
போதலர்கொள் சோலை சூழும் 

பூமலைசி காமென் மேரு - வளர்தேவே ! 


. 


3183. மதுரி தமொழி மடவ ரல்குற - மகள்தோளா ! 

சதுர்வி தமறை தயவொ டுதுதி - புரிபாதா ! 
கதுமெ னவொரு கனக டைபயில்- மயில்வாகா ! 
விதுத வழ்பொழின் மிகுசி கிமலை -- வருதேவே ! 


3184. கறைமி டற்றினார் கமழ்ச டைச்சிவன் - அருள்பாலா ! 

- சிறைம யிற்பரி தினந டத்திய - முருகோனே ! 
குறைவி ளைத்திடு கொடுத யித்தியர்- செயவீரா ! 
மறைமு முக்கிய மணிச்சி கிக்கிரி- வருதேவே ! 


3185. தந்திமுக நாயகர் தன் றுணைவ ! தேவர் - பணிபாதா ! 

நந்தி தனி லேறு நம்பரருள் பால ! -- எனையாளாய் . 
அந்திமதி சூடும் அம்பிகையின் மாது - அருள்பால ! 
மந்திபயில் சோலை வண்சிகி மேரில் - வருதேவே ! 


3186. மலர்நிறைத்திடு மலரி லுற்றிடு - அயன்வானோர் 

கடல்து யிற்றிடு கண்ணன் அன்பொடு- பணிநாதா ! 
அடல்வ ளைத்திடு அசுரர் தோசியர்- குலகாலா ! 
இடமி குத்திடு எழில்சி கிக்கிரி - முருகோனே ! 


3187. மாதுநவ நற்றின் மா துயர் குறப்பெண்- மணவாளா ! 

சூதுபுரி யுற்ற சூரனெதி ரிட்ட - அயிலாளர் ! 
கோதகல் செருச்செய் கோலமயி லுற்ற முரு கோனே ! 
சேதுள கடப்ப சீர்சிகி மலைக்கு - அரசாளா ! 


3188. வடிவுடைய குறத்தி மருவு இரு புயத்த ! -- முருகோனே ! 

அடியவருட் மனத்திலனுதினமு மிருக்கும் - அமரேசா ! 
கடிகொள் நல கடப்ப கனமபிலில்வரு சிறப்பு மிகுநாதா !, 
முடியிலகிய சிகிப்பொன் முதியமலையி லுற்ற குகநாதா ! 


3189. நடனமிடு மயிலா ! நலமுதவி புரிவாய் - அமரேசா !! 

கடமிலகு களிறார் கருணையுள துணையா !-அருளாயோ ? 
திடமுலவு மசுரோன் தெறிபடமுனயிலே -வியசூரா ! 
வடவரையை நிகராய் வளர்சிகியின் மலைமேல் - வருதேவே ! 


தின கவிதை 


133 


3190. நடமிடு மயிலா ! நலமுதவி செய்வாய் - அமரேசா ! 

கடமத களிறார் கருணைகொள் துணைவா ! - எனையாளாய் . 
படவர வணிவோர் பதுமைதென் னுமையாள் - அருள் பாலா ! 
தடமிகு முடிசேர் தழைசிகி மலைமேல் - வருதேவே ! 


3191. மாதரசி யான தேவி 

வானவரர் போற்று மானை - அணைதோளா ! 
தாதவிழு பே மான 

தாமமணி மார்ப ! வேண- தருளாயோ? 
மோதமர்செய் சூர னாவி 

மோதுப்படை யோடு வோட - எயும் வேலா 
சீதமதி தாவு சோலை 

சேர்சிகியின் மேரின் வாச ! -முருகோனே ! 


3192 ஆடியமயில் வாசா ! யான்மகிழிட நீயே - அருளாயோ ? 

பாடியதமிழ் வாயா ! பார்புகழ்குரு நாதா ! - அருளாயோ ? 
மோடிசெயசு ரோன்மேல் மூடியபடை யாலே - அடுவீரா ! 
தேடியவடி யார்பால் சீர்புரிசிகி மேரா | -- குகநாதா ! 


3193. காவினில் வாழ்வுறு காதலி மேவிய - இருதோளா ! 

தாவிய பூமயில் தானினி யேறிமுன் - வருவாயே . 
கூவிய சேவல ! கோகன கா ! முனம் - அருளாயோ ? 
பூவிய லாய்வளர் பூமலி சோலைகொள் - சிகிமேரா ! 


3194 , மருமலர் பே ! மலரணி மார்ப - எனையாளாய் . 

அருமறை தேடும் அழகிய பாத ! - அருளாயோ ? 
திருமகள் மேவு செயவிற லாசை- மருகோனே ! 
தருநிறை சோலை தழைசிகி மேரில் - வருதேவே ! 


3195. தருப்பொலி கான மாது 

தனைப்புணர் ஞான நாத !-அருளாயோ ? 
மருக்கமழ் நீப மாலை . 

மணிப்புய மீது சூடு- செகநாதா ! 
விருப்போடு தோகை மீது 

மிகக்கன மாக வேமுன் - வருவாயே. 
திருப்பொழில் சூழ நீடு 

சிகிக்கிரி வாச கோடி - அருள்தாராய் . 


134 

தின் கவிதை 
3196. மதிநுதல் வேடர் மகள் புணர் தோள ! - அருளாயோ ? 

விதியிமை யோர்கள் மிகுகனி வான- இருதாளா ! 
அதிபெல சூரன் அலறிட வேலை - யெயும் நாதா ! 

கதிபெற மேலாம் கமழ்சிகி மேரில் - வருதேவே ! 
3197. அடுசூருடன் அடலேபுரி-- செயவீரா ! 

கடுசேர்மிடர் கமழ்வேணியர் - அருள்பாலா ! 
வடுநேர்விழி மடமான்மகள் - புணர்தோளா ! 

உடுதாவிய உயர் தோகையின் - மலை நாதா ! 
3198. மடலேநிறை மலர்வான்மயில் - மருகோனே ! 

அடலேபுரி யசுரோனுடல் - அடுவேலா ! 
விடமாமிடர் விதிமால்பணி - யவர்பாலா ! 

திடமாமுடி திகழ்தோகையின் - மலை நாதா ! 
3199. கூரிய வேலணி கோலவு லாச நன் - முருகோனே ! 

வாரிரு பூமுலை மான்மகள் மேவிய புயலோலா ! 
போரிகல் சூருடல் போகிட வே அயில்- விடுசூரா ! 

சீரிய சோலைகொள் சீர்சிகி மாமலை - முருகோனே ! 
3200. - மாதவர் தேடு சரணா ! 

வாசனை நீப மலர்மா - லிகைமார்பா ! 
சீதர மாயன் மருகா ! -- 

சீரணி தோகை மயிலா !-அருளாயோ ? 
காதலி வேடர் மகள் சேர் 

காரண ! நாத 1 முருகா ! -எனையாளாய் . 
தாதவிழ் சோலை நிறைசீர் 

தான்மலி தோகை மலையா ! -அருளாயோ ? 
3201. வனசமலர் மாது மருவுபுய நாத ! -- மருகோனே ! 

சினவசுரன் மீது திருவயிலை யேவு- செய்வீரா ! 
மனதில்வரு நோயை மடியவர மேசெய் - அமரேசா ! 

கனமுலவு சோலை கமழ்சிகியின் மேரில் - வருதேவே ! 
3202. கூடியப்படை யோடிடர்புரி கோவவுணனை- யடுசூரா ! 

நாடியபடி நீயருள்புரி நாரணருட - மருகேசா ! 
பாடிய புல வர்கிருபைபுரி பார்புகழ்குக ! -- குருநாதா ! 
ஆடியமயி லா !சிகிமலை யா !வரமருள் - முருகோனே ! 


2 


1 


3197. மிடறு என்னும் சொல் மிடர் என நின்றது . 

3193 . * வி திமால் பணி விடமாம் மிடறவர் பாலா என மூன்றாம் அடியை 
இயைக்கா 


தின கவிதை 


185 


3203. ஒவியநிக ராகியவடி வோர்குறமயில் - அணைதோளா ! 

பூவியன்மயி லாகியயுமை பூவைமினருள் - குகநாதா ! 
ஆவியை நிறை வாகிடவருள் ஆரணமுடி - அமரேசா ! 

மேவியபொழில் சூழ்சிகிமலை மேல்வருகுரு- பரவேளே ! 
3204. கனகமலை நேரு கனசிகியின் மேரில் - வருதேவே ! 

வனசமலர் மாது மருவுபுய நாதன் - மருகோனே ! 
தனகிரியின் மாது தருவுலவு கான - மயில்தோளா ! 
சினவரவு சூடு சிவனருளு பால !-அருளாயோ ? 


தோளா ! 


3205. தாதவிழு நீப மாலை 

தானணியு மார்ப கோடி - அருளாயோ ? 
பாதகம லேச ரான 

பான்மதி யுலாவு வேணி - யருள்பாலா ! 
மோதசுரர் நாச மாக 

மூடுபடை யோடு வேலை - எயும்வீரா ! 
வேதமறி யாத தோகை 

மீதுவரு நாத ! வேண- தருளாயோ ? 
3206. வடிவேலவா ! மயிலேறியே - வருவாயே . 

குடி சேவளர் குறமாது தான் - அணைரே 
படியேநிதம் பணிநாயகா ! -- எனையாளாய் . 

அடியேன் முனம் அருளாய்சிகா - மலைநாதா ! 
3207. தாசனானயர் தாழ்வி லாமலே - அருளாயோ ? 

ஈச னானயா ! நீயெ னாசைபோல் - அருளாயோ ? 
ஈச னார்மினா ளேசொல் பாலகா ! -- மயிலாளா ! 

வாச னீபனே ! வானர் சேர்சிகா - மலைநாதா ! 
3208. மாதரசி வேட மாது 

மாலினுடன் மேவு நாத ! - முருகோனே ! 
தாதவிழு நீப மாலை 

தானணியும் மார்ப் 1 கோடி - அருளாயோ ? 
மாதயவ தாக நீநின் 

மாமயிலில் ஏறி யாசை - யுடன்வாராய் . 
சீதமதி தாவு சோலை 

சேர்சிகியின் மேரில் வாழும் - முருகோனே ! 


8207 . அடியனாகிய நான் அயர்ந்து தாழ்ந்து போகாவண்ணம் அருள்புரி 
யாய் என்பது முதலடியின் கருத்து . ஈசனானயா - தலைவனாகிய ஐயனே . 


138 


தின கவிதை 


3209. சந்திர வேணியர் அன்புட னேயருள் 

சங்கர னார் அருள் - புதல்வோனே ! 
இந்திர னார்முதல் அன்பர்கள் யாவரும் 

இன்புட னேபணி - புரிபாதா ! 
கொந்தினி தான கடம்பணி மாயுய ! 

குங்கும நேய ! - குகவாராய் . 
வந்தினி தான வரந்தரு வாய்குக ! 

வண்சிகி மாமலை - முருகோனே ! 


. 


3210. செம்பதுமை மேவு மார்பர் 

செங்கணெடு மாலி னார்தம் - மருகோனே ! 
நம்பருமை வாலை தேவி 

நண்பர் கயிலாச வாசர் - அருள்பாலா ! 
இம்பருல கோர்கள் வாழ 

இன்கருணை யாழி போல- வருவோனே . 
கொம்பர்மர மீதி லாடு 

குன்றைமலை மீதில் வாழும் - முருகோனே ! 
3211. கான நாயகி காத லாகிய முருகோனே ! 

மோன ஞானியர் மோக மாகிய - இருதாளா ! 
ஈன மாவுடல் ஈர வேயயில் - விடுதேவே ! 
வான மேவிய மாசி காமலை - முருகோனே ! 


3212. சங்க பாணிம கிழ்ந்து வானவர் 

தங்க ளோடுமுன் - பணிபாதா ! 
வங்க மாய்வரு பங்க நோய்களை 

மங்க வேல்விடு - குருநாதா ! 
திங்கள் சூடிய சங்க ரேசுரர் 

செங்க ணாயகர் - அருள்பாலா ! 
எங்க ணாயக ! குன்றை மாமலை 

இன்கு காகிருபை - புரிவாயே . 


3213. ஆடிய மயிலா ! ஆவல்கொள் வரமே - தருவாயே . 

பாடிய புலவா ! பான்மதி வதனா! - அருளாயோ ? 
மோடியி னசுரோன் மூடிய படையோ - ட்டுவேலா ! 
நீடிய பொழில்சேர் நீள்முடி மிகுதோ - கையின்மேரா ! 





3211. ஈர- பிளக்க , 
3212. சங்க பாணி - சங்கினைக் கையில் ஏந்திய திருமால் , 


தின கவிதை 


isi 


3214. வருவாய் வருவாய் மயின்மீ தினிலே 

தருவாய் தருவாய் தமிழ்யா வையுமே 
கருவாய் கருவாய் கலகாத ருள்வாய் 
மருவாய் மருவாய் வளர்தோ கையனே ! 


3215. வாதுபுரி சூரன் மாயவயில் ஏவு --செயவீரா ! 

கோதுகிளி யான கோமகளி னாசை - மக வேளே ! 
மாதுகுற மானை மாலினொடு மேவு - புயநாதா ! 
மோதுபொழில் சூழும் மோனசிகி யான - மலைநாதா ! 


3216. அடமேபுரி அசுரோனுடல் - அடுவீரா ! 

கடமாமுகர் கனமாகிய- துணையாளா ! 
படராவணி பரமேசுரர் - அருள்பாலா ! 
தடமாகிய தகுதோகையின் - மலைநாதா ! 


3217. தாதவிழு நீபா ! தாமரையை நேரா - கியநாதா ! 
: கோதகலும் வேலா ! கூற்றிய வேதா - பணிபாதா ! 
மூதசுரர் காலா ! மோதுபொழின் மானாள் - மயலாளா ! 

மாதயவி னாலே மாவருள்செய் வாய்தோ - கையின்மேரா ! 
3218. சீரார்கன தோளாமலர் -- புனைமார்பா ! 

வாரார்தன மானார்குற - மயில்தோளா ! 
நேரார்புரம் நீறாய்விடு- பவர்பாலா ! 
காரார்பொழில் கால்மீறிய - சிகிமேரா ! 


3219. மனனோய்தவிர் மகிபாமயின் - முருகோனே ! 

அனமார்நடை அனைமாதுமை- அருள்பாலா ! 
சினமாவுடல் திறமாவடல்- 

புரிநாதா ! 
புனமேநிறை புகழ்தோகையின் - மலை நாதா ! 
3220. கலாபமயில் வீரா ! கடாசலமென் மானாள் - புணர்தோளா ! 

உலாசமுரு கேசா ! உமாபதிதன் பாலா - கிருபைதாராய். 
விலாசவரு ணாதா ! விகாதசுரர் காலா ! -முருகோனே ! 
குலாவுபொழில் சூழ்சீர் குலாவுசிகி மேரா !-அமரேசா ! 


- 


3214. கலகாதருள்வாய் - கலங்காதிருக்க அருள்புரிவாய் . 

3217. கூற்றியா - கூற அறியா ; ( பிரணவத்தின் பொருளைச் ) சொல்ல 
அறியாத . 

3220. விகாதசுரர் - கொடிய அரக்கர் 


isg 


தின கவிதை 


3221. ஆடியமயில் வாகனா! ஆதரவினி நீசெய்வாய் - அமரேசா ! 

பாடியபுல வாகுகா ! பான்மதியணி வேணியர் - அருள்பாலா ! 
நாடியபடி நீ செய்வாய் நாரணர்மரு கேசனே ! - குகநாதா ! 
கூடியபொழில் சேருமோர் கோதறுசிகி மேரில்வாழ் - முரு 

[ கோனே ! 
3222. வஞ்சி யாள்குற மங்கை மேவிய - புயநாதா | 

அஞ்சி யேவரு அரக்க ரானவர் - அடுசூரா ! 
நேஞ்சி னோய்தவிர் நின் கிரு பாகடல் - அருளாயோ ? 
மஞ்சி சூழ்தரு மண்டு சோலைகொள் - சிகி மேரா ! 


3223. கனக தண்டை கலக லெனவே - வருவாயே . 

அனந டஞ்செய் அழகு வஞ்சி - உமைபாலா ! 
வனச மங்கை மருவு மன்பர் - மருகேசா ! 
புனமி குந்த புதிய குன்றை - மலைநாதா ! 


3224. சரசிகுற மாது தழுவுபுய லோல ! - முருகோனே ! 

உரமுலவு சூர னுடன் அமர்செய் கூரின் - அயிலாளா ! 
அரவுபுனை வேணி யரனருள் செய் பால ! - எனையாளாய் . 
பரவடியர் நாத ! பரமசிவ ! தோகை - மலைவேளே ! 


3225. வானவர்பணி தாளனே ! 

மாமணிமலர் நீபனே ! - அருளாயோ . 
கானகமகள் நாதனே ! 

காசினிபுகழ் தேவனே ! -எனையாளாய் . 
பானலமதி சூடுசீர் 

பார்வதிமயி னாதனார் - அருள் பாலா ! 
தேனலர் நிறை சோலைசூழ் 

சீர்சிகிமலை மேவுநா - யக வேளே ! 


3226. மயிலேறியடியேன் முன் வருவாய்தென் - முருகா ! 

குயிலான மொழியார்கள் குணமூடல் - விடுவாய் . 
ஒயிலாக வடியேன் முன் உடனாக - வருவாய் . 
செயிநீடு வயல்சூழு திகழ்தோகை - மலையா ! 


3224. பரமசிவ - உயர்ந்த சிவபெருமான் ஆயவனே ! சங்கரனே சண்முகன் 
என்னும் கருத்து வலியுறுத்தப்படுகிறது . 

3226. தென் - இனிய . குணமூடல் - குணமாகிய ஊடலினை . விடுவாய் - 
விடுவிப்பாய் , நீக்குவாய் . 


தின் கவிதை 


isg 


3227. ஏது துயர் ஏதுபணி 

ஏதுவெதி ராளியிவை- அடுவாயோ ? 
மாதுமட வார்மயலை 

மாளமயில் ஏறிநலம் - அருள்வாயோ ? 
தீதுவணு காததொரு 

சீரடியர் வாழ்கவரம் - அருளாயோ ? 
மூதுசிகி மாமலைய 

மோகசர சா ! சமர - வடிவேலா ! 
3228. வனசமலர் ஆசனர் 

மறைபயிலும் வாயினர் - குருநாதா ! 
உனதடியை நாயினன் 

உறுதியென வேநினை- குவனாளாய் . 
மனதிலுறு நோயினை 

மடியவர மேயருள்- புரிவாயே . 
கனகமலை நேர்புரி 

கனசிகியின் மாமலை - வருதேவே ! 


3229. ஆதரவு புரிவாய் ஆறுமுக வடிவே ! - எனையாளாய் . 

சீதமதி யணிவோர் தேவர்பணி முதலோர் - அருள்பாலா ! 
காதலுட் னடியேன் காணயென்முன் வருவா - யமரேசா ! 
மோதலர்கொள் பொழில்சூழ் பூமருவு சிகிமா - மலைநாதா ! 


3230. கனத்ததன வேட மாது 

கருத்திலுறு வாசை தீர - வணைதோளா ! 
மனத்திலுறு நோய்கள் தீர 

மயிற்பரியில் ஏறி நீமுன் - வருவாயே . 
சினத்துவரு சூரன் மார்பு 

தெறிக்கவயி லேவு வேல ! - எனையாளாய் . 
இனத்துமணி மேவி கோடு 

இருக்குமணி யான தோகை - மலைநாதா ! 
3231. பாவி யாகிய பேர்கள் பால்வரு 

பார மானது - விலகாயோ ? 
தேவி யாகிய மாது மாபதி 

தேவ னாயகர்- அருள்பாலா ! 


3227. மயலைமாள் - மயலானது மாண்டொழியு மாறு . 
8229. முதலோர் . முதன்மையராகிய சிவபெருமான், 


146 


தின கவிதை 


கோவி யாகிய சூர னாருடல் 

கூறு தானிடு - அயிலாளா ! 
தாவி யாகிய சோலை சூழ்தரு 

சாரல் சேர்சிகி - மலைநாதா | 


3232. நடமாடிய நலமாகிய - மயிலாளா ! 

அடமாகிய அசுரோனுடல் - அடுவேலா ! 
கடவாரணர் கருணாநிதி - துணையாளா ! 

வடமேரிணை மயின்மாமலை - முருகோனே ! 
3233. சரவண பவனே ! தனமினி யருள்வாய் - அமரேசா ! 

அரவணி சடையார் அருளிய புதல்வா ! -எனையாளாய் . 
விரவுடன் மயில்மேல் வெளிப்பட அடியேன்- இடம்வாராய் . 

கரதல கமலா ! கமழ்சிசி மலைமேல் - வருதேவே ! 
3234. கான நாயகி காத லாகிய - மணவாளா ! 

தான வோர்குலஞ் சாக வேயடு - அயிலாளா ! 
ஞான மாதவர் நாளு மேபணி - யில் 

மேபணி- யிருதாளா ! 
வான ளாவிய மாசி காமலை - முருகோனே ! 
3235. மடமயி லான் தேவி 

மணமலி கான மாது - புணர்தோளா ! 
அடம்விளை சூரன் ஆவி 

அகலிட வேலை யேவு - செயவீரா ! 
கடகரி நாதர் தேடு 

கருணைகொ ளாசை யான - துணையாளா ! 
தடமிகு சோலை சூழு 

தழைசிகி மேரில் வாச !-எனையாளாய். 


3236. அடம்புரி சூரன் அழிந்திட வேலை - எயும் நாதா ! 

கடம்பணி மார்ப ! கனிந்தருள் வேண- தருளாயோ ? 
படம்புரை நாகம் பணிந்திடு நாதர் - அருள் பாலா ! 

தடங்கொளுஞ் சோலை தழைந்திடு தோகை - மலைநாதா ! 
3237. வனசமலர் மாது மருவுகும ரேச !-அருளாயோ ? 

தனகிரியின் மாது தகுகுறமி னாளை - அணைதோளா ! 
சினவசுர னாவி தெறிபடப்பொன் வேலை - எயுநாதா ! 
கனககிரி யான கமழ்சிகியின் மேரில் -- வருதேவே ! 
3233. விரவுட்ன் - விரைவுடன் . கரதல கமலா - கமலமாகிய கரதலங்களை 
உடையவனே , தாமரையாகிய சைகளைப் பெற்றவனே . 


தின கவிதை 


141 


3238. தாதுலவு நீப மான 

தார்புனையு மார்ப ! கோடி - அருளாயோ ? 
வாதுலவு சூர னாவி 

மாயவயி லேவு சூர ! - கிருபையாளா ! 
மாது குற மாது ஆசை 

மாலையணி தொள் ! தோகை - மயிலாளா ! 
மோதுபொழில் சூழ்கொள் தோகை 

மூதுமலை மீது நாளு - வளர்தேவே ! 
3239. மனனோய்தவி ரிடவேயொரு மயிலேறிமுன் - வருவாயே . 

அனமாகிய நடையேபயில் அழகார்குற - மகள்தோளா ! 
சினமேவிய யசுரோனுடல் தெறியேப்பட - விடு வேலா ! 

கனமாகிய பொழிலேநிறை கமழ்தோகையின் - மலைநாதா 
3240. ஆடியமயில் வாகனா ! ஆதரவுயினி நீசெய்வாய் - அமரேசா ! 

நாடியவர மேசெய்வாய் நாரணர்மரு கேசனே ! -எனையாளாய் 
பாடியபுல வா ! குகா! பார்புகழ்குரு நாயகா! -அருளாயோ ? 
கூடியபொழில் சேருமோர் தோதறுசிகி மேரில்வாழ் - மூரு 

- ( கோனே 
3241. எதிர்வரு சூர னிடமயி லேவி -- எயும் வீரா ! 

கதியுள தோகை கனமயி லேறு- முருகோனே ! 
துதிபெறு பாத துரை ! வடி வேல ! - அருளாயோ ? 
மதிதவழ் சோலை வளர்சிகி மேரில் - வருதேவே ! 


3242 . 

ஆதரவு புரிவாய் ஆறுமுக வடிவே ! -அருளாயோ ? 
சீதமதி புனைவோர் தேவரர னருள்பா - லக வேளே ! 
மாதயவு புரிவாய் மாவுடலை யிருகூர்- செயும்வேலா ! 
வாதடர்கொள் பொழில்சூழ் வாழ்சிகியின் மலையா- எனை 

( யாளாய் . 
3243. பொருது சூருடல் புளவ தாய்விடு - அயிலாளா ! 

மருவு லாவிய வனச மாதுட- மருகேசா ! 
கருணை நாயக ! கமழு நீபமென்- மலர்மார்பா ! 
தருவு லாவிய தகுசி காமலை-- முருகோனே ! 


3244. தாது லாவிய பே மாலிகை 

தானு லாவிய - புயநாதா ! 
மோது சூருடன் மீறு சேனைகள் 

மோச மாய்விட - எயும்வேலா ! 


> 


142 

தின கவிதை 
சூது சேர்முலை வேட நாயகி 

தோகை மேவிய --புயவேலா ! 
வாது சேர்பொழில் சூழ்சி காமலை 

வாழ்கு கா ! கிருபை - புரிவாயே . 
32A5 . நடனம் உற்றிடு மயின டத்திய 

நகுக டப்பணி - மணிமார்பா ! 
அடம்வி ளைத்திடு பெலமி குத்திடு 

அசுரனைக்கொலும் - அயிலாளா ! 
உடலில் உற்றிடு பிணித விர்த்தெனை 

உனது சிற்றடி - தனிலாளாய் . 
கடம தத்தினர் துணைப டைத்தவ ! 

கனசி கிக்கிரி - முருகோனே ! 
3246. வனச மாது தனை மருவு மாயனுட - மருகோனே ! 

மனது நோய்தவிர மயிலில் ஏறியென்முன் - வருவாயே . 
தனது சேவடியின் தனைஎந் நாளுநினை - எனையாளாய். 

கனக மேரைநிகர் கமழ்சி காமலையின் - முருகோனே ! 
3247 .. ஆடிய 

பம்பரம்என ஆகிய துன்பமவை - விலகாயோ ? 
நீடிய கடம்பமலர் வேணியம் புதல்வா நல் - லருளாயோ ? 
தேடிய செஞ்சரண ! பொன் சீரிய இந்திரர்முதல் - பணி 

[ தேவே ! 
கூடிய தண்டலைகளின் சீருள குன்றைமலை - வருதேவே ! 
3248. மதுமலர் நீப ! மலரணி மார்பா ! -- எனையாளாய் . 

கதுமென வாடு கனமயி லேறி - வருவாயோ ? 
சதுமறை தேடு சரண ! கு கேச !-அருளாயோ ? 
விதுதவழ் சோலை மிகுசிகி மேரில் - வருதேவே ! 


3249. மரைமலரின் மாது மருவுவிற லார்தன் - மருகோனே ! 

விரைநிறையு நீப மலரணியு மார்ப ! - அருளாயோ ? 
கரையில் கிருபை யாள ! கலசமுலை வேடர்- மகள்தோளா ! 

உரையில்மிகு மேரை உவமையுள தோகை - மலைநாதா ! 
3250. கலசத்தன மாதர்கள் கொடிய அயி லாலவர் 

கருனைக்குளம் நானலை - வதுவாமோ ? 
கமழ் நெட்டிதழ் சூழ்தரு மலரைத்தரி மார்ப ! நின் 

கமலக்கழல் சேவடி - அருளாயோ ? 
3246 , சேவடியின் தனை = செந்நிறத் திருவடியினை , 


தின கவிதை 


143 


அலசற்படு நோயெனை மெலியப்பட வேசெயு 

மதுவைத்தவி ராதது- எதனாலோ ? 
அடியருக்குனை யேயல தொருவர்கதி யேதய ! 

அழகுற்றிடு நாயக ! --எனையாளாய் 
குலமுற்றிலு மெயழி படமொய்படை யோடெதிர் 

குலவச்சம ரேபுரி - வசுரோன்மேல் 
கொடியக்கதிர் வேல்கொடு செயவெற்றிகொள் வோ 

குமரக்கரு ணாகர - முருகோனே ! [ னெஎம் ! 
தலமுற்றிலு மேயருள் புரிவித்தக ! நீபமென் 

தகுமெய்க்கணி சூடிய - புயநாதா ! 
இழைநற்பொழில் சூழுள சிகிமெய்க்சிரி மேவிய 

இன்பத் தமிழ் பயில்வாய்நல் - லருளாயே . 
3251. வடிவுடைய ரூப மாது 

மறவர்குல மானை மேவு - இணைதோளா ! 
கடிது நடை யேசெய் தோகை 

கமழ்சிகியி லேறி யாடி - வருவாயே . 
துடியைநிக ராமி டைகொள் 

துரைமகளின் ஆசை யான - மக 1 வேளே ! 
அடியவர்கள் தேடு பாத ! 

அழகுதிகழ் தோகை மேரில் - வருதேவே ! 
3252. அடியவர் தொழுகுரு பர ! சர வண பவ ! 

அதிக நன்மையருள் - புரிவாயோ ? 
குடிவளர் மறவர்கள் குலம்வரு மடமயில் 

குறமகள் புணர்புய ! - குமரேசா ! 
துடியிடை யுமையவள் தருஅறு முக ! குக 1 

துரைமகள் புணர்புய ! - அருளாயோ ? 
முடிவிரை பொழினிறை சிகிமலை வருபவ ! 

முதியநற் றமிழ்தனை - அருளாயோ ? 
3253. வருநோய் தவிர்வாய் மயிலே றியவா ! 

பொருசூ ருடனே புகழ்வேல் விடுவாய் . 
கருமே னியினார் கனமால் மருகா ! 

திருசேர் பொழில்சூழ் சிகிமா மலையா ! 
3251. உனது சேவடி யதனை நான்தொழ 

உறுதி யாகவே எனையாளாய் . 
உரிய வானவர் முனிவர் தானவ 
ருலகர் வானவர் - பணிதேவே ! 


144 


தின கவிதை 


சினவ ராவணி பவள வேணியர் 

சிவசி காமணி யருள்பாலா ! 
திருமி னாள்புணர் கரியமேனியர் 

திகழு மாலுட - மருகோனே ! 
மனது நோய்தனை யகல வேயுன் முன் 

வருவர் பாலருள் புரிதேவே ! 
மருவு லாவிய நலவி லாசமென் 

மலரின் மாலிகை - மணிமார்பா ! 
கனக மாமலை நிகர தாமுயர் 

கமழ்சி காமலை முருகோனே ! 
கருணை நாயக அருமை நாயக ! 
கமல சேவடி- தருவாயே ! 


3255 , சகல மானபிணி சகல மான துயர் 

தவிர வேகிருபை - புரிவாயே ! 
அகல காயிழைபொ னிகர தானமயில் 

அழகு வேட்மகள் - புணர்தோளா ! 
பகவ னார்பிறைகொள் சடையி னாரருள்செய் 

பரம னார்உதவு - புதல்வோனே ! 
ககன மேல் உலவு பொழில்கள் மேவு நலங் 

கமழ்சி காமலையில் - வருதேவே ! 


3256. மலருலவு கொம்பினார் தருமயலில் வெம்பியே 

மலரணைவி ழுந்து தான் மெலியாதே 
வடிவழகு கொண்டதோ ரங்கனமிடு கின்றதோர் 

மயின் முதுகில் வந்துவே - ணது தாராய் . 
கலகமிடு கின்றபே ரிடமணுகி நண்பதே 

கனவினினை கொண்டிரா தருளாயோ ? 
கருணைபொழி கந்தனே ! யெனது துயர் வெந்து தான் 

கருகிவிட வந்து நீ - யருளாயோ ? 
திலகநுதல் மங்கையாள் மலையரசன் மங்கையாள் 

திரிபுரைதன் மைந்தனே ! எனையாளாய் . 
செகமுழுது வென்றதோர் அசுரர்குலம் நைந்து தான் 

தெறிபடவெல் குந்தமே - வியதேவே 
குலமடவி யின்பமான் தனமிணைகொள் மங்கையாள் 

குறவர்தரு செங்கையாள் மயலாலே 
குளிர்புனம தெங்குமே திரிகுமர ! குன்றையாம் 
குலவுமலை வந்தவா ! - அமரேசா ! 


தின கவிதை 


145 


| 


3257. செருபுரி சூரன் தெறிகெட வேசெய்- அயிலாளா ! 

மருமிகு நீப மதுமலர் சூடு - மணிமார்பா ! 
தருவினில் வாழுந் தனமயில் வேடர் - மகள்தோளா ! 

திருநிறை சோலை திகழ்மயின் மேரில் - வருதேவே ! 
3258. வனசமலர் மாது மருவுவிற லார்தன் - மருகோனே ! 

அனநடையின் மாது அழகுமிகு வேடர் - மகள்தோளா ! 
மனதில்வரு நோயை மடியவர மேசெய் - அமரேசா ! 

கனகமலை யான கமழ்சிகியின் மேரில் - வருதேவே ! 
3259. அடியவர்தொழு சரணா ! 

அமரர்கள் பணி சரணா! -அருளாயோ ? 
கடிமிகுமலர் அயனார் 

கனிவொடுநித நிதமே - துதிதாளா ! 
மிடியொடு அடி யவர்பால் 

வெகுவெகுபிணி தனையே- அடுதேவே ! 
முடிமிகுசிகி மலையா ! 

முனைபுரிதுதி அயிலா ! -- எனையாளாய் . 
3260. வந்த நோய்தவிர் 

செந்தி மாமலை 
மங்க ளேசுர - முருகோனே ! 
சந்த மாமுலை 

மங்கை யாள்கன 
சந்திர வேணியர்- மகவேளே ! 
அந்தம் மேவிய 

குன்றை யாதிப ! 
அன்ப னாமெனை - அருளாயோ ? 
கந்த னே ! நட 

மிஞ்சு தோகையா ! 

கஞ்ச மாமலர் - நிகர்தாளா! 
3261 . ஆதரவு புரிவாய் ஆறுமுக வடிவே ! - அருளாயோ ? 

மாதயவு புரிவாய் மாமயிலில் வருவா - யமரேசா ! 
தாதவிழு மலர்வாழ் சாமிமுத லினரே - பணிபாதா ! 
சீதமிகு பொழில்சேர் சீர்சிகியின் மலைமேல் - வருதேவே ! 
( 10 ) 


146 


தின கவிதை 


3262. மணமலி பூநிறை புயகும ரேசா பொன் 

மலைநிகர் தோகையின் - மலைநாதா ! 
குணதிசை மேலுதி யிளவெயில் போலொளி 

குலவிய மேனியின் - அமரேசா ! 
கணமதி லேயடி யவர்வினை தூளிடு 

கதிர்வடி வேலவா ! - அருளாயோ ? 
பணவர வேறிய சடைமுடி நாயகர் 

பரமர்தன் ஆசையின் - மகவேளே ! 
3263. ஓதிய மறைபயில் வாயினர் மணமலி 

ஓர்மறை யயன்மகிழ்- முருகோனே ! 
சாதியி லுயர்குற வேடமி னாளொடு 

தான்மகிழ் வாயணை- புயநாதா ! 
வாதினில் உயர்தரு சூருடல் கிழிபட 

மாவயில் ஏவிய- செயவீரா ! 
மேதினி புகழ்வரு தோகையின் மலைவளர் 

மேன்மைகொள் குருபர - முருகோனே ! 
3264. நடமாடிய மயிலேறிய நறுமாலிகை - யணிவோய் . 

படராவணி சடைநாயகர் பரமேசுரர் - புதல்வா ! 
அடமேபுரி வசுரோனுடல் அடலேபுரி - அயிலா! 

தடமாமுடி நிறைசோலைகள் தழைதோகையின் - மலையா ! 
3265. எனதுடைய நோய்கள் தீரிட 

எழின்மயிலில் ஏறி நாயன்முன் - வருவாயே . 
மனதிலுள மாசு தீரிட 

மகிமைதனை . யேசெய் வாய்குக ! -- குமரேசா ! 
வனசமல ரான சீர்பத ! 

மருவுலவு நீப மாலிகை - புனைமார்பா ! 
கனகமலை யான சோலைகள் 

கமழ்சிகியின் மேரி னாயக ! - அருளாயோ?. 
3266. கால தூதர்கள் வருமுனே . 

கால்கை மேலது குளிர்முனே - வருவாயே . 
சால மேபுரி விழிமினார் 

சாடை யால்வரு மயலையே - தவிர்வாயே . 


3262 . குண திசை - கிழக்குத் திக்கு . உதி இள வெயில் - தோன்றுகின்ற 
இள ஞாயிறு . பண அரவு படத்துடன் கூடிய பாம்பு . 


தின கவிதை 


147 


, 


- 


கோல மேமிகு குறமினாள் 

கூட வேபொழி லதனிலே - மயலாவாய் . 
பால னான்எனை வளர்கவே 

பார்வை யேபுரி சிகியின்மா - மலைநாதா ! 
3267. அனமென்நடை பழகியகிளி 

அழகியகுற- மகள்தோளா ! 
மனதுடதுய ரதுவிலகிட 

வருவை பொன்மயில் - மிசையேதான் . 
சினவரவணி சடைமுடியவர் 

திருவுமையவள்- தருபாலா ! 
கனக்கிரியை நிகர்சிகிமலை 

கருணைகள்மிகு - குகநாதா ! 
3268. வந்த நோய்தவிர் வண்டு லாவிய - மலர்நீபா ! 

சந்த நாவல ! சந்திர வானன ! - முருகோனே ! 
அந்த மாகிய அண்டர் வானவர்- பணிதாளா ! 

தொந்த மாகிய துங்க மாமயில் - மலைநாதா ! 
3269 . ஆடிய மயிலா ! 

ஆரண முடிவே ! - அருளாயோ ? 
நாடிய படியே நாரணன் மருகா ! - கிருபைதாராய் . 
பாடிய புலவா ! பார்வதி துணையா! - அமரேசா ! 

கூடிய பொழில்சேர் கோதறு சிகிமா - மலைநாதா ! 
3270. சானகி மடந்தை மேவு 

தாரது புனைந்த மாயன் -- மருகோனே ! 
வானவர் மகிழ்ந்து தேடும் 

வாசனை நிறைந்த பாத ! - எனையாளாய் . 
கானக மடந்தை மேவு 

காரண | கனிந்து வேண - தருளாயோ ? 
தேனலர் அணிந்த மார்ப ! 

சீர்சிறை செகண்டி மேரில் - வருதேவே ! 
3271. நடனம் ஆடிய மயிலா ! 

நறிய நீபமென் மலர்மா - லிகைமார்பா ! 
குடம தாகிய முலையாள் 

குறமி னாள் புணர் புயவா ! -- எனையாளாய் . 
கடநல் யானையின் முகனார் 

கருணை யாகிய துணையா! - அமரேசா ! 
தடமு லாவிய பொழில்சேர் 

தகுசி காமலை தனிலே - வருதேவே ! 


148 

தின கவிதை 
3272. எனது துயர் தீர எழில் கொள்மயி லேறி - வருவாயே . 

கனகமய மான கயிலைநிகர் தோகை -- மலைநாதா ! 
அனநடையின் மாத ரவர்கள் மயலாலே - மெலிவேனோ ? 

புனமயிலி மேவு புயசயில வேண - தருளாயோ? 
3273. வடித்தரச மொழியார் மயக்குவிழி மயலால் - மெலிவேனோ? 

துடிக்குமொரு தீர ! துரைக்குமர குருவே ! - அடியார்பால் 
மிடிப்புலியை யடுவாய் விரைக்கமல அயனார் - பணிபாதா ! 
கடிப்பொழில்கள் நிறைசீர் கமழ்ச்சிகியின் மலைமேல் 

வருதேவே ! 
3274. உனைவிட வேறுகதி உலகினில் யாவரது - அறியார்போல் 

எனைநினை யாதுவருளினி அருள் அருளாதது - எதனாலோ ? 
புனைமண நீபமலர் புரிநல மாலைபுனை - புயநாதா ! 

கனைகடல் சூழுமுயர் கமழ்சிகி மேரிலுறை - குகவேளே ! 
3275. தாதவிழு நீப மாலை 

தானணியு மார்ப வேண- தருளாயோ ? 
மாதரசி யான தேவி 

வானரசன் மாது மேவு - புய நாதா ! 
சீதமதி சூடும் வேணி 

தேவரருள் பால ! தோகை - மயிலாளா ! 
வாதடரு சோலை சூழும் 

வாகைமிகு தோகை மேரில் - வருதேவே ! 
3276. துயரான் மெலிந்து விடுவெனை இன்று 

சுபமாக வந்து - அருளாயோ ? 
கயறாவு கின்ற தெனவே யிரண்டு 

கணினார் செயுந்தொ - ழிலினாலே 
மயலான் மயங்கி அழியாம லுந்தன் 

மலரான பாதம் - அருளாயோ ? 
செயலான பைம்பொ ழில்கடாவு கின்ற 

திருவார் செகண்டி -- மலை நாதா ! 
3277. மனத்தில்வரு நோயை வருத்தியக லோட - அருள்வாயே . 

சினத்தசுரன் மார்பு திறக்கவயி லேவி - யடுசூரா ! 
தனத்தியர்கள் ஆசை தனக்கு வெளி தாதல் - தவிராயோ ? 

இனத்தின்மணி சேரும் எழிற்சிகியின் மேரில் - வருதேவே ! 
3278. மாய மேபுரி ரூப மாகிய 

மாத ரால்வரு - மயலாலே 
நோய தாய்விழு மோச நீதவிர் 

நூறு வேள்வியன்-- மருகோனே ! 
3278. நூறுவேள்வியன் - இந்திரன் . 


தின கவிதை 


14 ) 


காய நோய்தவிர் தோகை யாமவர் 

காத லா ! குக - குமரேசா ! 
தேய மேபணி பாத ! நாயக ! 

சீர்சி காமலை - வருதேவே ! 
3279. மடமயி லான சாயல் 

மகளிர்கள் ஆசை நோயை - அடுவாயே . 
படவர வேறு வேணி 

பரமர்த னாசை யான - மகவேளே ! 
தடவன மாது மேவு 

தயவுள தேவ ! வேண- தருளாயோ ? 
வடவரை யான தோகை 

மலைமிசை வாழு நாத ! -அமரேசா ! 
3280. வாதுபுரி யசுரர் மாயவயி லேவு - செய்வீரா ! 

கோதுகிளி யான கூர் நயன மாது - தருபாலா ! 
மாதுகுற மானை மாலினொடு மேவு - புயலோலா ! 

மோதுபொழில் சூழு மூதுசிகி மேரில் - வருதேவே ! 
3281. ஆடியமயில் வாகனா! 

யான்மகழிட வேயினாள் - அருளாயோ ? 
நாடியபடி யேசெய்வாய் 

நாரணன்மரு கேசனே! - கிருபைதாராய் . 
பாடிய புல வாகுகா ! 

பாதகவினை தீரவே - அருளாயோ ? 
கூடியபொழில் சூழுமோர் 

கோதறுசிகி மேரினில் - வருதேவே ! 
3282. நெஞ்ச நோய்தவிர் நின்பொன் மாமயில் - தனில்வாராய் . 

வஞ்ச னாகிய வம்பின் மாவுடல் - அடுவேலா ! 
கஞ்ச னாயகர் கண்டு மேபணி- புரிதாளா ! 

தஞ்சம் வேறிலை தண்சி காமலை - முருகோனே ! 
3283. படவ ராவணி பரமர் ஆசையின் - மகவேளே ! 

நடன மேபுரி நலமு லாவிய - மயிலாளா ! 
அடம தேபுரி அசுர னாவியை - அடுவேலா ! 

தடம தாகிய தழைசி காமலை - முருகோனே ! 
3284. உனசரண மீது யனுதினமும் நாயன் 

உறுதி மறவாத - படியாளாய். 
மனதில்வரு நோயை அகலிடவும் நெஞ்சம் 

மகிழிடவும் வேணது - அருளாயோ? 


150 


தின கவிதை 


தினகரனை நேர ஒளிருவடி வான 

செயவடிவின் வேல 1 - அருளாயோ ? 
கனககிரி யான சிகிமலையில் வாச ! 

கருணையுள தேவ ! -- முருகோனே ! 
3285 , மடவார்மயல் தனிலானுடல் 

மடியாதருள் - புரிவாயே . 
உடனோய்தனை யணுகாதினி 

உடனேயருள்- புரிவாயே . 
நடமாடிய மயில்ஏறிமுன் 

நலமேதர - வருவாயே . 
தடமாமுடி நிறைதோகையின் 

தகுமாமலை- முருகோனே ! 
3286. அற்புத மலரில் குலவிய 

அச்சு தன்மனை - மருகோனே ! 
பொற்புயர் கனமைக் குழன்மயில் 

புற்றர வல்குல் -மடமானாள் 
சொற்கிளி குறநற் கொடிபுணர். 

சொக்கு யர்புய ! - முருகோனே ! 
சற்குண அடியற் கருள்குக ! 

தத்திய மயின்மலை - வாழ்வோனே ! 
3287. தத்திவிளை யாடிய சத்திமயி லேறிய - குகநாதா ! 

அத்திமுக நாயகர் அற்புதம தாகிய - துணையாளா ! 
பத்தியுட னேயணி பத்தனெனை யாதரி - முருகோனே ! 

சித்திபெறு தோகையின் சித்ரமலை மேவிய குகநாதா ! 
3288. கட்டி யமல ருற்றி டுகுழல் 

கட்ட ழகுள் - குறமானாள் 
கிட்டி யமயல் பெற்றி டுகுக ! 

கெக்க லிமயில் - அமரேசா ! 
மட்டி கள் அவுணற்க யில்விடு 

மற்பு யகுக ! - குமரேசா ! 
மெட்டி சையுற நற்சி கிமலை 

மெய்க்கு ருபர ! - முருகோனே ! 
3239. அடம்புரி சூரன் அழிந்திட வேலை - எயும்வீரா ! - 
நடம்புரி தோகை நலந்திகழ் சீர்கொள் 

- மயிலாளா ! 
மடந்திகழ் வேடர் மகிழ்ந்திடு மாது- புணர்தோளா ! 
தடந்திகழ் தோகை தகுஞ்சிகி மேரில் - வருதேவே ! - 


தின கவிதை 

151 
3290. வித்தை தனை யருள்வாய் மெய்ச்சிகி மலைமேல் - வருதேவே ! 

கத்தையுள சடையார் கட்டழகி யுமைமா - னருள்பாலா ! 
பத்தர்பணி சரணா பத்மதள வதனா! - எனையாளாய் . 

தத்திநடை பயில்சீர் தக்குசிகி மயிலா1-- குகநாதா ! 
3291. சமராடிய அசுரோனுடல் தலையேயிரு - பிளவாய் 

அமரோர்மகிழ் படவேமுனம் அயிலேவிய - திறலாய் ! 
நமனாரெனை யணுகாதிட நலமே அருள் - புரிவாய் . 

குமரா குரு பரனே உயர் குகனே !சிகி - மலையா ! 
8292. வடித்ததமிழ் பாட மகிழ்ச்சியுடன் வேண- தருளாயோ ? 

கடிக்கமல நாதா ! கருத்தமுகின் மேனி - பணிபாதா ! 
குடிக்குறவர் மாது குலத்துமய லாசை - முருகோனே ! 

நடிக்குமயி லாளா ! நலத்தசிகி மேரில் - வருதேவே ! 
3293. அடியவர்பணி சரணா ! 

அழகியசிறை மயிலா ! -- எனையாளாய் . 
குடிவளர்குற மயிலா ! 

குவிமுலைநிறை புயவா ! - அமரேசா ! 
முடிபுனையம ரர்களே 

முறைமுறைபணி குகனே ! - அருளாயோ ? 
கடிகமழ்பொழில் நிறைசீர் 

கனசிகிமலை தனில்வாழ் - குருநாதா ! 
3294. உனது பாதமதை 

உறுதியாகநினைவென்- முன்வாராய் . 
கனமி னாள் குறவர் 

கவினு மாது புணர்- புயலோலா ! 
வனச மாது தனை 

மருவு வேதனுட - குருநாதா ! 
கனக மானதொரு 

கனசி காமலையின் - முருகோனே ! 
3295. மற்புயவசு ரைப்படவயில் மைக்கொடுவிட- மெனவேதன் 

வெற்றிகொள்கம லக்கையினின் விட்டிடுகுரு - பரவேளே ! 
அற்புதமல ரிற்குலவிய அச்சுதன்மனை- மருகோனே ! 

பொற்கிரிநிகர் சித்திரமிகு பொற்சிகிமலை - முருகோனே ! 
3296. மத்தநிகர் முலையாள் 

மட்டுளகன குழலார் - மயலாலே 
சித்தமது அலைவாய்ச் 

சிக்கிடலது பழியா - மது தீராய் . 
8296. மத்தகம் என்ற சொல் மத்தம் என வந்துள்ளது . 


. 


152 

தின கவிதை 
தத்துநெறி முடிவே ! 

சத்தியையணி துரையே! - அருளாயோ ? 
முத்தர்கள்பணீ சரணா ! 

மொய்த்திடுபொழி னிறைதோ - கையின் மேரா ! 
3297. கட்டியமலர் உற்றிடு குழல் கட்டழகுள் - மடமானார் 

கிட்டியசர சத்தினல்மதி கெட்டழிபடல் - தவிராயோ ? 
சட்டியின்விர தத்தினிலருள் தற்பர ! குக ! - தருவாயே . 
விட்டினியொளிர் மட்டவிழ்பொழில் மெய்ச்சிகிமலை - வரு 

( தேவே ! 
3298. அரியமறை தேட அரியயிரு பாத ! - எனையாளாய் . 

கரியநிற மான கடவுள் மகிழ் வான- மருகோனே ! 
தரியலர்க ளான சவரியவு ணோர்கள் - குலகாலா ! 

பரியமுடி நீடு பழமையுள தோகை - மலைநாதா ! 
3299. அடியார்கள் மிடிதீர அருளாய் நல - முதவாய் . 

கடியான மலர்நீப கமழ்மாலை - யணிவாய் ! 
அடிவான மடவார்கள் மயறீர- வருவாய் . 

கடியான பொழில்சேரு குளிர்தோகை - மலையாய் ! 
3300. அடம்புரி சூரன் அருவரை மார்ப - னை நேராய் 

மடங்கிட வேலை மண்டிட ஏவு - செய்வீரா ! 
கடம்பமர் மார்ப ! கனிந்திடு வேண- தருளாயோ ? 

தடம்பொழில் சேரு சகம்புகழ் தோகை - மலைநாதா ! 
3301. வஞ்ச நெஞ்சனை மண்டி வந்திடு - அசுரோன்மேல் 

நெஞ்ச மிஞ்சிட நின்று வென்றிடு - அயிலாளா ! 
கஞ்ச னஞ்சிறை கன்றி யன்றிடு - முருகோனே ! 

தஞ்சம் வந்தருள் தங்க மென்செறு - சிகிமேரா ! 
3302. நடனமயில் வாகனா ! நலமுதவி யேசெய்வாய் அமரேசா ! 

மடமயிலி வேடமான் மருவுபுய நாதனே ! - கிருபைதாராய் . 
துடரும்வினை நோயெலாந் துகளுபட வேசெய்வாய் - கும 

[ ரேசா ! 
தடமுலவு 

சோலைகள் தடங்களுடை சிகியில் வாழ்-குருநாதா ! 
3303. குயிலா கியமொழி மாதர்கள் குவிமாமுலை - மயலாலே 

ஒயிலா கியநடை போகிட ஒளியோடிட - அலைவேனோ ? 
மயிலா கியபரி மேல்வரு மருமாலிகை - புனைமார்பா ! 
வெயிலா கியமுடி மேவிய விரைசேர்சிகி- மலைநாதா ! 


தின கவிதை 


153 


3304. தத்தை நிகர்மொழியாள் 

சற்குண குறமினாள்- புணர்தோளா ! 
வித்தை தனையருள்வாய் . 

விரத்தி யுளசிகிமா - மலைநாதா ! 
கொத்தை யுள மலராங் 

கொட்டு மதுமலர் நீப - மென்மார்பா ! 
சித்தை யுௗகுருவே ! 

சித்திர மயிலுடையா - அருளாயோ ? 
3305. அடங்காத சூரன் அழிந்தோட வேலை - எயும்வீரா ! 

நடந்தாவு தோகை நலஞ்சேர்சி காநன் - மலைநாதா ! 
படஞ்சேர ராவின் படர்ந்தேறு வேணி- தருபாலா ! 

மடஞ்சேரும் வேடர் மணஞ்சேரு மாது - புணர்தேவே ! 
3306. மருவி ளங்கிய இதழ்து லங்கிய 

வனச மண்டப - மடமானாள் 
அருமை தங்கிய எதிரில் வந்திடு 

அசுரர் சங்கரர்- மருகோனே ! 
செருவி ளங்கிய யசுரை வென்றிடு 

திறவி ளங்கிய - அயிலாளா ! 
தருவி ளங்கிய முடியி லங்கிய 

தழைசெ கண்டியின் - மலை நாதா ! 
3307. வந்து வரந்தருவாய் வண்டுளர்பே- மென்மார்பா ! 

செந்து வரஞ்சிதவாய் செங்கம லக்கிளியாள் - மருகேசா ! 
பந்து நிகர்ந்திடுசீர் பண்புயர் கொங்கைமினார் - மயல்தீராய் . 

நந்து தவழ்ந்திடுசீர் நன்றுள குன்றையின்மா - மலையாளா ! 
3308. எனது துயர்தீர எளிய னிடவேண- தருளாயோ ? 

மனதில் வருநோயை மடிய வரம்யாவு - முதவாயோ ? 
வனச மலர்மாது மருவு புயநாதர்- மருகோனே ! 

கனக மலைநேருங் கமழ்சி கியின்மேரில் - வருதேவே ! 
3309. தத்திய மயிற்றினம் வருசற் குருபர ! -- குமரேசா ! 

பத்தியி னன்பொடு பணிபத மென்மலர் -- நிகர்பாதா ! 
நத்தொரு கரங்கொளு மவனட் புயர் நல்- மருகோனே ! 
அத்தியின் முகனுக் கிளைய அற்புதமிகு - சிகிமேரா ! 


8309. நத்து சங்கு . 


154 


தின கவிதை 


3310. கடமத வாரணனார் 

கருணைகொள் சீர் துணைவா! -எனையாளாய் . 
அடமிகு சூருடனே 

அழகிய வேல்தொடுவாய் - அமரேசா ! 
மடமா லாகியதோர் 

மடவர ராசையதே - அகற்றாயோ ? 
தடமிகு சோலைகள்சூழ் 

தழைசிகி மாமலைமேல் - வருதேவே ! 
3311. மனநோய் தவிராய் மயிலே றியவா ! - குகநாதா ! 

அனமா நடையாள் அழகா கியவே - டமினாதா ! 
சினமா கியசூர் திறமே கெடவேல்1- விடுசூரா ! 

வனமே வியசீர் வளர்தோ கையின்மா - மலை நாதா ! 
3312. அடம்புரி சூரை அடங்கிட வேசெய் - அமரேசா ! 

கடம்புரை சீர்கொள் கமழ்ந்திடு மார்பின் - குறமானாள் 
மடங்கொளும் வேட மடந்தையை மேவு - குகநாதா ! 

நடம்புரி தோகை நலந்திகழ் மேரில் - வருதேவே ! 
3313 . ஆதரவு புரிவாய் ஆறுமுக வடிவே ! - கிருபைதாராய் . 

மாதயவி னுடனே மாமயிலி லேறி - வருவாயே . 
சூதமரு முலையாள் தோகைகுற மயிலாள் - புணர்தோளா ! 

சீதமதி தவழ்சீர் சேர்சிகியின் மலைமேல் - வருதேவே ! 
3314. கறைக்கண் டர்தரு கனக்குஞ் சிறைமயின் - முருகோனே ! 

நறைச்செங் கமல நலக்குங் குமமுலை - மினாளாள் 
நிறைச்செங் கனியி னிறத்தின் கொடியின்- மருகோனே ! 

இறைக்கும் பொழில்நல் லெழிற்குன் றையின்- மலைநாதா ! 
3315. ஆடியமயில் வாகனா! ஆதரவினி நீசெய்வா - யமரேசா ! 
நாடியபடி யேசெய்வாய் நாரணன்மரு கேசனே ? - அருளா 

[ யோ ? 
பாடிய புல வாகுகா ! பான்மதிவத னாகிருபா - னிதிநாதா ! 

சூடியபொழில் சூழவே தூநலம்வளர் தோகைமா- மலைநாதா! 
3316. அரவணி சடையார் அழகிய புதல்வா ! - அருளாயோ ,? 

திரமிகு அசுரோன் தெறிபட அயிலே - வியசூரா ! 
கரதல கமலா ! கருணையி னுடனே - வருவாயே . 
வரமருள் குகனே ! மயின்மலை மிசைவா - ழமரேசா !. 


8310. அசற்றாயோ - நீக்கமாட்டாயோ . 
8316. கரதல கமலா - கையாகிய தாமரையினை உடையவனே . 


1 


தின கவிதை 


155 


T 


3317. ஆவி போகு முனமே 

ஆசை தீர வாமே - புரிவாயே . 
கூவி யாடு மயிலா ! 

கூர தான வயிலா !-அருளாயோ ? 
பாவி யான எளியேன் 

பார நோயை யினிநீ- தவிராயோ ? 
தாவி நீடு பொழில்சேர் 

சார னீடு சிகிமா - மலைநாதா ! 
3318. வடிவி லழகிய 

மயிலி குறமகள் -- புணர்தோளா ! 
அடிய னெனையினி 

அடிமை கொளமனம்- நினைவாயோ ? 
கொடிய வசுரர்கள் 

குலம தழிபட் - விடுவேலா ! 
மிடியை யடுகுக ! 

விரைசெய் சிகிமலை - முருகோனே ! 
3319. பரமேச ரருள்பால பணியேசெய் - எனையாளாய் . 

உரமான வசுரோனை யுடல்கீறு - அயிலாளா ! 
வரநாத ! நடமாடு மயில்ஏறு - குகநாதா ! 

பிரகாச மிகுதோகைப் பெருமேரு - வருவாயே . 
3320. எனது தீவினை யதனை நீதவிர் 

எளிய னாசையை - அருளாயோ ? 
மனது நோய்தவிர் அரக ராகுகா ! 

மயிலி லேறிய- குகநாதா ! 
சினமு லாவிய யசுர ரைவெலு 

திறமு லாவிய - அயிலாளா ! 
கனக மாமலை நிகர தாகிய 

கனசி காமலை - முருகோனே ! 
3321 , சகத்தோர்பணி தமிழ்ப்பாவல ! - அருளாயோ ? 

மகத்தேமிகு வானோர்பணி- புரிதாளா ! 
சுகத்தேவிளை சுபக்கானமின்- அணைதோளா ! 

இகத்தேயருள் பொழிற்சீர்சிகி- மலைநாதா ! 
3322. வாரி முடித்த குழலார் 

வானை நிகர்த்த விழியார் - மயலாலே 
போரில் இளைத்த சகலர் 

போல இருத்த னலமோ? - அறியாயோ ? 
3322. சகலர் - பலவகை மக்கள் 


156 


தின கவிதை 


தாரின் மிகுத்த புயவா ! 

சாமி யெனக்கு வரமே - அருள்வாயே. 
மாரி தழைத்த பொழில்சேர் 

வாழ்வு படைத்த சிகிமா - மலைநாதா ! 
3323. அடுத்த வடியார்கள் அழிக்கு மிடிதீர - அருளாயோ ? 

எடுத்த படைவீழ இனிக்கொ டியசூரை- யடுவேலா ! 
தொடுத்த மலர்நீப ! துரைக்கு மரநாத ! - எனையாளாய் . 

தடுத்து எனையாள்வை தழைத்தசிகிமேரில் - வருதேவே ! 
3324. சரச மிஞ்சிய தரும டந்தையை - யணைதோளா ! 

அரவ ணிந்திடு அரன்ம கிழ்ந்தருள் - புதல்வோனே ! 
வரம கிழ்ந்தருள் மயிலி லன்பொடு- வருவாயே . 

திரவி யங்கொளு சிகியி லங்கிய - மலைநாதா ! 
3325. எதிர்வரு சூர னிடம் அமர்செய் சூர ! -- அருளாயோ ? 

மதியை யணிவேணி மன துடைய வாசை - மகவேளே ! 
கதியுலவு தோகை கனமயிலி லேறு- முருகோனே ! 

துதியுலவு தோகை சுபமலையின் வாழ்வாய் ! - அருளாயோ ? 
3326. வருசூருடல் மடிவாய்லிட- அடுவேலா ! 

கருவேநிறை தன நாயகி - புணர்தோளா ! 
குருநாயக குகநாயக ! - எனையாளாய் .. 

திருவேநிறை சிகிமாமலை- முருகோனே ! 
3327. சூரை வதைத்த வேலவா ! 

தோகை தரித்த நாயக ! - அருளாயோ ? 
வேரை யறுத்த நோய்தனை 

மீள அடிப்பை தோகையின் - மயிலாளா ! 
தாரை முடித்த மார்பனே ! 

தாவில் வெற்றி வேலவ ! - குகநாதா ! 
சீரை மிகுத்த தோகையின் 

தேமலை யிற்கு லாவிய - முருகோனே ! 
3328. அடியாருட வினைதீரிட அருளேபுரி - குகநாதா ! 

கொடிதாகிய வசுரோனுடல் குறையேபுரி - அயிலாளா ! 
துடிபோலிடை அயில்போன்விழி துரைநாயகி - புணர்தோ 


( ளா ! 


கடியார்பொழி னிறைதோகையின் கனமாமலை - முருகோனே ! 


2 | 


3323. அடியார்கள் அழிக்கும் - அடியார்களை அழிக்கும் . 


தின கவிதை 

157 
8329. பந்தவினை தீராய் ! பண்குலவு வாயா ! - எனையாளாய் . 

கந்தகுரு நாதா ! கஞ்சநிகர் தாளா !-அருளாயோ ? 
வந்தவினை தீராய் வண்சிகியின் மேலாம் - முருகோனே ! 

சந்தமிகு சீரார் தண்சிகியின் மேரா ! - அருளாயோ ? 
3330. கடம்பணியு மார்பா ! கனிந்ததமிழ் வாயா! - அருளாயோ ? 

நடம்புரியும் நாதா ! நறுந்துளப மாயோன்- மருகோனே ! 
உடம்பமரு மூழால் உவந்ததுயர் தீராய்- முருகோனே ! 

தடம்பரவு கானார் தகுந்த சிகிமேரா ! -எனையாளாய் . 
3331. தானவர்குல காலா ! தாமரைநிகர் தாளா ! - அருளாயோ ? 

வானவர்முனி வோரே மாலுடனித மேதான் - பணிபாதா ! 
தேனலரணி மார்பா ! சீதை தன்மய லானோர் - மருகோனே ! 

கூனல்மதி யார்கா கூடியசிகி மேரா !-எனையாளாய் . 
3332. எதிர்த்து வந்தொரு போர்புரி சூருட 

விரட்டி கொண்டிட வேயயி லேவிய- செயவீரா ! 
மதிக்க நைந்திடு வானன மாதர்கள் 

மருட்டு கின்றிடு மாமய லாலினி- மெலிவேனோ? 
கொதித்த செந்தழல் போலுமென் நோய்களைக் 

குறைத்தழித்திடத் தோகையி லேவினாள்- வருவாயே . 
விதிக்கு முன் சிறை தானிடு நாயக ! 

விரைப்ப சும்பொழில் சூழ்சிகி மாமலை- முருகோனே ! 
3333 , மடமயி லான தேவி 

வனமக ளான மாது - புணர்தோளா ! 
நடமிடு தோகை யேறு 

நளினம தான பாதம் - அருளாயோ ? 
உடல்படு நோயை யோட 

உடனருள் செய்க வேல ! - குகநாதா ! 
வடவரை யான தோகை 

மலைதனில் வாழு நாத !-அருளாயோ ? 
3334. கறையாகிய மிடறாரருள் கருணாநிதி - அருளாயோ ? 

இறையேபுகழ் சரணாகுக மயிலாகிய பரியாளா ! 
குறையாகிய இடைநாயகி குறமானோடு - புணர்தோளா ! 

சிறையாகிய கனமேமிகு சிகிமேரினில் - வருதேவே ! 
3335. எனது தீவினை இதனை நீயழித் - திடுவாயே . 

மனது நோய்தனை மடிய வேணது - புரிவாயே . 
சினவ ராவணி சிவன் தன் பாலக ! - முருகோனே ! 
கனக மாமலை கனசி காமலை - வருதேவே ! 
3331. கூனல்மதி . 

கூனல்மதி.- வளைந்த நல்ல சந்திரன் .. 
3334- குறையாகிய இடை - சிறுத்த இடை . 


158 


தின் கவிதை 


3338. வந்தபிணி தீர வந்துவரம் நீசெய்- அமரேசா ! 

கந்தமிகு நீப ! கஞ்சமல ரான- இருதாளா ! 
அந்தமிகு தோகை அங்கிரியில் வாச 1 - எனையாளாய் . 

சந்தமிகு பாடல் தந்து இனி யாளாய் - முருகோனே ! 
3337. எனது நோய்தனை இனிய நாளிதை - விலகாயோ ? 

அனம தாகிய அழகின் மாநடை - மடமானாள் 
தனது நாயக ! தகுசி காமலை - முருகோனே ! 

வனச மாமலர் மயிலி யாளுட- மருகோனே ! 
3338. ஒருத்தர் துணை யேது உனதுபத சேவை - அருளாயோ ? 

மருவுலவு நீப மலரை அணி மார்ப ! -- முருகோனே ! 
திருமகளு லாவு திறல்விறலி னாசை - மருகோனே ! 

தருவுலவு தோகை தகுமலையின் வாச - அமரேசா ! - 
3339. வஞ்ச னாகிய சூரனே 

மண்டி போரொடு சாகவே- அடுவேலா ! 
கஞ்ச மாகிய பாதனே ! 

கந்தனே ! கிருபை நீ செய்வாய் - அமரேசா ! 
தஞ்சம் வேறிலை ஆளயா 

தந்தி யானனர் காதலா - கியதோளா ! 
மஞ்ச தேபடி சோலைசூழ் 

வண்சி காமலை வேலனே ! - அருளாயோ ? 
3340. தீவினை யால்வரு நோய்த்னை யேதவிர் 

சேவல தாகிய- துசநாதா ! 
பாவிக ளாய்வரு வோரிட மேசெலல் 

பாவம யா அதை - விலகாயோ ? 
நாவினி லேவெகு பாடல்க ளேயருள் : 

நாரண னாருட - மருகேசா ! 
தாவிய தோகையின் மாமயி லாவருள் 

சாரல்கொள் தோகையின் - மலைநாதா ! 
3341. வருவாயொரு மயின்மீதினின் -- முருகோனே ! 

தருவாய்வெகு தயவாய்நலம் - உதவாயோ ? 
முருகா ! குரு முனிவோர்பணி - இருதாளா ! 
தருவேநிறை தழைதோகையின் - மலைநாதா ! 


1 


3340- சேவலதாகிய திச நாதா - சேவல் அமைந்த கொடியை உடைய 
நாதனே . 


தின விதை 

159 
3342. மதிசூடிய சடைநாயகர் மகிழ்பாலக ! - முருகோனே ! 

கதியாகிய மயிலேறிய கருணாநிதி ! - அருளாயோ ? 
விதிமால்பணி சரணாகுக 1 விரைநீபமென் - மணிமார்பா ! 

நதிசூழ்தரு சிகிமாமலை நகுவேலவ ! - முருகோனே ! 
3343. வாதுபுரி சூரன் மாயவயி லேவு - செயவீரா ! 

சூதுநிக ரான தூயதன வேடர் - மகள்தோளா ! 
சீதமதி வேணி தேவரருள் பால ! - அருள்தாராய் . 

மோது பொழில் சூழும் மூதுசிகி மேரில் - வருதேவே ! 
3344. தானவர்குல காலா ! 

தாரணிபுய நாதா ! - எனையாளாய் ! 
வானவர்பணி பாதா ! 

மாமயின்முரு கேசா! - அருளாயோ ? 
கானகமயில் தோளா ! 

காரணகுரு நாதா ! -அமரேசா ! 
தேனலர்பொழி லேசேர் 

சிகிமாமலை மீதே - வருதேவே ! 
3345. அந்திமதி சூடும் 

அண்டர்பணி நாதர்- அருள் பாலா ! 
உந்திவரு நோயை 

உண்டுவிட வேநல் - லவிழ்தமேதா . 
மந்திவளர் கான 

மண்டுசிகி மேரில் - வருதேவே ! 
சந்திரமுக வேடர் 
தங்கொடியை மேவு 

- புயவேளே ! 
3346. அடியர்பணி சரணா! 

அழகுமயின் மிசையே - வருவாயே. 
கடிகமழு மலர்மான் 

கருணையுள துளவர்- மருகேசா ! 
துடியைநிகர் இடையாள் 

துரைமகளை யணைவாய் - அமரேசா ! 
முடியுலவு பொழில்சேர் 

முதுசிகியின் மலையா ! - அருள்வாயே . 


3345. அவிழ்தம் - மருந்து . 


3346. துளவர் - துளசிநாதராகிய திருமால் , 


100 


தின கவிதை 


- . 


3347. நடிக்கு மாமயிலா ! 

நலத்தை நீயருள்வாய் - அமரேசா ! 
கடிக்கும் அராவணிவோர் 

கருதர னார் துணையா - ளருள்பாலா ! 
துடிக்கு நேரிடையாள் 

துணைப்பெண் ணாள் தனையே - அணைதோளா ! 
முடிச்சி காமலையாய் 

முளைத்ததீ வினைதீராய் - முருகோனே ! 
3348. படவர வல்கு லார்கணை விழியார் 

படுமயல் அதனால் - மெலிவேனோ ? 
தடவரை மயில் போல் தினைவனம் வருமான் 

தனைவனம் அதிலே புணர்தோளா ! 
அடமிகு வசுரோன் வருபடை யுடனே 

அழிபட வயிலே - வியசூரா ! 
நடமிடு மயிலாய் அடியன் முன் வருவாய் . 

நலங்கள் மிகுசிகா- மலைநாதா ! 
3349. அன நடையின் மாது அழகுதிகழ் வேடர்- மகள்தோளா | 

மனமலர் மாது மருவுமுகின் மேனி - மருகோனே ! 
மனதில்வரு நோயை மடியவரு ணீசெய் - அமரேசா ! 

இனமணிகள் சேரு மெயில்உலவு தோகை - மலைநாதா ! 
3350. நோவி னாலையே மேனி வாடியே 

நோக லாகுமோ? - குகநாதா ! 
கூவு தோகைசேர் ஆடு தோகையர் 

கோல மேனியா !-எனையாளாய் , 
காவு லாவிய வாழ்வே | மாதினாள் 

காச லாகவே - புணர்தோளா ! 
பூவு லாவுசீர் சோலை சூழுமோர் 

பூவுலாவுதோ - கையின்மேரா ! 
3351. அதிக மயலாக முனிவர் முதலோர்கள் 

அமரர் முதலோர்கள்- பணிபாதா ! 
கதியு லவுதோகை மிகும யிலிலேறிக் 

கருணை யுடன் நாளும் - வருவாயே . 
மதியை யணிவேணி 

தருகு நலமாகும் 
வடிவு மிகுவேலா ! -எனையாளாய் . 
துதியு லவுபாத ! கொந்து லவுசீர்கொள் 

சுபமு லவுதோகை - மலைநாதா ! 
3350. நோவினாலையே - துன்பத்தினால் ஐயனே . 


தின கவிதை 

161 
3352. அடம்புரி வோர்க ளிடந்தய வாக 

அமர்ந்திடல் ஞாய - மிலைதேவே ! 
கடம்பெனும் மாலை யணிந்திடு மார்ப ! 

கனிந்தருள் யாவும் - உதவாயோ ? 
நடம்புரி தோகை யெனும்பரி யேறி 

நலந்தர நாய - னிடம் வாராய் . 
தடந்திகழ் சோலை நிறைந்திடு தோகை 

தகுங்கிரி நாத ! - எனையாளாய் . 
3353. பொருது சூருடல் புளவ தாகிட - விடுவேலா ! 

மருவு லாவிய வனச நாயகி- இணை நாதர் 
மருக ! நாயக ! முதிய நான்மறை - பணிதாளா ! 

தருவு லாவிய தகுசி காமலை - முருகோனே ! 
3354. கனக தண்டை கலக லென்ன- வருவாயே . 

மனது கந்து வரமி னஞ்செய் - அமரேசா ! 
எனது துன்பம் திரிய நன்று - உதவாயே . 

வனச மங்கை வளர்செ கண்டி - மலைநாதா ! 
3355. குபிலாகிய மொழிமாதர்கள் குவிமாமுலை - மயலாலே 

ஒயிலாயலை கிறநோய்தவிர் உமைபாகர் தன் - மகவேளே ! 
மயிலேறிய குக ! நாயக 1 மகிபா !கிருபை - புரிவாயே . 
செயிலார்வனை பொழிலூர்வளர் செறிதோகையின்- மலை 

[நாதா ! 
3356. வானவர் பணிசெய் பாத ! 

வாசமெ னீப மாலை- புனைமார்பா ! 
கானக மாது மேவு 

காரண 1 தேவ தேவ ! -- எனையாளாய் . 
சானகி மாது மேவு 

தார்புனை மாய னார்தன் - மருகோனே ! 
தேனலர் சோலை சூழு 

சீர்சிகி மேரில் வாச ! - முருகோனே ! 
3357. வனசமலர் மாது மருவுபுய மாயன் - மருகோனே ! 

கனமுலவு தேவி தழுவுபர மேசர் - அருள்பாலா ! 
எனதுபிணி தீர எளியனிட மாக - வருவாயே . 

கனகமலை யான கமழ்சிகியின் மேரில்- வருதேவே ! 
3358. சானகி மணாளனார் தார்புனைபேர் மாயனார் - மருகோனே ! 

வானவர்கள் யாவுமே மாலினொடு நாளுமே - பணிதாளா ! 
கானகமின் மாதினாள் காதலொடு மேவியே - புணர்தோளா ! 
தேனலர்கொள் சோலைசூழ் சீர்சிகியின் மேரில்வாழ் - குக 

[நாதா ! 
[11 ) 


8 


162 

தின கவிதை 
8359. அரிய மறைபுகழ் அழகு திகழயில் - முருகோனே ! 

தரிய லர்கள்பணி சரவணகுமா ! - குகநாதா ! 
கரிய நிறவுடல் கருணை விறலுட - மருகோனே ! 

பரிவி னொடுவருள் பரிய சிகிமலை- வருதேவே ! 
3360. வேறு துணையேது ? ஆத ரவுஏது ? 

வேறு முகமாதல் - தகுமோதான் . 
கூறு அயிலாள ! முனாக வருசூரன் 

கூறு படஏவும் - செயவீரா ! 
ஆறு முகராத ! தோகை மயிலாள ! 

யான்மகிழ வேண - தருளாயோ ? 
மீறு பொழில்சூழும் தோகை மலைமேவும் 

வேத குருநாத ! - எனையாளாய் . 
3361. வந்தவினை தீர வந்து வரம் வேண - தருளாயோ ? 

கந்தமல ரான கஞ்சமலர் மாது- மருகோனே ! 
எந்தனிட மாக இந்தவிசை தோகை - மிசைவாராய் . 

சந்தமிகு சோலை தங்குசிகி மேரில் -வருதேவே ! 
3362. ஏது தூய ரேது பிணி 

ஏதுமிடி ஏது அவ - திகள் தாமே 
மோதுபடை யோடும்வரு 

மூடனசு ரோனைவெலு - மயிலாளா ! 
கோதுகிளி யானமொழி 

கூறுமவள் வேடர்மகள்- புணர்தோளா ! 
தாதுலவு சோலைநிறை 

தாழ்வில்சிகி மேரில்வரு முருகோனே ! 
3363. பாடிய புலவா ! பான்மதி வதனா! -அருளாயோ ? 

நாடிய படியே நாரணர் மருகா ! - எனையாளாய் . 
ஆடிய மயிலா ! ஆர்புனை யானார் - அருள்பாலா ! 

மூடிய பொழிலே மோதிய சிகிமா - மலைநாதா ! 
3364. பொருது சூருடல் 

புனவ தாகிட- எயும் வேலா ! 
கருமை மேனியர் 

கருணை மாலுட - மருகோனே ! 
அருமை யாயென்முன் 

அழகு தோகையின் மிசைவராய் , 
திருகொள் சோலைகள் 

செழிசி காமலை - முருகோனே ! 


தின கவிதை 

183 
3365. வடிவி வேடுவர் மயிலி மேவிய - இருதோளா ! 

மடியு நோய்தவிர் வனச மாமலர் - இருதாளா ! 
அடியன் மீதினில் அருள்செ யாதது- எதனாலோ ? 

முடிகொள் சோலைகொள் முதிய தோகையின் -- மலைநாதா ! 
3366 , நடனமிடு மயிலா ! 

நளினமல ரிணையா- கியதோளா ! 
அடமதுசெ யசுரோன் 

அமரில்விழ அயிலே -- வியசூரா ! 
விடவரவு புனைவோர் 

விதுபுனையு மரனார் - அருள்பாலா ! 
தடமுடிகொள் பொழில்சேர் 

தகுசிகியின் மலைமேல் -- வருதேவே ! 
3367. அரவி னடித்த அழகிய வித்தன் - மருகேசா ! 

பரவடி யற்கும் பரிவொடு வெற்றி- புரிநாதா ! 
கரகம லத்த ! கதியடி யற்கு- அருள்தேவே ! 

வரமருள் முத்த ! மகிமை படைத்த - சிகிமேரா ! 
3369. நடிக்குமயி லேறி 

நலத்தருள நாயன் - முனம் வராய் . 
மிடிக்குள்மெலி யாது 

விருப்பமுடன் வேண- தருள்வாயே . 
கடிக்கமல மார்பு 

கருப்புநிற மாயன் - மருகோனே ! 
முடிச்சிகியின் மேரில் 

முருக்கலர்கொள் சோலை - மலைவாழ்வே ! 
3369. தாதவிழ் நீப மாலை 

தானணி மார்ப ! கோடி - அருளாயோ ? 
மாதர சான தேவி 

வானவர் தேவர் மாது - புணர்தோளா ! 
ஆதர வாக வேண 

ஆசைய தாக மேன்மை- தருவாயோ ? 
சீதமு லாவு சோலை 

சேர்சிகி மேரில் வாச ! - முருகோனே ! 
3370. சந்திர வதன மாதர் 

தங்கொடு மைய லின்கண்- மெலியாதே 
வந்தினி யருள்செய் தேவே ! 

வங்கண மயலி வேடர் - மகள் தோளா ! 


164 


தின கவிதை 


1 


தந்தியின் வதன ரானோர் 

தந்துணை முருக ! வேண- தருளாயோ ? 
செந்தியின் மலையின் வாச ! 

தென்சிகி மலைவி லாச ! -அமரேசா ! 
3371. சோதி மதியணி தூய சடைமுடி- யவர்பாலா ! 

தாதி லகியபொன் தாவு மலரணி - புயநாதா ! 
ஆதி முனிவர்கள் ஆவ லொடுபணி- இருதாளா ! 

மோதி விளைபொழில் மூடு சிகிமலை - முருகோனே ! 
3372. காதன் மிகுத்த வேடர் 

காரிகை யைகு லாவி - அணைதோளா ! 
மாதர் மயற்குள் வீழும் 

மாலை அகற்றி வேண - தருளாயோ ? 
சீத மதிப்பொன் வேணி 

தேவர் மகிழ்ச்சி யான - மகவேளே ! 
மாதவர் பத்தர் தேடு 

வாகுள நற்சி காமென் - மலைநாதா ! 
3373. மயக்கு கூர்விழி இருட்செய் சீர்குழன் 

மடப்பெணாருட - மயல்தீராய் . 
குயத்தின் யானையில் விழச்செ யாதுநல் 

குணத்தி லேவர - அருளாயோ ? 
செயத்தி னால் அவு ணருக்கு வேல்விடு 

திறக்கு கா ! குரு - பரவேளே ! 
வயற்கு ளே பயிர் விளைக்கு நாடுகள் 

வளப்ப மாகிய - சிகிமேரா ! 
3374. வருசூருடன் வருபோர்புரி - அயிலாளா ! 

முருகார்மலர் முடிவேடமின் - அணைதோளா ! 
அருமாமறை யவர்தேடிய - இருதாளா ! 

திருவேநிறை சிகிமாமலை - முருகோனே ! 
3375. மடமாதர் தருமாசை மயலான - வலையூடே 

படஞாய மிலைவேண பரஞானம்- அருள்வாயே . 
நடமாடு மயிலாளா ! நலம்யாவு- மருள்வாயே . 

வடமேரை நிகரான மயின்மேரின் - அரசாளா ! 
3376. வடித்தர மொழியார் மருட்டுமய லதனால்- மெலிவேனோ ? 

படித்துரை முருகா ! பணைத்தவுடல் மயில்வா - கனவேளே ! 
துடிக்குநிக ரிடையாள் துரைக்கொடியை மயலா 

அணைதோளா! 
முடிச்சிகர மிகுசீர் முதுச்சிகியின் மலைமேல் - வருதேவே ! 


தின கவிதை 


165 


3377. அடியவர் பணிசரணா ! 

அமரர்கள் தொழுகுமரா ! -எனையாளாய் . 
குடிவளர் குறமயிலாள் 

குவிமுலை தனிலணைவாய் - அமரேசா ! 
கடிமல ரணிபுயவா ! 

கனமயின் மிசைவருவாய் - குகநாதா ! 
முடிபுனை பொழில் நிறைசீர் 

முதுசிகி மலையரசே ! - அருள்வாயே . 
3378. மடவார் மயலால் மருளா தருள்வாய் . 

கடவா ரணனார் கனிவா கியவா ! 
உடல்தீ வினையால் உருகா தருள்வாய் . 

மடமே நினையாய் வருதோ கையனே ! 
3379 . ஓது தமிழ்பாடி ஊமை யதுதேற - அருள் தேவே ! 

தீது தனையோட தேவர் பணிநாத ! - அருளாயோ? 
தாது லவுநீப ! சாமி குருநாதா ! - எனையாளாய் . 

மோது கடல்சூழு மூது சிகிமேரில் - வருதேவே ! 
3380. அடம்புரி வோர்கள் 

அனம்படை யார்கள்- இடமேதான் 
நடந்தினி தான 

நலஞ்சொலல் பாவம் - அதுதீராய் . 
கடம்பணி மார்ப ! 

கனிந்தருள் யாவும் - உதவாயோ ? 
தடங்கொளும் சோலை 

தழைந்திடு தோகை - மலைநாதா ! 
3381. மனத்துயர் தீர வேல ! 

மகிழ்ச்சிய தாக வேண- தருளாயோ ? 
சினத்துட னாக மூடு 

செருச்செய மாவை வேல்கொண் - டடுசூரா! 
வனத்துமி னாளை மேவு 

மயிற்பரி யேறு தேவர் - பணிநாதா ! 
இனத்துமா மணிக ணீடு 

எழிற்சிகி மேரில் வாச - எனையாளாய் . 
3382. மனதிலுறு நோயை மடியவரம் நீசெய்- அமரேசா ! 

கனகமயி லேறு கருணைமிகு நாத 1 -- எனையாளாய் . 
அனநடைமின் வேடர் அருமைமகள் மேவு - புயநாதா ! 
இனமணிகள் சேரு மெழிலுலவு தோகை - மலை நாதா ! 


. 


1 


166 


தின கவிதை 


3383. நடனம் புரிமயின் மேல் 

நளினம் புரைசரணா! - வருவாயே . 
கடக மிணைகையினார் 
கலகந் தனினுளையா- தருளாயோ ? 

யோ 
படமிஞ் சியவரவா 

பரணம் புரிசடையார் - அருள்பாலா ! 
தடமிஞ் சியபொழில்சூழ் 

சகமும் புகழ்கிகிமா - மலைநாதா ! 


8384. எனது துயர் தீர 

எழில்மயிலின் மீது - வருவாயே . 
சினவரவு சூடு 

சிவனுடைய ஆசை - மக வேளே ! 
அனநடைமின் வேடர் 

அருமைமக ளாசை - மகவேளே ! 
கனகமலை யான 

கமழ்சிகியின் மேரில் -- வருதேவே ! 


3385. மாத ராசையால் 

வாட லாகுமோ யெளியேனான் 
மாயமாய் யாவுமே 

மாறவே செய்குவா - யமரேசா ! 
சீத மானதோர் 

நீப மாலையாய் ! வலுலோபர் 
தேடி நாயினேன் 

யாசி யாமலே - அருளாயோ ? 
வாத தேசெய்வோர் 

தான வோர்களே களமீதே 
மாள வேலையே 

ஏவி சூரனே - அடுவோனே ! 
போத மாதவோர் 

தேடு நாயகா ! மயிலாளா ! 
பூவு லாவுசீர் 
சோலை சூழுதோ - கையின்மேரா! 


3386. வஞ்ச மேபுரி வம்ப னாகிய - அசுரோன்மேல் 

அஞ்ச வேல்விடு அண்டர் நாயக ! - அருளாயோ ? 
கஞ்ச னார்பணி கண்டு வேதம - துரைசெய்வாய் . 
தஞ்சம் வேறிலை தண்சி காமலை - முருகோனே ! 


167 


தின கவிதை 
3387. தாதவிழு நீப மாலை 

தானணியு மார்ப ! கோடி - அருளாயோ ? 
மாதரசி யான வேடர் 

மாமகளை மேவு ! சீர்கொள்- புயநாதா ! 
சீதமதி சூடு வேணி 

தேவமக 1 வேத நாதர் - அருள்பாலா ! 
வேதமுனி வோர்க டேடு 

மீறுசிகி மேரில் வாச - முருகோனே ! 


1 


3388. நடஞ்செய் மாமயிலா ! 

நலங்க ணீபுரிவா - யமரேசா ! 
அடஞ்செய் சூருடனே 

அடும்பொன் வேல்கொடுபோர்- புரிசூரா ! 
படங்கொ ளரவணிவோர் 

பகிர்ந்த சீர்சடையார் - அருள்பாலா ! 
தடங்கொள் சோலைகள்சூழ் 

தழைத்த தோகையின்மா - மலைநாதா ! 
3389. அடுத்த அடியர்களை 

அலைக்கு மிடியையடு -- குவைநாதா ! 
தடுத்து எதிரசுரன் 

தனைப்பொன் அயில்கொடுடன் - அடுவீரா ! 
கொடுத்து அடியருடை 

குறைக்கு அருள்புரிவை ! - குருநாதா ! 
தொடுத்த மலர்கொள்புய ! 

சுபப்பொன் மலையைநிகர் - சிகியாளா ! 


3390. வடிவுடைய நாத ! மயிலில் நிதம் வருவாய். 

கடிகொள்மலர் மார்பா ! கருணையுள துரையே ! 
துடியுலவு மசுரோன் துகள் படமுன் அடுவாய் . 

முடியுலவு சீர்சேர் முதியசிகி மலையாய் ! 
3391. வானவர் பணியு பாத ! 

மாமயி னடிக்க யேறி - வருவாயே . 
கானக மயிற்கு வேண 

காதல்செய் குககு மாரா ! - குருநாதா ! 
தேனலர் தரித்த மார்பா ! 

தேடிய எனக்கு வேண- தருளாயோ ? 
மானல மிகுத்த தோகை 

மாமலை தனக்கு ராச ! - முருகோனே ! 


168 


தின கவிதை . 


3392. தொலையாத வாசை யான 

அலைநேமி மீதி லாழ்தல் 
சுகம்யாது ? ஈது தீர்தல் - அரிதாமோ ? 
கலைமேவு சோம னீடு 

பொழில் சூழு கான மாது 
கனகாத லாக மேவு - புயநாதா ! 
மலையாது நோய்கள் தீர 

நடமாடு தோகை மீறு 
மயிலேறி ஆனச யாக- வருவாயே . 
இலைவேலை மாவின் மார்பில் 
உறஏவு சூர ! நாத 

| 
எழிலான தோகை மேரில் - வருதேவே ! 


3393. வண்டு ழுமலர் மாலிகை 

வண்பு யமதி லேயணி - குகநாதா ! 
கண்டு நிகர்மொழி வேடமின் 

கண்டி னிதுடன் மேவிய- புயநாதா ! 
அண்டர்கள் பணிபுரி நாயக ! 

அன்ப னெனையினி யாதரி - குமரேசா ! 
தண்டலைமிகு தோகையின் 

தங்க மென்மலை மீதினில் - வருதேவே ! 


3394. மாய மாதர்கள் ஆசை யால் உடல் 

வாட நோவது - அதுவாமோ ? 
தூய மாதர்கள் தேடு சீர்பத ! 

தோகை யேறிய - குகநாதா ! 
வேய தாகிய வாகு நாயகி 

வேட மாதொடு- புணர்தோளா ! 
காய நோய்தவிர் ஆரணாகன 

கார்கொள் தோகையின் - மலைநாதா ! 


3395. தொலையாத காம வாசை 

துகளாகி நாயன் வாழ அருளாயோ ? 
அலையாது பாத நீழல் 

அருளாத தேது பாவ - மறியேனே . 
கலையாவு மேசெய் வாய்பொன் 
கமழ்தோகை யான வாசி - தனில்வீரா ! 

ஏவு 
குளிர்சாரல் சேர்சி காமென் 

-மலை நாதா ! 


குலைவாக மாவில் 


தின கவிதை 


16 ) 


3396. வடவரைநிகர் மயின்மலைதனில் - வருதேவே ! 

கடகளிறுட கருணைகொள் துணை - முருகோனே ! 
மடமயில்குற மகள் தனையணை - புயநாதா ! 
நடமயில் தனி னலமுடனென் முன் - வருவாயே. 


3397. மதுமலர் சோலை நீடிய . 

மலையினிற் காண மேவிய - குறமானாள் 
புதுநலத் தாசை மீறிய 

புகழ் இதழ் சீர்கொள் மாபுய - முருகோனே ! 
விதுவினை புனைவர் நீள்சடை 

விமலருக் காவ லாகிய - புதல்வோனே ! 
சதுமறைத் தேவர் தேடிய 

சரணமை சோலை சூழ்சிகி - மலையோனே ! 
3398. வஞ்சனைபுரி சூருடல் 

மண்டி டஅயில் எவிய - செயவீரா ! 
அஞ்சி டவரு நோய்தனை 

அழித்தி டமயி லேறிமுன் - வருவாயே . 
நஞ்ச ரவினை யேபுரி 

நந்தி யின்விடை யாரருள் - மகவேளே ! 
கஞ்ச மினுறை கோடுயர் 

கங்கு றவழ்சிகி மாமலை - முருகோனே ! 
3399. உமையவள் புதல்வா ! உரிமையி னுடனே - அரூளாயோ ? 

இமையவர் முதலோர் இனிமையி னுடனே - பணிபாதா ! 
சமையம தனிலே மயின்மிசை உடனே - வருவாயே . 

அமைநிகர் புயமின் அகமகிழ் கணவா ! -சிகிமேரா ! 
3400. மயிலேறிய பெருமான் 

மகிழ்வாய்வரம் அருள்வாய் - முருகோனே ! 
ஒயிலா ! குற மடமான் 

உடனேமகிழ் குமரா ! - குகநாதா ! 
குயிலாகிய மொழியாள் 

குவிமாமுலை யுமையா - ளருள்பாலா ! 
வெயிலார்பொழி னின்றசீர் 

மிகுதோகையின் மலையாய் ! - வருவாயே . 


3398 . கஞ்சினை உடைய பாம்பினை விரும்பி அணிபவரும் நந்தியை இப்ப 
வாகனமாக உடையவரும் ஆகிய சிவபெருமான் அருள்புரிந்த பாலனே என்பது 
மூன்றாம் அடியின் பொருள் 


170 


தின கவிதை 


3401. கடவானையின் கனிவாகிய - துணையாளா ! 

மடமானெனும் மயிலாள் குற - மகள் தோளா ! 
அடமேபுரி வசுரோனுடல் -அடுவீரா ! 

தடமேமிகு தீகுதோகையின் - மலை நாதா ! 
3402. துயர்தீரிட வருவாய் துரைவேலவ அருளாய். 

மயலாகிய குறமா னாள் மீதினில் அணைவாய். 
கயலாகிய விழியார் கனமாய்கையை ஒழிவாய் . 

புயல்தாவிய பொழில்சேர் புகழ்தோகையின் மலையா ! 
3403. எனது நோய்தனை இனிமி காதருள்- புரிவாயே . 

மனதி னாசையின் மகிழ வேணது - தருவாயே . 
தினமு லாவிய திறலின் மாவுடல் - தடிவேலா ! 

கனக மேயொளிர் கமழ்சி காமலை- முருகோனே ! 
3404. அணுவாகிலும் எளியேனிடம் 

அருளாததென் - முருகோனே ! 
அணுகாதமர் புரிசூருடல் 

அதுவேயடு -- துணைவேலா ! 
எணுமாயுசு குறையாதருள் 

எழில்சேர்சிகி - மயிலாளா ! 
விணுலாவிய பொழிலேநிறை 

மிகுதோகையின் -- மலைநாதா ! 
3405. ஆடுமயில் வாகனா! 

ஆதரவு செய்வாய் - அமரேசா ! 
வாடுமிடை யார்களே 

மாமயலை நீயிநாள் - விலகாயோ ? 
பாடுமுயர் நாவலா ! 

பான்மதிகொள் வேணியர்- அருள்பாலா ! 
காடுநிறை தோகையாங் 

கார்மலையின் நாயகா ! -அருளாயோ ? 
3406. வருகிற துயரை மடியநி னருள்செய் - அமரேசா ! 

ஒருமயின் முதுகி னுடனென்முன் வருவை- முருகோனே 
அருமறை முதல்வ ! அழகிய குறமின் - அணைதோளா ! 
திருமகள் உறையுஞ் சிகிமலை யரச ! - வடிவேலா ! 


. 


! 


3404. விண் + உலாவிய - விண்ணுலாவிய என்று வரவேண்டியது எதுகை 
நோக்கி விணுலாவிய என்றாயிற்று . 


4 


தின கவிதை 


171 


3407. சத்துரு வாகிய 

தக்கனை நேரிடு 
பரமேசனார் - அருள்பாலா ! 
கொத்துடை மாமலர் 

கொட்டிமுன் பூசனை 
புரிவோர்பால் - அருளாயோ ? 
நத்துயர் பாணியர் 

நத்திய மேன்மை கொள் 
மருகேசா ! -குகநாதா ! 
மொய்த்துயர் சீர்பொழில் 

முக்கிய மாகிய 
சிகியான - மலைநாதா ! 


3408. வந்த துயர்தீர 

மண்டு சிறையான - மயில்வாராய் . 
சந்த மிகுபோ 

கஞ்ச மலரான - இருதாளா ! 
சந்த மிகுபாடல் 

தந்து நயமான - அருள் தாராய் . 
கொந்த லர்கொள்சோலை 

கொண்ட சிகிமேரில் - வருதேவே ! 
3409. நடத்து மயிலேறி நலத்தை அருள்வாய்தென் -- முருகேசா ! 

அடத்தில் வருசூர னகத்தை அழியவேசெய் - அமரேசா ! 
குடத்தை நிகரான குவிந்த தனமினாளை 

- அணை தோளா ! 
திடத்த பொழில் சேருஞ் சிகிக்கி ரியின்வாச - முருகோனே ! 
3410 . 

நீபமான 
தார்புனை மார்ப வேண- தருள்வாயே. 
வாதுறு சூர னாவி 

மாளிட வேலை யேவு- செயவீரா ! 
கோதுறு நோய்கள் தீர 

கோகன கானனாஎன் - முன்வாராய் . 
போதுறு சோலை சூழும் 

பூமலி தோகை மேரில் - வளர்தேவே ! 


தாதுறு நீப 


3411. மலைச்சாரல் வாழ்கு றப்பெண் 

\ மயிற்காசை யேவி ழைந்த - அழகாளா ! 
சிலைப்பாண மேயெடுத்துத் 

தெறித்தேமுன் . ராவ ணற்கு - எதிராக 


11 


தின கவிதை 


அலைத்தொட. வேதளத்தை 

அடித்தோட வேசெய் யுமால் - மருகோனே ! 
இலைச்சோலை சூழ்ந லத்த 

எழில்தோகை மேரி லுற்ற முருகோனே ! 
3412 , வனசமலர் மாது மருவுபுய நாதர் -- மருகோனே ! 

அனமுலவு சோலை யழகினுயர் மாது - புணர்தோளா ! 
மனதில்வரு நோயை மடியவர மேசெய் - அமரேசா ! 

கனகமலை நேரு கனசிகியின் மேரில் - வருதேவே ! 
3113. வானவன் மடந்தை யோடு 

வாழ்புன மடந்தை யோடு - மணைதோளா ! 
தேனலர் மிகுந்த நீப ! 

சீர்மலி யலங்கல் மார்ப ! - அருளாயோ ? 
சானகி மணந்த மாயன் 

தார்புனை சிறந்த மால்தன்- மருகோனே ! 
நானம திலங்கு சோலை 

நாற்புறம் மலிந்த தோகை - மலை நாதா ! 


3414. தீவினை யால்வரு 

நோய்தனை யே இனி 
தீரிட வேகிருபை - புரிவாயே . 
பாவிய ராகிய 

பேரிட மேசெலும் 
பாவம தாமதை - விலகாயோ ? 
ஆவியை யேங்க 

ராமிரு வோருடன் 
ஆடிய மாமயின் - மிசைவாராய் . 
தாவிய சீர்பொழி 

லேநிறை தோகையின் 

சாரல்கொள் மாமலை -முருகோனே ! 
3415. அனியாய் மான 

மிடியூடு லாவி 
அழியாது கோடி- நிதிதாராய் . 
சனியான பாவி 

அணுகாது தோகை 
தழைவான சீர்கொள் - மயின்மீதே 


t 


3413. வானவன் மடந்தை . தேவசேனை . வாழ்புன மடந்தை - வள்ளியம்மை . 


. 


தின கவிதை 

173 
இனிதாக வேயென் 

முனமாசை யாக 
இனிவாரா தென் ? வேல் - அணிவோனே ! 
பனியான சோலை 

தவழ்சாரல் மேவு 

பகர்தோகை மேரில்- வருதேவே ! 
3416. நடமாடியலை யிலேவியங்கு நறுநீபமென்- மணிமார்பா ! 

கடமாகிய தன நாயகி கமழ்வேடமின்- அணைதோளா ! 
திடமாகவே அசுரோனுடல் தெறியாய்விட - விடுவேலா ! 

வடமேரின் இணையாகிய மயின்மாமலை - வருதேவே ! 
3417. மனதில்வரு நோயை மடியவரம் நீசெய்- அமரேசா ! 

வனசமலர் மாது மருவுயுய நாதன் - மருகோனே ! 
அனநடையின் மாது அழகுதிகழ் வேடர் - மகள்தோளா ! 

கனகமலை நேரு கனசிகியின் மேரில் -- வருதேவே ! 
3418. விகுவேசெய் மாத 

ருடவாசை யான 
வெகுவாகு மாழி - தனிலேதான் 
புகுதாம லேநின் 

அனுபூதி யேசெய் 
புரையே யிலாத - மயிலாளா ! 
பகுவாக மாவி 

னுடன்மீது வேறு 
படவேலை யேவு- செயநாதா ! 
தகுசோலை சூழும் 

முடிமேவு தோகை 

தனிமேரு லாவு - குகநாதா ! 
3419. வருசூருடன் எதிரேபுரி 

வையுலாவிய - அயிலாளா ! 
மருவேநிறை யிதழ்சேர்கன 

மலர் நீபமென் - மணிமார்பா ! 
அருவாமறை புகழ்நாயக ! 

அருளேபுரி - முருகோனே ! 
தருவேநிறை சிகியாகிய 

தகுதோகையின் - மலை நாதா! 


. 


3416. நடமாடுகின்ற காலத்து அங்கும் இங்கும் அலைகின்ற நீபமாலையினைத் 
தரித்த மார்பினை உடையவனே - முதல்வரியின் பொருள் , 


174 

தின கவிதை 
3420. அயிலான விழிமாத ரவராசை - வலையூடே 

ஒயிலாக விழுவேனை யுயர்வான- கிருபை தாராய் . 
குயிலான மொழிமாது குறமானை - யணைதோளா ! 

செயிலாரும் வளையூருந் திறனேம் ! -சிகிமேரா ! 
3421. தங்கச்சிலை யாலெதிர் தானவர் 

தங்கட்குடல் கீறிட வேபுரி-- பவர்பாலா ! 
பங்கப்பட வேயெதிர் பாவொடு 

பம்பிக்கடல் போல்வரு சேனையை - அடுவேலா ! 
திங்கட்கிணை யாகிய ஆனன ! 

செஞ்சொற்றமிழ் பாடிய நாவல ! -- அருளாயோ ? 
புங்கப்பொழில் சூழ்தரு சீருள 

பொன் சித்திர மாகிய தோகையின் - மலைநாதா ! 
3422. வஞ்சனை உற்ற அவுணனை வெற்றிகொள் 

வண்புக ழுற்றிடு - அயிலாளா ! 
அஞ்ச முற்றிடு பங்கய வற்புத 

அம்பத மெய்க்குற - மகள் தோளா ! 
நஞ்சது வுக்கிணை கொண்டிடு உலுத்தரை 

நன்கு மதித்திடல் -விலகாயோ ? 
தஞ்ச மெனவருள் குன்றை மலைக்குக ! 

சங்கரர் பெற்றிடு - புதல் வோனே ! 
3423. நடிக்குமயில் ஏறி யெனக்குஎதி ராக 

நலத்தருள ஆவ- லுடன்வாராய் . 
படிக்குமுயர் வான தமிழ்க்குமுத லே ! விண் 

படர்ச்சிதரு சோலை - மயிலாளா ! 
குடிக்குயர மான முடிக்குமர நாத ! 

குகச்சரவ ணேச !-அருளாயே . 
மிடிக்குணலி யாமல் விலக்கிடுவை நாளும் 

விரைச்சிகியின் மேரில் - வருதேவே ! 
3424 , மருட்டு மாதர்கள் 

மயக்கு மாசையின்- மெலிவேனோ ? 
திருட்டு லோபியர் 

சிரித்தி டாதவர்- இடமேதான் 
இருக்கு மாநிதி 

இளிச்ச வாயெனல் - விலகாயோ ? 
திருக்கு லாவிய 

சிகிப்பொன் மேரினில் -வருவாயே, 


தின கவிதை 


175 


3425. பொருது சூருடன் இறைகொள் தானவர் 

பொடிய தாய்விழ , அடுவேலா ! 
மருவு லாவிய கமழு பேமென் 

மலரின் மாலிகை - புனைதோளா! 
கருகி நோயினில் மெலிப டாதருள் 

கனிவ தாயினி - உதவாயோ ? 
தருவு லாவிய பொழில்கள் சூழ்தரு 

தகுசி காமலை-- முருகோனே ! 
3426. ஆடிய மயில்மேல் யான்மகி ழிடவே - வருவாயே . 

தேடிய அடியார் தேவர்கள் முதலோர் - பணிபாதா ! 
பாடிய புலவா ! பார்வதி புதல்வா! - அருளாயோ ? 

நீடிய பொழில்சேர் நீள்சிகி மலையா ! -முருகோனே ! 
3427. அந்தி மதிபுனை செஞ்ச டையின்முடி 

அண்டர் பணியரன் - அருள் பாலா ! 
தந்தி முகருட சிந்தை மகிழ் துணை 

தங்க மயின்மிசை - வருதேவே ! 
செந்தி மலைவரு கந்த குருபர ! 

செஞ்சொல் பயில்குக ! - குமரேசா ! 
மந்தி பயில்தரு கின்ற பொழிலணை 

மங்கு றவழ்சிகி - மலைநாதா ! 
3428. வஞ்சனைபுரி சூருடன் 

மண்டிடவரு சேனையை- அடுவேலா! 
நெஞ்சினில்வரும் நோய்தனை 

நின்றயவினி லேயதை - விலகாயோ ? 
தஞ்சமதினி யாதரி 

சங்கரர்தரு பாலகா ! -எனையாளாய் . 
மஞ்சது தவழ் சோலைகள் 

மண்டியசிகி மேரினில் - வருதேவே ! 
3429. ஆருதுணை நீயறிய 

ஆறுமுக னே ! அருள்வாய் - குகநாதா ! 
சேருநிறை யானபடை 

தேரவரு சூருடைய - பகைவேலா ! 
தாருலவு கேசமயில் 

சாரல்மலை மாது புணர் - புயநாதா ! 
காருலவு சோலைநிறை 

கானமயில் மேரில்வரு- குகநாதா ! 


1 


176 


தின கவிதை 


3430 . ஆறுமுக மிலங்க பாதம் அணி சிலம்பு 

ஆரமொடு குலுங்க - வருவாயே. 
வீறுபடை கொண்டு தானெதிர்செய் கின்ற 

வேக அசுர் வென்ற - அயிலாளா ! 
தேறுபட அன்பன் மீதுவரு கின்ற 

தீவினைகள் இன்று- துடையாயோ ? 
பாறுமுத லண்ட மிலாதுயர் வளர்ந்த 

பார்மிகுதி குன்றை - மலைநாதா ! 
3431. அண்டர்பணி சரணா ! 

அன்பன் எனை யினியா - ளிடவாராய் . 
வண்டனென வருசூர் 

மண்டிவரு படையோ - ட்டுவேலா ! 
தண்டமிழை யருள்வாய் . 

சங்கரர்தன் மகவே ! - கிருபைதாராய். 
கொண்டல்படி பொழில்சூழ் 

குன்றைமலை யரசே ! - அருளாயோ ? 
3432. தீரா தவினை தீரிட வேயருள் 

தேவா திபர்யா வர்களு மேபணி -- இருகாளா ! 
தரர னதொரு நீபம தேயணி 

சால்பா கியநல் யானையி னருட - துணையாளா ! 
போரா டியவ்ல சூரனை யேயடு 

பூபா ! கதிர்கொள் வேலவ னே கிருபை - புரிவாயே . 
வாரா டியதன மயில்மகிழ் வாகிட 

வாழ்வே ! மிகுசி காமலை மேல்வரு குகநாதா ! 
3433. மாதவ ரடியார் வாசனை மலர் தூய் - நிதமேதான் 

பாதமென் மலரே பாரோடு பணிவார்- அருளாயோ ? 
தாதவிழ் மலரான் தான்மகிழ் குருவே ! - அருளாயோ ? 

மாதய வுடனே வாழ்வருள் சிகிமா - மலை நாதா ! 
3434. வனச மண்டப 

மகளி லங்கிய 
திருமாயன்- மருகோனே ! 
எனது சிந்தையில் 

நான்ம யங்குதல் 

தவிராய்பொன் - முருகோனே ! 
3430. பாரு என்பது பாறு என எதுகை நோக்கித் திரிந்தது ; பொருள் , 
மண்ணுலகம் , 


1 


தின கவிதை 

177 
உனது அன்பனை 

உரிமை கொண்டுடன் 
நிதம் ஆள - வருவாயே . 
கனக மிஞ்சிய 

கமழ்செ கண்டியின் 

மலைமீது - வருவாயே . 
3435. நலமிடு மயிலா ! நலமினி அருள்வாய் - அமரேசா ! 

மடமயிற் குறமான் மருவிய புயவா ! -எனையாளாய் . 
குடநிகர் முலையாள் குமரிதன் மகவே ! - கிருபைதாராய் . 

திடமுடி நிரைசேர் சிகிமலை மிசைவாழ் - குகநாதா ! 
3436 , மாறுபா டான மாதர் 

மாசைபோ லான மாலை -- விலகாயோ ? 
சீறுபா றான மாதர் 

தேவிய ராலு மோசம்- விலகாயோ ? 
கூறுவே லாயு தா ! யென் 

கோலநா யகாவி லாசா! - முருகோனே ! 
மீறுசீர் சோலை சூழும் 

மேன்மைசேர் தோகை மேரில் - வருதேவே! 
3437. தாதவிழ் நீப மாலை 

தானணி மார்ப ! கோடி - அருளாயோ ? 
மாதர சான தேவி 

வானவ ராசன் மாது - புணர்தோளா! 
சீதரன் மேவு மாது 

தேவியி னாசை யான - மருகோனே ! 
கோதக லான சோலை 

கூடிய தோகை மேரில் - வருதேவே ! 
3438. ஆனை முகத்து ஆடு கரத்தர் - துணையாளா ! 

சேனை படைத்த சீரசு ரைக்கொல் - அயிலாளா! 
தானை செழித்த தார்விற லுக்கு - மருகோனே ! 

வானை யடுத்த மாமுடி பெற்ற சிகிமேரா ! 
3439 .. உடலில்வரு நோயை 

உடன் விலக வேணும் - அருளாயோ ? 
மடமயிலி வேடர் 

மகளைமய லாக - அணைதோளா ! 
குடமுலையின் மாதர் 

குலவுமயல் தீர - அருளாயோ ? 
வடவரையை நேரு 
! மயின்மலையின் வாச ! -- முருகோனே ! 
[ 12 ] 


6 


178 


தின கவிதை 


( 


3440. சீத மதியணி வேணி யருளிய 

சேயொ வெகுகிருபை - புரிவாயே. 
தாத விழுமலர் நீப மணிபுய ! 

சாமி ! குக குரு-பர வேளே ! 
காதன் மிகுகுற மாது புணர்புய ! 

கான மயில்தனில் - வருதேவே ! 
வேத முனிவர்கள் நாளு பணிபவ ! 

மீறு சிகி மலை - முருகோனே ! 
3441. தத்தி விளையாடு மயிலா ! 

சத்தி குறமாது கணவா ! - எனையாளாய் . 
முத்தி யடியார்க ளிடமே 

முற்று மருளேசெய் சோலை - மலைநாதா ! 
நத்தி லகுபாணி மாலின் 

நன்மை மிகுமாது மருகா !-முருகேசா ! 
சித்தி விளையாடு கனமார் 

சித்திர மிகுதோகை மலைமேல் - வருதேவே ! 
3442. வருகிற நோயை மடிபட வேலை - எறியாயோ ? 

பொருதிடு சூரன் புளபட வேமுன் - அடுவோனே ! 
மருவுள நீப மலரணி மார்ப ! - அருளாயோ ? 

திருவுள தோகை திகழ்மலை வாழு -முருகோனே ! 
3443. பொருது சூருடல் புளவ தாகிட - எயுவீரா ! 

மருவு லாவிய வனச மாமலர் - நிகர்தாளா ! 
திருவு லாவிய சிகியின் மாமலை - வருதேவே ! 

முருக ! நாயக முதல்வ ! தேவர்கள்-பணிதாளா ! 
3444. மோச மாகிய தீவினை யால்மயல் 

மூடு நோய்தனை யேதவி ராய்அம - ரர்கள் நாதா ! 
நாச மாகிட வேயெதி ரேவரு 

நாலு சேனையு மேவிழ மாவுடல் - அடுவேலா ! 
பாச மோடெதிர் பாபியர் லோபர்கள் 

பாக மேசெலல் பாவம யா ! கிருபை - புரிவாயே . 
தேச தேசமெ லாம் நிறை வோர்பணி 

சீர்சி காமலை நாயக னேயினி - எனையாளாய் . 
3445. ஒருவர் துணை யேது உனைமற்க்கொ ணாதது - எதனாலோ ? 

இருவர்மய லாள ! எளியனுட தீவி - னைகள் தீராய் . 
மருவுலவு நீப மலரணியு மார்ப ! - அருளாயோ ? 
திருவுலவு சோலை செழுமையுள் தோகை - மலைநாதா ! 


தின கவிதை 


170 


1 


3446. நடிக்குஞ்சிறை மாமயில் ஏறிமுன் 

நலத்தண்டைகள் ஓலிட வேஎன் முன் - வருவாயே . 
படிக்கும்வர மேகிருபை நீயருள் 

பணிச்செஞ்சடை நாயக னாருடை - மகவேளே ! 
இடிக்கும்படி யேயதிர் வாய்விடு 

இசைக்கும்படை யோடெதிர் சூருடல் - தடிவேளே ! 
வடிக்குங்கன தேன்வழி சோலையின் 

வளப்பஞ்செறி தோகையின் மாமலை - முருகோனே ! 
3447. திடமுடன் எதிர்த்த செருபயி லசுரர்க்கு - விடுவேலா ! 

நடமிடு மயிற்கு நலமிகு நடத்து- முருகோனே ! 
மடமயில் குறத்தி மகள் மண முடித்த - புயலோலா ! 

வடவரை நிகர்த்த மயின்மலை சிறக்க - வருதேவே ! 
3448. தாதவிழு நீப மாலை 

தானணியு மார்ப ! கோடி - அருளாயோ ? 
மாதரசி யான தேவி 

வானரசர் தேவி மாது- புணர்தோளா ! 
மோதமர்செய் சூர னாவி 

மோசமிட வேலை யேவு - செயவீரா ! 
சீதமதி தாவு சோலை 

சேர்சிகியின் மேரில் வாழு - முருகோனே ! 
3449. மோதியபடை வீழிடயெதிர் மூரியினசு -- ரர்கள்காலா ! 

தாதவிழ்மலர் நீபமதணி தாரணிபுய ! -- முருகோனே ! 
ஆதரவினி நீயருள்புரி ஆரிருபுய ! - எனையாளாய் . 

மாதயவுள நாயக ! வருள் மாமிகுசிகி- மலைநாதா ! 
3450. : அடம்புரி சூரன் அகந்தையை வேரோ- டெடுவேலா ! 

நடம்புரி தோகை நலந்திகழ் கான - மயில்வீரா ! 
மடந்திகழ் வேடர் மகிழ்ந்திடு மாது- புணர்தோளா ! 

தடம்திகழ் தோகை தகுங்கிரி வாழு - முருகோனே ! 
3451. வந்த தீவினை வெந்து வீழிட 

மண்ட வேலினை - எயும் வீரா ! 
சந்த மேவிய பண்பு லாவிய 

தன்சொல் பாவினை - அருளாயோ ? 
கந்த மாமலர் கொண்ட கார்குழல் 

கஞ்ச நாயகி - மருகோனே ! 
அந்த மேவிய குன்றை மாமலை 

அன்பரே ! அடி - யனையாளாய் . 


D 


180 

தின கவிதை 
3452. மனதில் வருதுயர் அகல வருள்புரி 

மயிலில் வருகுரு- பர ! வேளே ! 
உனது பதமதை யனுதினமும் துதி 

உறுதி யெனநினை - எனையாளாய் . 
வனச மலர்தனில் உறையு மடமயில் 

மருவு புயவிறல் - மருகோனே ! 
கனக மலைநிகர் சிகியின் மலைவரு 

கருணை சரவண - முருகோனே ! 
3453. மடக்கொடி யான குறக்குயின் மாது 

மயற்சிகை வான - புயலோலா ! 
கடக்களி றான முகத்தினர் ஆசை 

கருத்துள. சோத - ராகுகேசா ! 
திடக்கன சூர னுடற்பிள வாகச் 

செயித்திட வேலை - யெயும்வீரா ! 
தடம்பொழில் சூழு சிகிக்கிரி வாச ! 

தமிழ்ப்புல வாதென் - மயிலாளா ! 
3454. சணத்தி லேயெதிர் தருக்கு வேல்விடு- செயவீரா ! 

மணத்த நீபமென் மலர்ப்பு யாசல ! -- முருகோனே ! 
பணத்த ராவணி பணைத்த வேணியர்- அருள்பாலா ! 
வணத்த சோலைகள் வளைத்த தோகையின் - மலைநாதா ! 


3455. படையொ டெதிர்வரு அசுர னுடலது 

பகர அயல்விடு- செயவீரா ! 
மடையில் வருகுவ வண்டுண் தென்மலர் 

மதுவழியுவயல் - வளநேமா ! 
அடைய லர்கள்பணி சரண ! குருபர ! 

அழகு திகழ்மயின் - முருகோனே ! 
விடையில் வருபவர் அருளு முருகைய ! 

விரைசெய் பொழின்மிகு - சிகிமேரா ! 
3456. ஆடியமயின் மீதினிலெனை . ஆளிடமுனம் - வருவாயே . 

கூடியகவி வாணரில் வெகு கூர்மையனென - அருளாயோ ? 
நாடியபடி யே அருள்புரி நாரணனுட- மருகோனே ! 
தேடியநிதி.யே ! குருபர ! சீர்சிகிமலை - முருகோனே ! 


3454. கணநேரத்தில் விரைந்தெதிர்க்கும் வேல்விடும் வெற்றி வீரனே 
என்பது முதலடியின் பொருள் . 

3455. அடையலர்கள் - பகைவர்கள் . 


. 


தின கவிதை 


181 


t 


3457. தாதவிழு நீப மான 

தார்புனையு மார்ப ! கோடி - அருளாயோ ? 
மாதரசி யான தேவி 

வானரசன் மாது மேவு - புயலோலா ! 
மோதமரர் சூழு மாவை 

மூரிமிகு வேலை யேவி - அடுசூரா ! 
சீதமதி தாவு சோலை 

சேர்சிகியின் மேரில் வாழு - முருகோனே ! 
3458. இடியேறென வெகுசேனைகள் எதிராகிட - வருமாவே 

படலேபுரி அயிலா ! யினி அருளேபுரி - குகநாதா ! 
மடமாமயில் எனவேவரு மறமான்மயல் - மிகுதோளா ! 

தடமாமுடி நிறைதோகையின் றகுமேரினில் - வருதேவே ! 
8459 , மனதி லாசைகள் தவிர வேயருள் 

வனச மாமலர் - இருதாளா ! 
தனமி னார்தரு மயல்கள் தீரவே 

தருநல் பேரருள் - முருகோனே ! 
கனக மாமயி லினிதி னேவரு 

கழலி னாய்குக ! -- எனையாளாய் . 
வனசம் போல் முகம் மலர வே முனம் 

மயிலி லேவரு - சிகிமேரா ! 
3460. விதியால்வரு கிறநோய்தனை மெலிவாய்விழ - அடுவாயே . 

கதியானடை பயின்மாமயில் கனமாகிய- பரியாளா ! 
நதியால்விளை வயலேநிறை நலனேமகன் - னகராளா ! 

மதியானன ! எனையாளிட வருவாய்சிகி - மலை நாதா ! 
3461. வருத்த மேசெயு விழிப்பெ ணாருடை 

மயக்க மாவலை விலகாயோ ? 
கருத்த னே கிருபை யெனக்கு நீசெய்வை 

கடப்ப மாலிகை - புனைமார்பா ! 
விருத்த மாயுள சடைப்பொன் வேணியர் 

விருப்ப மாகிய - புதல்வோனே ! 
திருத்த மாமுடி நிறைத்த சோலைகொள் 

திருச்சி காமலை- முருகோனே ! 
3462. மடவார்தரு மயலான்மெலி - குவனானே . 

இடர்தீரிட இசைவாய்மயின் - மிசைவாராய் 
கடவானனர் கருணாநிதி - துணையாளா ! 
தடமாடிடு தகுதோகையின் - மலை நாதா ! 


is 

தின கவிதை 
3463. வடவரையை வளைத்த வலுவுளமின் கரத்தர் - அருள்பாலர் ! 

மடவியர்த மயற்குள் மடிவதை விலக்கி அருள்வாயோ ? 
திடமுளவசு ரற்கு செருக்கொளயி லைக்கொ - டெயும்வீரர ! 

தடமுளபொழி லுக்குள் தழுவியபொ னிறைத்த - சிகிமேரா ! 
3464. மயலேபுரி விழிமாதர்கள் மருளாசையை - விலகாயோ ? 

புயலேநிகர் குழலாள்வளர் புனநாயகி- புணர்தோளா ! 
கயலே நிகர் விழிமாதுமை கெளமாரிதான் - மகவேளே ! 
வயலேநிறை பொழில்சூழுயர் வளர்தோகையின் - 

[ மலைநாதா ! 
3465. எனது தீவினை யெள்ளள வாகிலு - மணுகாதே 

உனது சீர்பத முரிமை யாயினி - அருள்வாயோ ? 
சினவ ராவணி சிவச டாதரர்- அருள்பாலா ! 

கனக மாகிய கமழ்சி காமலை - முருகோனே ! 
3466. மாத ராசையின் நாயி னேன்விழ 

மாய மோ இதை - அறியாயோ ? 
கோத ராவணி வேணி யாரருள் 

கூறு பாலக ! - எனையாளாய் , 
சீத மாமதி ஆன னா உயர் 

தேவர் மாதவர் - பணிபாதா ! 
நாத ராகவன் வேத னேபுகழ் 

ஞால மீதுயர் - சிகிமேரா ! 
3467. அடமேபுரி அசுரோனுடல் - கிழிவேலா ! 

நடமாடிய நலமாமயில் - மிசைவாராய் . 
மடவாருட மயல்தீரிட - அருளாயோ ? 

தட்மாமுடி தகுதோகையின் - மலை நாதா ! - 
3468. மாய மேபுரி மாத ரால்வரு - மயலாலே 

நேய மாகிய நீடு நோய்தனை - அகலாயோ ? 
சேய னே குரு தேசி காகிருபை - புரிவாயே . 

தூய சோலைகள் சூழ்சி காமலை- முருகோனே ! 
3469. மதித ரித்திடும் சடைமுடித்தவர் 

மலைவி ழைந்தவர் - தருபாலா ! 
கதிப டைத்திடு சரமி குத்திடு 

கனம கிபரி - மிசைவாராய் . 
குதிநி கர்த்திடு விழியர் தம்மிடம் 

குலவு நட்பினை - விலகாயோ ? 
அதிபதிக்குரு பரசி கிக்கிரி 

அதில ருள்செய - வருவாயே . 


. 


தின் கவிதை 


183 


3470 , குயிலாகிய மொழிமாதர்கள் குவிமாமுலை - மயலாலே 

வெயிலான்மெலி பயிர்போலவும் விளராதருள் - புரிவாயே . 
அயிலாலெதிர் படுசூருடன் அடுபோர்புரி - செயவீரா ! 
ஒயிலாகிய அருள்வாய்குக .! உயர்தோகையின்- மலைநாதா! 


3471. அதிரூப மடவார்கள் அனுராக மதனாலு- மெலிவேனோ? 
விதியாலு மதியாலும் விழைநோயை யடுவாய்தென் 

( மயிலாளா! 
உதிசூரி யனை நேரு உருவாள ! வடிவாள் ! - அருளாயோ ? 
கதிரான முடிசூழுங் கனதோகை மலைமீது - வருதேவே ! 


3472. முகமதி மீறு குரல்குயி லான 

முதல்வியளாகு - மறமானாள் 
அகமகிழ் வாக மருவிய லோல ! 

அழகிய தோகை - மிசைவாராய் , 
மகமுனி வோர்கள் அமரர்கள் கோடி 

மலர்கொடு தூவு - சரணேசா ! 
இகமதில் வேண தருள்குரு நாதா ! 

எழில்மிகு தோகை - மலைநாதா ! 


3473. உடலி லுற்றிடு பிணியை யிற்றிட 

உனது நற்கிருபை - புரியாயோ ? 
கடக ரிக்கிசை வதன அற்புதர் 

கருணை யுற்றிடு - துணையாளா ! 
மடம யிற்குற மகள்ம யலொடு 

மருவு மயக்க - முருகோனே ! 
மடன்மு றுக்கவிழ் பொழினி றைத்திடு 

மயின்ம லைக்குரு - பரவேளே ! 


3474. ஆடிய மயிலா ! ஆறிரு வதனா! - எனையாளாய் . 

நாடிய படியே நாள்தொறும் வரமே - அருளாயோ ? 
வாடிய அடியார் மனமகி ழிடவே - வருவாயே . 
பாடிய புலவா ! பார்புகழ் சிகிமா - மலைநாதா! 


3475. வருத்த சேனைக ளோடு 

வளைத்து போர் செயு மாவை - படுவீரா ! 
கருத்த னே கிருபை நீசெய் 

கமழ்ச்சி யாகிய பே- மலர்மார்பா ! 


18 


தின் கவிதை 


திருத்த மாகிய தோகை 

சிறக்கு மாமயி லேறு -- முருகோனே ! 
தருக்கொள் சோலைகள் மீறு 

தழைத்த தோகையின் மேரில் - வருதேவே ! 
3476. உடலெ டுத்த நாள்முதலா 

உனது பத்தியே மறவாத - எனையேதான் 
மடவி யற்குள.மதிகமதாய் 

மயலி லுற்று மெலிவதையே - எய்வாயோ ? 
கடக ரிக்கு இளையவனே ! 

கருணை பெற்ற துரைமுருகா ! - கிருபைதாராய் . 
தடமு டிப்பொன் வரைநிகராத் 

தழைசி சித்தென் வரையினிலே- வருதேவே ! 
3477. மக நூறு புரிவானவன் 

மகளாசை மிகுமாலிகை - புனைமார்பா ! 
அகமேசெய் அயல்மாவுடன் 

அடுபோர்செய் கதிர்வேலவா ! - எனையாளாய் . 
முகமாய மிடுபாவையர் 

மொழியேதகு மெனுமாசையை - அழியாயோ ? 
செகம்யாவு நிதமேபணி 

திருமேவு சிகிமாமலை - முருகோனே ! 
3478. மடமாமகள் மயலால் நல வழியாவையு - மறியாதே 

நடமாடுதல் நலமா ? மலர் நறுநீப - கிருபைதாராய் . 
குடமாமுலை உடைநாயகி குறமான் மரு - வியதோளா ! 

தடமாமுடி நிறைசோலைகள் தகுதோகையின் -மலைநாதா ! 
3479. அடவியில் வருகுற மயிலியின் அழகினில் 

அதிமய லொடு புணர்- புயவேளே ! 
கடகரி யுடமுகக் கமலம ததுகொளும் 

கருணையின் மிகுபவர் - துணை நாதா ! 
கெடவதி மயல்புரி மடவிய ரிணைவெகு 

கெருவம் தகலிட - அருள்வாயே . 
தடவரை யினிலுயர் பொழினிறை சிகிமலை 

தனில்வரு குருபர ! - முருகோனே ! 
3480. தனியேவரு புன நாயகி தனையே புணர்- புயநாதா ! 

கனிவாகிமுன் மயிலேறிய கருணாநிதி 1 - வருவாயே . 
பனிவார்சடை முடிநாயகர் பரமேசர்தன் - மகவேளே ! 
பணிவோர்முதல் இனரேபணி முதல்வா!சிகி - மலைநாதா, 


தின கவிதை 


185 


3481. மடம யிற்கிணை குறம கட்கொரு 

மணம லர்த்தொடை - புனைநாதா ! 
கடக ரிக்கிசை துணைவ ! வற்பொடு 

கமல நற்பத - மருளாயோ ? 
திடமி குத்திடு வசுரனைக்கொலு 

செயம்வி ளைத்திடு - அயிலாளா ! 
வடவ ரைக்கிசை முடிப டைத்திடு 

வளர்சி கிக்கிரி- முருகோனே ! 
3482. கலக மேபுரி அசுர னாருடல் 

கவர வேயயில் - விடுசூரா ! 
பலனை யேயருள் புரிவை நாயக ! 

பரம னாரருள் - புரிபாலா ! 
திலக வாணுதல் மயிலி வேடமின் 

செயுமில் லாசையின் - மணவாளா ! 
உலக மேபுகழ் சிகியின் மாமலை 

உடைய நாயக ! - அருளாயோ ? 
3483. கானக மயிலி மேவு 

காரண ! நாத ! கோடி - அருளாயோ ? 
தானவர் வீழ வேமுன் 

தான்வரு வோர்கள் மாள - விடுவேலா ! 
பானல மான சோதி 

பாதியின் மாதி னாசை - மகவேளே ! 
வானவர் கோடி சூழு 

மாமிகு தோகை மேரில் - வருதேவே ! 
3484. ஆதிபர மேசர்தரு ஆறுமுக நாத ! 

கோதிலகு சூரனுடல் கூறிடுபொ னயிலா ! 
பாதிமதி யான நுதல் பாவையர்கள் லோலா ! 

சோதிமுடி மேவுகன தோகைமலை நாதா ! 
3485. அடலேபுரி அசுரோனுடல் - அடுவேலா ! 

மடமான் மயில் வழியேதிரி - குதல்தீராய் . 
உடல் நோய்தனை உடனேதவி - ரிடவாராய் . 

கடல்சூழ்புவி கமழ்தோகையின்- மலைநாதா ! 
3486. கானக மயிலி மேவு 

காரண ! நாத ! கோடி - அருளாயோ ? 
வானவர் மகளை மேவு 

வாசனை யான நீப - மலர்மார்பா ! 


( 


186 


தின கவிதை 


பானல மிலகு சோதி 

பான்மதி சூடும் வேணி - அருள் பாலா ! 
தேனல ருலவு சோலை 

சேர்சிகி மேரில் வாழு - முருகோனே ! 


3487. எதிர்வரு சூரன் இடறிட வேலை - எயும் வேலா ! 

கதிர்மிகு சோமன் கமழ்கன வேணி - அருள்பாலா ! 
ததியுறை மாயன் தகுமரு கேச ! - அருளாயோ ? 

மதிதவழ் சோலை வளர்சிகி மேரில் - வருதேவே ! 
3488. தீராத வினை தீர வேயருள் 

சேயான யெனைநாளு மேதய - வுடன் ஆளாய் . 
வாராரு முலைவேட நாயகி 

வளராசை கடன்மீதி லேமுழு- கியலோலா ! 
தாராரும் வடிவேலி னேஎதிர் 

சாவாக வருசூர னாவியை - அடுவோனே ! 
வேராரு கன்சோலை சூழ்தரு 

மேலான மகமேரை நேர்சிகி -- மலையோனே ! 


3489. மடவாருட மயல்தீரிட - அருளாயோ ? 

கடமாவுட கனமாகிய - துணையாளா ! 
நடமாடிய நலமாகிய - மயிலாளா ! 
தடமாமுடி தகுதோகையின்- மலைநாதா ! 


3490. மாதவர்பணி தாளா ! மாமலரணி மார்ப ! - அருளாயோ ? 

கோதறுகுரு நாதர் | கூரியவடி வேலா ! - எனையாளாய் . 
மாதர்கள் மயல் தீராய் வாசனைமலர் நீபா ! - குகநாதா ! 
தாதவிழ்பொழி லேசேர் தாவறுசிகி மேரே - வருதேவே ! 


3491. வடித்த பாகுமொழி வகுத்த சோலைமயில் - புணர்தோளா ! 

படித்த நாவலவ ! பணைத்த தோகைமலை - அருளாளா ! 
துடித்து வீழவெதிர் துணிக்க வேலைவிடு - செயவீரா ! 

நடித்த மாமயிலின் நலத்த தோகைமலை - வருதேவே ! 
3492. வஞ்சனை சூது புரிந்திடு சூருடன் 

மண்டம ரேபுரி - திகழ்வேலா ! 
கஞ்சனை யேசிறை கொண்டகு காமுனம் 

கண்டம ரோர்பணி -- புரிநாதா ! 


3492. கஞ்சன் - தாமரையில் வாழும் பிரமன் . 


தின கவிதை 


18 


நெஞ்சினின் நோய்தவிர் எந்தனை யாதரி 

கின் கிருபை யேபுரி - குருநாதா ! 
மஞ்சது வேதவழ் தண்டலை சூழ்தரு . 
மண்புகழ் தோகையின் ~ 

-2லநாதா ! 
3493. நடிக்கும் மயிலேறி நிலத்த வரமேசெய் - திடவாராய் . 

படிக்க வரமேசெய் பணைத்த சிகிமேரில்-- வருதேவே ! 
வடித்த தமிழ்பாட மகிழ்ச்சி யொடு வேண- தருளாயோ ? 

மீடிக்கு அழிவாக விரைப்பொன் மணிமார்ul- அருளாயோ ? 
3494 , மருப்பொவி நீய மாலை 

மணிப்புய மீது சூடு-- முருகோனே ! 
கருக்குழி வீழி டாது 

கனச்சிறை யான தோகை - மிசைவாராய் 
உருப்பொலி வேடர் மாது 

உருத்தொடு மேவு நாத - எனையாளாய் , 
பொருப்பினி னீட தான 

புகழ்ச்சிகி மேரில் வாச - அருளாயோ ? 
3495. கருதியயடி யருள்வாய் கருணையின் முரு கையனே ! 

பொருதியவசு ருடனே புளவிடவயில் விடுவாய் . 
மருவுளமல ரயனார் வழிபடுகுரு பரனே ! 

திருவுலவிய பொழில்சேர் சிகியலைவரு குகனே ! 
3496 , மயக்கிய மாதர் மயற்பல வாதல் - தலிராயோ ? 

பயப்பட கோய்கள் பறந்திட வேண - தருளாயோ ? 
செயப்பட மாவை திறத்திடு வேல் கொ- டெயநாதா ! 

சயப்படு சோலை கணித்திடு தோகை -- மலைநாதா! 
3497. உடலில்வரு நோயை வழிவுபட நாளும் 

உனதுதய வாலும் - அடுவாயோ ? 
மடலியர்களும் அதிகமய வாலும் 

மனதிளைத்தல் பாவம் - அடுவாயே , 
குடர்தசைகளாலு மெர்செனன நோய்கள் 

குறைதனலம் வேண --- தருளாயோ ? 
வடவரையை நேருமூயர்பொழில்கள் சூழு 

மயின் மலையின் வாச --முருகோனே ! 
3498 , குடியில்வளர் குறத்தி மடவால் மணந்த 

குருபா எனக்கு - அருளாயோ ? 
அடியவர் தமக்கு வருபிணி யகற்றி . 

அருமையில் வெற்றி - முருகோனே - 


> 


188 


தின கவிதை 


இடியென அதிர்ந்து ப்டையோடு நெருக்கி 

எதிரிடு செய்வை - அயிலாளா! 
முடிபுனை திறத்த மலருகு பொழிற்பொன் 

முதியசிகி வெற்பின் - அமரேசா ! 


3499. திங்கள் தரித்த சடையார் 

செங்கம லத்தர் முதலோர் - பணிதேவே ! 
சங்கரருக்கு மகனாய்த் 

தண்டுளை யுற்ற விறலார் - மருகோனே ! 
பங்கம திருக்கும் வயல்சூழ் 

பண்பு செறித்த வளநே - மநன்னாடா ! 
துங்க மிகுத்த பொழில்சூழ் 

சுந்திர முற்ற சிகிமா - மலைநாதா ! 


3500. மனத்திலுறு நோயை மடியவர மேசெய் - முருகோனே ! 

தனக்கிரியின் மாதர் தழுவுமயல் தீர - அருளாயோ ? 
பனகமுடி வேணி பரிவுமிகு பால ! - அமரேசா ! 
கனககிரி யான கமழ்சிகியின் மேரில் - வருதேவே ! 


3501. தீவினை தீரிட வேகிருபை யேபுரி 

சேவக ! நாவல ! -- முருகோனே ! 
பாவிய தாகியே நான் மெலி யாதுநின் 

பார்வையி னால் இனி - எனையாளாய் . 
ஆவியை வேறொரு கூடினி லே நுழை 

யாய் இனி தாய்நின- தடிதாராய் . 
தாவிய கோடுள சோலைகள் சூழ்தகு 

சாரல்கொள் தோகையின் - மலைநாதா ! 


3502. சகத்தோர் முதலினோர் தமிழ்ப்பா வ்லர்கள்- பணிதாளா ! 

மகத்தே புரிபவன் மகட்காய் மணமலர்- புனைமார்பா ! 
முகத்தா மரைகன முலைப்பா வையருட - மயல்தீராய் . 
மிகத்தா துறுமலர் விரைச்சோ லைகளிணை - சிதிமேரா! 


3503 . 


ஆடிய மயில் நாதா ! ஆதர வினிநீதான் - குகவேளே ! 
பாடிய கனிவாயா ! பார்புகழ் குருநாதா !-அருளாயோ ? 
வாடிட வசுரோன்மேல் வாளமர் செய்வேலா - யுதவீரா ! 
கூடிய பொழில்சூழ்சீர் கோதறு சிகிமேரா ! - அருளாயோ ? - 


தின கவிதை 


189 


3504. எனது தீவினை யுடலி னோய்தவி 

ரிடவு மேகிருபை - புரிவாயே . 
மனதி லேவரு துயர மேயற 

மயிலி லேறிமுன்- வருவாயே . 
கனக னாருடல் கிழிய வேயடு 

கரிய மாயவன்- மருகோனே ! 
தினக ராதிபர் உலகி லேயுயர் 

திருவு லாவிய - சிகிமேரா ! 


3505. அரிய தவத்தினர் பரவு மலர்க்கழல் 

அழகு படைத்திடு - குகநாதா ! 
கரிய நிறத்தினர் துளையணி யற்புதர் 

கருணை மிகுத்திடு - மருகோனே ! 
பரிய படைகொடு வருமவு ணர்குலம் 

பழிசெயும் மற்புய - முருகோனே ! 
உரிய எனக்கருள் கனசிகி நற்கிரி 

உயர்குரு வித்தக ! - வருவாயே . 


3506. வனச மண்டப மாது 

மருவு கொண்டலின் மேனி - மருகோனே ! 
மனது கந்திடு நோயை 

மடிய அன்போடு வேணது - அருளாயோ ? 
புனம டந்தையை யாசை 

பொருந்தி யிங்கித மாக - வணையாயோ ? 
கனக மிஞ்சிய தோகை 

கமழ்செ கண்டியின் மேரில் - வருதேவே ! 


3507. கொடிய னாகிய வசுான் மாளிடக் 

குலவு கூரிய - அயிலாளா ! 
அடியன் மேல்வரு துயர மோடிட 

அளவி லாதருள் - புரிவாயே . 
வடிவி யாகிய குறமி னாளொடு 

மருவு நாயக ! - எனையாளாய் . 
கடிகொள் சோலைகள் அதிக மாகிய 

கனசி காமலை - முருகோனே ! 


.3504 . கனகன் - இரணியன் , 


190 


தின கவிதை 


3508. வடித்த பாகுமொழி மயிற்பெண் வேடமகள் - 

[ புணர்தோளா 
நடித்த தோகைமயின் நலத்த வாசிதனில் - வரும்வீரா ! 
படித்த பாவலரில் பரர்க்கு ஆசைதரு- புதல்வோனே ! 

தடித்த சோலைநிறை தகுத்த தோகைமலை - வருதேவே ! 
3509. அடம்புரி சூரன் அழிந்திட வேலை - எயும்வீரா ! 

நடம்புரி தோகை நலம்திகழ் வர்கன - முருகோனே ! 
வடம்புரி ஆனை மகிழ்ந்திடு சீர்கொள் - துணையாளா ! 

தடம்புரி சோலை தகுந்திடு தோகை - மலைநாதா ! 
3510. நெஞ்சினில் வருதுயரை நின்கிருபை கொள்விலகி 

[ அருடாராய் 
வஞ்சனை புரிகொடிய மங்கைய ரிடமணுகல் - தவிராயோ ? 
நஞ்சினு முயரவுணர் நன்றுகொல் குலமழிய - விடுசூரா ! 

மிஞ்சிய பொழிலுலவு மின்பயில் சிகிமலையில் - வருதேவே ! 
3511. திருக்கலச முலைமாதர் 

திருக்கதனில் விழுகாமல் - அருள் தாராய் ! 
மருக்கமழு மிதழ்நீப ! 

மலர்க்கணித மணிமார்ப ! -- முருகோனே ! 
கருக்குழியி லுழலாது 

கருத்தினொடும் எனையாள - வருவாயே . 
தருப்பொலிவு மிகுசோலை 

தழைத்தசிகி மலைமேவு - குமரேசா ! 
3512. அடம்புரி சூரன் அகந்தையை யோட - அருள்வாயே . 

நடம்புரி தோகை நலந்திகழ் வாக - னகுகேசா ! 
மடந்திகழ் மாதர் மயங்கிய வாசை- தவிராயோ ? 

தடந்திகழ் தோகை தகுந்திடு மேரில் - வரும்வேளே ! 
3513. மயலாகிய விழிமாதர்கள் வழிபோகிற - விதிதீராய் . 

குடமீறிய வடிவேநிறை குறநாயகி - மணவாளா ! 
அயலாரிட மணுகாதினி அருளேபுரி-- குமரேசா ! 
மயல்சூழ்தரு பொழில்சூழ்தரு வளர்தோகையின் 

( மலைநாதா ! 
3514. கொடிதாகிய வினையேவிழை குலைமாவுடல் - அடுவேலா ! 

வடிவேநிறை மடமாதர்கள் மயல்தீரிட- அருள்வாயே . 
அடியாருடை இருள் தீரிட அருளேபுரி - குவைநாதா ! 
கடியார்பொழி னிறைதோகையின் கனமாமலை - 

( வருதேவே ! 


தின கவிதை 


191 


3515 , பரியி லுயர்ந்த பரிய மயிற்பொன் - முருகோனே ! 

விரிதிரை யுற்ற விறலின் மகிழ்ச்சி - மருகோனே ! 
கரிய நிறத்த கனவசு ரைக்கொல் - அயிலாளா ! 

உரிய தவத்தர் உயர்புகழ் பெற்ற - சிகிமேரா ! 
3516. அடலேபுரி சூருடல் அழிவாகிட வேலதை - எயும்வீரா ! 

கடமாமத மேமிகு கருணாநிதி நாயகர் - துணையாளா ! 
மடவார்மய லாலினி மடியாதரு ளேபுரி - முருகோனே ! 
குடமேநிகர் கோளே குளிர்சாரல்கொள் தோகையின் - 

[ மலைநாதா ! 
8517. மடவார்கள் மாயை யெனுமாழி வீழு 

வதுபாவம் நீங்க - அருளாயோ ? 
அடமேசெய் சூர னுடல்மீது போர்செய் 

அழகான வேலை - யணிநாதா ! 
படராவு சூடு சடையார்செம் மேனி 

பரமேச ராசை - மகவேளே ! 
தடமேவு சோலை நிறைசார னீடு 

தகுதோகை மேரில் - வருதேவே ! 
3518. வடம்புனை தனத்து மடந்தைய ரிடத்து - மயலாலே 

உடம்பது வளைத்து உவந்திடல் விலக்கி - அருளாயோ ? 
நடம்புரி திறத்த நலந்திகழ் மயிற்கு - முருகோனே ! 
இடந்திகழ் பொழிற்பொ னிலங்கிய சிகிப்பொன் 

[ மலையாளா ! 
3519. வாதுறு சூரன் மாளிட வேலை - எயுநாதா ! 

தாதுறு நீபத் தார்புனை மார்ப - எனையாளாய். 
கோதுறு நோயைக் கூவிட வேதான் - வருவாயே . 

மோதுறு சோலை மூடிடு தோகை - மலைநாதா ! 
3520. ஆடிய மயிலா ! யான்மகி ழிடவே - அருளாயோ ? 

நாடிய படியே நாத ! கு கேசா ! - அருளாயோ ? 
பாடிய புலவா ! பான்மதி வதனா !-அருளாயோ ? 

கூடிய பொழில்சேர் கோதறு சிகிமா - மலைநாதா ! 
3521. மறைமுனியணி மலரிணையுள் - பதநாதா ! 

கறைமிடறினர் கருணைகொள்குரு - பரவேளே ! 
சிறையுளவளர் சிகிமின்சிவ- குகநாதா ! 
நிறைபொழின்மிகு நிலையுளசிகி - மலைவேளே ! 


3516. நான்காவது அடியின் இரண்டாவது சீர் தெளிவாக இல்லை . 


192 


தின கவிதை 


3522. வாருலவு தனமின் மாதுபுணர் புய நன்- முருகேசா! 

தாருலவு புயவ 1 சாமி குரு பரபொன்-மயிலாளா ! 
சீருலவு சரண ! தேவர்பணி புரிசெய் - அமரேசா ! 

போருலவு அயில்கொள் பூமலி சிகியின்- மலைநாதா ! 
3523. அனநடை யான அழகுள வேடர் - மகள் தோளா ! 

வனமிகு தோகை மயின்மிசை யேறி - வருவாயே . 
மனமிகு நோய்கள் மடியவுன் பாதம் - அருளாயோ ? 

கனகமென் மேரு கமழ்சிகி மேரில் - வருதேவே ! 
3524. வடித்த பாகு மொழியாள் 

மணத்த கேச மடமான் - மகள்தோளா ! 
துடித்த சேனை யுடனே 

துரத்தி மாவி னுடல்சீ - றியவேலா ! 
படித்த பாவ லர்க்கா 

பசைத்த தோகை மலைமேல் - வருதேவே ! 
முடிப்பொன் மேரு கிரிநேர் 

முதுச்சி காநன் மலைமேல்- வருதேவே ! 
3525 , வடிவுட குறத்தி யிருதன மயக்கில் 

மலர்வன முழுக்க - அலைவோனே ! 
படிறுறு மனத்து அசுரனை யழித்த 

- பலகலை தரித்த - அறிவோனே ! 
அடியவர் மனத்து வருதுயர் அழித்து 

அருடனை மிகுத்து - உதவாயோ ? 
முடியுயர் சிகிப்பொன் மலைக்குடி யிருந்த 

முருக குக ! முத்தி - அருள்வோனே ! 
3526. மடந்தை மாதர்கள் மயங்கு நோயினில் - விழலாமோ ? 

புடங்கொ ளாடகம் பொதிந்த மேனியின் - முருகோனே ! 
நடஞ்செய் தோகையின் நலங்கொள் மாபரி 

( தனில்வாராய் ! 
இடங்கொள் சோலைகள் இலங்கு தோகையின் - மலைநாதா ! 
3527. விரிமலர் கமல மலர்தனிக் குடியின் 

விதிதனக் கிசைசெய்- குருநாதா ! 
தரியலர்க் கிசையும் படைதனுக் கெதிர்கொள் 

சமரமுற் றிடுபொன் - அயிலாளா ! 


/ 


1 


3526. புடமிடப்பட்ட பொன் தன்மை அமைந்த திருமேனியைப் பெற்ற 
முருகனே என்பது இரண்டாமடியின் பொருள் . 


. 


தின கவிதை 

193 
கரியயற் புதநன் னயமிகுத் திடுபொன் 

கமலையற்புயரவர் - மருகோனே ! 
பரியசி கரமது உயர் நற் சிகிய 

பணைகொள்பொற் கிரியில் - வருதேவே ! 
3528. மனமாயை யதுவோட மயின்மீது - வருவாயோ ? 

அனமான நடைமாது அழகூடு - திரிதேவே ! 
கனமான அருளேசெய் கமலேசன் - இமையோரே 

தினமாக நிறைதோகை செழிமேரில் - வருதேவே ! 
3529. அடமி குத்து வரு அசுரை வெற்றிபுரி - அயிலாளா ! 

கடக ரிக்கியொரு கருணை யுற்றதுணை - முருகோனே ! 
மடம யிற்பரியில் வருது ரைக்குமர ! - குருநாதா ! 

தடமி குத்தமுடி தழைசி கிப்பொன்மலை - முருகோனே ! 
3530. நோயால் வருந்தி மேலே இடைந்து 

நோகா திரங்கி - மெலியாதே 
தூயா ! கனிந்து நீயே வரஞ்செய் 

சூழ்தோகை கொண்ட - மயில்வாராய் . 
பாயாடை கொண்ட வோரோட வென்று 

பாவாண முன்வந்த - முருகோனே ! 
சேயா ! செகண்டி மேரே வளர்ந்த 

தேவே ! யிரங்கு - குகநாதா ! 
3531. கங்கை தரித்த சடையார் 

கண்டு மயக்கு விறலார் - மருகோனே ! 
செங்கை குவித்து நினையே 

சிந்தை யுற்று வடியார் - பணிதாளா ! 
மங்கைய ருக்கு உளமே 

மண்டை கிருக்கு மடியேன்- மயல்தீராய் . 
தருங்கை தரித்த வயிலா ! 

தண்டலை யுற்ற சிகிமா - மலைநாதா ! 
3532. பாகாகிய மொழிமாதர்கள் பான்மாய்கையை - விலகாயோ ? 

வாகாகிய வனநாயகி மாலோடலை - குகநாதா ! 
சாகாவரம் அடியாரிடந் தானேயருள்- குருநாதா ! 

யோகா ! கிருபை தருவாய்சிகி யோர்மாமலை - வருதேவே ! 
3533. மனதி லுற்றிடு துயரொ ளித்திடு 

வரத வற்புத ! -- முருகோனே ! 
அனந டைக்குற மயிலி யைப்புணர் 

அழகு பெற்றிடு - குகநாதா ! 
[13 ) 





. 
. 
. 


194 

தின கவிதை 
தினக ரப்பிரபை யொளிப டைத்திடு 

செகயி ரச்சக ! -- நயவேளே ! 
கனக மெய்க்கிரி நிகரெனக்கதிர் 

கமழ்சி கிக்கிரி- வருதேவே ! 
3534. அடுத்து வந்திடு வோர்களை நாள்தொறும் 

அணைத்து இன்பொடு வாழ்வதை யேபுரி - முருகோனே ! 
கடுத்து வந்தெதிர் சூருட னேயெதிர் 

கமழ்ச்சி மிஞ்சிய கூர்துணை யாகிய -வயிலாளா ! 
தொடுத்து நன்றுள நீபம தேயணி 

துரை நல் வேடமி னாள்புணர் நாயக ! -- எனையாளாய் . 
கொடுத்து எந்தனை யாதரி நாயக ! 

குளிர்ச்சி மிஞ்சிய தோகையின் மாமலை - வருதேவே ! 
3535. தீரா தவினை தீர வேயருள் 

தேவா தியர்கள் நாளு மேபணி - இருதாளா ! 
காரா னகுழன் மாத ராருட 

காமா சைகொடு மேனி வாடுதல்- தவிராயோ ? 
தாரா ருபுய நாத னே ! கிருபை 

தாராய் தென்மயின் மீதினி லேவரு- குகநாதா ! 
சீரா ருபொழில் சூழு மாமிகு 

தேனா ருசிகி மேரிலேவரு - முருகோனே ! 
3536. வருத்திய நோயை வருத்திடு வாய்சிறை - மயிலாளா ! 

கருத்தினி னாளுங் கவுத்தி யம்நினை - எனையாளாய் . 
பருத்திடு சூரன் படைகெட வேலை- எயும்வீரா ! 

திருத்திய சோலை சிறப்புயர் தோகை - மலைநாதா ! 
3537. ஓதாத மறைமுனிவோர் 

ஊடே பொ னுலகிலுளோர் - தொழுநாதா ! 
வேதாவை யொருசிறைமேல் 

மீளாது செய்து பின்மீ - ளிடுநாதா ! 
போதாரு புயமுருகா ! 

போர்வாயி லணியயிலா ! - குகவேளே ! 
தாதாரு பொழினிறைசீர் 

சாகாத வரமருள்தோ - கையின்மேரா ! 
3538. சாடியபடை வீழிடத் தார்மிகுவயி லேவிய - செயவீரா ! 

கூடியவடி யாருட கோதறுபட வேகிருபை - புரிவாயே . 
ஆடியமயின் மீதினில் ஆவல்களுட னேயென்முன் - வரு 

(வாயே . 
தேடியபொழில் சூழ்தரு சீர்சிகி மலை மீதினில் - வளர்தேவே ! 


தின கவிதை 

195 
3539. அடமேபுரி வசுரோனுடல் - கிழிவேலா ! 

நடமாடிய நலமாமயில் -- மிசைவாராய் , 
கடமாமத களிறானனர் - துணையாளா ! 

தடமாமுடி தகுதோகையின் - மலை நாதா ! 
3540. வீறுபுரி சூரன் மீதிலயி லேவு - செய்வீரா ! 

மாறுபடு நோய்கள் மாளவரு ளேசெய் - குகநாதா ! 
நாறுமலர் சூடு நாகநட ராசர் - அருள்பாலா ! 

மீறுபொழில் சூழு மேன்மைமிகு தோகை - மலைவாழ்வே ! 
3541. மதுவொழுகிய நீப மலரணிபுய மார்ப ! - எனையாளாய் . 

சதுமுகன் முத லோர்கள் சகம்வளரடி யார்கள் -பணிபாதா! 
விதுவணிசடையீசர் விமலர் தன்மக வே ! பொன் - மயிலாளா ! 

பதுமெனமகள் சேர்நன் பணைமுடிமிகு தோகை - மலை நாதா ! 
3542. படையெடுத்துவரு மிகுபெ லத்ததொரு 

பனைபு யக்கொடிய - அசுரோன்மேல் 
உடைப டக்கதிரி னயில் கொடுக்கவிடு 

உலவு நற்சிறையின் - மயிலாளா ! 
முடைமி குத்ததயி ரதனை உண்டநலன் 

முளரி யாள்புணர்வோன் - மருகேசா ! 
மிடைநெருக்குமிகு பொழினி றைத்துமிகு 

வியனெழில்படைத்த - சிகி நாதா ! 
3543. கானக மடந்தை காதல் கொள் கடம்ப - மலர்மார்பா ! 

வானவர் கனிந்து மாலோ டணிந்த - இருதாளா ! 
சானகி மகிழ்ந்த தாரணி யும்விண்டு - மருகோனே ! 

பானல மிகுந்த பான்மதி தவழ்ந்த - சிகிமேரா ! 
3544. படித்த பாகுமொழி வனத்தின் மாதுமரு - வியதோளா ! 

நடித்த தோகைமயின் நலத்த மாவில் வரு - குக நாதா ! 
படித்த பாவலவ ! பணைத்த சூரனுடன் - எதிர்வேலா ! 

முடிச்சி காமலைய ! முதுப்பொன் மேருமயில் - அருள் பாலா ! 
3545. வந்த தீவினை மங்கி யோடிட - அருளாயோ ? 

கந்த மேவிய கஞ்ச னார்பணி- புரிபாதா ! 
சந்த நாவல ! சங்க பாணியின் - மருகோனே ! 
அந்த மேவிய அண்டர் நாயக ! -சிகிமேரா ! 


S540 . 


நாக நடராசர் - நாகத்தினை அணிந்த கூத்தரசனார் . 
3542. . உக்கவிடு - அழிய விடுகின்ற 


198 


தின கவிதை 


3546. கருத்தினி னினைத்த கருத்தினை யெனக்கு உதவாயோ ? 

பெருத்திடு தனத்தி பெடைக்குயில் குறத்தி -புணர்தோளா ! 
வருத்தியே யடைத்து வலுத்தசு ரனுக்கு - விடுவேலா ! 

திருத்திய முடிப்பொன் சிகிக்கிரி யுயர்த்த - முருகோனே ! 
3547. காதல் கொண்ட வேட மாது 

காம மிஞ்ச வேமுன் னோடி - அலைவோனே ! 
மாதர் தங்கள் ஆசை யூடு 

மாய்த லின்று வோட வேண - தருளாயோ ? 
தாத விழ்ந்த வாச நீபத் 

தாரி லங்கு மார்ப ! கோடி - அருளாயோ ? 
வேத னண்டர் சூழுஞ் சோலை 

மீறு குன்றை மேரில் வாச ! -- முருகோனே ! 
3548. கதம்பமலர் மார்பா ! கரந்தைபுனை நாதர் - அருள்பாலா ! 

நிதம்பரவு நாய னிறைந்தபவ மாள - அருள்வாயே . 
மதங்கொள்வலு வானை வனங்குலவு மானின்- துணையாளா ! 

பதங்குலவு சோலை பசைந்திடுசி காமின்- மலைநாதா ! 
3549. அரியதவ மேபுரி அவர்பணி நாயக ! - எனையாளாய் . 

கரியநிற மேனியின் கமழ்துளவ மாயன்-மருகோனே ! 
தரியலர்களாகிய சமர்மிகு சூருடல் - அடுவேலா ! 
விரிமலர்கொள் சோலைகள் மிகுசிகியின் மாமலை -- முரு 

[ கோனே ! 
3550. விதிமால் முதல் விரைவாய்நிதம் - பணிபாதா ! 

கதியாகிய கனதோகையின் - மிசைவாராய் . 
பதிவாழ்பவர் பணியேபுரி - குகநாதா ! 

மதிசூழ்பொழின் வளர்தோகையின்- மலைநாதா ! 
3551. மனமாயை தவிராய் மயிலேறு - குகனே ! 

அனமான குறமான் அணைமீது- மயலோய் ! 
சினமாவி னுடனே செயவேலை - விடுவாய் . 

கனமான சிகியாங் கமழ்தோகை- மலையாய் ! 
3552. மதிசூடிய சடையார் மகிழ்பாலக ! எனையாள்- குகநாதா ! 
நிதியாவையும் அருள்வாய் நிறைதோகையின் மயிலா ! 

[ குருநாதா ! 
ததியேயுணு விறலார் தழைமாதுளை புனைவோர்- மருகேசா ! 
நதிசூழ்தரு முடிசேர் நலமார்சிகி மலைமேல்- வருதேவே ! 


3552. தழைமாதுளை - தழைத்த பெருமை பொருந்திய துளசி , 

, 


தின விதை 


197 


3553. மடவாருட மயலானித - மெலிவேனோ ? 

கடவாரணர் கருணாநிதி - துணையாளா ! 
அடமாகிய வசுரோனுடல் - கிழிவேலா ! 

தடமாமுடி தகுதோகையின் - மலைநாதா ! 
3554. தந்தி முகத்தினர் அன்பு மிகுத்தவர் 

சங்கரி பெற்றவர் - துணையாளா ! 
நந்தியி லுற்றவர் செஞ்சடை பெற்றவர் 

நம்பர மற்கொரு - புதல்வோனே ! 
வந்திடு பத்தர்கள் நன்மை மிகுத்திட 

வந்து நலத்தருள்- புரிவோனே ! 
செந்தி மலைக்குக ! குன்றை மலைக்குக ! 

செங்கம லப்பதம் - அருளாயோ ? 
3555. அடத்தில்வரு சூரன் அகத்தை அழிவாக - அடுவீரா ! 

குடத்தினிக ரான குயப்பெண் மறமாது- புணர்தோளா ! 
நடத்துமயி லான நடப்பரியி லேறு - முருகோனே ! 

தடப்பொழில்கள் சூழுந் தகுச்சிகியின் மேரில்- வருதேவே ! 
3556. உரிமை யாயெனை யுலகி லாண்மைக - ளுடனாளாய் . 

கரிய மாலுட கருணையாகிய - மருகோனே ! 
அரிய மாதவர் அடியர் யாவரும் - பணிபாதா ! 

பரிய கோடுயர் பழைய தோகையின் - மலைநாதா ! 
3557. மனமாய்கை யான பொருளாசை யான 

மயறீர வேண - தருளாயோ ? 
வனமூடு வாழு மறவோர்க ளாசை 

மயிலான தேவி - மயலாளா ! 
அனமான மாது அவராசை யாலும் 

அலையாது மேன்மை - தருவாயே . 
இனமான சோலை நிறையாக நீடு 

எழிலான தோகை - மலையாளா ! 
3558. மானைத்தரி கரனார் தோகைச்சிகி யுமையாள் 

மாலுக்கிசை வடிவா - னவர்பாலா ! 
மீனைப்பொரு விழியார் மாதர்க்கிசை மயலான் 

மேன்மைக்குறை படவே - அலையாதே 
தேனைத்தரி மலர்சேர் நீபத்தணி யுடனே 

சீருற்றிடயென் முனமே - வருவாயே. 
வானைத்தட வியநற் சோலைப்புன மிகுசூழ் 

வாசச்சிகி மலைமேல் - வருதேவே ! 


198 


தின கவிதை 


3559. பாவிகளென வேதிரி வோர்களை நய மாகிய 

பாடல்கள்பல பாடியு - மடிவேனோ ? 
ஆவிகள் நல மேயிலா லோபிகளிட மே அணு 

காவகைபல மாநிதி - தருவாயே . 
தூவியசிறை மாவன மானடைபயில் வேடுவர் 

தோகையின்மயி லாளுட - மயலாளா ! 
தாவியபொழில் சூழ்தரு தோகையின்மலை மேல்வரு 

சாமி 1 பொன்மயி லேறிமுன் - வருவாயே . 
3560. மிடியோடிட மயிலேறிமுன் விளையாடியெ - னெதிர்வாராய் ! 

கடியாரிதழ் மலர் நீபநன் கமலாசனர் - பணிபாதா ! 
வடிவேல்கொடு எதிர்சூருடல் மடிவாய்விழ - எதிர்வோனே ! 

அடியார்பணி சரணாகிருபை அருள்வாய்சிகி - மலைநாதா ! 
3561. ஆடிய மயிலா ! ஆரண குருவே ! 

பாடிட வருவாய் . பாவல ! முருகா ! 
நீடிய சிகியா 1 நேருறு மலையா ! 

வாடிட அசுரோன் மாய்படு அயிலா ! 
3562. தாதவிழ் நீப மாலை 

தானணி மார்ப ! கோடி- அருளாயோ ? 
வேதமுங் காண லாகா 

வேரிகொள் வாச மான -இருதாளா ! 
காதலி யான தேவி 

கார்குழன் வேட் மாது- புணர்தோளா ! 
ஆதர வேசெய் நாத ! 

ஆர்பொழில் சூழ்சி காநன்- மலைநாதா ! 
3563. அண்டர்பணி நாதா ! அன்பனெனை யாளாய் .. . 

தண்டமிழ் சொல் வாயா ! சங்கரிதன் பாலா ! 
வண்டசுர னோடே வம்புபுரி வேலா ! 

தண்டலைகொள் மேலாந் தண்சிகியின் மேரா ! 
3564. வஞ்ச னாகிய சூரன் 

வந்த போர்விழ வேலை - விடுசூரா ! 
கஞ்சன் மாழ்கிட வேசெய் 

கங்குன் மேனிய னார்தன்- மருகோனே ! 
தஞ்சம் வேறிலை யாள்வை . 

சங்க ரா ! கிருபை நீசெய்- குகநாதா ! 
மஞ்சு சூழ்தரு சோலை 

மண்டு தோகையின் மேரில் - வருதேவே ! - 


1 . 





தின கவிதை 


19g 


3565. நடமாடிய மயிலேறிய நகுதாமரை- நிகர்தாளா ! 

குடமாமுலை யவரால்வரு குறையாகிய மயல்தீராய் . 
அடமேபுரி அவுணோர்தலை யசுரோனுடல் - கிழிவேலா ! 

தடமாமுடி பொழில்சூழ்தரு தகுதோகையின் - மலைநாதா ! 
3566. விருது கட்டிவரு அவுணர் கெட்டழிய 

வெகுநுனைக்கதிர்கொள் - அயிலாலே 
பொருது வெற்றிபுரி பிரப லக்குமர ! 

புகழ்படைத்தகுரு - பரவேளே ! 
அருமை யுற்றுஎனை உலகி லற்பினொடு 

அடியன் முக்கியமிக- நிதமாளாய் . 
தருத ழைத்தபொழி லிலகு நற்சிகியின் 

தகும லைக்குள் வளர் - அரசாளாய் ! 
3567. வருசூர னுடல்கீறு வடிவான - அயிலா ! 

மருவாச மிகுநீப மலர்சூடு - புயவா ! 
கருமேக முகின்மேனி கனமாயன் - மருகா ! 
திருமேவு பொழில் சூழு சிகிமேரி - லரசே ! 


3568. அதிகபலமுள அசுர னுடல்கிழி - அயிலாளர் ! 

மதியை யணிசடை மயிலி யுமை தரு - புதல்வோனே ! 
விதியின் முதலினார் வெகுப ணிவிடைகள் - புரிபாதா ! 

கதிர்கொள் முடியுள கனசி கியின்மலை - முருகோனே ! 
3569. சகலவினை தவிர்வாய் . சதுமறையின் முதலே ! 

பகரறிய குருவே ! பரிவினொடு வருவாய் . 
தகரமணி 

குழலாள் சரசிகுற மயிலாள் 
அகமகிழு வடிவே ! அரியசிகி மலையா ! 


3570. மருப்பொலி நீப மாலை 

வனப்புற மார்பின் மீது -- புனைவேளே ! 
கருப்பையில் வீழி டாது 

கருத்தநன் மேன்மை யாக வருவாயே . 
தருக்குயர் சூர னாவி 

தனைக் கொல வேலை யேவு - செயநாதா! 
திருப்பொழில் சூழ மேவு 

சிகிக்கிரி மீது வாச ! - முருகோனே ! 


8569. தகரம் - மயிர்ச் சாந்து , 


. 


11 


200 

தின கவிதை 
3571. வருசூருடன் வலுபோர்புரி-- செயவேலா ! 

தருவேடவர் தருமானணை - புயவேளே ! 
கருமேனியர் கருணாநிதி- மருகோனே ! 

திருவேநிறை சிகிமாமலை - வருதேவே ! 
3572. மாதவர் பணிசரணா! மாமிகு நடைமயிலா ! 

பாதக மதைவிலகாய் பான்மதி நிகர்வதனா! 
காதல்கொள் குறமயிலாள் கானக மதிலணைவாய் ! 

சீதமர் பொழில்பலசேர் சீர்சிகி மலைமுருகா ! 
- 3573. வனச மாதுபணி வனிதை தேவியுமை - தருபாலா ! 

சினமு லாவுகன திறல சூரனுடல் - கிழிவேலா ! 
உனது பாதமதை உறுதி யாகநினை - எனையாளாய் . 

கனக மேரைநிகர் கருது தோகைமலை - முருகோனே ! 
3574. கஞ்ச னார்சிறை வீழவே 

கண்டு மீளிட வேசெய்வாய்- அமரேசா ! 
வஞ்ச மேசெய லாதயா 

வந்து வேண தேசெய்வாய் - குகநாதா ! 
தஞ்சம் வேறிலை ஆளயா 

தங்க மாகிய தோகைமா - மலைநாதா ! 
நஞ்ச ராவணி நாதனார் 

நங்கை மாதுமை பாலகா ! -- எனையாளாய் . 
3575 : வடிவுற்றிடு தோகை மயிலிற்றுரை ! நாயன்- முன்வாராய் ! 

அடியற்கருள் வேண அருளைப்புரி நாத ! - முருகோனே ! 
மிடியைத் தவிர் வேல ! விரைபெற்றிடு நீப - மலர்மார்பா ! 

கடிநற்பொழில் சூழு கயிலைச்சிகி மேரில் - வருதேவே ! 
3576. எதிர்வரு சூரன் இடறிட வேலை - எயும் வீரா ! 

கதிரருள் தோகை கனமலைவாழு - முருகோனே ! 
மதிதவழ் கான மலைமகள் வேட- மயில்தோளா ! 

விதிபர வியசீர் மிகுமலர் நிகரா - கியதாளா ! 
3577. மதுமாமலர் மணமாலிகை - புனைமார்பா ! 

சதுமாமறை தனையேபுகல் - பவர் நாதா ! 
பதுமாசனி பகர்சீர்தமிழ்- தருவாயே . 

விது தாவிய விரைசேர்சிகி - மலைவேளே ! 
3578. அடியார்முதல் அமரோர்பணி- இருதாளா ! 

வடிவேநிறை வலுகூரிய - அயிலாளா ! 
குடிலேவளர் குறநாயகி - புணர்தோளா ! 
கடியார்பொழில் கமழ்தோகையின் - மலைதாதா ! 


தின கவிதை 


2011 


3579. கருணை யோடுமுனம் கமல நாதர்பணி - குகநாதா ! 
அருண மேனியுடல் அழகு தோணயென்முன் 

[ வருவாயே ! 
பொருது சூரனுடல் புளவ தாகவயில் - விடுசூரா ! 
மருவு லாவுபொழில் வளர்சி காமலையின்- முருகோனே ! 


3580. வந்த சூருடல் மண்ட வேலதை - எயும் வீரா ! 

கந்த மாகிய கஞ்ச னாயகர்- பணிதாளா ! 
அந்த மேவிய அண்ட ரேபணி - முருகோனே ! 
சந்த நாவல ! தங்கு தோகையின் - மலைநாதா ! 


3581. தஞ்சம் வேறிலை சங்க பாணியின் 

- மருகோனே ! 
கஞ்சன் மால் முதற் கண்டி லாதவர்- புதல்வோனே ! 
வஞ்ச மேபுரி வண்ட மாவுடல் - அடுவேலா ! 
மஞ்சு சூழ்தரு வண்சி காமலை - முருகோனே ! 


3582. வடிவேலினால் வருசூரனை - அடுவேலா ! 

அடியார்கள்பா லருள்தேவனே ! -- எனையாளாய் . 
கடிநீபமாங் கமழ்மாலைசூழ் - மணிமார்பா ! 
முடிசேருமோர் முதுதோகைமா - மலைநாதா ! 


3583. கந்த மேவிய கடம்ப மாலிகை 

கண்ட மீதணி -- முருகோனே ! 
அந்த மானசெ கண்டி மேல்வரு 

அண்டர் நாயக ! -அருளாயோ ? 
சொந்த மானநின் அன்பன் வாழிட 

சுந்த ரேசுர ! -அருளாயோ ? 
வந்த நோய்தவிர் குன்றை மாமலை 

வந்த நாயக ! - அமரேசா ! 
3584. வருத்து நோய்தனை வருத்தி யோடிட - அருளாயோ ? 

கருத்த னேயருள் கமழ்த்த பேமென் - மணிமார்பா ! 
பொருத்து சூருடல் புளப்ப வேல்விடு- செயவீரா ! 
திருக்கு லாவிய சிகிப்பொன் மாமலை - முருகோனே ! 


3585. அந்தி மதி அணி சடையார் 

அன்பு மிகுஉமை யவள்பா - லக வேளே ! 
தந்தி முகருட துணையா ! 

சங்க ரியினுட மருகா ! - எனையாளாய் . 


202 


தின கவிதை 
புந்தி மகிழ்தரு குறமான் 

புங்க மிகுதன மதனூ - டணைதோளா ! 
மந்தி தவழ்பொழி னிறைசீர் 

வந்து நிறைசிகி மலைமேல் - வருதேவே ! 
3586. ஆடிய மயின்மீதே யான்மகி ழவேதானீ - வருவாயே . 

பாடிய கனிவாயா | பான்மதி முகலோலா ! - குகநாதா ! 
கூடிய பொழின்மானாள் கூடிய புயசீலா ! -அமரேசா ! 

தேடிய இருதாளா ! சீர்சிகி மலைமீதே - வருதேவே ! 
3587. அடமேபுரி அசுரோனுடல் - அடுவீரா ! 

குடமாமுலை குறநாயகி - புணர்தோளா ! 
நடமாடிய நலமாமயில் - வருதேவே ! 

திடமாமுடி சிகிமேரினில் - முருகோனே ! 
3588. தாதுறுமலர் சூடியபுய ! தாமரைநிகர் - இருதாளா ! 

வாதுறுவசு ரோன்உடல்கிழி மானுனைமிகு - அயிலாளா ! 
தீதறுகொடு நோய்தவிரிடு சீர்மயின்மிசை - வருதேவே ! 

மூதுறுபொழில் சூழ்தருசிகி மூரியின்மலை - முருகோனே ! 
3589. வருசூருட உடல்கீறிடு வலுவேலணி - முருகேசா ! 

கருமாமுகில் நிறமேனியர் கருணாநிதி - மருகோனே ! 
அருமாமறை துதிசீர்பத அழகாகிய - மயிலாளா ! 

திருவேநிறை பொழில்சூழ்தரு சிகிமேரினில் - வருதேவே ! 
3590. ஆடிய மயிலே றியென்முன் ஆசைக ளுடனே - வருவாயே . 
பாடிய புலவோர் துதிசெயும் பார்வதி யாள் தரு - புதல் 

[ வோனே ! 
கூடிய படையோ டெதிர்வரு கோதுறு வசுரை- வெல் 

[ வேலா ! 
வாடிய அடியார் தெளிவுசெய் வாசனைமிகு -சிகிமேரா ! 
3591. வலுத்த சூருட உடற்கு நேர்பட 

வருத்தி வேல்கொடு - எயும் வீரா ! 
உலுத்தர் பானிதி பெறச்செயாதருள் 

ஒருத்தர் வேறிலை - உதவாயோ ? 
வெலுத்தி யயரெனை விடுத்த லேதய 

விருப்ப மாயென்முன் - வருவாயே . 
குலுக்கு நாகம திருத்து சோலைகள் 

கொழுத்த தோகையின் - மலைநாதா ! 


3591. வெறுத்து அயர்கின்ற என்னைக் கைவிடுதல் எதனால் ஐயனே 
என்பது மூன்றாம் அடியின் முதற்பகுதியின் பொருள் . 


தின கவிதை 


203 


3592. சதுமறை தேடு சரண ! எந் நாளு- மெனையாளாய் . 

பதுமமென் மாது பனிமிகு கேச - மயில்மாயோன் 
விதுமுக நாதன் விறலுட வாசை - மருகோனே ! 

முதுசிகி மேரில் முருக ! என் னாசை- வடிவேலே ! 
3593. கான நாயகி காத லாலணை - புயவேளே ! 

வான வோர்கன மாய னார்முத - லினர்தேவே ! 
நான மேமிகு நாம வேலணி - குகநாதா ! 

ஞான நாயக ! நாத 1 தோகையின் - மலைவேளே ! 
3594. வாடிடவேவரு நோயத னாலுயிர் 

மாண்டிடு மோடிட் - வருவாயே . 
பாடிய நாயினன் மீதினி லேவரு 

பாவம தோடிட - அருள்வாயே . 
தேடிய வேடுவர் மாகுல நாயகி 

தேவியை யேயணை- குகநாதா ! 
சூடிய காவன மேவிய சீர்நிறை 

தோகையின் மாமலை - முருகோனே ! 
3595. சூர னோடெதிர் தோகை மாமயின் - முருகோனே ! 

மார னாருட மாமயல் மாதர்தம் - மயறீராய் . 
ஆர மேபுனை ஆரணாகிருபை - அருளாயோ ? 

சாரல் சூழ்தரு சார்சி காமலை -- வருதேவே ! 
3596. கடவாரணர் கருணாநிதி - துணையாளா ! 

மடமானிகர் மயில்வேடமின் - அணைதோளா ! 
அடமேபுரி அசுரோனுடல் - கிழிவேலா !! 

தடமாமுடி தகுதோகையின்- மலைநாதா ! 
3597. மட்டவிழ் நீப மாலை 

மற்புய வாச மாக - அணிதேவே ! 
நட்டர்கள் தான் வோர்கள் 

சுற்றமெ லாமும் வீழ - அருள்வேலா ! 
கட்டழ கான வேடர் 

கற்பின் மென் மாது மேவு - புயலோலா ! 
வட்டநி லாவு லாவு 

வர்த்தனை யான தோகை - மலைநாத 
3598. மடமயில் சானகி மருவிய ராகவன் - மருகோனே ! 

கடகரி யானனர் கருணைகொ ணாயகர் - துணையாளா ! 
அடமிகு சூருடன் அடல்புரி நேரிய - அயிலாளா ! 
திடமுடி சேர்தரு சிகிமலை வாழ்குக ! - அருள் நாதா ! 


தா ! 


204. 

தின் கவிதை 
3599. ஆடியவரு தோகையின்மயி 

லாள அடி யேன்மகிழ - அருளாயோ ? 
பாடுல கோர்களுட 

பாவமது வோடிடமுன்- வருவாயே . 
மாடமதில் சூழவரு 

மாவுலவு நேமவள - நகராளா ! 
கூடுபொழில் சூழ்சிகியின் 

கோலமிகு கோடில்வளர் - குகவேளே ! 
3600 , மடவார்க ளாசை யான 

மடுவீழல் பாவ மாகும் - விலகாயோ ? 
உடலாடு நோய்கள் தீர 

உயர்தோகை மீதி லேறி - அருள்தாராய் . 
விடராவு லாவு வேணி 

விமலேச ராசை யான - மகவேளே ! 
திடமான கோடு சோலை 

திகழ்தோகை மேரில் வாச !-முருகோனே ! 
3601. ஆவி போகு முனமே 

ஆட லான மயின்மேல் - வருவாயே . 
சேவி லேறி வருவோர் 

தேவ தேவ ரிறையோர் - அருள்பாலா ! 
காவி னீடு குடிலாள் 

காதன் மாது கணவா ! --- எனையாளாய் . 
தூவி மேவு பொழில்சேர் 

தோகை மேரி லரசே 1- அருளாயோ ? 
3602. கனகாசலம் நிகராகிய கனதோகையின் - மலைநாதா | 

மனநோய்தனை அகலோடிட வரமேயருள் புரிவாயே . 
சனகாதியர் குரு நாயகர் தமையேகிருபை - புரிவாயே . 

புனனாயகி மயலாலணை புனிதா சிறை - மயிலாளா ! 
3603. கண்ட மதுகறையார் கஞ்ச விழியுமையாள் - அருள்பாலா ! 

அண்டர் பணிசரணா. அன்பர் பணிசரணா! - எனையாளாய் . 
தொண்டன் முன்வருவாய் தொங்க லணிபுயவா !- குகநாதா ! 

தண்டலைகொள் சிகியாம் சந்த மலைமிசைவாழ் - குமரேசா ! 
3604. அடமேபுரி வசுரோனுடல் - அடுவேலா ! 

கடவாரணர் கனமாகிய - துணையாளா ! 
நடமாடிய நலமாகிய - சிகியாளா ! 
தடமாமுடி தருதோகையின் - மலை நாதா ! 


.5 


தின கவிதை 


205 


3605. மாதவர்பணி தாளா ! வாசனைமிகு நீபா ! 

தாதவிழ்சடை யார்பால் தார்குழன்மயில் பாலா ! 
ஆதரவுசெய் வேலா ! ஆறிருபுய நாதா ! 

சீதமிகு நலனார் சீர்சிகிமலை வாழ்வே ! 
3606. கடம்பணி மார்ப ! நாளுங் 

கரந்தைகொள் வேணி யார்தன் - மகவேளே ! 
மடமயில் வேட மாது 

மனமகிழ்ந் துலாச மாக - அணைதோளா ! 
உடம்புள நோயை மாய 

உளங்கனி வாக வேண- தருளாயோ ? 
நடம்பயில் தோகை யாள ! 

நலந்திகழ் தோகை மேரில்- வருதேவே ! 
3607. மாதவர்பணி நாயக ! வாரணமுக னாருட- துணையாளா ! ! 

காதலிகுற நாயகி கானகமதின் மேவிய - புயவேளே ! 
ஆதரவது வேபுரி ஆரிருபுய வாகுக ! -- குமரேசா ! 
தாதவிழ்பொழி லேநிறை சாரல்கொள்சிகி மாமலை - முரு 

( கோனே ! 
3608. மருப்பொலி நீப மாலை 

மலர்ப்புய மீது சூடு - குகநாதா ! 
திருப்பெணி னாள்த னாசை 

திருத்துளை மாய னார்தன் - மருகோனே ! 
வருத்திய நோயை மாய 

மடித்திடு வாய்தென் மேவு - சிறையாளா 
தருப்பொலி சோலை நீடு 

தழைத்திடு தோகை மேரில்- வருதேவே ! 
3609. சரச மடமாதர் தழுவு சுகமீது - மயலாலே 

உரசி மனநோக உழலு வதுதீர - அருளாயோ ? 
கரக முலைமாது கமலை மகிழ்வான- மருகேசா ! 

வரமருள்செய்தோகை மலையின் மிசைமேவு- குருநாதா ! 
3610. அடியேனுட மிடிதீரிட அழகார்மயின் - மிசைவாராய் . 

குடிவாழ்குற மயின் மீதுயர் குவிமாமுலை - சேர்ந்திடுவாய் . 
கடியார்கன மலர் நீபமென் கமழ்மாலிகை - புனைவேளே ! 
முடிசோலையி னிரைசேர்தரு முதுதோகையின்- மலைநாதா ! 


3605 . 

சடையையுடைய சிவபெருமானின் ஒரு பாகத்திலுள்ள மயில் போன்ற 
பார்வதி பெற்ற பெருமகனே.! என்பது இரண்டாவது வரியின் கருத்து . 


203 

தின கவிதை 
3611. மருட்டு தொழிலான் முன் மயக்கு மடவார்கண் - மயலாலே 

உருக்கு லையவாசை உணக்கு வதுதீர- அருள்வாயே . 
இருட்டு நிறமேனி எழிற்கொ டியசூரை -- அடுவேலா ! 

திருச்சி கியின்மேரா ! சிறைச்சி கியின்மீதில்- வருதேவே ! 
3612. மருக்குலவு நீப மாலை 

மணிப்புய முலாச மாக - அணிவேளே ! 
கருப்பையினில் வீழி டாது 

கருத்தினனி வேண கோடி - அருளாயோ ? 
பொருப்பிலயி லேவு வீர ! 

பொறுத்தசிறை மேவு தோகை - மயில்வீரா ! 
திருக்குலவு சோலை சூழுஞ் 

சிகிக்கிரியின் வாச மான - முருகோனே ! 
3613. கருணா நிதியே ! கமழ்மா லிகைசூ - டியமார்பா ! 

மருமா மலர்சேர் மணிமா மகள் மரு - வியநேசா ! 
பொருசூ ருடனே புகழ்வேல் தனையே - எயும் வீரா ! 

அருமா மறைசேர் அழகா கியதோ - கையின்மேரா ! 
3614. உடம்பி லேவரு பிணியை 

உடைந்து ஓடிட இனிநீ - அருளாயோ ? 
கடம்ப மாமலர் அணிவாய் ! 

கலங்கு நாயினன் மயல்தீ - ரிடுவாயே . 
வடங்கொள் பூண்முலை மடவார் 

மயங்கு நோயினின் மெலியா - வகைதாராய் . 
விடங்கொ ளரவம் வளர்சீர் 

விளங்கு தோகையின் மலைமேல் - வருதேவே ! 
3615. உடலெடுத்ததுயர் உலகிலு ற்றவிழ - அருளாயே . 

மடலெடுத்தகமழ் மலர்க டம்பையணி- கனமார்பா ! 
கடலெடுத்தவிறல் கருணை யுற்றகன- மருகேசா ! 

திடலெ டுத்தபொழில் செழிசி கிக்கிரியின் - மலைநாதா ! 
3616. வருத்திய நோயினால் மடிந்திட ஞாயமா - அறியாயோ ? 

கருத்தினி லாசையாய் கனத்திடு மேனிவே - டமினூடே 
திருத்திய கானிலே சிறப்பொடு சேர்புயா ! - குகவேளே ! 
உருத்திகழ் கோடுசேர் உயர்ச்சிகொள் தோகைமா - மலை 

[ நாதா ! 
3617. வனச மங்கையை மருவும் இங்கிதர்- மருகோனே ! 

எனது துன்பம தினிய கன்றிட - அருள்வாயே . 
மனது கந்திடு மயனி றைந்திட - அருள்வாயே .. : 
கனக வங்கிரி கவினு குன்றையின் - மலைநாதா ! 


. 


தினகவிதை 

207 
3618. மடவார்தரு மயலால் மனநோய்பட விதியோ? - குகநாதா ! 

தடவாரண முகனார் தமையே துணை கொளுநா - யகவேளே ! 
படராவணி முடியார் பணைமாமுலை யுமையாள் - அருள்பாலா ! 

நடமாடிய மயிலா ! நலமேமிகு சிகிமா - மலையாளா ! 
3619. இருவினை தீரிட இனியரு ளேபுரி - குகநாதா ! 

மருமலர் நீபமென் மணிமிகு மாலிகை- புனைமார்பா ! 
செருபுரி சூருடல் தெறிபட வேலதை - எயும்வீரா ! 

திருமிகு சோலைகள் திகழ்சிகி மேரினில் - வருதேவே ! 
3620. தாதவிழு நீப மாலையணி மார்பா ! 

தாமரையின் மாது - மருகோனே ! 
மாதயவ தாக வேமயிலில் ஏறி 

வாசினொடு தேடி - வருவாயே . 
சீதமதி சூடு வேணிமக தேவர் : 

தேவியுமை யாள் தன் - மகவேளே ! 
வாதடரு சோலை சாரல்நிறை தோகை 

மாமலையின் வாச ! -- முருகோனே ! 
3621. மனமாயை தீராமலே 

வதையாது ஓயாமலே - உழலாதே 
எனதாசை போனாயனே ! 

எளியேனை யேநாடவே- வருவாயே . 
புனமாது மேல்ஆசையாய் ! 

புகழான வேலாயுதா ! -அருளாயோ ? 
கனகோடு சேர்தோகையாங் 

கமழ்மேரி லேவாசமே- புரிநாதா ! 
3622 , நடனமிடு மயிலா ! நளினமலர் நிகர்சீ - ரிருபாதா ! 

மடமயிலி குறமான் மருவுபுய முருகா ! -எனையாளாய் . 
அடமுலவு பலனா மசுரன் முடி தகர்வே - லணிவோனே ! 

திடமுலவு பொழில்சேர் சிகிமலையி னரசே ! -- அருளாயோ ? 
3623. எனது நோய்தனை யினியி லாதக - லிடனீதான் . 

மனதி னாசையின் வரம் தேபுரி - குவைநாதா ! 
வனச மாகிய மணமு லாவிய - இருதாளா ! 

கனக மாமுடி கமழ்சி காமலை - வருதேவே ! 
3624. மருமலர் தனில் வாழ்வுறு 

மறைவாயினன்- குருநாதா ! 
குருபர ! மணி முடிவானவர் 

குறைதீரிட - வருதேவே ! 


208 


தின கவிதை 


உருவாகிய வுடன்மீதினில் 

உறுநோய்விழ - அருளாயோ ? 
திருவேநிறை பொழில்சேர்தரு 

சிகி மாமலை - முருகோனே ! 
3625. எதிர்வரு மசுரனை எழில்கொளு வேல்கொடு 

இலகுவில் வென்றிடு - செயவீரா ! 
மதிகொளு சடைமுடி யிமையர் பணிதரு 

மலரிணை அடியவர் - தருபாலா ! 
கதிகொள் மயில் தனில் வருகு மர ! குக ! 

கருணை யொழுகிய - முருகோனே ! 
அதிக பொழில்மிகு சிகியின் மலைவரு 

அழகு திகழ்குரு - பரவேளே ! 
3626. சிறைலி ரித்திடு சிகிம யிற்பரி - முருகோனே ! 

மறைப் யிற்றிய மலர்ம னைக்குரு - பரவேளே ! 
கறைமி டற்றினர் கருணை யுற்றிடு - புதல்வோனே ! 

நறைமி குத்திடு நலச்சி கிக்கிரி - மலைநாதா ! 
3627. சமரம் விளைத்திடு தருவை உயிர்க்கொலை - செயும்வீரா ! 

அமரர்கள் பத்தர்கள் அனுதின மன்பொடு- பணிதாளா ! 
குமர 1 சிறைச்சிகி குதிகொள விப்பமுன் - வருவாயே . 

பமர மடுத்திடு பணைபொழி லுற்றிடு - சிகிமேரா ! 
3628. வஞ்ச னையிடு சூருடன் 

வம்புகளோடு வேல்விடு - செய்வீரா ! 
கஞ்ச மலரின் , அயனார் முதல் 

கண்டு பணிபுரி சீர்மிகு - இருதாளா ! 
பஞ்ச வணமயின் மீதினிற் 

பங்க சமூக மேதெரி --சனைதாராய் . 
நெஞ்ச கமதி லேகிருபை : 

நேயம் முழுவது மேகொடு - அருள்வாயே . 
3629. இருவினை தீரிட எளியன் முன் மாமயி - லினில்வாராய் . 

கருமுகி றாவிய கனபொழில் மாமலை - சிகிமேரா ! 
அருமறை தேடரு அழகிய சீர்பத - மலர்தாராய் . 
திருமகள் நாயகர் திருமரு காகுரு - பரவேளே ! 


. 


3625. மலரிணை அடியவர் - மலர்போன்ற திருவடியை உடையவர் . 

3627 . சமரம் விளைத்திடு தரு சூரபதுமன் இறுதிப்போரில் மாமரமாய்ப் 
பொருத நிகழ்ச்சியை அறிவிக்கின்றது . பமாம் - பேரோசை 


தின கவிதை 


209 


3830. அனநடை மாதரார் வரமய லாலுமே - அலையாதே 

மனமயல் தீரவே வரமினி யேசெய்வா - யமரேசா ! 
புனமயில் வேடமான் புணர்புய நாதனே ! - எனையாளாய் . 

கனகம தானவோர் கனசிகி மேரில்வாழ் - குகநாதா ! 
3631 ; காத லாகிய கான நாயகி - புணர்தோளா ! 

மாத ராருட மாயை தீரிட - அருள்வாயோ ? 
சீத மாமதி தேவ னாருட - புதல்வோனே ! 

போத னார்பணி பூவு லாவிய சிகிமேரா ! 
3632. அரிவையர் மயல்தனை அழிபட அருள்புரி- குருநாதா ! 

! 
பரிவோடு அடியன் முன் பணைமயில் தனில்வரு - குவைநாதா ! 
தரியலர் முடிவிழத் தகடிலை யயிலதை - விடுவீரா ! 

வரிமலர் மிகுபொழில் வனைசிகி மலைமிசை - வருதேவே ! 
3633. தானவர்கள் சேனை சரிந்துவிழ வேலை- எயும்வீரா ! 

வானவர்கள் கோடி வாசமலர் தூவி - நிதமேதான் 
ஞானமொடு தேடு நாறுமல ரான - இருதாளா ! 

தேனலர்கொள் சோலை சீர்சிகியின் மேரில் - வருதேவே ! 
3634. குடியோர்பலர் கூடியே 

குகாஎன வாயினால் - சொலுமேலோய் ! 
அடியேன் நல மாகவே 

அழகாகிய தோகைமேல் - வருவாயே . 
மிடியாவையும் ஓடவே 

வெகுவாய்வரம் யாவுமே -- தருவாயே . 
கடியார்பொழில் சூழுமோர் 

கனதோகையின் மேரில்வாழ்-- குகநாதா ! 
3635. இருவினை யகலாதே இனிமெலி குதலாமோ? - குகநாதா ! 
அருமறை புகல் நாதா ! அடியனை யினியாளாய் 

[ முருகோனே ! 
கருமுகி னிறமாலின் கருணைகொள் மருகேசா ! - 

அருள் 

( வாயே . 
தருநிறை பொழில்சூழு சிகிமலை முருகேசா ! -மயிலாளா ! 
3636. எனதாசை போலவே எழிலான தோகைமேல்- வருவாயே . 

மனநீடு நோயெலாம் மடிவாக வேயிநாள் - அருளாயோ ? 
புனமாது சேர்புயா ! புதுநீப மாலைசூ - டியதோளா ! 
கனமான சோலைசூழ் கமழ்தோகை யானதோர் - மலை 

[காதா! 
[ 14 ) 


210 . 


தின கவிதை 


3637. வஞ்ச னாகிய சூரன்மேல் 

மண்ட வேலினை யெய்திடு - வெகுசூரா ! 
கஞ்ச னாருடன் யாருமே 

கண்டு மாமலர் தூவியே - பணிபாதா ! 
நஞ்ச ராவணி வேணியார் 

நங்கை மாதுமை பாலகா !-அருளாயோ ? 
மஞ்சு லாவிய சோலைசூழ் 

வண்சி காமலை மீதுவாழ் - குகநாதா ! 
3638. எதிர்வரு சூரன் இடரிட வேலை - எயும் வீரா ! 

நதியணி வேணி நலமிகு பால 1-- எனையாளாய் . 
துதிபெறு பாத 1 துரை முரு கேச ! -அருளாயோ ? 

கதிபெறு தோகை கனகிரி வாழு - முருகோனே ! 
3639. வித்துரு மத்தை நிகர்த்த நிறத்தினள் 

விற்கு நிகர்த்த நற்கிளி ஒப்பிதழ் - பெருமானாள் 
முத்து நிகர்த்த எயிற்றினள் பொற்புயர் [ தோளா ! 

மொய்த்த மலர்க்குழல் , மைக்குற மெய்க்கொடி - புணர் 
கொத்து மலர்க்கொடு நிற்பத அர்ச்சனை 

கொட்டிமுனற்பொடு பத்தர் துதித்திடு - குகவேளே ! 
கத்து மயிற்பரி நத்தி நடத்திடு 

கர்த்த 1 சிகிக்கிரி வித்தக ! மெய்ப்பத - முதவாயோ? 
3640. வாது புரிந்திடு சூர னுடன் படை 

மாய யிலங்கிய வேல்கொடு வென்றிடு - செயவீரா ! 
மாது மடம்பயில் தோகை நலங்கிளர் 

வாசமி குந்திடு கேச மடந்தையர்- மயலாளா ! 
போது சிறந்திடு . சோலை வளர்ந்திடு 

பூமலி கின்றிடு நேம வளம்செறி - நலநாடா ! 
தாது பொருந்திய பூமலி தண்டலை . 

சாலி, மலிந்திடு வாழ்வுயர் குன்றையின் - மலை நாதா ! 
3641 ; வடிவா கியகுற : 

மயிலாள். புணர்புயவா ! - அருளாயோ ? .. 
அடியார் பணிப்த 

அடியே னிடமருள்வாய் - குகநாதா ! 
மிடியோ டிடமயின் 

மிசையே றிமுன்வருவாய் - அமரேசா ! 
கடியார் பொழில்நிறை 

கமழ்தோ கையின் மலைமேல் - வருவேளே ! 


- 


தின கவிதை 

211 
3642. தாது றுமலர் நீப மென்றுயர் 

தார ணிபுய - முருகோனே ! 
வாது றுபிணி வீழி டவருள் 

மாம றைபுகழ்- இருதோளா ! 
போது றுபொழில் சூழ்தருகன 

பூம லிசிகி - மலை வேளே ! 
தீது றுவடல் தான வர்விழச் 

சேய யில்தொடு - செய்வீரா ! 
3643. கடவாரணர் முகநாயகர் 

கருணாநிதி - துணையாளா ! 
மடமானிகர் குறநாயகி 

மயலால் அணை- புயநாதா ! 
நடமாடிய மயிலேறிமுன் 

நலமே அருள் - தரவாராய் 
தடமாமுடி நிரைசேர்தரு 

தகுதோகையின் - மலைநாதா ! 
3644. கானக மடந்தை காதல் கொள் நலங்கொள் - புயநாதா ! 

வானவர் மகிழ்ந்து மாலோடு பணியும் - இருதாளா ! 
தேனவிழ் கடம்ப சீருள மலர்ந்த மலர்மார்பா ! 

மானல மிகுந்த வாழ்வுயர் செகண்டி - மலைநாதா ! 
3645. கருணா நிதியே ! கமழ்நீ பமென்மா - லிகைமார்பா ! 

அருமா மறையோர் அடியார் முதலோர் - பணிபாதா ! 
வருவாய் குமரா ! மயிலா ! அருள்வாய் குகநாதா ! 

திருமே வியசீர் திகழ்தோ கையின்மா - மலைநாதா ! 
3646. மதுமாமலர் அயனார் முதல் மறவாதிடு - இருதாளா ! 

. பதுமாசன மதிலேயுறை பணைமாமுலை - மடமானாள் 
விதுவேநிறை முகநாயகர் விறலானவர் - மருகேசா ! 

முதுதோகையின் மலைநாயக ! முனைவேலவ ! -- அருளாயோ ? 
3647. பாவி யெனவே திரிவார் 

பாக மணுகா தவகை - அருளாயோ ? 
கூவி விளையா டிவரு 

கூடு சிறைசேர் சிகியின் - மிசைவாராய் . 
தேவி யுமைநா யகிதன் 

தேவர் சிவநா தரருள் - புரிபாலா ! 
ஆவி யகலா தவகை 

ஆத ரவு நீ செய்சிகி - மலைவேளே ! 


212 

தின கவிதை 
3648. செருவைப்புரி சூருயிர் சிதறக்கதிர் வேல்கொடு --எயும்வீரா ! 
பெருமைச்சிறை சூழ்தரு பிரபலச்சிகி வாகன ! -- முரு 

( கோனே ! 
அருமைத்திற னாகநின் னடியிலருளேபுரி- குகநாதா ! 
திருவுற்றிடு தோகையின் திகழ்மைச்சிகி மாமலை - 

(வரும்வேளே ! 
3649. மறைமுனி வர்கள் 

முத லிமையவர் அடியவர் 
மலர்கொடு பணிபுரி - இருதாளா ! 
இறையவ ரிடம்வள ருமையவள் மனமகிழ் 

எழிலுள மகவெனு- முருகோனே ! 
சிறைநிறை யுளகன மயின்மிசை வருகுக ! 

செயமிகு வயிலணி - அமரேசா ! 
குறையென திடமக லிடவருள் புரிகுக ! 

குமர ! நல்சிகிமலை - முருகோனே ! 


( 


: 
: 
! 


3650. தாதவிழ் நீப மாலை 

தானணி மார்பா கோடி - அருளாயோ ? 
மாதர சான தேவி 

வானவ ராசன் மாது - புணர்தோளா ! 
ஏதம தான சூர 

‘ னேமடி வாக வேலை - எயும்வீரா ! 
வாதடர் சோலை சூழு 

வாசனை யான தோகை - மலை நாதா ! 


3651. கருத்திலுறு நோய்கள் கலக்குவதை ஓட - அருளாயோ ? 

செருப்புரிசெய் சூரன் தெறிக்க அவன் மீதில் - விடுவேலா 
மருப்பொலிசெய் நீப மலரமைய நாளும் - அணி மார்பா !. 

திருக்குலவு தோகை செழித்தமலை மீதில் - வருதேவே ! 
3652. அடமேபுரி சூரனார் அழிவாய்விட வேலையே - வியவீரா ! 

நடமாடிய தோகையா ! நலமாகிய வாகனா - அருளாயோ ? 
படராவணி வேணியார் பதுமாசன மாதுமா - மகள் பாலா ! 
தடமாமுடி சேருமோர் தகுதோகையின் மேரில்வாழ் - 

[ குகநாதா ! 
3653. மனனோய்தவிர் மயிலேறிய - முருகோனே ! 

வனவேடுவர் மகிழ்நாயகி - புணர்தோளா ! 
சினராவணி செயவேணியர்- தருபாலா ! 
கனசோலைகள் கமழ்தோகையின் - மலைநாதா ! 


தின கவிதை 


213 


3654. அற்பொடு பத்தர்கள் அர்ச்சனை பெற்றிடு - இருதாளா ! 

கற்புயர் மெய்க்கொடி கட்டழ குக்குற - மகள் தோளா ! 
மற்புய முற்றிடு கெட்டவு ணர்க்குலம் - அடுவேலா! 

பொற்புயர் விர்த்திகொள் பொற்சிகி நற்சிகி - மலைநாதா ! 
3655. எனது துயர்தீர எளிய னிடமாக - வருவாயே . 

அனநடையின்மாது அழகு வுமையாள் தன் - மகவேளே ! 
வனச மலர்மாது மருவு விறலாசை - மருகோனே ! 

கனக மலையான கமழ்சி கியின்மேரில் - வருதேவே ! 
3656. அடியேனுட மிடிதீரிட 

அழகார்மயின் - மிசைவாராய் . 
குடிவாழ்குற மயிலாள் புணர் 

குகனே கிருபை - புரிவாயே . 
வடிவேலவ ! எனையாளாய் . 

மகவான்மகிழ் - மருகேசா ! 
முடியேநிறை சிகியாகிய 

முதுமாமலை - அமரேசா ! 
3657. ஆடியமயின் மீதினில் 

யான் மகிழிட நாயக ! - வருவாயே . 
கூடியபடை யோடெதிர் 

கோதுளவசு ரோனுடல் - கிழிவேலா ! 
நாடியபடி யேயருள் 

நாரணருட ஆசையின்- மருகோனே ! 
நீடியகன காசல 

நேர்சிகிமலை மீதினில் - வளர்தேவே ! 
3658. வஞ்ச னாகிய சூரன்மேல் 

மண்ட வேலினை ஏவுமா - பலவீரா ! 
தஞ்சம் வேறிலை ஆளயா ! 

தந்தி யானனர் சோதரா ! - எனையாளாய் . 
அஞ்ச வேவரு நோயையே 

அஞ்ச வேயடு நாயகா ! - குகநாதா ! 
மஞ்சு சூழ்தரு சோலைசூழ் 

வண்சி காமலை மீதில்வாழ் - குருநாதா ! 
3659. வனச மலர்மாது மருவு விறலாசை- மருகோனே ! 

மனதி லுறுநோயை மடிய வருளேசெய் - அமரேசா ! 
தின்க ரனை நேரு செயவொளியின் மேனி - முருகோனே ! 
கனக மலைநேருங் கனசி கியின்மேரில் - வருதேவே ! 


214 


தின கவிதை 


3660. அடுத்து வந்தெதிர் ஆடிய சூருடை 

அகத்தை யுந்தணி வாகிட வேல்விடு - செய்வீரா ! 
தடுத்து எந்தனை யாதரி ஏனுடல் 

தனிற்கொள் துன்ப தேயக லோடிட - அருளாயோ ? 
விடுத்த செங்கம லாசன மேல்வரு 

விதிக்கி சைந்துப தேசம தேயருள் - கனிவாயா ! 
எடுத்த பைந்துணர் சூழ்தரு சோலைக 

ளிசைத்த குன்றையின் மாமலை மேல்வரு - குகநாதா ! 
3661. மனதாசையின் படியேயருள் மயிலேறிய- பெருமாளே ! 

சினமேமிகு அசுரோனுடல் தெறிவாய்விட - அடுவீரா ! 
வனவேடுவர் தருமாமகள் மயலால்மரு - வியதோளா ! 

கனகாசல நிகராகிய கனதோகையின் - மலை நாதா ! 
3662. மற்புய ராவண னைக்கொல வேபடை 

மட்டில தாய் அமர் - புரிமாயோன் 
அற்புத மாமரு காக்கும் ராகிருபை 

அற்பொடு வேணது - தருவாயே . 
கற்புடை யாளெனு நற்குற மாமயில் 

கட்டழ கான்மயில்-கொளுநாதா ! 
பொற்புயர் தோகையின் மெய்க்கிரி நாயக ! 

புத்தரை யேவெலு - முருகோனே ! 
3663. கொஞ்சு கிளிமொழியாள் 

குங்கும மென்முலையாள்- குறமானாள் 
ரஞ்சி தமதுடனே 

நன்றமளியினைசேர்- புயவேளே ! 
மிஞ்சி யமர்புரிசூர் 

வென்றுவீ ழஅயிலே -வியவீரா ! 
மஞ்சி வண்பொழில்சூழ் 

வண்சி கியின்மலைமேல் - வருதேவே ! 
3664. வஞ்சியர் மயலாலே 

வந்திடு துயர்தீராய் - அம்ரேசா ! 
கொஞ்சிய கிளிமொழியாள் 

குங்கும முலைவனவே - டமின்வாகா ! 


3660. எனுடல் - என்னுடல் , சந்தம் நோக்கி நீண்டது . விடுத்த செங்கமலம் - 
இகழ்விரிந்த செந்தாமரை , துணர் - கொத்து 


தின கவிதை 


215 


அஞ்சிட வருமசுரோன் 

அந்திட வயில்தனையே -விய சூரா ! 
மஞ்சிகள் தவழ்பொழில்சூழ் 

வண்சிகி மலையரசே ! - அருளாயோ ? 
3665. வடிவான குற்நாயகி 

மயலாலடர் வனமீதினில் - அணைதோளா ! 
கடியாகிய மலர்நீப ! பொன் 

கமழ்தோகையின் மயிலேறியே - வருவோனே ! 
அடியேன்எனை நிதமாதரி 

அமரோர்முத லினர்நாள்தோறும் - பணிபாதா ! 
முடியேநிறை யுளசோலை கொள் 

முதிர்தோகையின் மலைநாயக! -- எனையாளாய் . 
3666. வந்ததுயர் தீரவே வந்துமயின் மீதிலே - அருளாயோ ? 

கந்தமலர் நீபனே ! கங்கைதரு பாலனே ! -அருளாயோ ? 
சந்தமுலை யார்கள் தாம் தந்தமயல் தீரவே - அருளாயோ ? 
கொந்தலர்கொள் சோலையே கொண்டசிகி மேரில்வாழ் - குக 

( நாதா ! 
3667. வனச மண்டபம் வளரு மங்கையின் - மருகேசா ! 

புனம டந்தையின் புயமி லங்கிட - அணைதோளா ! 
சினமி குந்திடு திறல ரக்கனை - அடுவேலா ! 

கனக மிஞ்சிய கனசி கண்டியின் - மலைநாதா ! 
3668. மதுமலர் நீப மலரணி மார்ப ! - அருளாயோ ? 

கதுமென வாடு கனமயி லேறு - முருகோனே ! 
பதுமமென் வீடு பழமறை வேதன்- பணிநாதா ! 

விதுதவழ் சோலை மிகுசிகி மேரில் - வருதேவே ! 
3669. நடன முற்றிடு நலம யிற்பரி - முருகோனே ! 

குடமு லைத்திரு குறம டக்கொடி -- புணர்தோளா ! 
அடம்வி ளைத்திடு அசுரனைக்கொலு- மயிலாளா ! 

வடவ ரைக்கிசை மயின்மலைக்குரு - பர வேளே ! 
3670. குமரிகு றத்தி மாது 

குவிமுலை யிற்கு லாவி- அணைதோளா ! 
பமரம சித்கு வாசன் 

பதுமம லர்ப்பொன் மாது - மருகோனே ! 


3664 . 


அந்திட - அழிந்திட ; அம்திட எனக்கொண்டு வேலொடும் கூட்டலாம் . 


216 


தின கவிதை 


அமரர்கள் பத்தர் கோடி 

அனுதின மற்பி னோடு - பணிதாளா ! 
சமரிடு வெற்றி வேல ! 

தழைபொழி லுற்ற தோகை - மலைநாதா ! 
3671. மயிலாகிய பரிமேல் வருவாயென் முன் முருகா ! 

குயிலாகிய மொழியாள் குறநாயகி கணவா ! 
ஒயிலாவுமை புதல்வா ! உதவாய்கிருபை தனையே . 

அயிலாலமர் புரிவாய் ! அழகார்சிகி மலையா ! 
3672. ஆதி சேடன்முடி யாட ஆடுமயின் - வருகோனே ! 

ஓதி யேறிவரு வோன்விண் வானர்பணி - இருதாளா ! 
மாதி னாள் குறமின் மாது மேவுபுய ! - குகநாதா ! 

போதி னீடுபொழிற் பூணு தோகைமலை - முதியோனே ! 
3673. வடித்த பாகின் மொழியாள் 

மயிற் பெணான குறமா - னணைதோளா ! 
கடிக்கு மராவை யணிவோர் 

கருத்தி னாசை மகவே ! - அருளாயோ ? 
நடித்த தோகை மயிலா ! 

நலத்த வாணர் பணிசீ - ரிருதாளா ! 
முடிப்பொ னாடு நிகர்சீர் 

முதுச்சி காநன் மலைமேல் - வருதேவே ! 
3674. தாதவிழு நீப மாலை 

தானணியும் மார்ப கோடி- அருளாயோ ? 
மாதரசி யான தேவி 

வானரசன் மாது மேவு - புணர்தோளா ! 
வேதமுனி வோர்கள் கோடி 

மேல் அமரர் கோடி கோடி - பணிதாளா ! 
ஆதரவு நீசெய் தேவ ! 

ஆர்பொழில்கள் சூழு தோகை - மலைநாதா ! 
3675. மயலால் வருந்து வதை நீமுன் வந்து - அருளாயோ ? 

கயலா மிரண்டு கணைபோ லிலங்கு - விழிமானாள் .. 
குயமே லணைந்த குகநாத 1 அன்பு - புரிவாயே . 

புயல்மே லுயர்ந்த புகழான குன்றை - மலைநாதா ! 
3676. தேக பிணிவரு நோயால் 

சீரழிவதிது வாழ்வா ? -- குகநாதா ! 
நாக மதையணி வோர்பால் 

நாரி தருமக வேநீ - அருளாயோ? 


தின கவிதை 


217 


கோகனகநிகர் பாதா ! 

கூரி லகுமயி னாதா ! -மயிலாளா ! 
யோக முனிவர்க ணாதா ! 

ஓது சிகிமலை வாழ்வே ! - முருகோனே ! 
3677. உடல்வ ருத்திய உயர்பணிப்பிழை - தவிராயோ ? 

மடம யிற்குற மயிலி யைப்புணர் - புயநாதா ! 
அடம்வி ளைத்திடு அசுரனைப்பொரு - புகழ்வேலா ! 

திடமு டிக்கன சிகிம லைக்குரு - பரவேளே ! 
3678. மடியாவகை யலராம்பத - மருளாயோ ? 

அடியாருட கொடுநோய்தனை - விலகாயோ ? 
கொடிநேரிடைக் குவிமாமுலை- அணைதோளா ! 

கடியார்பொழில் கமழ்தோகையின் - மலைநாதா ! 
3679. உடலில் வருத்திய நோயை 

உனது கடைக்கணை நேராய் - விழியாயோ ? 
மடமிகு நற்குற மாது 

மயலில் மிகுத்திடு தேவ ! - அருளாயோ ? 
கடகரி நற்றுணை யாளா ! 

கமழ்செய் கடப்பமென் மாலை- புணர்தோளா ! 
அடவி தழைத்திடு தோகை 

அணிமலை யிற்குரு நாத ! - வருவாயே . 
3680. அடம்புரி சூர னாவி 

நெருங்கிய சேனை யோடு 
அழிந்திட வேலை யேவு- செயவீரா ! 
நலம்புரி தோகை யான 

நலந்திகழ் வாசி மீது . 
நலந்தர வாசை யாக - வருவாயே . 
மடந்திகழ் வேட மாது 

குயந்தனி லாசை யாக 
மணந்திடு தேவ தேவ ! - அருளாயோ ? 
இடம்பர வான சோலை 

தழைத்திடு தோகை யான 

இலங்கிய மேரில் வாச 1 - முருகோனே ! 
3681. கும்ப மாமுலை ரெண்டு மீறிடு 

கொண்ட லேயிணை மண்டு வார்குழன்-- மடவாரால் . 
- நொம்ப வேமய னொந்தி டாவகை 

நின்க ணேயருள் தந்து நீதய - வுடனாளாய் . 


218 


தின கவிதை 


சம்ப மாயெதிர் வந்த சூருடன் 

சண்டை யேபுரி கின்ற வேலவ ! - அருளாயோ ? 
அம்ப ராதிபர் கண்டு மேபணி 

அந்த மாகிய குன்றை மாமலை - முருகோனே ! 
3682. அடங்காத சேனை யோடு 

நடந்தேறி முன்பி னாக 
அலங்கார மாக வேநல் - விருதோடே 
மிடந்தானி லாது சூழ 

வருசூர னோடு போர்செய் 
மிகுங்கானம் வாழ்செய் தோகை - அயிலாளா! 
வடஞ்சேர்பொன் மேரை நேரு 

இரண்டான மார்பின் மாதர் 
வசஞ்சாரு நோய்கள் தீர - அருளாயோ ? 
விடஞ்சோரு வானின் மீது 

வளர்ந்தேறு தோகை மேரில் 

மிகுந்தாசை யாக வாழு - முருகோனே ! 
3683. கானக மடந்தை யாளொடு மிகுந்து 

காதல்கொள் கடம்ப - மணிமார்பா ! 
பானல மெனுஞ்சொ லாரொடு மயங்கல் 

பாவம தையின்று - அடுவாயே . 
சானகி மணந்த நீலநி றமிஞ்சு 

சாமி விறல்விண்டு - மருகேசா ! 
தேனல ரிலங்கு சோலைநிறை கின்ற 

சீருள செகண்டி - மலைநாதா ! 
3684. பொற்கிரி யிற்கினை நற்றன முற்றிடு 

பொற்புய மெய்க்குற மைக்குயி லைப்புணர் - புயநாதா ! 
அற்புத நற்கொடி சொற்கிளி மைக்குழ 

லைப்புணர் பொற்புயர் அற்புயர் சக்கரர்- மருகேசா ! 
கற்கவி யைப்பகர் பத்தர்க ளுக்கருள் 

கர்த்த ! தழைத்திட அற்பு விளைத்திடு - குகவேளே ! 
- . மற்கட முக்கிய மிகத்தவு நற்பொழில் 

மட்டில வுற்றிடு கிகிக்கிரி வித்தக ! - அருளாயோ ? 


s 


3681. கொண்டலே இணை.... குழல் - மேகமே சமம் என்று கூறத் தகுந்த 
கூந்தல் . ரொம்ப - நிரம்ப என்னும் சொல்லின் திரிபு . 
- 3682. விடஞ்சோருவான் - நஞ்சினை ஒத்த நீலகிறம் பரந்த விண் . 

3684. சக்கரர் - சக்கராயுதத்தை உடைய திருமால் . மர்க்கடம் - குரங்கு . 
மிசந்தவு - மிகவும் தாவுகின்ற . 


தின கவிதை 


219 


3685. வந்த சூருடன் மண்டிய சேனையை - அடுவீரா ! 

சந்தமின் னாருடல் தங்கிய மாமயல் - தவிராயோ ? 
அந்தரி யாமுயர் அம்பிகை யாருடை - புதல்வோனே ! 

தந்தருள் வாய்கிருபை தண்டலை சூழ்சிகி - மலைநாதா ! 
3686. ஆகத்தினி லேவரு நோய்தனை 

மீறித்திரி யாவகை தோகையில் 
ஆசைப்பட வேவரு வாய்குரு - பரவேளே ! 
தேகத்தினை யேயிரு கூறிட 

வேகிட்டிமு னேசம ரேசெய்து 
சேனைத்திரள் சூழசு ரோனைமு - னடுவேலா ! 
மாகத்தினில் வாழ்தரு தேவர்கள் 

வேதத்தினை யேபயில் ஞானியர் 
வாசக்கமழ் பூகொடு தூவிய - இருதாளா ! 
பாகத்தினி லேயிரு வேரொடு 

கூடிப்புணர் நாயக னே ! கிருபை 
. பார்மெச்சு சிகிமாமலை மேல்வரு- குகநாதா ! 
3687. பங்கய மேல்வள ருந்திரு நாயகி 

பண்புடன் மேவிய விண்டுத னாவல்கொள் - மருகேசா ! 
சங்கரி யாமளை கொங்கவிழ் கேசமின் 

சந்திர சடாதரி யம்பிகை யாளுடை - மகவேளே ! 
அங்கமு லாய்சது ரங்கமெ லாம்மிக 

அண்டிய போர்புரி யுந்திற மாவினை - அடுவீரா ! 
திங்களு லாவிய தண்டலை சூழ்தரு 

தென்சிகி மாமலை வந்தகு கேசனே 1 - அருளாயோ ? 
3688. சானகிமண மேவிய 

தார்புனைபுய மாயவன் - மருகோனே ! 
வானவர்முதல் வேதியர் 

மாமுனிவர்கள் நாள்தோறும் - பணிபாதா ! 
கானகமயி லாள் புணர் 

காரண! கருணாநிதி ! - அருளாயோ ? 
மானலமிகு சோலைகள் 

வாழ்தருசிகி மாமலை - முருகோனே ! 
3689 : மனதில் வந்திடு துயர கன்றிட 

வரம கிழ்ந்தினி - உதவாயே . 
சினமி குந்திடு படைநெருங்கிடு 

செருவ டங்கிட - எயும் வேலா ! 


bad 


தின கவிதை 





சனநெருங்கிய கனமி குந்திடு 
சனதி வந்தெனை 

- இனியாளாய் . 
கனக மிஞ்சிய வளர்செ கண்டியின் 

கனதை கொண்டிடு - மலை நாதா ! 
3690. உடலெ டுத்த துயர் தனையே யெப்படியும் 

ஒழிய நற்கதியை - அருளாயோ ? 
மடலெ டுத்தமண மலிக டப்பமணி 

வளர்பு யக்குமர ! -- குருநாதா ! 
குடலெ டுத்தவயிறு வலியை யற்றுவிடு 

குருதி யுற்றகதிர் - வடிவேலா ! 
கடலெ டுத்தபுவி யடிய வர்க்கருள் செய் 

கனதை பெற்றசிகி - மலைவாழ்வே ! 
3691. தேகத் தினிலே வருநோ யதுவே 

தீரக் கிருபை யேபுரி வாய்குரு - பர ! வேளே ! 
பாகத் தினிலே யிருபே ருடனே 

பார்வைக் குளமே மயலா கியநல் - முருகோனே ! 
மோகத் தினிலே மடவா ருடனே 

மூடித் திரியா அலையா வகையே - அருளாயோ ? 
பூகத் தினிலே கதிர்தா வியுமே 
பூமிச் சிகிமா மலைவாழ் தருமெம்- துரைநாதா 

| 
3692. மடக்கொடி மாத ராசை 

வருத்து தன் மோச மாயை - யது தீராய் . 
திடப்படு சூர னாவி 

தெறித்திட வேலை ஏவு- செயவீரா ! 
குடக்குய மாது தேவி 

குறத்தியை மேவு தேவ ! - குருநாதா ! 
தடப்பொழில் சூழு சீர்கொள் 

தழைத்திடு தோகை மேரில் - வருதேவே ! 
3693. அற்புத மாமல ரிற்கிசை மாமக 

ளைப்புணர் மாயவன்- மருகோனே ! 
கற்புயர் வேடுவர் நற்கொடி யாள்புணர் 

கட்டழ காகிய- முருகோனே ! 
நிற்கடி யானெனை யிப்படி நோயினில் 

நித்திய மாழிடல் - அழகாமோ ? 
வற்பொழில் சூழ்தரு சித்திரசி காமலை 

வந்திடு நாயக !-அமரேசா ! 
8689 , சனதி - சன்னிதி , சந்நிதி . 


தின கவிதை 


221 


3694. பருவமடை மாதர் வடிவமதி லாசை 

படவலைதல் தீர - அருளாயோ ? 
அருமறைகள் தேடு குமர ! குரு நாத ! 

அழகுதிகழ் தோகை - மிசைவாராய் . 
செருவில்வலு வான வசுரனுடல் கீறு 

செயவயிலை யேவு - முருகோனே ! 
கருமுகில்கள் தாவு பொழில்கள் நிறை வான 

கனசிகியின் மேரில் - வருதேவே ! 
3695. வலுத்த சதுரங்கப் படையோடு 

மகிழ்ச்சி யதுபொங்க வருசூரை - யடுவேலா ! 
உறுத்து கெடுகின்ற வவரூடு 

உடற்குள் நிறைகுன்ற அணுகாத - வகைதாராய் . 
வெலுக்க வருகின்ற கெடுநோயை 

விரட்டி நலமென்று இனிவேண - தருளாயோ ? 
குலுக்கு வளிமிஞ்சு பொழில்சூழும் 

கொழுத்த வளமுந்து சிகிமேரில் - வருதேவே ! 
3696. கந்த மலிவாவி யம்பு யமினாளின் 

கண்குளிருமாவல் - மருகோனே ! 
செந்த மிழினோர்கள் வந்து பணிதாள ! 

திண்புய. குகா மெய் - வடிவேலா ! 
சந்த திருநாவின் தொந்த அடியார்கள் 

தங்க ளையுவாழ்வு - தருவோனே ! 
அந்த ரமளாவு தென்சி கியின்மேவு 

அன்பு டைய சேவல் - முருகோனே ! 
3697. கூறுபடு வேலினான் முன் கூடிவரு சேனைமாய - அடுவீரா ! 

மாறுபடு நோயை வீழ மாயநல மான வேண - தருளாயோ ? 
நீறுபுனை நாதனார்த னீலியபி ராமியாள் தன் - மகவேளே ! 
மீறுபொழில் சூழு தோகை மீதுவளர் தேவதேவ ! -- 

( முருகோனே ! 
3698. மடவார் மயக்கு மயலால் 

மனமே மிகுத்து நிதமே 
மடியா தெனக்கு வரமே - புரிவாயே . 
படராவு வுற்ற சடையார் 

பகுபா தியுற்ற மயிலாள் 

பணைமா முலைப்பெணுமையாள் - அருள்பாலா ! 
3696. சந்த ...... அடியார்கள் - இனிய இசையமைந்த பாடல்களைப் பாடும் 
தொடர்புடைய அடியார்கள் ; 


222 


தின கவிதை 


நடமாடு பொற்பின் மயிலே 

றியநாத 1 வித்தை யருள்வாய் 
நலமார் கடப்ப மலர்மா - லிகைமார்பா! 
தடமார் பொழிற்பொ னிரைசீர் 

சிகிமா மலைக்கு வரசே ! 
தமியேனை யற்பி னுடனே- அருள்வாயே . 


3699. அடம்புரி சூர னோடு 

நெருங்கிய சேனை மாய 
அலங்கிருத மான வேலை - எயும்வீரா ! 
நடம்புரி தோகை மீறு 

செகண்டியி லேறு நாத ! 
நலந்தனை யேசெய் வாய்பொன் - முருகோனே ! 
கடம்பணி மார்ப னேமி 

னிலங்கிய வேட மாது 
கலந்தனை தேவ ! கோடி - அருளாயோ ? 
குடம்புரை சோதி யான 

விளங்கிய கோடு லாவு 
குளிர்ந்திடு தோகை மேரில் - வருதேவே ! 


3700. உடலெ டுத்தபல னதிலெ னக்குவெகு 
உறுதி என்று அரு - ளுவை நாதா 

! 
மடலெ டுத்து நறு மணமெடுத்துமது 

வளர்க டப்பமல - ரணிமார்பா ! 
மடலெ டுத்துகுயின் மொழிமயிற்கிசைய 

மகிழும் பண்புமிகு- குகநாதா ! 
திடலெ டுத்தபுவி யடிய ருக்கருள்செய் 

சிகிம லைக்குவரு - துரைவேளே ! 


3701. கூகைக்கூ கூவெனாது காலனார் தான் வராது . 

கோழையேன் மீறி டாது - அருளாயோ ? 
பாகைநேர் கூறினாள் பொன் னானபூ மேனியாள்தென் 

பாவைகா ணோர்மி னாள் தன் - மணவாளா ! 
தோகையே மீறுவாடு வாசிமேல் ஏறுநாத ! 

* தூயவே லாயுதா! நல் - லருளாயோ ? 
வாகையே சூடுகின்ற தோகைமா மேரில்வாச ! 

வானரா சாதிராசன் - மருகோனே ! 


228 ) 


தின கவிதை 
3702. வாதுபுரி சூர னாவி 

சேனைமுத லோர்கள் யாவும் 
மாயவதி கூர்மை வேலை - எயும்வீரா ! 
மாதுகுற மாது மேவு 

நீபமலர் மாலை மார்ப ! 
வான ரச னோடு தேவர் - பணிபாதா ! 
கோதுக ளிலாது தேக 

மேன்மைமிகு வர்க வேசெய் 
கோதுபுரி வேத னார்தன் - முதலோனே ! 
வாதுலவு சோலை சூழு 

தோகைமலை மீது வாழும் 

வாகைபுனை தோள ! கோடி- அருளாயோ ? 
3703. உறுதி யாக நன் மயிலி லேறிமுன் 

உவகை யோடு முன் - வருவாயே . 
தறுக ணாகிய படைகள் வீழிடத் 

தகுபொன் வேல்விடு - செயவீரா ! 
சிறுகு சீரிடை மயிலி வேடுவர் 

சிறுமி னாளொடு -- புணர்தோளா ! 
நறுமென் வாசனை மிகுசி காமலை 

நலமு லாவிய -முருகோனே ! 


3704 , கருத்தி னாசை யதுபோல் 

எனக்கு வேண தருள்வாய் . 
கமழும் நீய மலர்மா -- லிகைமார்பா ! 
செருச்செய் சூர னுடனே 

மிகுத்து சேனை படவே 
செயிக்க வேலை யெயுமா - பெலவீரா ! 
வருத்த மான பிணிதீ 

ரிடச்செய் வாய்பொன் மயிலா ! 
மகத்து வேத முனிவோர்- பணிபாதா ! 
திருக்கொள் சோலை நிறைசீர் 

சிறப்ப தான முடிசேர் 

சிகிப்பொன் மேரு கிரியா ! - அருளாயோ ? 
3705 , நடிக்கு மயிலேறி மிகுத்த மகிழோடு 

நடத்தி யடியேன்முன் -- வருவாயே . 
குடிக்கு றவர்மாது தனக்கு மணமாலை 

குளிர்ச்சி யுளமோடு - அணிநாதா ! 


224 


தின கவிதை 


வடிக்கு மதுவான தமிழ்ச்சொல் கனிவாய ! 

மணத்த மலர் நீப - மணிமார்பா ! 
மிடிக்குண் முழுகாம லினிக்கி ருபையேசெய் . 

விரைப்பொ ழில்கொள்தோகை - மலைநாதா ! 


. 


3708. மதுது ளித்திடு கமல முற்றிடு 

மயிலி யைப்புணர் புயமாயோன்- மருகோனே ! 
கதுமெனக்கன நடைப யிற்றிடு 

கமழ்ச்சி றைச்சிகி மயின்மீது- வருதேவே ! 
பதும மெய்க்கழல் அணிசெய் அற்புத 

பருவ நற்குற மயில்தோளா ! -எனையாளாய். 
விதுத வழ்பொழில் நிறைசி கிக்கிரி 

மிசைவ ளர்ச்சிசெய் அமரேச ! - அருளாயோ ? 


3707. வஞ்ச கத்த னாகிய சூருடன் 

மண்டி டப்பொன் வேலினை யேவிய - செய்வீரா ! 
கஞ்ச னைக்கொல் மால்மரு காகுகா ! 

கங்கை யுற்ற வேணிய னாருடை - புதல்வோனே ! 
தஞ்ச மின்று வேறிலை நீயருள் 

தண்ட லைக்குள் வாழ்தரு வேடமின் - அணைதோளா ! 
மஞ்ச முக்கு சோலைகள் சூழ்தரு 

வண்சி கிப்பொன் மாமலை மேல்வரு - குமரேசா ! 


3709. கான கத்திலுறை மான்ம ருட்டுவிழி 

காரி கைக்குறமின் - மயலாளா ! 
நான முற்றகம லாசனக்கடவுள் 

நாளும் அர்ச்சனைசெ- யிருதாளா ! 
தான வர்க்கிறையை வாழ வைத்தகுக ! 

தாரை யுற்றகதிர்-- வடிவேலா ! 
தேன லர்பொழில்கள் சூழ்சி கிக்கிரியின் 

தேவ ! அற்பினொடு - வருவாயே . 


3709. ஆடிய மயிலா ! ஆறிரு புயவா ! 

பாடிய புலவா ! பான்மதி வதனா 1. 
சூடிய பொழில்சேர் தோகையின் மலையா ! 
நாடிய வருள் தா நான்மகி ழிடவே . 


225 


ப 


தின கவிதை 
3710. கலிகால மோயி தேது 

அடியேன் எ நாளும் வாழக் 
கனிவாக ஆளி டாத - வகையேனோ ? 
மெலிவாகி டாது கோடி 

நிதியிய வேணு நாத ! 
விறுதாய்வி டாம லேநீ ! -அருளாயோ ? 
வலிதான சூர னாவி 

பறிபோக வேலை யேவு 
மணமாலை சூடு தோள ! - செய்வீரா ! 
மலிவான சோலை சூழு 

சிகிமேரி னாளும் வாச ! 
மயிலேறி யாடி யோடி- 

வருவாயே . 
3711. வீறு படைத்த சூரன் 

மீது நுனைப்பொன் வேலை - எயும்வீரா ! 
கூறு படைத்த பார்வை 

கோகன கப்பெ ணாள் தன் - மருகோனே ! 
ஆறு படைத்த சீர்கொள் 

ஆனன முற்ற தேவ ! - முருகோனே ! 
நாறு படைத்த சோலை 

நாள்தொறு சுற்று தோகை - மலைநாதா ! 
3712 , மாதவர் பணிசரணா! மாமயின் - மிசைவருவாய் . 

கோதறு குருபரனே ! கோகன - கியின்மருகா ! 
தாதவிழ் மலைபுனைவோய் ! தார்புனை - புயமுருகர ! 

சீதள மிகுபொழில்சூழ் சீர்சிகி - மலையரசே ! 
3713. சேனைதி ரட்டிமு னேவ்ரு மற்புய 

சீர் அசு ரைக்கொலும் - வடிவேலா ! 
பானைவ யிற்றின ரானை முகத்தினர் 

* பாதி மருப்பினார் - துணையாளா ! 
தேனை நிறைத்திடு நீப மலர்ப்புய ! 

தேவி குறத்தியை - அணைதோளா ! 
வானை மறைத்திடு சோலை நிறைத்திடு 

மாம யினற்கிரி- முருகோனே ! 
3714. சினத்தெ திர்த்திடு சூர்படை மாளிடத் 

திருத்த கட்டிலை வேலதை யேவிய - செயவீரா ! 
மனத்து தித்திடு நோய்பட வேயருள் 

மலர்க டப்பமென் மாலிகை சூடிய - புயநாதா ! 
3712. மாலை என்ற சொல் மலை எனக் குறுகிற்று . 
[ 15 ) 


226 . 

தின கவிதை 
தனக்கு றத்திமி னாளொடு மேவிய 

தமிழ்ச்சொ லற்புத நாயக னே கிருபை- புரிவாயே . 
கனத்த பொற்புயர் சோலைகள் சூழ்தரு 

கமழ்ச்சி யுற்றிடு தோகையின் மாமலை - முருகோனே ! 
3715. பிறவி யாகிய கடலில் வீழிடு 

பிணியை நீவில - கிடுவாயே . 
துறவி யாகிய குரும காமுனி 

தொழுது பூசனை- புரிநாதா ! 
உறவி னால்மட வியர்க ளாசையின் 

உருகி டாவகை - அருளாயோ ? 
நிறவின் மாமணி யிலகு சீர்முடி 

நிரைகொள் தோகையின் - மலைநாதா ! 
3716. தருப்பொலி கான மாது 

தனைப்புன மீது மேவு - புயநாதா ! 
செருப்புரி சூர னாவி 

தெறித்திட வேலை ஏவும் - செயவீரா ! 
மருப்பொலி நீப மாலை 

மணங்கமழ் மார்ப ! கோடி- அருளாயோ ? 
தருத்திகழ் தோகை யான 

தகுக்கன மேரில் வாச் !-அருளாயோ ? 
3717. வருநோய்தவிர் மயிலேறிய - பெருமானே ! 

பொருசூருடல் புளவாகிட - விடுவேலா ! 
தருகான்மயில் தனைமேவிய - புயநாதா ! 

மருசேர்பொழில் வளர்தோகையின்- மலைவேளே ! 
3718. மடமயில் குறத்தி மருவிய புயத்து - முருகோனே ! 

நடமிகு மயிற்பொன் நலமிகு பரிக்கு - வலுவோனே ! 
அடமிகு சுரர்க்கு அவனுடல் பிளக்க - விடுவேலா ! 

தடமுடி நிறைத்த தகுசிகி மலைக்கு - அரசாளா ! 
3719. கடகரி முகத்தர் வயிறது பெருத்த 

கடையொரு மருப்பர் - துணையாளா ! 
குடநிகர் தனத்தர் இருவிழி மிரட்டு 

குரல்கிளி மடத்த - மடமானார் 
டமினி மயக்க மதையொழித் தருள்வை 

எழிலுள மயிற்ப - ரியினாதா ! 
தடமுடி நிறைத்த சிகியெனு மலைக்குத் 

தகுகுரு பரப்பொன் - முருகோனே ! 


தின கவிதை 


227 


3720. வடிவே லெடுத்து மயிலேறி யின்று - வருவாயே . 

அடியேனு மெத்த அதிநோய்க ளுற்று- மெலிவேனோ ? 
குடிவாழ்கு றத்தி குவிமா முலைக்கு - இசைதோளா ! 

முடிமே னிலைத்த முதுதோகை நற்கி -- ரியின்வாசா ! 
3721. எனக்கு வந்திடு நோயை 

இனிப்ப ரந்திட வேண - தருளாயோ ? 
கனக்கு கொங்கையின் மாது 

கமழ்ச்சி கொண்டிடு வேட - மகள் தோளா ! 
சினத்து வந்தெதிர் சூரைச் - 

செயித்து வென்றிநன் மாலை - புனைமார்பா ! 
வனத்தி லங்கிய சோலை 

வளர்ச்சி கொண்டிடு தோகை - மலைநாதா ! 
3722. நச்சர வுற்றிடு மைச்சடை பெற்றிடு 

நற்பர மற்கிசை - புதல்வோனே ! 
இச்சண மற்பொடு பச்சைம யிற்பரி 

யிற்க ணருள் செய - வருவாயே . 
கச்சணி பொற்குய விற்புரு வக்கொடி 

கட்டழ கிக்குற - மகள் தோளா ! 
முச்சிம ணிப்பல பெற்றமுடிக்கண 

முற்றிடு நற்சிகி - மலை நாதா ! 
3723. எந்தன்வி யாதி தீர 

எந்தன்முனாக வோடி - வருவாயே . 
சந்தம தான தோகை 

தங்கும் யூர மீது - வருவாயே . 
வந்தவல் சூரன் மேலே 

மண்டிட வேலை யேவு - குகநாதா ! 
கொந்தவிழ் சோலை சூழுங் 

குன்றையின் மேரில் வாச ! - முருகோனே ! 
3724. சங்கணி கரத்தர் பங்கினி லிருத்து 

சங்கரி மயிற்கு - வருபாலா ! 
பங்கச மணப்பெண் நின்றிடு உரத்தர் 

பைந்தழை நிறத்தர் - மருகோனே ! 
கொங்கவிழ் கடப்பணிந்திடு புயத்த ! 

கொண்டைம யிற்ப -ரியின் வீரா ! 
மங்கள மிகுத்த தண்டலை பெருத்த 

மஞ்சு தவழ்சிகி - யின்மேரா ! 


228 


தின கவிதை 


3725. உடலதனில் வருத்து நோயை 

உடனதை விரட்டி யோட - அருளாயோ ? 
கடலலைமிசை துயிற் செய் நாதன் 

கமலமின் மணத்த மாயன்- மருகோனே ! 
அடலதனை விளைத்த சூரன் 

அலறிட அடித்து வோட - விடுவேலா ! 
தடமுடி பெருத்த தோகை 

தகுசிகி மலைக்குள் வாச - அமரேசா ! 
3726. தேகத்தினி லேவரு நோயது 

தீறக்கிருபை யேபுரி வாய்குரு - பரவேளே ! 
பாகக்கொடி யேயுள நாயகர் 

பாதிச்சசி சூடிய வேணிய - ரருள்பாலா ! 
வேகத்தினி லேவரு சூரனை 

மீறிப்பொரு வேலவ னேயருள் - புரிவாயே ! 
தாகப்படி நீயென்மு னேவருள் 

சாரற்சிகி மாமலை மீதினில்- வருதேவே ! 
3727. வந்த தீவினை மங்கி யோடிட - அருள்வாயே . 

சந்த மேவிய சங்க நாவலர் - புகழ்பாதா ! 
அந்த வேடுவர் அன்பின் மானணை - புயநாதா ! 

கந்த னே பல கங்கு லாவிய - சிகிமேரா ! 
3728. எனது தீவினை யினியி லாதமை - அருளாயே . 

மனது நோய்தனை மடிய வேகிருபை - புரிவாயே . 
சினவ ராவணி சிவசி காமணி - அருள் பாலா ! 

கனக மேரெனுங் கனசி காமலை - முருகோனே ! 
3729. மதிசூடிய சடையார் மகவே ! கிருபை புரிவாய் . 

துதியேமிகு சரணா ! துணை மாதர்கள் கணவா ! 
கதியாகிய மயிலா ! கமழ்நீபமென் மலரா ! 

அதிசோலையி னிரைசேர் அழகார்சிகி மலையா ! 
3730. அடமேபுரி அசுரோனுடல் - கிழிவேலா. ! 

படராவணி பரமேசுரர் - புதல்வோனே ! 
உடனோய்தனை யுட்னோடிட- அருள்வாயே . 
தடமாமுடி தகுதோகையின்- மலைநாதா ! 


| 


3727 , கங்குலாவிய - இரவுபோன்ற இருள் செறிந்த , 


. 


தின கவிதை 


229 


3731. அடடா இவன் உடலெ டுத்தது 

அனியாயம தெனஉரைப்பர்க - ளதுதீராய் . 
விடராவணி சடைமு டித்திடு 

விமலேசர்தன் மககு கக்குரு - பரவேளே ! 
உடலால்வரு துயர்த டுத்திடு 

உயர்தோகையி னடல்பரிக்கொரு - துரைநாதா ! 
கடல் தானையை மிகவ டக்கிய 

கனநேமபொ னிரைசி கிக்கிரி- முருகோனே ! 
3732. தருவாழ்பொழில் தனில்வாழ்குற மயில்தோளா ! 

செருவேபுரி திடசூருடல் - அடுவேலா ! 
கருமேனியின் கனமாலுடன் - மருகோனே ! 

திருவேநிறை சிகிமாமலை - முருகோனே ! 
3733. துதியேமிகு தாளா ! துரைநாயகி நாதா ! 

மதிசூடியர் பாலா ! மதுசேர்மலர் நீபா ! 
கதியாகிய வேலா ! கனதேவர்கள் தேவே ! 

முதிர்தோகையின் மேரா ! முருகா ! குக ! குமரா ! 
3734. முன்னால்வதி தீவினை யோயிது 

என்னோயறி யேன்சொல் என்முனம் 
முன்னேமயி லேறியே நோய்தனை - அடுவாயே . 
உன்னாலுடல் நோயது தீரிட 

இந்நாள்முடி யாவகை தானெது ? 

உண்ணாமது நீபமென் மாலிகை - புனைமார்பா ! 
: மின்னாள்குற மாமக ளால்மயல் 

தன்னாலணை சீர்புய வா ! அருள் 
விண்ணாடர்க ளேபணி சீர்மல - ரிணை தாளா ! 
தென்னார்பொழில் சூழ்தரு தோகையின் 

விண்ணார்மலை மீதினில் வாழ்குக ! 
திண்ணார் 

துணை வேலவ னே கிருபை - புரிவாயே . 
3735. மாதவர் பணிசரணா ! மாமயின் மிசைவருவாய் . 

தாதவிழ் பொழின்மிசைவாழ் தார்புனை குறமயிலா ! 
மாதரசின் நன்மணவா ! வாலொளி மிகுமயிலா ! 

சீதள மதிதவழோர் சீர்மிகு சிகி மலையா ! 
3736. எனதுடலில் வருநோயை யினிவிலக வருள்வேண 

( தருள்வாயே . 
தினகரனை நிகர்கோடி திகழ்வரு பிரபையான - முருகேசா ! 
மனதில்வரு துயர்தீர மயிலின்மிசை யினியேறி - வருவாயே . 
கனகமலை நிகரான கமழ்சிகியின் மலைவாச - அமரேசா ! 


230 


தின கவிதை 


. 


1 


3737. கங்குன் மேனிய ரங்கம் பற்பல 
கண்ட வாயின் 

--ரவுணோர்சூழ் 
பொங்கு சேனையின் மண்டு சூருடல் 

புண்டு போய்விழ - அடுவேலா ! 
சங்கு மாமிட றுற்ற மங்கையர் 

தந்த மாமையல் - பிளவாயோ ? 
கொங்கு பூநிறை மிஞ்சு சோலையின் 
குன்றை மாமலை - வருதேவே ! 

* 
3738. சனனம் எடுத்த முதலாய் 
தமிய னெனக்கு நலமே - யிலைநாதா 

! 
மனதில் இருந்த துயர்தான் 

மடிய வருட்செய் குமர ! - குருநாதா ! 
தனகிரி பெற்ற மடவார் 

தருமய லுக்குள் மெலியா - வகைதாராய் . 
தினகர னுக்கு நிகராய் 

திகழ்முடி யுற்ற சிகிமா - மலைநாதா ! 
3739. தீரா தவினை தீர்த்தகு கேச ! 

சேயே ! யெனையருள் காத்திட வேணும் - முருகோனே ! 
வாரா ருமுலை சேர்த்தனை காம 

மானார் கண்மய லேயோட் டினிதான் - அருளாயோ ? 
காரா ருகுழன் வேற்கண்மின் மாது 

கானோர் கள் தரு நேர்த்திய தான- மகள்தோளா ! 
சீரானபொழில் கூடிய நேம 

தேனா றுமிகு சீர்சிகி மீது- வருதேவே ! 
3740. வலுக்கொண்டிடு சூருடை சேனைகள் 

மடியும்படி வேலினை யேவிய - செயவீரா ! 
கலுக்கென்றிடு மாமயில் மீது நின் 

கருத்தன்பொடு நாயன்மு னேவரு - குவைநாதா ! : 
குலுக்குந்தன மாதர்கள் மாமயல் 

கொதிக்குந்தணல் தீரிட வேயருள் - மழைபொழிவாய் . 
பலுக்குங்கன சோலைகள் சூழ்தரு. 

பருக்குஞ்சிகை சேர்சிகி மாமலை - முருகோனே 
3741. அடுபோர்புரி வலுதானவர் 

அழிவாய்விடு விறலானோர் - மருகோனே ! 
படுபாவிகள் இடமேபெறு 

பயனீயென அணுகாதே-- அருளாயோ ? 


| 


1 


* 


தின கவிதை 

231 
வடுபோல்விழி யவரேதரு 

மயலால்மெலி குதலாமோ ? - குகநாதா ! 
கடுராமுடி மிசைவாழ்தரு 

கமழ்தோகையின் மலைமீதே - வருதேவே ! 
3742. தாதவிழ்மலர் நீபா ! தாமரைநிகர் பாதா ! - அருளாயோ ? 

மாதரசெனு மானாள் வார்புனை தன வேடோர் - மகள்தோளா ! 
காதலியர்க ளாலே காமமெனலை மீளா - ததுதீராய் . 

சீதளமிகு கானார் சீர்சிகி மலை மீதே- வருதேவே ! 
3743. வடிவே லெடுத்து எதிர்சூர பன்மன் 

மடிவாய் விழச்செய் - செயவீரா ! 
குடிவாழ் குறத்தி தனமீ தணைத்த 

குருமா மணிப்பொ - னகைமார்பா ! 
அடியேன் வயிற்றில் வருநோய் அகற்ற 

அழகான வெற்றி - யுடன்வாராய் . 
முடிமீறு நற்பொழில்களே வளைத்த 

முதுதோகை பெற்ற - மலை நாதா ! 
3744. முத்துநிகர் முறுவலார் வித்துரும பிதழினார் 

மொட்டு மலர் முலையினார் - மயலாலே 
பித்துழல்வர் நிகரதாய்க் கெட்டலைதல் தவிரயா ! 

பெட்புமிகு மயிலிலே -- வருதேவே ! 
சித்துவிளைக் கருவியே ! பத்தர்பணி குருபரா ! 

சிற்றிடையி னிருவர்நா யகவேளே ! 
மொய்த்துவளர் பொழில்களே சுற்றுகன முடிகள்சேர் 

முக்கியமிகு சிகியின்மா - மலைநாதா ! 
3745. வளையைத் தரித்த பாணி 

புயலைப் பொருத்து கேச 
மயிலைப் பழித்த சாயன் - மடவாரால் 
தளையைப் பிணிப்ப போலு 

மயலுற்ற முத்து நாயன் 
தலைமைப் படச்செயாத - தெதனாலோ ? 
கிளையைக் கிளைத்த பாசக் 

கடலிற் கிடத்தி டாது 
கெதியைச் சுருக்க தாக - அருளாயோ ? 
துளையைப் படத்த சூர 

னுடலிற் பொருத்து வேல ! 
துரை நற் சிகிப்பொன் மேரில் - வருதேவே ! 


. 


. 


232 

தின கவிதை 
3746. மடவார்தரு மால்மய லாலினி 

மடியாவகை யேபுரி வாய்குரு - பரவேளே ! 
கடவாரண ஆனன னார்மலர் 

கமழ்மார்பின் வினாயகர் தாமுடை - துணையாளா ! 
உடனோய்தவி ராவகை யேதய ! 

உமைநாயகி யாள் தரு பாலக ! - முருகோனே ! 
தடமாமுடி சோலைகள் சூழ்தரு 

தழைதோகையின் மாமலை வாழ்தரு - குகவேளே ! • 
3747. வானக மடந்தை மாமயல் மிகுந்த - புயநாதா ! 

சானகி மணந்த சாமிவிற லன்பின் - மருகோனே ! 
தேனல ரலங்கல் சீர்புய மணிந்த - முருகோனே ! 

மானல மிகுந்த வாழ்வுயர் செகண்டி - மலைநாதா ! 
3748. மடவார்தரு மாமயல் தீரிட 

மயிலேறிமு னேவரு வாய்குரு- பரவேளே ! 
கடவாரண ஆனன னாருயர் 

கனிவாகிய நாயக னாருடை - துணையாளா ! 
குடமாமுலை வேடமி னாளவள் 

குறநாயகி யாள்மயல் தீரிட - அணைதோளா ! 
தடமாமுடி சேர்தரு தோகையின் 

தகுமேரினில் வாழ்ந்திடு நாயக ! - எனையாளாய் . 
3749. அடம்புரி சூரன் அகந்தை யோட - அடுவேலா ! 

நடம்புரி தோகை நலம்பயில் சிகிமீ - தேவாராய் . 
வடம்புனை மார்பின் மடந்தையின் வேடர் - மகள்தோளா! 

தடம்புனை கோடு தகுந்திடு தோகை - மலைநாதா ! 
3750. ஆதி மூலமாம் யானை காவலோன் - மருகோனே ! 

வாதி லேவலோன் மாவை யேவெல் வேல் - முருகோனே 
போதின் வேதனார் பூசு ராதியோர் - பணி 

தீதி லாததோர் சீர்சி காநன்மா - மலைநாதா ! - 
8751. கடவாரணர் முக நாயகர் கருணாநிதி - துணையாளா ! 

மடமாதர்கள் உடனேமிகு மயலான்மெலி - குதலாமோ ? 
அடமேபுரி வசுரோன்குல மிலவாகிட - விடுவேலா ! 

தடமாமுடி நிரையாகிய தகுதோகையின் - மலைநாதா ! 
3752. ஆதரவு புரிவாய் ஆறுமுக வடிவே ! 

தாதவிழு மலர்வாழ் சானகிதன் மருகா ! 
மாதயவு புரிவாய் மாமயிலின் முருகா ! 
நீதயவு செய்குவாய் நீள்சிகியின் மலையா ! .. 


தாளா ! 


: 


1 


. 


தின கவிதை 

133 . 
3753. அமரர்பணி சரணா ! அடியன் முன் வருவாய் . 

குமரகுரு பரனே ! குறமயிலி கணவா ! 
சமரமிடு மசுரோன் தனையெதிர்செய் அயிலா ! 

பமரமிகு பொழில்சேர் பரியசிகி மலையா ! 
3754. ஏதுபிழை யேதுகுறை 

யேதுயெளி யேன் முன்மயில் மிசைவாரா - தறியேனே . 
மாது குற மாமயிலி 

மாமயிலின் நேமிதனி லுதவோனே ! -எனையாளாய் . 
தாதுலவு நீபமலர் 

தானணியு மார்ப கிருபைதாராய் - அமரேசா ! 
போதுலவு சோலைநிறை 

பூவிலுயர் தோகைமலை மிசைவாழ்வே !-அருளாயோ ? 
3755. கடகரி முகத்த ஓரெயிறு படைத்த 

கனமிகை கரத்தர் - துணையாளா ! 
மடமயில் குறத்தி விழைதரு மயற்கு 
- மதிமருள் கருத்த 1 - அருளாயோ ? 
அடமிகு சுரற்கு வருபடை கெடச்செய் 

அழகிய அயிற்கொள்- குமரேசா ! 
வடவரை நிகர்த்த பொழினிறை உயர்த்த 

மயின்மலை தனக்கு - அரசாளா ! 
3756. மோகக்கடல் ஆழத்தினில் மூழ்கிப்படு - வதுதீராய் . 

பாகக்கொடி யாரற்புயர் பார்வைக்குள் - மருள்வோனே ! 
வேகத்தினில் ஆடித்திரி மேன்மைச்சிகி- மயிலாளா ! 

மாகத்தினி லேயெட்டிய வாசச்சிகி - மலைநாதா ! 
3757. செருவிளைத்திடு அவுணரைக்கொலு 

திகழ்ப டைத்திடு - அயிலாளா ! 
மருவி ளைத்திடு செயக டப்பமென் 

மலர்தொடுத்திடு - சரமார்பா ! 
குருவி ளைத்திடு மணிய ழுத்திய 

குவிமு டிக்குக !-அருளாயோ ? 
தருவி ளைத்திடு பொழில்வ ளைத்திடு 

தழைசி கிக்கிரி- முருகோனே ! 
3758. கால தூதர்கள் ஓடி யேவரு 

கால மாகுமு னே அய்யாயென்முன் - வருவாயே . 
தூல மேனியி னோயி னாவெகு 

சோப மாவது தீரி டாவகை - எதனாலோ ? 


234 . 


தின் கவிதை 


தால மீதினில் வாழ்வு சேர்சமு 

சார சாகர மீதி லாழ்துய - ரறியீரோ ? 
வால மர்மதி தாவு சோலைகள் 

வாசம் வீசிய தோகை மாமலை - வருதேவே ! 
3759. இரண்டு காதி னளவு 

இலங்கு பார்வை மாதர் - மயலாலே 
பிரண்டு போமு னேயுன் 

பிறங்கு பாத சேர்வை - அருளாயோ ? 
திரண்டு சேனை சூழுந் 

திறங்கொள் சூரனோடு - எதிர்வேலா ! 
கரண்டு சூழு சோலை 

கமழ்ந்த தோகை மேரில் - வருதேவே ! 
3760. மனதிலுறை நோயை மடியவரு ளேசெய் - அமரேசா ! 

உனதுடைய பாத உபயமலர் காண - வருவாயே . 
சினவசுர னாவி சிதறவயி லேவு - முருகோனே ! - 

கனகமலை யான கனசிகியின் மேரில் - வருதேவே ! 
3761. வேலாக்கிய விழியார் மீதாசையின் மனநோ - கிடலாமோ ? 

பாலாமதி யணிவோர் பாலா!உமை தருபா - லகவேளே ! 
கோலாகல மயிலா ! கோவே குரு பரனே! - அருளாயோ ? 

மாலார்பொழி னிரைசேர் வாழ்வாகிய சிகிமா - மலைநாதா ! 
3762. தண்டை யாடவே தந்தி மீதிலே - வருவாயே . 

கெண்டை போலநேர் கின்ற பார்வைவே - டமின்வாசா ! 
தொண்டை வாயினாள் தொங்கல் மாதுமா- பதிபாலா ! 

பண்டை மேன்மைசேர் பண்ப தானதோ - கையின்மேரா ! 
3763. எதிர்வரு சூரன் ஆவி 

இடிபட வேலை யேவி 
இகல்புரி நாத ! நாயன் - முனம்வாராய் . 
மதிதவழ் வேணி நாதர் 


உமையவளாசை யான் 


மக குக தேவையான - அருள்தாராய் . 
கதிமிகு தோகை யான 

மயின்மிசை யேறி யோடி 
வருதரு நாய காதே - னலர்மார்பா ! 
துதிமிகு பாத ! சோலை 

நிரைமிகு தோகை மேரில் 
இரை முரு கேச ! கோடி- அருளாயோ ? 


தின கவிதை 


235 


* ! 


! 


3764. உடலில் வந்திடு துயர கன்றிட் 

உடன் முன் வந்து நல் - லருள்தாராய் . 
அடமி குந்துசெ யசுரர் தன்குலம் 

அழிய அன்றயில் - விடுசூரா ! 
மடல விழ்ந்திடு செய்க டம்பணி 

மணிமி குந்திடு - புயநாதா ! 
தடமி குந்திடு பொழினி றைந்திடு 

தகுசெ கண்டியின் - மலைவேளே ! 


3765. அகம்புரி சூர னோடு 

அடர்ந்திடு சேனை மாய - அடுவேலா ! 
மகம்புரி வான ராசன் 

மகிழ்ந்தினி தான பாவை - புணர்தோளா ! 
சுகம்புரி வேடர் மாது 

சுபஞ்செய மாலை சூடு - புயநாதா ! 
செகம்புகழ் சோலை சூழுஞ் 

செகண்டியின் மேரில் வாச ! - முருகோனே ! 
3766. மடக்கொடியர்களால்வரும் ஆசையால் 

மயக்க மிகவு நான்மெலி வானது -- வசமாமோ ? 
அடத்தின் மிகவ சூருடை சேனையை 
அருட்டி யதுவை யோடிட வேல்விடு --செயவீரா ! 

! 
குட்த்தை நிகர்செய் பூமுலை நாயகி 

குறத்தி மாமய லால்வன மூடலைந்- திடுதாளா ! 
தடப்பொழில் கள்கொள் தோகையின் மாமலை 
தனக்கி லகிய வேலவ னோகிருபை - புரிவாயே . 

-- 
3767. எனதுடலில் வருதுயரை இனிவிலக அருள்வை- குகநாதா! 
மனதுமகி ழிடவடியர் மகிமைபெற மயிலின்மிசை 

[வருவாயே . 
உனதுடைய அடிமையென உலகறிய வெகுதயவு - 

புரிவாயே . 
கன துதிகொள் பொழில்கணிறை கமழ்சிகியின் மலையில்வரு 

[ - குமரேசா ! 
8768. மதயானையின் மகிழ்வாகிய - துணையாளா ! 

கதமேமிகு கனசூருடல் - அடுவேலா ! 
முதனாயக ! முனிவோர்பணி - இருதாளா ! 
இதமாலிகை யெழிலார்சிகி - மலைநாதா ! 


236 


தின கவிதை 
3769. மருப்பொ லியுபே மலர்ப்புனையு மார்ப ! - வடிவாளா ! .. 
விருப்பொ டென்முனாக விரைச்ச ரணசேவை 

[ அருளாயோ ? 
வருத்தி யெதிர்சூரை மடிக்க வயிலேவு- செயவீரா ! 
தருப்பொ ழில்கொள்தோகை தழைத்த மலைமீது - 

(வருதேவே ! 
3770. வனசமங்கை.......... தாலங்கி . 

வனமடந்தையை அணைதோளா ! 
எனதுவுந் தியின் றுயரை 

என்று ......... ளினியசுந்தர - முகநாதா ! 
தினகரன் றனையினை சொலும் .... 

திகழு நன்றொளி - வடிவாளா ! 
மனம்மகிழந் தருள்புரி செகண்டியின் 

மாமலையில் வந்திடு - குருநாதா ! 
3771. அடமேபுரி அசுரோனுடல் - அடுவேலா ! 

கடவாரணர் கருணாநிதி- துணையாளா ! 
மடமாமயில் வனநாயகி- புணர்தோளா ! 

தடமாமுடி தகுதோகையின் - மலைநாதா ! 
3772. நோய்கள் தீரிட வருள்வாய் நூறு வேள்வியர் மருகா ! 

சேய னே மயின் முருகா ! சீறு சூரடு அயிலா ! 
மாய மாவினை தனையே மாறி யோடிட அருள்வாய் ... 

தூய மாமுடி நிறைசேர் தோகை யாகிய மலையா ! 
3773. சரசம் மிஞ்சிய வடிவி லங்கிய 

தருண மங்கையர் - மயலாலே 
உரசு கொண்டவ ரிடம யங்கியே 

உடல்கெடும்படி - அலையாதே 
வரமி குந்தருள் புரிவை சங்கரன் 

மதலை ! எந்துயர்-- தவிராயோ ? 
சுரமி குந்திசை பயில்செய் கின்னரர் 

துதிசெ கண்டியின் - மலைநாதா ! 
3774. மாயஞ்செயு மான்விழி யாருடன் 

மால்கொண்டுடல் வாடுகி றேன் அதை - யறியாயோ ? 
தாயன்பென வேதய வாய் அருள் 

தாயங்கணு மேவிற காசம - திடுவேலா ! 


3770. இப்பாடல் பெரிதும் சிதைந்துள்ளது . 


தின கவிதை 


237 


நேயங்கிளர் வேடமின் 

னாளுட 
னே இன்ப சலாபம தாயணை - புயநாதா ! 
தேயம்பிறை தாவிய சோலைகள் 
: t . சீர்கொண்டிடு தோகையின் மாமலை - வருதேவே ! 
3775. லீலாவினோத டர்தா 

ரன்பான பார்வை யார்க 
ணேரான போது மாய - மதனாலே 
மாலாகி மேனி வாடி 

யோர்காய னீத மாக 
வாயாவி போக நோதல் - தவிராயோ ? 
மேலான 

வானு ளோர்கள் 
கோடான கோடி பேர்கள் 
வேதர்மு னீசர் வேணர் - பணிபாதா ! 
கோலாக லா | கு கேச ! 

சீர்தோகை மேரில் வாசா ! 

கோதான சூரன் மார்பை - அடுவேலா ! 
3776. ஆடிய மயின்மீதே 

யான்மகி ழநீயே - வருவாயே . 
தேடிய வடியார்மேல் 

சீருள வரமேதான் - அருளாயோ ? 
பாடிய தமிழ்நாதா ! 

பார்புகழ் குருநாத ! - அமரேசா ! 
கூடிய பொழிலேசூழ் 

கோதறு சிகிமேரா ! - குகநாதா ! 
3777. அடியாருடை மிடிதீரிட 

அருளே புரி-- முருகேசா ! 
படியோர்பணி யிருசீருள 

பதநாயக !-அமரேசா ! 
குடிவாழ்குற மயிலாளிரு 

குயமாய்கையின்- அணைநாதா ! 
கடியார்பொழி னிறையேமுடி 
கமழ்தோகையின் 

- மலைவாழ்வே ! 
3778. மிரட்டுத் தொழிலே புரிமாதர்கள் 

மிகுத்துத் தருமா மயலான்மெலி - குதலாமோ ? 
வரத்தைத் தினமே புரிவாய்குக ! 

மயிற்பொற் பரிமீ தினிலேயெளியேன்- முன்வாராய் . 
8778 . ரண்டாம் அடியின் ஆறாம் சீரில் ஓரசை மிகுந்துள்ளது . 


233 


தின கவிதை 


: 


புரத்தைக் கெடவேசெயு நாயகர் 

புரக்கத் தருபா லக !வேணதை- அருளாயோ ? 
கரத்திற் கதிர்வேல்கொடு சூரெதிர் 

கமழ்ச்சிப் பொழில்சூழ் தருதோகையின்- மலைநாதா ! 
3779. நடமாடிய மயிலேறிய 

நகுமாமல - ரிருதர்ளா ! . ..1 ! ! 
அடமாகிய பெலமேமிகு 

அசுரோனுடல் - கிழிவேலா ! 
குடமாகிய யிருமாமுலை -... : 

குறநாயகி- புணர்தோளா ! 
தடமாமுடி நிறைசோலைகள் 

தகுதோகையின் - மலைநாதா ! 
3780. வாலை மாதர்க ளாயலை யேபுரி . 

வார்க ளாசையின் மெலிவேனோ ? 
பாலை நேர்மொழி மாது மாபதி 

பால கா ! கிருபை - புரிவாயே . 
காலை யேவரு ஞாயிறு போலொளி 

காலு மேனியின் - முருகோனே ! 
வேலை மாவுடல் கீற ஏவிய 

வீறு ளோய் !சிகி - மலைவேளே ! 
3781. மடமாதர்கள் தருமாசையில் 

மதிபோயலை - குதலாமோ ? 
கடவாரண மிசையேறிய 

கருணாநிதி ! - முருகோனே ! 
விடராவணி பெருமான் மக 

வெனவேவரு - குகநாதா ! 
தடமாமுடி பொழில்சூழ்தரு 

தகுதோகையின் - மலைவேளே ! 
3782. அடியாரிடம் அழகாகிய - மயின்வருவாய் . , 

துடியாரிடைத் துரைநாயகி - புணர்தோளா ! 
மடிவாகிட வலுசூருடல் - கிழ்வேலா ! 

கடியார்பொழில் கமழ்தோகையின் - மலைநாதா ! , 
3783. மனநோய்தனை மருவாவகை - அருளாயோ ? 

அனமார்நடை யழகார்குற மயில்தோளா ! 
சினமேமிகு செயசூருடல்- தடுவேலா ! 
வன மேமிகு மயின்மரமலை - வருதேவே ! 


தின கவிதை 

239 
3784. மயிலேறி நடமாடி வருவாய்பொன் - முருகா ! 

குயிலான மொழிமாது குறமாது- கணவா ! 
அயிலான்மு னெதிரான அசுரோனை - யடுவாய் . 

ஒயிலான குகநாதா ! உயர்தோகை - மலையா ! 
3785. கானக மடந்தை காதல்கொள் கடம்ப - மணிமார்பா ! 

தானவர் குலங்கள் தானழிய வன்று- விடுவேலா ! 
வானவர் நிறைந்து வார்மலர் கள்கொள் - துதிபாதா ! 

தேனலர் நிறைந்த சீர்பொழின் மிகுந்த - சிகிமேரா ! 
3786. திருப்பங்கய மாமலர் வாழ்வுறு 

திருப்பைங்கொடி யாள்புணர் மாயவன்- மருகோனே ! 
மருத்தங்கிய நீபமென் மாலிகை 

மணிச்செம்புய மீதணி நாயக !-அருளாயோ ? 
செருக்கொண்டிடு தானவர் சேனைகள் 

தெறித்தெங்கணு மோடிட வேல்விடு- செயவீரா ! 
தருக்கொண்டிடு சோலைகள் சூழ்தரு 

தழைக்குஞ்சிகி மாமலை வாழ்குரு - பரவேளே ! 
3787. தீதுறு சூர னாவி 

சீறிட வேலை யேவு - செயவீரா ! 
மாதுமை பாக னார்தன் . 

மாமத லாய் ! பொன் வேண- தருளாயோ ? 
போதுறு வேத னார்விண் 

போகுயர் தேவர் கோடி - பணிபாதா ! 
தாதுள சோலை சூழுஞ் 

சாரல்கொள் தோகை வாழும் - மலைநாதா ! 
3788. எனது தீவினை இடறி யோடிட - அருளாயோ ? 

மனது நோய்தனை மடிய வேகிருபை - புரிவாயே , 
சினம தேமிகு திடவ சூரனை - அடுவேலா ! 

கனக மீறிய கமழ்சி காமலை - முருகோனே ! 
3789 . 

ஆதரவு புரிவாய் ஆறுமுக - வடிவே ! 
மாதரசி குறமான் மாலினோடு - புணர்வாய் . 
தாதவிழு மார்பா ! தார்புனைசெய் - புயனே ! 

சீதமதி பொழில்கள் சேர்சிகியின் - மலையா ! 
3790. வடிவேலனே ! மயிலாளனே ! - அருளாயோ ? 

குடி வேடியாள் குறமாதினாள் - புணர்தோளா ! 
அடியென்முனே அழகாகவே - வருவாயே . 
கடியார் செய்தோ கையின் மேரில்வாழ் - குகநாதா ! 
3790. குடிவேடியாள் - குடியினால் வேடர் சாதியைச் சேர்ந்தவள் ; வள்ளி 
யழ்மையார் 


240 


தின கவிதை 


3791. ஒருவருட துணையுமிலை 

உனதுடைய பாதமலரை - அருளாயோ ? 
கருமுகிலின் நிறமுடைய 

கருணையுள விறலுடைய - மருகோனே ! 
பொருதுக்கன வசுரனுடல் 

புளவுபட வயிலதனை - விடுவீரா ! 
திருவுலவு பொழில்கணிறை 

சிகி மலையில் வருகுமர - குருநாதா ! 
3792. எதிர்வரு சூர னாவி 

இடரிட வேலை யேவு- செயவீரா ! 
மதியணி வேணி நாதர் 

மனமகிழ் வான தேவி - தருபாலா ! 
விதிமுத லான பேர்கள் 

விரைமலர் தூவி நாளும் - பணிபாதா ! 
கதிமயில் ஏறு நாத 1 .. 

கமழ்பொழில் சூழு தோகை - மலைவேளே ! 
3793. வாடிய இடையாரின் 

மாமய லதனாலே - மெலியாதே 
பாடிய கனிவாயா ! 

பார்வதி தருபாலா ! - அருளாயோ ? 
ஆடிய மயின்மீதே 

யான்மகி ழிடவேதான்- வருவாயே . 
சூடிய பொழிலேசூழ் 

தோகையின் மலைவாச ! - குகநாதா ! 
3794. கஞ்ச் மென்விழி மாதர்கள் 

கங்குல் கொள்குழன் மாதர்கள் - மயலாலே 
நெஞ்ச கமெலி வாய்விட 

நின்ற யவிலை யா இனி - அருளாயே . 
வஞ்ச னைபுரி சூருடல் 

மண்டி டஅயி லேவிய- செயவீரா ! 
மஞ்ச துதவழ் சோலைகள் 

மண்டி யசிகி மாமலை - வருதேவே ! 
3795. வனச மலர்மாது 

மருவு புயநாதர்- மருகோனே ! 
மனது டையநோயை 

மடிய வரம் வேண- தருளாயோ ? 


தின கவிதை 


241 


உனது டையபாத 

உபைய மறவாத - எனையாளாய் . 
கனக மலையான 

கமழ்சிகியின் மேரில் - வருதேவே ! 
3796. மாமழை யறியாதே . 

வாடிய பயிர்போலே - மெலிவேனோ ? 
கோமள உடலானோள் 

கூரிய படைமாயோன் - மருகோனே ! 
யாமளை யுமைமானாள் 

ஆரண முடிவானாள் - புதல்வோனே ! - 
பூமழை பொழிபாதா ! 

பூமலி சிகிமேரா - அருளாயோ ? 
3797. மருக்குலவு நீப மாலை 

மணிப்புய மீது நாளும் - புனைவோனே ! 
கருக்குழி விழாது நாத 

கருத்திலுறு ஆசை யாக - அருள்வாயே . 
செருக்குலவு சூரன் ஆவி 

தெறித்து விழ வேமுனாக -விடுவேலா ! 
திருக்கிளரும் சோலை சூழுந் 

திகழ்ச்சிகியின் மேரில் வாச ! -- முருகோனே ! 
3798. சால மேபுரி மாத ரார்தரு 

சாடை யான்மன - மெலிவேனோ ? 
ஆல மாமிட றீச னார்தரு 

ஆவ லாகிய - புதல்வோனே ! 
நீல வேடமி னாளை யேபுணர் 

நீப மாலிகை - புனைமார்பா ! 
வால வேலவ ! தோகை மாமலை 

வாசனே! கிருபை - புரிவாயே . 
3799. மடலெடுத்த நீப மாலை 

மணியு ரத்தி லாவ லாக - அணிதேவே ! 
அடலெடுத்த சூரனாவி 

அகலி டப்பொன் வேலை யேவு - செயவீரா ! 
உடலெடுத்த நோய்கள் தீர 

உயர்சி கிப்பிர காச மாக - வருவாயே. 
கடலெடுத்த தோகை யான 

கனமலைக்கு நாத ! வேண - தருளாயோ ? 
(16 ) 


242 

தின கவிதை 
3200. செனன மெடுத்த தினமுதலாய் 

செயும்வினை யற்று நினதடியே - தொழுகாதே 
மனமய லுற்று நினைநினையா 

மதியுள எற்கு அறிவினையே அருளாயோ ? 
புனம்வளர் விற்பு ருவமினாள் 

புணர்புய ! வித்தை யருள்புரிவாய்- அமரேசா ! 
கனக மலைக்கு நிகருளசீர் 

கமழ்பொழில் பெற்ற சிகிமலைமேல் - வருதேவே ! 
3801. கறுத்து திரண்ட கேச 

கயல்கட் சிவந்த வாயி - னுமைபாலா ! 
சிறுத்து பரந்து மீறு 

சிறப்புற் றிலங்கு மார்பினர்கள் தோளா ! 
செறுத்துத் தரங்க மேசெய் 

திறத்துப் பெலத்த சூரை - அடுவேலா ! 
பொறுத்துத் தழைத்த சோலைப் 

புகழ்ச்சிச் செகண்டி மேரில்- வருதேவே ! 
3802. மேரை நிகர்த்த கொங்கை 

மீறு பயிற்று செங்கண் - மடவாரால் 
சீரை முழுக்க வென்று 

* தேக மிகுக்க நைந்து- படலாமோ ? 
வாரை யடர்த்து விம்மு 

வார்மு லைபெற்ற மங்கை - யர்கள்லோலா ! 
காரை யெடுத்து யர்ந்து 

காவுக ளுற்ற குன்றை -மலை நாதர் ! 
3803. வந்த தீவினை மங்கி யோடிட - அருளாயோ. ? 

கந்த மாமலர் கண்ட மீதணி - குகநாதா ! 
சுந்த ரா நடை துங்க மாமயின்-- முருகோனே ! .... 

அந்த வானவர் அன்பர் சூழ்சிகி- மலைநாதா ! .. 
3804. ஆதரவு புரிவாய் ஆறுமுக --வடிவே ! - 

மாதயவு புரிவாய் மாலினுடை - மருகர் ) -... - 
மோதமரி லசுரோன் மோடி கெட - வடுவாய் ! 

தாதவிழு பொழில்கள் தாவுசிகி - மலையா ! 
3805. மயலால் வருந்தி மெலியாமல் வந்து 

வரம்யாதும் தந்து- எனையாளாய் . 
கயறாவு கின்ற இருபார்வை கொண்ட 

கமழ்கா னிலங்கு - மடமானாள் 


* 


. 


தின கவிதை 


243 


குயமாசை கொண்டு பிறகே திரிந்த 

குமரா ! வரம்பு - ரிவைநாதா ! 
நயமான தண்ட லைகள் தாவு குன்றை 

நலமான குன்றில் - வருதேவே ! 
3808. பானை வயிற்றினர் கூரின்ம ருப்பினர் 

பார்புகழ் விக்கினவினா - யகர்தோழா ! 
ஆனை யழைக்கு முனேவரு மச்சுத 

னார்மரு கக்குகனே ! - அருள்வாயே . 
கானை நிகர்த்திடு வார்குழல் பெற்றிடு 

காரிகை மைக்குறமா - னணைமார்பா ! 
சேனை யடர்த்திடு சூருட லைப்பகர் 

சேவக ! மெய்ச்சிகிமே -ரினில்வாழ்வே ! 
3907. வாதுபுனை சேனை சூழவெதி ரான 

மாவையடு வேல ! -- செயவீரா ! 
சூதுநிக ரான பூமுலையின் மாது 

தோகைகுற மானை- பணைதோளா ! 
போதுமலர் வாச நாயகி சமேதர் 

பூவணனா மால்தன்- மருகோனே ! 
தாதுநிறை சோலை சூழுசிகி மேரா ! 

சாமிகுரு நாத ! - அருளாயோ ? 
3808. அறியாத பேர்கள் போல 

அடியேனை வாழ வேண- தருளாதது- எதனாலோ ? 
பொறிநாக ராவு லாவு 

புரிவேணி நாத ராசை- மகவான- குகவேளே ! 
தறிவாழு மானை யான 

தகுமான னார்சோ தராந - லருளேசெ - யமரேசா ! 
வறியோர்கள் போலி லாது 

வர்மேசெய் தோகை மேரி - லேநாளும் - வருதேவே ! 
3809. அடல்புரி சூர னாவி 

அழிபட வேலை யேவு- செயவீரா ! 
கடல் துயின் மாய னார்தன் 

கருணைகொ ளாவ லான- மருகோனே ! 


அரா 


உலாவு : பொள்ளிகளோடு கூடிய இளமை 


3808. பொறி நாகு 
பொருந்திய பாம்பு உலாவுகின்ற 


. 


244 


தின கவிதை 


- 


குடநிக ரான மார்பின் 

குறமகள் மேவு தோளா ! - அருளாயோ ? 
வடதிசை மேரை நேரு 

வளர்சிகி மேரில் வாச ! -- முருகோனே ! 
3810. மடக்கொடிய ரான வேடர் 

மகட்கு மணமாலை சூடி - யணை தோளா ! 
கடக்களிறு கூவ வேயக் 

கணத்தில் வருமாய னார்தன் - மருகோனே ! 
திடத்திலெதி ராக வேநற் 

களத்தில் செயிக்கவசு ரோனை- அடுவேலா ! 
விடத்தின் நிக ரான வீங்கு 

மிருட்டு மிகுதோகை மேரில் - வருதேவே ! 
3811. வந்த தீவினை மிஞ்சி நோயது 

மண்ட வாடுதல்- தவிராயோ ? 
கந்த மான கடம்ப மேயணி 

கண்டி யாயருள் - புரிவாயோ ? 
அந்த மானசெ கண்டி மீதினில் 

அன்ப தாய்முனம் - வருவாயே . 
சந்த மேவிய குன்றை மாமலை 

சங்க ரா | அறு- முகநாதா ! 
3812. அடுத்துவரு சேனை சூழ 

அடத்தின்மிகு சூரனோடு - அடுவேலா ! 
முடுக்கினடை யாடு தோகை 

- முடிப்படியி லேறி யோடி - வருவாயே . 
திடுத்தனுடை நோய்கள் தீரத் 

திறத்தில் வெகு வான மேன்மை - தருவாயே . 
விடுத்தமலர் சூடு சோலை 

மிகுத்தசிகி மேரில் வாச ! - முருகோனே ! 
3813. வந்தபிணி தீர வேமுன் 

மங்குறவழ் தோகை மேரில் - வருதேவே ! 
எந்தனுடை ஆசை தீர 

இன்றுதர வேணும் மீறு - மயிலாளா ! 
கந்தமல ரான நீபக் 

கண்டியணி மார்ப ! கோடி - அருளாயோ ? 
செந்தமிழின் நாவ லா / பொன் 

செந்திமலை வாச னே தெ - னயிலாளா ! 


245 


தினகவிதை 
3814. வாசனை படைத்த பேமென் மலர்பொன் 

மாலிகை தரித்த - புயநாதா ! 
மானசு மதிலுற்ற நோயினி மிகுத்து 
வாதனை மலத்தில் - உழலாதே 
....... முடனிப்ப ...... 

.... மெயிலுற்று 
நீதியோ டெனக்கு- அருளாயோ ? 
நாசமி குத்த தானவரொ டெதிர்த்த 

நாமவயி லச்சி -- கியின்மேரா ! 


3815. வாடிய கொடியிடையார் கூரிய இருவிழியார் 

மாயம திடுவதனார் - மயலாலே 
நாடிய யறிவினன் நான் மேனியு மெலிகுவனோ? 

நாரண னுடைமருகா ! - அருளாயோ ? 
பாடிய தமிழ்முதலா ! ஆடிய மயின்முருகா ! 

பார்வதி தருபுதல்வா | - குகநாதா ! 
நீடிய பொழினிரைசேர் தோகையின் மலைவளர்வே ! 

நீணிதி தனையருள்வாய் - அமரேசா ! 


3816. வடிவான மடந்தைய ராசையினால் 

மதியாவு மயங்கியெ நாள்தொறுமே - அலையாதே 
கடியார்செய கடம்பமென் மாலிகையே 

கமழ்மார்பின் மிகுந்தணி நாயகமே ! - அருளாயோ ? 
குடிவாழ்குற மங்கையை யாசையினாற் 

குவிமாமுலை யின்பம தாகவுமே - அணைதோளா ! 
அடியார் முனி அண்டர்கள் வானவர்கள் 

அழகான செகண்டியின் மாமலைவாழ் - குகநாதா ! 


3817. மக நூறுசெய் அமரேசனின் 

மகவாள் தனை மணமாலிகை - புனைநாதா ! 
அகமேபுரி மிகுதானையின் 

அசுரோனுடல் கிழிவாய்விடு - அயிலாளா ! 
குகநாயக ! குருநாயக ! 

குமரேசபொன் மயிலேறிய - பெருமாளே ! 
சுகவேடமின் மணநாயக ! 

துரைவேலவ ! சிகிமாமலை - முருகோனே ! 


3814. மூன்றாவது அடி சிதைந்துள்ளது . 
3817. மகம் - யாகம் . மகவாள் - மகள் , தேவசேனை . 


246 


தின கவிதை 


. 


3818. என்னுடை ஆசை போல 

நன்னய மாக வேநீ 
இந்நில மீதில் வாழ்வு - தருவாயே . 
உன்னுடை பாத சேவை 

யென்னிரு பார்வை காண 
உன்னத மான தோகை - மிசைவாராய் . 
மின்னுடல் மாத ராசை 

இன்னல்கள் யாவும் வீழ 
விண்ணவர் சூழ ஆவ - லுடன்வாராய் . 
பொன்னுடல் மேரு போல 

வன்னசி காவின் மேருப் 

புண்ணிய நாத ! கோடி - அருளாயோ ? 
3819. வருதீவண மடிவாய்விட - அருளாயோ ? 

திருமாலுடை திருநாயகி - மருகேசா ! 
அருமாமறை யவர்தேடிய - இருதாளா ! 

கருமாமுகில் கமழ்தோகையின்- மலைநாதா ! 
3820. பாதி மதித ரித்த பார்வை உமைம கிழ்ச்சி - கொளுமகவே ! 

ஆதி பரம ருக்கு ஆன பொருளு ரைத்த- குருநாதா ! 
வாதி னசுர னுக்கு மாய அயில்விடுத்த- செயவீரா ! 

தாதின் மிகுபொ ழில்கள் தாவு சிகிமலைக்கு - முருகோனே ! 
8821. மடமாது குறமாது மயலான - கணவா 

! 
அடமான அசுரோனை அடுகூரின் - அயிலா ! 
படமான அரவேணி பரமேசர்- புதல்வா ! 

திடமான முடிமேவு சிகிமேரில் - அரசே ! 
3822. வாதுபுரி சூரன் மாயவயி லேவு - செயவீரா ! 

மாதுகுற மானை மாலினொடு மேவு - புயநாதா ! 
தாதுலவு நீபத் தாமரையின் நாதர் - குருநாதா 

தீதுதவிர் சோலை சேர்சிகியின் மேரில் - வருதேவே ! 
3823. அந்தரம் வந்திடு 

அண்டர் பணிந்திடு - இருதாளா ! - அருளாயோ ? 
கந்தமி குந்திடு 

கஞ்சமி லங்கிய- மடமானாள்- மருகேசா ! 
வந்தவு ணன்றனை 

மண்டிவ ரும்படை - உடனே தான் - அடுவேலா ! 
கொந்தலர் பைம்பொழில் 

( யாளாய் ! 
கொண்டசெ கண்டியின் - மலையோனே !-எனை 
3821 , அரவேணி - பாம்பினை அணிந்த சடைமுடி . 


தின கவிதை 


247 


3824. அடிமை யாகிய எளியன் வாழிட 

அருளை யேபுரி - குகநாதா ! 
கடிமை யாய்நடை புரியு மாமயில் 

கனம தாகிய - மயிலாளா ! 
குடியின் வாழ்குற மயிலி மேவிய 

குமர ! நாயக - அருளாயோ ? 
முடிக ளேநிரை பொழில்கள் சூழ்தரு 

முதிய தோகையின் - மலைநாதா ! 
3825. மடவார்கள் தருமாசை மயலான கடன்மீது - முழுகாதே 

நடமாடு மயிலேறி நலமாக யெளியேன்முன் - வருவாயே . 
படராவை யணிவேணி பரமேசர் தருபால 1 - முருகோனே ! 

வடமேரை நிகராக வளர்தோகை மலைவாச ! -அருளாயோ ? 
3826. தினக ரப்பிரபை நிகரு மெய்க்குமர ! 

திரும கட்கிசையும் - மருகோனே ! 
அனந டைக்குயிலி குறம் கட்கிசையு 

அழகு பெற்றபுய - முருகோனே ! 
மனதி லுற்றதுய ரதைவி லக்குவைபொன் 

மயிலி லுற்றகுரு - பரவேளே ! 
கனக மெய்க்கிரியை நிகர்சி கிக்கரச ! 

கருணை வைத்து முனம் - வருவாயே . 
3827. கால தூதர்கள் ஓடி யேவரு 

காலம் நீயதை - அடுவாயே . 
வால மாமதி சூடும் வேணியர் 

மாது மாபதி- தருபாலா ! 
பாலன் யானெனை யாளி டாவகை 

பார மோயிது -- விதிதானோ ? 
நீல வானுயர் சோலை சூழ்தரு 

நேம் நாடுள - சிகிமேரா ! 


. 


3828. காதல் மிகுத்து மேனி மினுக்கி 

காமம் விளைத்து - மயலாகும் 
மாதர் மயக்குள் வீழ்ந்து தவித்தென் 

வாழ்வு எனக்கு - அருளாயோ ? 
சீத மிகுத்த சீருடை கடப்பச் 

சீமலர் உற்ற - புயநாதா ! 
தாதவிழ் பெற்ற சோலை மிகுத்த 

சாரன் மிகுத்த -சிகிமேரா ! 


248 


தின கவிதை 


. 


A 


3829. மனத்துயர் தீர எனக்குமு னாக 

மயிற்பரி யேறி- வருவாயே . 
தனக்குற மாது சயிக்கினை யாசை 

தனக்கிசை வான - வடிவேலா ! 
சினத்தெதிர் காலன் வருத்திய போது 

திறத்துடன் வேண- தருளாயோ ? 
வனப்பொழில் சூழு சிகிக்கிரி வாச ! 

மலர்க்கணி சூடு - மணிமார்பா ! 
3830. - உடல்வரு நோயை உடனகல வோட - அருளாயோ ? 

கடகரியி னாசை கருணையுள சோத - ரகுகேசா ! 
மடலவிழு நீப மலரையணி மார்ப ! - எனையாளாய் . 

தடமுலவு தோகை தகுமலையின் வாச ! - முருகோனே ! 
3831. மயிலேறிய மகிழா ! கிருபை - புரிவாயே ! 

குயிலாமொழிக் குறநாயகி - புணர்தோளா ! 
அயிலாலெதிர் அசுரோனுடல் - கிழிவீரா ! 

ஒயிலா பொழி லுளதோகையின்- மலைநாதா ! 
3832. வனச மலர்மாது 

வளரு மயின்மாது 
புணர்மாயோன்- மருகோனே ! 
எனது டையநோயை 

இனிவி லகவேண 
தருளாயோ? -- குகநாதா ! 
புனம யிலிவேடர் 

புதல்வி தனைநாளும் 

அணைதோளா ! - செயவேலா ! 
கனக மலைபோலுங் 

கமழ்பொ ழில்கள் சேரு 

சிகிமேரா ! - மலைநாதா ! 
3833. பாதக ராகிய லோபிய ராய்வரு 

பாவியர் பாலணு - கிடலாமோ ? 
வாதம ணோர்கெட வேகழு வேறிட 

வாழ்வுள காழியில் - வருதேவே ! 


3833. வாதம் புரியும் அமணர்கள் வாழ்வு கெடுமாறு கழுவில் ஏறிட வாழ்வு 
சிறந்த சீர்காழியில் தோன்றிய . திருஞானசம்பந்தராகிய தேவனே இரண்டாம் 
அடியின் பொருள் . 


தின கவிதை 


249 


போதடர் சோலையி லேகரு வேடுவர் 

பூவையி னால் அலை - திருபாதா ! 
வேதன்வி ணோர்முத லோர்பணி தோகையின் 

மீறிய மாமலை - முருகோனே ! 


3834. பங்கய வான்முக மின்குயி லாமொழி 

பந்திணை மாமுலை மங்கைய ரால்வரு - மயலாலே 
அங்கமெ லாம்வெகு தொங்கிச மாயத 

னம்புக ழால்மெலி கின்றபொ லாவினை - தவிராயோ ? 
சங்கரி மாதுமை பைங்கிளி யாமளை 

தந்தருள் பாலக ! எந்தனை யாதரி - குகநாதா ! 
கொங்கலர் சோலை நெருங்கிய வானுயர் 

குன்றையின் மாமலை வந்திடு நாயக !-அருளாயோ ? 


-- 


3835. மடக்கொடியார் ஆசை யாலும் 

மயக்கமிகு நோய்கள் தீர - அருளாயோ ? 
கடக்களிறின் ஆசை யான 

கருத்திலுறு சோதரா ! பொன் மயிலாளா ! 
படத்தரவு சூடு வேணி 

பரர்க்குமக வான தேவ- குருநாதா ! 
தடப்பொழில்கள் சூழு கோடு 

தழைத்தசிகி மேரில் வாச ! - முருகோனே ! 


3836. காமக் கொடியார் வாழ்வுற் றிடுவோர் 

காதற் கிசைவாய் - அலையாதே 
தாமப் புயனே ! தோகைப் பரியா ! 

தானிச் சையதாய் வருவாயே . 
வாமத் திருபே ராசைக் ருமரா ! 

மாய்கைச் சமுசா - ரமதாலே 
சேமப் படுவே னோசித் தருள்வாய் 

சீர்பெற் றிடுதோ - கையின்மேரா ! 


3837. மருவுலவு கின்ற 

வனசமலர் மங்கை 

புணர்தோளார் - மருகோனே ! 
: கருவுலவு கின்ற 

கன துயரை யின்று 
தவிராயோ ? - முருகோனே ! 


250 


தின கவிதை 


தருவுலவு கின்ற 

தனபுரியி னண்டர் 
பணிபாத ! - அருளாயோ ? 
திருவுலவு கின்ற 

சிகிமலையில் வந்த 
குமரேசா ! -உமைபாலா ! 


3838. சாகர மான சமு 
சாரம தான துய- ரதனாலே- 

மெலியாதே 
சேகர மானநிதி 

சேரிட வேணவருள்- புரிவாயே - அமரேசா ! 
மோகம தானபடை 

மோதிட வேவருவன் - அசுரோன்மேல் - விடுவேலா ! 
சீகர மானகுறத் 

தேவியை மேவுபுய ! --சிகிமேரா ! - குகநாதா !,. 


3839. பாவிக ளாய்வரு லோபியர் பாலொரு 

பாவின மேசொலி - அலையாதே 
நீவிரை வாய்மயின் மீதினி லேறிநன் 

நீதிகள் யாவையும் - அருளாயோ ? 
காவியின் மாமலர் பாலமர் கள்விழி 

காதலி யாருடை - மயல்தீராய் . 
தாவிய சோலைகள் சூழ்தரு தோகையின் 

சாரலின் மாமலை - முருகோனே ! 


3840. அனவரத காலும் அடியைமற வாது- தொழுவேன் நான் . 

மனதில்வரு நோயை மடியும்வகை தேடி - அடுவாயே . 
தனமுலவு சூரன் தெறிபடமுன் வேலை - எயும்வீரா ! 
கனகமலை யான கனசிகியின் மேரில் - வருதேவே ! 


3841 , கடகரி முகத்தர் 

கனகர மிகுத்தவ் - வாராலே - அணைதோளா ! 
குடநிகர் தனத்தர் 

கொலுமயில் நிகர்ப்பெண் - மாராலே - மயல்தீராய் . 
நடமிடு மயிற்பொன் 

நலமுயர் பரிக்கு- இசைவீர ! -- முருகோனே ! 
வடவரை நிகர்த்த 

மயின் மலை தனக்கு - வாழ்வாக - அமர்தேவே ! 


தின கவிதை 


251 


3842. கஞ்ச மாமலர் கொண்ட நாயகி 

கங்குன் மாயவன் - மருகோனே ! 
வஞ்ச மாவுடல் அந்து வீழிட 

மண்டி வீழிட- எயும்வேலா ! 
நெஞ்ச நோய்தனை யின்று தீரிட 

நின்கிரு பாகடல் - முழுகேனோ ? 
தஞ்சம் வேறிலை வந்து வேணது 

தந்து வாதரி - சிகிமேரா ! 


) 


3843. அண்ட முகடுக ளெங்கு மசைபட 

அந்த நடமிடு செகண்டி மிசைவரு - செயவீரா ! 
மண்ட் னவுணன் முன் கொண்டு வருபடை 

மண்டி யலறிடு மாறு அயில்விடு - குகநாதா ! 
கண்ட மிசைக்கறை யுண்ட அரனுமை 

கண்டு மகிழ்சுக அந்த மிகுகுரு - பரவேளே ! 
தண்ட லைகள்வளை கின்ற நலமிகு 

தங்கு கொடுமுடி மிஞ்சு சிகிமலை - வருதேவே ! 
3844. அலைகடலில் இச்சை யுடன்வெகு நலத்த 

அரவணை துயிற்செய்- தருமாயோன்- மருகோனே ! 
மலைமுலை தனக்கு மயல்கொளும் விதிக்கி 

வரமதை எனக்கு - அருளாயோ ? - அமரேசா ! 
கலைமதி தரித்த பரமரிடம் உற்ற 

கருணையுமை பெற்ற - மகவேளே ! - அருளாயோ ? 
உலைபட எதிர்த்த வசுரனை அடித்த 

உயரயில் பிடித்த - குகதோகை -சிகிமேரா ! 
3845. கதியி னடத்து மயின்மேற் 

கருணை மிகுக்க யென்முனே - வருவாயே . 
அதிக பெலத்து மிகவே 

அலறி யெதிர்த்து வருசூ - ரதிர்வேலா ! 
மதிகொள் சடைப்பொன் முடியார் 

மகவென வுற்ற துரையே ! - அருளாயோ ? 
கதிமுடி பெற்ற சிகியாங் 

கனமலை யுற்ற குமரா ! - குகநாதா ! 
3846. வந்தசமு சாரத்தினால் 

வந்திடுவி சாரத்தினான் - மெலியாதே - அருளாயோ ? 
எந்தன் மன நோகிச்சையோ ? 

எந்தவித மோயத்தை நீ - தருவாயோ ? - அறியேனே ! 


252 

தின கவிதை 
கந்தமிகு சோலைக்குளே 

[ அகிணதோளார் 
கண்டதொரு வேடிச்சிமேல்- மயலாலே - 
கொந்தலரின் மேன்மைகொளும் 

குன்றைமலை வாழ்வித்தக ! - குகநாதா ! - அமரேசா ! 
3847. திரும டந்தை மகிழ வந்த 

செயமி குந்த - புயமாயோன் - மருகோனே ! 
ஒருக ரும்பை நிகர்சொல் கின்ற 

உமைமகள் தந்த - மகவேளே ! - அருளாயோ ? 
தரும டந்தை கணவ னும்பர் 

சரண டைந்து - பணிபாதா ! - எனையாளாய் . 
செருமி குந்த வயல ணிந்த 

திகழு மங்கை - முருகோனே ! - சிகி மேரா ! 
3848. அடத்தில் வந்தெதிர் சூருட னேஎதிர் 

அடுத்து வென்றிட வேலதை யேவிய - செயவீரா ! 
குடத்தின் மிஞ்சிய பூமுலை யாள் நல 

குறத்தி மங்கையின் மாய்கையி லேவெகு - மயலாவாய் . 
சடத்தின் மிஞ்சிய நோயது தீரிடச் 

சணத்தில் எந்தன் னேவரு வாய்குரு - பரவேளே ! ... 
தடத்தில் வந்திடு சோலைகள் சூழ்தரு 

தழைத்த குன்றையின் மாமலை வாழ்வுறு - குமரேசா ! 
3849. மடக்கொடியர் ஆசை 

மயற்குழியில் வீழ்தல்- தவிராயோ ? 
கடக்களிறி னாசை 

கனத்த துணை யாள ! - அருளாயோ ? 
உடற்பிணிக ளோட 

உயர்த்தசிகி மீதில் வருவாயே . 
தடப்பொழில்கள் சூழுந் 

தகுத்தசிகி மேரில் - வருதேவே ! 
3850. எனது தீவினை முழுதும் ஓடிட 

எளியன் வாழ்ந்திட - அருளாயோ ? 
மனது நோயது அழிய வேகிருபை 

மயிலின் வாகன !-அருளாயோ ? 
அனமென் மாநடை பயிலும் வேடமின் 

அழக தாய் அணை - புயநாதா ! 
கனக மாகிய முடிக ளேநிரை 

கமழ்சி காமலை - முருகோனே ! 


- 


3848 , மாய்கை - மாயம் , சடம் . சடலம் , உடல் . சணம் - கணம் . 


1 


தின கவிதை 


253 


3851. வண்டமிழ் பாடிட வந்தரு ளேபுரி - குகநாதா ! 

அண்டர்க ளே முதல் அன்பர்க ளேபணி - புரிபாதா ! 
கொண்டல்கொள் கேசமின் கொங்கலர் சோலைமின் 

[ அணைதோளா ! 
தண்டலை சூழ்தரு தண்மல ராகிய - சிகிமேரா ! 
3852. ஒருவர் துணை ஏது உனையலது வேறு - உளதோதான் 

பொருசமர்செய் சூரன் புளவுபட வேலை- எயும்வீரா ! 
அருமறைகள் தேடு அறிவின்மல ரான - இருதாளா ! 

கருமுகில்க டாவு கனசிகியின் மேரில் - வருதேவே ! 
3853. ஆசைப் படுதுயர் தீரச் சிகிமிசை 

யாய்வரு வாய்குக ! - அலையே சேர் 
ஓசைக் கடல்தனி லேநெட் டரவணை 

ஊட்டிசை துயில்வோன்- மருகோனே ! 
பாசைக் கன தமிழ் பாடத் தினமருள் 

பாவைக் குறமயில் - புணர்தோளா ! 
பூசைக் கியைபத ! நாயற் கருள்புரி 

பூவுற் றிடுசிகி - மலைநாதா ! 
3854. செனனம் எடுத்திடு துயர் தான் 

சிதற எனக்கதி கமதா - யருள்வாயே . 
மனமதில் இச்சைகளது போல் 

வரமதை யின்றுமு னருள்வா- யமரேசா ! 
சின அர வைப்புரி சடையார் 

சிவபர மர்க்கிசை புதல்வா ! - குமரேசா ! 
கனக மலைக்கெதி ரிடுசீர் 

கமழ்பொழி லுற்றிடு சிகிமா - மலைநாதா ! 
3855. அடல்புரி சூர னாவி 

அழிபட வேலை யேவு - செயவீரா ! 
மடலவிழ் நீப மாலை 

மணிமிகு மார்பின் மீது - புனைமார்பா ! 
உடல்விழை நோய்கள் தீர 

உனவரு ளேசெய் தோகை - மயில் நாதா ! 
கடல்வளை தோகை மேரா ! 

கதிநடை யாடு தோகை - மயிலாளா ! 
3856 . ஆதரவு புரிவாய் ஆறுமுக - வடிவே ! 

மாதயவு செய்குவாய் மாமயிலின் - முருகா ! 
சூதமரு முலையாள் தோகைகுற - மடமான் 
மாதரசி புணர்வாய் வாழ்சிகியின்- மலையாய் ! 


254 


தின கவிதை 


3857. நடன முற்றிடு நலம யிற்பரி - மிசைவாராய் . 

அடம்வி ளைத்திடு அசுரனைக்கொலு - கதிர்வேலா ! 
குடமு லைக்கொடி குறம் யிற்கிசை - மணவாளா ! 

வடவ ரைக்கெதிர் மயின்ம லைக்குரு - பரவேளே ! 
3858. அடியவர்கள் பணிசரணா ! 

அறுமுகவ ! குமரகுரு - பரவேளே ! 
குடியில்வளர் குறமயிலி 

குவிமுலையின் மயல்மிகமு - னணைதோளா ! 
கடிமயிலின் மிகு உயர்செய் 

கமலமலை யவனுடைய - உபதேசா ! 
முடிகணிறை பொழில்கணிறை 

முதியசிகி மலையில்வரு - முருகோனே ! 
3859. மாய முகுமடவார் மாலின் மேல்படலா - மதுவேனோ ? 

தாயர் கருவினிலே தான்வி ழுவதுதீ - ரிடுவாயே...5 
காயம் வருபிணிதான் காணு முன் நலமா - கிடவாராய் . 

தூய மிகுபொழில்சூழ் தோகை மலையரசே ! - அருளாயோ ? 
3860. ஏமன் வருமுனமே ஆடு மயில் தனிலே 

ஏர்பொ லியவருவாய்- அமரேசா ! 
காம மிகுமடவா ராசை வலைகளிலே 

கால்கை யொடுவிழுநோய்- தவிராயோ ? - 
சோம னணிசடையார் பாக முமையவள்மா 

சோதி கவுரியினாள்- அருள்பாலா ! 
வாம மிகுமுடிசூழ் தோகை மலையரசே ! 

வாழ்வு தான் அருள்வாய்- குமரேசா ! 
3861. வருதீவினை யெனுநோய்தனை 

மடிவாய் விட அருளேபுரி - குகநாதா ! 
கருமாமடு விழுகாவகை . 

கருதாததென் அறியேனது - புகலாயோ ? 
பெருமானிட மொருபால்வளர் 

பிறைமாதுடை உமைநாயகி- தருபாலா ! 
திருவாவிய நிறைசோலைகள் 

திகழ்தோகையின் மலை நாயக ! - அருளாயோ ? . 
3862. வடிவே லெடுத்து மயிலே நடத்தி - வருவாயே ... 

குடிவாழ் குறத்தி குயமீ தணைத்த - குகநாதா ! 
மிடிபோ யெனக்கு வெகுமா தனத்தை - அருளாயோ ? 
படியோர் பணித்த பருதோகை நற்சி - காவேளே ! 
3860. சோமன் - ம் 

• மதி . 


255 


தின கவிதை 
3:63 . உடல் நோய்கெட உடனேயென் முன் - வருவாயே . 

அடலேபுரி அசுரோர்குல - கலகாளா ! 
மடனீபமென் மலர்மாலிகை - புனைமார்பா ! 
தடமாபொழில் தகுதோகையின் - மலை நாதா ! 


3864. பொங்கு கடன்மீது கண்டுபில் நாதா ! 

புண்ட ரிகமாது - புணர்மாயோன்- மருகோனே ! 
செங்கு முதவாயின் மங்கை குறமாது . 

திங்கண் முகமாய - மதனாலே- மயலாவாய் ! 
மங்கு படையோடு வந்த வசுரோனை 

மண்டை யுடைவாக - வயிலாலே - எயுநாதா ! 
மங்கு றவழ்சோலை எங்கு நிறைவாக 

மண்டு சிகிமேரில் - வருதேவே - எனையாளாய் . 
3865. குங்கும மிகுத்தமுலை யம்பதை நிகர்த்தவிழி 

கொண்டலை நிகர்த்தகுழல் - மடமானார் 
பொங்குமய லுக்குடைய வந்தவிழி யற்றுவிடு 

புண்குருதி பெற்றவயில் - முருகோனே ! 
கொங்குள கடப்பமல ரன்பொடு தரித்தபுய ! 

குஞ்சரி மணந்தமுக ! -- நலவேளே ! 
தொங்குகணி யுற்றகன தண்டலை செழித்துவளர். 

தொன்றுள சிகிக்கிரியின் -- வருதேவே ! 
3866. மடக்கொ டியர் ஆசை 

மயக்குழியில் வீழ்தல் - தவிராயோ ? 
அடத்தில் வருசூரன் 

அகத்தை யழிவாக - அடுவேலா ! 
கடப்ப மலர்சூடு 

கமழ்புய வ.கோடி - அருளாயோ ? 
தடப்பொ ழில்சூழுங் 

தழைத்த சிகிமேரில் - வருதேவே ! 
3867. சானகி மடந்தை 

தான்மகி ழுகின்ற - புயமாயோன்- மருகோனே ! 
வான வர்கள் வந்து 
மாமலர்கள் கொண்டு - பணிபாதா ! - எனையாளாய் . 

. 
தேனலர் அணிந்த 

சீர்புய ! நலங்கள் - தருவாயே- குமரேசா ! 
தானவர் குலங்கள் 

சாகவயில் கொண்ட - செயவீரா ! --சிகிமேரா ! 


258 


தின கவிதை 


3868. அந்தி மதியணி செஞ்ச டையின ரன் 

அன்பி னுமையவ - டருபாலா ! 
தந்தி துணையிள யந்திர மருகய ! 

தண்டை யணியிரு - பதநாதா ! 
கந்தி நினைமுலை மங்கை குறமயில் 

கண்டு மயல்கொளு - முருகோனே ! 
செந்தி மலைவரு கந்த குருபர ! 

தென்சி கியின் வரை - வருதேவே ! 
3869. வனச மங்கையை யருமை கொண்டு முன் 

மருவு கொண்ட - னிறமாயோன் - மருகோனே ! 
சினமி குந்த அவு ணனைமி கும்படை 

சிதற வன்றயில் - விடுவேலா - லடுசூரா ! 
எனது துன்பம தழிந்தி டஇனி 

எந்த னுக்கருள் புரிவாயே- குகநாதா ! 
மனம கிழ்ந்தருள் புரிவை குன்றையின் 

மலையில் வந்தவ ! - எனையாள் - வருவாயே . 
3870. அடியவ ருடமிடி தவிரிட 

அருள்பு ரிகுரு - பரவேளே ! 
பிடியென வதிரிட வசுரனை 

பிளவிரு செய்திடு - அயில்வீரா ! 
கடிகமழ் மலரணி புய ! குக ! 

கமல மென்மல் --ரிருதாளா ! 
முடி நிறை சிகி மலை மிசைவரு 

முருக ! நன்வரம்- அருளாயோ ? 
3871. நடம்புரி மயிலில் ஏறி 

நலந்தனை யதிக கோடி - அருளாயோ ? 
அடம்புரி வசுரன் ஆவி 

அழிந்திட வயிலை யேவி - அடுசூரா ! 
படந்தகு அரவு சூடு 

பசந்திடு முடியி னாதர் - அருள் பாலா ! 
தடங்கொளு பொழில்கள் சூழு 

தகுந்திடு சிகியின்மேரில் - வருதேவே ! 


3872. சிங்க மருங்குள பைங்கொடி மங்கையர் 

சிந்தை மகிழ்ந்திடு-- மயலாலே 
அங்க மிகுந்து மயங்கிய துன்பதை 

அன்றல இன்றதை - அடுவாயே , 


தின கவிதை 


257 


சங்கர சம்பு விடப்பயி லுங்குயில் 

தகுந்திட வந்திடு - புதல்வோனே ! 
கொங்கலர் கொண்டிடு தண்டலை யுந்திய 

குன்றையின் நங்கிரி- வருதேவே ! 


3973. அடியனுட மிடி தீரிட 

அழகார்மயின் - மிசைவாராய் 
குடிவாய்குற மயிலாளுயர் 

கொடிபோலிடை - யவள் தோளா ! 
மடிவாய்விட அசுரோனிட 

வலுபோர்புரி - செயவீரா ! 
கடியார்பொழி னிறைதோகையின் 

கனமாமலை - முருகோனே ! 
3874. எனது துயர்தீர வொருநி மிசமாக 

எழிலின் மயிலேறி - வருவாயே . 
மனம யலினான் முன் வரும டவராசை 

வலையில் விழுகாது- அருளாயோ ? 
உனத டியலாது துணையென் பதுவேது 

ஒரும றைகள் தேடு - சரணேசா ! 
கனக கிரியான சிகிம லையில்வாசா 

கருணை பொழிநாத - முருகோனே ! 
3875. அடுத்து வந்திடு சூருடல் கீறிட 

அடத்த செங்கதிர் வேலதை யேவிய -- செயவீரா ! 
கொடுத்த பைந்துணர் நீபமென் மாலிகை 

துணைப்பு யந்தனி லேபுனை நாயக ! -அருளாயோ ? 
வடுக்கண் மங்கையர் ஆசையி னான் வெகு 

மயற்கு ழன்றிடு நோயது தீரிட- அருளாயோ ? 
எடுத்த செந்துணர் சோலைய ளாவிய 

எழிற்செ கண்டியின் மாமலை வாழ்வுறு - குகநாதா | 
3876. உடலெ டுத்த தீவினை 

ஒழிய இக்கணம் வேணது - தருவாயே . 
அடலெ டுத்த சூருடல் 

அழிய நற்கதிர் வேலினை - எயும்வீரா ! 
திடலெ டுத்திடு பூமியின் 

தினம கிழ்ச்சிய தாகமுன் - பணிதாளா ! 
மடலெ டுத்திடு சோலைகள் 

வளைசி கிக்கிரி மீதினில் - வருதேவே ! 
[ 17 ) 


1 


258 


தின கவிதை 


3877. நடன முற்றிடு மயிலி லற்பொடு 

நலமெனக்கரு - ளிடவாராய் . 
மடம் கள்குற மகள்ம ணத்தினில் 

மகிழும் வித்தக ! -- முருகோனே ! 
உடலில் உற்றிடு பிணிவி லக்கிவை 

ஒளிர்க டப்பணி - மணிமார்பா ! 
தடவ ரைக்குயர் சிகிம லைக்குளே 

தமிழ்பயிற்றிய - கனிவாயா ! 
3878. கடம்பணிபு யாசலா ! நலஞ்செய்வைகு கேசனே ! 

கரந்தைகொள்பொன் வேணியார் - அருள்பாலா ! 
நடஞ்செய்மயில் வாகனா ! கனிந்ததமிழ் வாயனே ! 

நறுந்துளப மாயனார் - மருகோனே ! 
அடங்களறி சூரனார் நெருங்குபடை யோடவே 

அடுங்கொலைசெய் வேலவா ! -அருளாயோ ? 
தடங்கொள்கன சோலைசூழ் செகண்டிமலை வாசனே ! 

தகுந்தவரம் யாவுமே - அருளாயோ ? 
3879. வடித்தெடுத்த பாகின் மொழியார் 

மயற்கு மெத்த நேர்வ தெவனோ - தவிராயோ ? 
துடிக்கி சைத்த நூலின் இடையாள் 

துரைப்பெணுக்கு மாலை புனைவாய் - அருளாயோ ? 
கடிக்க டப்ப மாலை புனைவாய் . 

கனச்சி றைப்பொ னான சிகிமா - மயிலாளா ! 
குடிக்கு றத்தி மேவு புயவா ! 

குகச்சி காதென் மேரில் வருவாய் - அமரேசா ! 
3380. படையெடுத்து வருசுரர் கெட்டழிய 

பரிதி யுற்ற அயில் - விடுசூரா ! 
நடையெ டுத்தமயில் மிசையெ னக்கருள 

நலமி குத்தென்முன் - வருவாயே... 
விடையெடுக்கவரு பவள முற்றஉடல் 

விமலர் பெற்றதிரு - மகவேளே 1 
இடைசி றுத்தகுற மகள்ம கிழ்ச்சிபுரி 

எழில்மி குத்தசிகி - மலைநாதா ! 
3881. அடுத்துவரு சூர னாவி 

அருகிட வேலை யேவு - செயவீரா ! 
கடுக்கொண்மிட றான ஈசர் 

கருத்திலுறு வாசை யான- மகவேளே ! 


தின கவிதை 

259 
வடுக்கண்மட மாத ராசை 

வலைக்குள் விழல் தீர வேநல் - லருள்தாராய் . 
இடுக்கணது தீரு யர்பொ 

னெழிற்சிகியின் மேரில் வாழு - முருகோனே ! 
3882. வாது புரி சூரன் மாயவயி லேவு - செயவீரா ! 

மாதுகுற மாது மாலினொடு மேவு- புயநாதா ! 
சேதுலவு நீப ! தேவர்முத லோர்கள் - பணிநாதா ! 

மோதுகன சோலை மூடுசிகி மேரில்- வருதேவே ! 
3383. சானகி சிறையெ டுத்த 

தானவன் விழஅடித்த - ரெகுராமன் - மருகோனே ! 
வானவன் மகள்தனக்கு 

மாலிகை புனைபு யத்த - மணவாள ! -- முருகோனே ! 
தேனலர் மனையி ருக்குந் 

( யிருதாளா ! 
தேவன்விண் ணவர்கள் பத்தர் - பணியேசெ - 
கானக மிகுவளைத்த 

கார்தவழ் சிகிம லைக்கி - அரசாள ! -- எனையாளாய் . 
3884. ஆறு முகத்து வடிவே 

ஆவன மிகக்க யென்முனே- வருவாயே . 
வேறுகெ திக்கி யிடமே 

வேறு விடத்தி லுளதோ ? - அறியாயோ ? 
மாறு படுத்து வசுரோன் 

மாய வயிற்கொ டுடனே - எயும்வீரா ! 
தேறு கலக்கி முதலவர் 

சீர்கொள் சிகிப்பொன் மலைவாழ் - குகநாதா ! 
3885. அடம்புரி சூரன் அழிந்திட வேலை - எயும்வீரா ! 

நடம்புரி தோகை நலந்திகழ் வாக- னகுகேசா ! 
உடம்பின் வியாதி உலந்திட வேண- தருளாயோ ? 

தடந்திகழ் சோலை தகுந்திடு தோகை - மலைநாதா ! 
3886. நடக்குமயில் வாகனாநன் 

நலத்தை நீசெய் வாய்விண் - அமரேசா ! 
குடிக்குறவர் மாது சீரின் 

குறத்திதனை மேவு நாத !-எனையாளாய் . 
கடிக்கமல வெதன் மேலோர் 

கருத்தினி லாசை யான - இருதாளா ! 
முடிச்சிகர மேவு தோகை 

முகக்கிரியி னாளும் வாழு - முருகோனே 


வே 


260 


தின கவிதை 


3887 , வந்த தீவினை அற்று வீழிட 

வந்து வேணது - தருவாயே . 
கந்த மேவு கடம்ப மாலிகை 

கண்ட மீதி - லணிதேவே ! 
நந்த மேயணி செங்கை மாயவன் 

நன்று உலாவிய- மருகோனே ! 
அந்த மேவு செகண்டி மால்வரை 

அன்ப தாய்வரு - குகநாதா ! 


3888. காதன் மிகுத்த 

காரி னிறத்த - குறமானாள் - புணர்தோளா ! 
மாதர் மயற்கு 

மாழ்த றவிர்த்து- அருள்வாயோ ? -- குமரேசா ! 


ஆதர விச்சை 


யாக வெனக்கு - அருளாயோ ? - குகநாதா ! 
சீத மிகுத்த 

சீர்சிகி நற்கிரி - யின்மீது - வருதேவே ! 


3889. தரித்தி ரமது தீரவே 

தழைத்தி டுசிகி - மீதிலே- வருவாயே . 
வரிப்பயின் நன் நீபமா 

மலர்க்கணிபுனை - மார்பனே ! - அருளாயோ ? 
கரிக்கு முன்மட மாதினாள் 

கனத்தி டுதன - வாசையான்- மெலிவேனோ ? 
விரித்தி டுகன சேரசூழ் 

விரைச்சி கிமலை - மீதிலே - வருதேவே ! 


3890. கந்த மேவு கடம்ப மாலிகை 

கண்ட மீதி - லணிதேவே ! 
வந்த தீவினை அற்று வீழிட 

வந்து வேணது- தருவாயே . 
சந்த நாவல ! தண்து ளாயணி 

சங்க பாணியின்- மருகோனே ! 
அந்த மேவிய குன்றை யாதிய 

அன்பர் நாயக1- அருளாயோ ? 


3887. நந்தம் - நந்து , சங்கு . 


3889. வரி - வண்டுகள், 


தின கவிதை 

261 
3391. போரைப்புரி சூருயிர் 

போகக்கதிர் வேல்விடு - செயவீரா ! 
தாரைப்புனை புயசீராய் 

தக்கபடி யேகிருபை - புரிவாயே . 
வாரைத்தரி பூண்முலை 

மாதர்க்கிசை வாய் அலை - குதலாமோ? 
சீரைப்புனை சாரல்கொள் 

தேனுற்றிடு தோகையின் - மலைநாதா ! 
3892. அடம்புரி சூரன் ஆவி 

அழிந்திட வேலை யேவு -- செயவீரா 1 
கடம்பலர் மாலை மார்ப ! 

கமழ்ந்திடு சோலை மாது- புணர்தோளா ! 
நடம்புரி தோகை யான 

நலந்திகழ் வாகனாநல்லருளாயோ ? 
தடங்கொளு சேனை சூழும் 

சகம்புகழ் தோகை மேரில் - வருதேவே ! 
3893. வடித்தெடுத்த பாகின் மொழியாள் 

வனக்கு றத்தி மாது மயலால் - அணைதோளா ! 
இடிக்கி சைத்த ஓசை யசுரோன் 

இறக்கக் கதிர்பொன் வேலை எயும்மா- பலவீரா ! 
கடிக்க டப்ப மாலை புனைவாய் ! 

கதிச்சி கிபொன் வாக னமதே - வருவேளே ! 
முடிச்சி கித்தென் மேரில் அரசே ! 

முகத்து இச்சை தீர நயமே - புரிவாயே . 
3894. வஞ்ச மிடுசூரன் அஞ்ச அயிலேவு 

மண்டி வருசேனை - விழவேதான் 
கெஞ்ச வடிசூர ! யென்க வலைதீரு 

கின்ற வடிவான- குமரேசா ! 
நஞ்ச ரவுசூடு தென்க யிலைநாதர் 

நங்கை யுமையாள் தன் - மகவேளே ! 
மஞ்சு தவழ்சோலை மிஞ்சு முடிசேரு 

வந்த சிகிமேரில் - வருதேவே ! 
3895. வால மாமதி சூடு வேணியர் 

மாது பார்வதி- தருபாலா ! 
கால மேகலி யான தாலென்முன் 

காரணாகிருபை - புரியாதென் ? 


26 


தின கவிதை 


சால மேபுரி மாத ரால்வரு 

தாக ஆசையை - அடுவாயே . 
தால மேபுகழ் சோலை சூழ்தரு 

தாழ்வி லாவுயர் -சிகிமேரா ! 
3896. அந்தி மதியணி செஞ்ச டையின் முடி 

அண்டர் பணியவர்- அருள்பாலா ! 
தந்தி முகமுள வைந்து கரமுளர் 

தன்று ணைமுருக ! - குகநாதா ! 
நந்தி னரிவிறல் பைந்து ளபமணி 

நன்று மிகுபவர்- மருகோனே ! 
மந்தி தவழ்கன தண்ட லைகள் மிக 

“மண்டு சிகிமலை - முருகோனே ! 
3897. மாறுபடு சூரனுடல் 

மாயவயி லேவுசெய- குகநாதா ! 
ஆறுமுக வேலவ ! வி - 

ணாளுமம ரேசர்பணி - இருதாளா ! 
மீறுதன மாமயிலார் 
. மேல்மயல்கொ ளாசைதவி - ரிடுவாயோ ? 
தேறுபொழில் சூழவரு 

சீர்சிகியின் மாமலையில் - வருதேவே ! 
3899. கொங்கை பயிற்று மடவார் 

கொண்ட மயற்கு ளலையா- தருள்வாயே . 
மங்கை குறத்தி கணவா ! 

மன்றில் நடித்த பரமே - சுரர்பாலா ! 
செங்கை தரித்த வயிலா ! 

திங்கள் நிகர்த்த வதனா!-அருளாயோ ? 
கங்கை மிகுத்த வயல்சூழ் 

கங்குல் தவழ்ந்த சிகிமா - மலையாளா ! 
3899. மடக்கொடிய ராசை வலைக்குள்விழு நோயை விலகாயோ ? 

அடத்தில்வரு சூரன் அகத்தை அழிவாக - விடுவேலா ! 
படத்தரவு சூடு படைத்தசடை நாதர்- அருள்பாலா ! 

தடப்பொழில்கள் சூழு தழைத்தசிகி மேரில் - வருதேவே ! 
8900. கந்தமிகும் நீப மாலை 

கண்டமதி லேயெந் நாளு - மணிதேவே ! 
பைந்தமிழின் நாவ லாயிப் 

பந்தமிகு வாழ்வி லேநின் --னருள் தாராய் . 


263 


தின் கவிதை 
சந்தமதி.சூடு வேணி 

தந்தபுதல் வா வி ணாடர்- பணிபாதா ! 
கொந்தலர்கொள் சோலை சூழு 

குன்றைமலை மீதில் வாழும் - முருகோனே ! 


3901. கண்டம்கரி நாயக னாருயர் 

கங்குல்குழன் மாதுமி னாளரு - ளியபாலா ! 
அண்டர்க்கரி தாகிய நாயக ! 

அன்பர்க்கரு ளேபுரி வாய்குரு - பரவேளே ! 
துண்டப்பிறை மாநுத லர்பணி 

தொண்டுக்கிசை வாகிய நாயக ! - அருளாயோ ? 
கொண்டல் தவழ் சோலைகள் சூழ்தரு 

குன்றைக்குடி மீமலை வாழ்தரு - குமரேசா ! 


+ 


3902. வஞ்சமிடு சூரன் மண்டையுடை வாக - விடுவேலா ! 

கஞ்சமலர் வேதன் கண்டுபணி யேசெய் - குருநாதா ! 
பஞ்சவாச ........ பைந்துளப மாயன்- மருகோனே ! 
செஞ்சரண சேவை தென்சிகியி னாத ! - அருளாயோ ? 


3903 . மயிலா | யான்மகி ழிடவே - அருளாயோ ? 

பாடிய புலவா ! பான்மதி வதனா! - அருளாயோ ? 
நாடிய படியே நாயக ! வெகுசீர் - அருளாயோ ? 

நீடிய பொழில்சேர் நிள் சிகி மலையா !-அமரேசா ! 
3904. கடகரியின் முகத்த னார்தன் 

கருணையுள துணைக்கு கா |தென் - முருகோனே ! 
மடவரலமை குறப்பெ ணாள் தன 

மயலில்மதி மயங்கி வீழு - வடிவேலா ! 
நடமயிலை நடத்து சேயே ! 

நளினமனை மகட்கு வாசை - மருகோனே ! 
தடமுடியின் மிகுத்த காவு 

தழுவுசிகி மலைக்கு ராச !-அமரேசா ! 
3905. திருமேவிய திறன் மாயவன் - மருகோனே ! 

பொருசூருடல் புளவாய்விட - அடுவேலா ! 
அருமாமறை யதுதேடிய - இருதாளா ! 
கருமாமுகில் கமழ்தோகையின் - மலை நாதா ! 


3902. மூன்றாம் அடியின் முதற்பகுதி சிதைந்துள்ளது . 


2 


264 


தின கவிதை 


1 


3906. ஆசைக் குறத்தி கணவா ! 

யானைக் கிசைத்த முகனார் - துணையாளா ! 
வாசக் கடப்ப மலராம் 

மாலைப் புயத்து அணிவாய் - எனையாளாய் . 
தேசத் திருக்கும் அடியார் 

தேடித் துதித்த மலரா- கியதாளா ! 
மாசற் றிருக்கு முயர்சீர் 

வாழ்வுற் றிருக்கு மணிசேர் - சிகிமேரா ! 
3907. கந்தமிகு நீப மாலை 

கண்டமதி லாவ லாக - அணிதோளா ! 
சந்தமிகு நாவ லா பொன் 

தங்குசிகி மீதி லேறு - குகநாதா ! 
அந்தமிகு தேவர் தேவர் 

அன்பர்முத லோர்கள் தேடு - இருதாளா ! 
கொந்தலர்கொள் சோலை சூழுங் 

குன்றைமலை மீதில் வாழும் - முருகோனே ! 
3908. மடக்கொடிய ராசை மயக்கமது தீர - அருளாயோ ? 

படத்தரவு சூடு பரர்க்கிசைவ தான- மகவேளே | 
அடத்தில்வரு சூரன் அழிந்துவிழ வேலை - எயும்வீரா ! 

நடச்சிகியி லேறும் நலத்தசிகி மேரில் - வருதேவே ! 
3909. மாரேறிய தனத்தினர் 

மான்மாதர்கள் மயக்கினில் -விழுகாதே - அருளாயோ ? 
சீரேறிய மயிற்குக ! 
தேவாதிப ரன்பொடு - பணிபாதா ! - 

அருள்வாயே . 
தாரேறிய புயத்தவ ! 

( ரேசா ! 
தாளாதென்முனிச்சையி - னுடன் வாராய் - அம 
காரேறிய பொழில்சிகிக் 

கார்மாமலை வித்தக ! -- முருகோனே ! - எனையாளாய் . 
3910. இடியேறென வருசூருடன் எதிரேபுரி - அயிலாளா ! 

கடிசேரிதழ் மலர்நீபமென் கமழ்மாலிகை - புனைமார்பா ! 
வடிவாகிய மடமாதர்கள் மயல்தீரிட - வருவாயே . 

அடியார் முதல் இமையோர்பணி அழகார்சிகி - மலைநாத 
3911. அற்பொடு வென்முனே அச்சுதன் மருகா ! -வருவாயே . 

விற்புறு குழலாள் வித்தகி புதல்வ ! -- அருள்தாராய் . 
பற்பமின் மனையார் பத்தியி னுடனே - பணிபாதா ! 
பொற்புயர் பொழில்சேர் போற்சிகி மலைவாழ் -- குகநாதா ! 
3911. அற்பு - அன்பு . பர்பம் - பத்மம் - தாமரை 


} 


தா ! 


தின கவிதை 


265 


3912. அடத்தில்வரு சூரை அறுத்துவிட வேலை - எயுநாதா ! 

மடக்கொடிய ராசை மயற்கிழி படாது- வருவாயோ ? 
விடத்தரவு சூடு விரைச்சடைய ராசை - மகவேளே ! 

திடப்பொழில்கள் சூழு சிகிக்கிரியின் மீது- வருதேவே ! 
3913. குலுக்கு முலையார்கள் மிரட்டு விழியார்கள் 

குறைத்த இடையார்கள் - மயலாலே 
மெலுத்து எலாமு மறக்கெடு தலாக 

விதித்த தென் ? நோத - றவிராயோ ? 
பலுக்கு படையோடு எதிர்த்தசு ரன்மார்பு 

பகர்த்திட முன்வேலை - எயும்வீரா ! 
பெலுக்கு மலர்மேவு பொழிற்சி கியின்மேரில் 

பெலத்த வருளேசெய் - முருகோனே ! 
3914. படையெடுத்து வரு அவுணர் கெட்டழிய 

பதைப தைத்துவிழி - எதிராவே 
நடைபயிற்றுமயின் மிசைந டத்தியொரு 

நகுஅ யிற்படையை - விடுசூரா ! 
மடையி லுற்றசெல மெனமி குத்தமது 

மலிக டப்பமலர் - அணிமார்பா ! 
இடைசி றுத்தகுற மகள்ம ணத்தபுய ! 

எழின்மி குத்தசிகி- மலைநாதா ! 
3915. அண்டவர் தானவர் மண்டி யேநிற 

அன்பர் வேண்டிய - அருளாளா ! 
கண்ட மேவநஞ் சுண்ட நாயகர் 

கங்கை மாதுமை - தருபாலா ! 
வண்ட மாதர்கள் . தந்த மாமயல் 

வந்தி டாதருள் - புரிவாயே . 
கொண்ட லேநிறை மண்டு சோலைகள் 

கொண்ட தோகையின் - மலைநாதா ! 
3916. கயல்விழி மருட்டி முகமது மயக்கிக் 

கருணையை இழைத்து – இசைவாலே 
மயலது கொடுத்த மடவியர் தமக்கு 

மருள்படு மெனக்கு - அருளாயோ ? 
நயமிடு வரத்தை யினியருள் கருத்த ! 

நடைபுரி சிகிப்ப -ரியின் நாதா ! 
தயவுயர் குகக்கு ருபர ! சிகிப்பொன் 

தகுமலை தனக்கு- அரசாளா ! 


* 10 


266 


தின கவிதை 


3917. மிடிக்குள் விழுகாது எனக்கு நலமான 

மிகுத்த வரம்யாவு - முதவாயோ ? 
கடிக்கு மரவேறு சடைப்ப ரமர்தேவர் 

கருத்தின் மயலான - உமைபாலா ! 
வடிக்கு மதுவான மொழிப்பெண் மடவார்கள் 

மயற்கு ளலையாது - அருளாயோ ? 
குடிக்கு றமின்வாக பொழிற்சி கியின்மேரா 1 

குக ! க்கு மர ! கோடி- நிதிதாராய் . 
3918. கறுத்த திருமேனி விருத்த மிகுநேமி 

கரத்தி லணிநாதர் - மருகேசா ! 
மறுத்து மொழியாத படிக்கி நலமான 

மகிழ்ச்சி யுடன் வேண- தருளாயோ ? 
செறுத்து வருசூர னெதிர்த்து வருசேனை 

செயத்தி லதுவீழ - விடுவேலா ! 
பொறுத்த பொழில்சூழு நிறைத்த முடிசூழும் 

புகழ்ச்சி யுளதோகை - மலைநாதா ! 
3919. அந்தி மதியணி செஞ்ச டையின் முடி 

அண்டர் பணியவர்-- தருபாலா ! 
தந்தி யணிமுகர் தொந்தி வயிறினர் 

தந்து ணைபெறுதென்- முருகோனே ! 
கொந்தி லகியக டம்ப மலரணி 

கொண்ட புய ! குக -- குருநாதா ! 
மந்தி தவியவி ணண்டர் மிகுபொழில் 

மண்டு சிகிமலை - அமரேசா ! 
3920. கடகரி முகத்தர் துணைபெறு திறத்து 

கமழுள கடப்ப -மலர்மார்பா ! 
அடமிகு மவுணன் உடல்தனைப் பிளக்கும் 

அயிலணி கரத்து- முருகோனே ! 
மடமயில் குறத்தி தனையணை புயத்த 

மயில் தனை நடத்தி வருதேவே ! 
தடமுடி மிகுத்த சிகிமலை யிலுற்ற 

தமிழ்மிகு குகக்கு - மரநாதா ! 
3921. என துடைய நோயை இனிவிலக வேண - தருளாயோ ? 

சினமுடைய சூரன் தெறிபடமுன் வேலை - எயும் வீரா ! 
அனநடையின் வேடர் அருமைமகள் மேவு- புயலோலா ! 
கனகமலை யான கனசிகியின் மேரில் - வருதேவே ! 
3919. தவிய - தாவிய . 


தின கவிதை 

267 
3922 , வாதுபுரி சூரன் மாயவயி லேவு- செயவீரா ! 

தாதுலவு நீப ! தாமரையின் நாதர் - பணிபாதா ! 
சூதுதனை யேசெய் தோகையர்க ளாசை- தவிராயோ ? 

மாது இரு வோர்கள் மால்கொள்சிகி மேரில் - வருதேவே ! 
3923. மடமாதர்கள் பயில் வால்வரு 

மயல்தீரிட - அருள்வாயே . 
உடல்மீதினில் வருநோய்தனை 

உடனேயதை - விலகாயோ ? 
படராவணி சடைநாயகர் 

பரமேசுரர் - அருள்பாலா ! 
தடமாமுடி நிரைசேர்தரு 

தகுதோகையின் - மலைநாதா ! 
3924. நடனமிடு மயிலா ! நலமதனை யருள்வாய் - அமரேசா ! 

அடமிகுவ லவுணோன் அலறிடமு னயிலே - வியசூரா ! 
கடகரியின் முகனார் கருணையுள துணையா - கியநாதா !| 
தடமுலவு பொழில்சேர் தகுசிகியின் மலையா ! - அருள் 

( தாராய் . 
3925. குங்குமமுலை மாத ரம்பினைநிகர் மாதர் 

கொண்டல் கொள்குழலார்- தனமாமோர் 
பொங்கிய மயலாலே அங்கச னடலாலும் 

புண்படு துயர்தீர - முன்வாராய் . 
கொங்குள இதழ்சேரும் பங்கச மலர்வாழ்வோன் 
கொண்டிடு குருவான - குகநாதா 

1 
சங்கர பரமேசர் தந்தருள் புதல்வா தென் 

தங்கிய சிகிமேரில் - வருதேவே ! 
3926 , கனக தண்டை மணிச தங்கை 

கலக லென்று வொலிமு ழங்க - வருவாயே . 
மனதில் வந்து துயர்செய் கின்ற 

மருவு துன்பம் விலக நன்று- புரிவாயே . 
தனமி லங்கும் மடவர் தங்கள் 

கழுவு மின்ப மயல்ம யங்கல்- தவிராயே ! 
வனம டந்தை மருவு மன்ப ! 

மலர்மி குந்த பொழில்செய் குன்றை - மலைநாதா ! 
3927. மடந்தைய ராசை என்று 

வரும்புலி யோட இன்று - அருளாயோ ? 
நடம்புரி தோகை கொண்ட 

நலந்திகழ் கேச யம்ப - ரியினாதா 1 
3825 , அங்கசன் - மன்மதன் . 


1 


. 


268 

தின கவிதை 
அடம்புரி சூரை வென்று 

அலங்கிரித மாக வந்த- இசையாளா! 
கடம்பணி மார்ப ! உந்தன் 

கனிந்திடு வாய்தி றந்து - அருளாயோ ? 
3928. வந்தவினை தீர மண்டு சிறை தோகை - மிசைவாராய் . 

எந்தன்மன தாசை இன்பமிக வேண- தருளாயோ ? 
கந்தமிகு நீப ! கங்கையணி நாதர் - அருள்பாலா ! 

அந்தமிகு தோகை அண்டமுயர் மேரில் - வருதேவே ! 
3929. கடம்பமணி மார்ப ! 

கரந்தையணி வேணி- தருபாலா ! 
நடம்புரிசெய் தோகை 

நலந்திகழு வாக - ன ! குகேசா ! 
அடஞ்செய்அசு ரோனை 

அழிந்திடமுன் வேலை - எயுநாதா ! 
தடங்கொள் சிகிமேரா ! 

சகங்கள் புகழ் நாத ! - எனையாளாய் . 
3930 , தண்டை சிலம்பு சதங்கை இலங்கிட - வருவாயே . 

கொண்டை சிறந்திடு குங்கும கொங்கையின் - மயறீராய் ! 
இண்டை யணிந்திடு எம்பர மன்றரு - புதல்வோனே ! 

மண்டிய தண்டலை மஞ்சுகொள் குன்றையின் - மலைநாதா ! 
3931. வடித்ததொரு பாகு போல 

மருட்டுமொழி வாயி னார்தன் - மயலாலே 
கடித்தவிட மாக நோதல் 

கருத்த அது தீர வேண- தருளாயோ ? 
இடித்தகுர லான சூர 

னெடுத்தபடை மாள வேலை - எயும் வீரா ! 
நடத்தமயி லேறு நாத ! 

நலத்தபொழில் சூழு தோகை - மலைநாதா ! 
3932. பாதக ராவரு லோபிகளாகிய 

பாவிகள் பாலணு- கிடலாமா ? - அருளாயோ ? 
மாதர சாய்வரு வேடமி னாளொடு 

மான்மிக மேவிய புயலோலா ! - குகநாதா ! 
தாதவிழ் நீபமென் மாமலர் சூடிய 

தாவில கேசபொன் - மயிலாளா ! - வருவாயே . 
தீதகல் சோலையி லேமுகி றாவிய 

* சீர்சிசி மாமலை - முருகோனே ! - அருள்வாயே . 


தின கவிதை 


269 


3933. மடம்புரி தோகை யார்கள் 

மகிழ்ந்திடு லீலை யான்முன்- மெலியாதே 
டம்புரி தோகை யேறி 

நலந்தர ஆசை யாக வருவாயே . 
கடம்புரி யானை யார்தன் 

கனிந்திடு சோத ராபொ - னருளாயோ ? 
தடம்புரி சோலை சூழு 

சகம்புகழ் தோகை மேரில் - வருவாயே. 
3934. வந்தவினை தீர வந்து வரம் வேண - தருளாயோ ? 

தொந்தமென வாடு துங்கமயி லேறி - வருவாயோ ? 
பைந்தமிழர் தேடு பங்கசம தான- இருதாளா ! 

கொந்தலர்கொள் சோலை கொண்டசிகி மேரில்- வருவாயே . 
3935. நடிக்கு மயிலேறி 

நலத்த அருளேசெய் 
திடவாராய் - குகநாதா ! 
குடிக்கு றவர்மாது 

குறத்தி மயலாள ! 
புயலோலா !-அமரேசா ! 
இடிக்கு நிகராக 

இரைக்கும் அசுரோனை 
அடுவேலா - யுதவீரா ! 
வடிக்கும் ரசமான 

மதுப்பொழி கொள்தோகை 

மலைமீதே - வருதேவே ! 
3936. வலுத்த படையோடு எதிர்த்து வருசூரன் 

மடித்து விழவேலை - எயும்வீரா ! 
உலுத்த ரெனவாழ்வோ ரிடத்தி லணுகாமல் 

உயர்ச்சி பெறவேண- தருளாயோ ? 
அலுத்து விடுநோயை விரட்டி யருளேசெய் 

அடுத்த வர்சகாய ! - முருகோனே ! 
வலுத்த பொழில்சூழும் முடிச்சி கியின்மேரில் 

மகிழ்ச்சி யொடுவாழு- முருகோனே ! 
3937. வருநோய்தவி ரிடவே என்முன் 

வருவாய் அறு - மூகவேளே ! 
திருமான்மரு வியமால்கன 

செயமாதவன்- மருகோனே ! 


4 


270 

தின கவிதை 
பெருவாரிதி வளைபூவுளர் 

பெருவானவர் - பணிதாளா ! 
கருமாமுகில் தவழ்சோலைகள் 

கமழ்தோகையின் - மலைநாதா ! 
3938. செந்தாமரை நாயகி யாரெனசீர் 

சிந்தாவடி வாகிய மாலுடமா - மருகோனே ! 
கந்தாகுக ! காரண ! காரியனே ! 

கங்காதர வேணிய னாரருளும் - புதல்வோனே ! 
வந்தாதர வேபுரி வாய்குமரா ! 

மங்காதபொன் மாமயி லாகிருபையே - புரிவாயே , 
ஐந்தார்பொழி லேமிக வேநிரைசேர் 

அஞ்சாவடியார்பணி தோகையின்மா - மலைநாதா ! 
3939. வந்து வெகுகிருபை மங்க ளமதுடன் - அருள்வாயே . 

நந்து தரிகர னன்று திறவிறல்- மருகோனே ! 
பந்து நிகர்முலை பண்பின் மயில்குற - மடமானாள் 

தந்து புணர்புய ! தங்க மிகுசிகி - மலைநாதா ! 
3940. ஆடிய மயின்மீதே ஆறுநன் முகநாத ! - வருவாயே . 

வாடிடை மடமானார் மால்தனை விலகாயோ ? - அமரேசா ! 
நாடிய படியேதா னான்மகி ழிடவேதான் - அருளாயோ ? 

பாடிய கனிவாயா | பார்புகழ் சிகிமேரா ! - குகவேளே ! 
3941. கனக தண்டை யொலிமு ழங்கக் 

கனக மிஞ்சு சிறையி லங்கு - மயின்மீதே 
மனம கிழ்ந்து அடியன் முன்பு 

வருவை நன்று புரிவை யிந்து - முகநாதா ! 
தினக ரன்பொ லொளிவி ளங்கு 

, செயமி குந்த புய / விண் ணாடர்- பணிபாதா ! 
வனம டந்தை புணரு நண்ப ! 

மயிலி லங்கு மலையில் வந்த - குகநாதா ! 
3942 , ஆதர வுற்ற பேரருள் செய்வை 

ஆய்கடை பெற்ற- மயிலாளா ! 
மாதரின் முக்கிய மான குறத்தி 

மாலில் மயக்கி - யகுகேசா ! 
தாதவி ழுற்ற நீப மலர்ப்பொன் 

தார்கள் தரித்த- புயநாதா ! 
போதட ருற்ற சோலை மிகுத்த 

பூமலி சித்திர - சிகிமேரா ! 


தின கவிதை 


271 


. 


3943. முகம யக்க மாக 

விழிமி ரட்டி யாசை 
மொழிபயிற்றி மோக - வலையாலே 
அகம யக்கி யேயுள் 

ளதைவ ளைத்து வீசி 
அடுப கைக்கு நாச- மிடுவாயோ ? 
சுகமி குந்த லீலை 

புரிகு றத்தி யாசை 
துறைம் கட்கு மாலை - யணிநாதா ! 
மகமி குத்த தேவ 

ராச னற்ப தாக 

மலர்சொரித்த தோகை - மலைவேளே ! 
3944. கடம்பணி மார்பா ! கனிந்திடு வாயா! - அருளாயோ ? 

நடம்புரி தாளா ! நலந்தனை நீதான் - உதவாயோ ? 
அடம்புரி சூர்மா அழிந்திட வேலே - வியசூரா ! 

கடம்புரை மார்பா ! கலந்தகு கேசா ! -சிகிமேரா ! 
3945. வடித்த பாகு மொழியாள் 

மகிழ்ச்சி யான மயலால்- மெலிவேனோ ? 
குடிக்குள் வாழு குறவோர் 

குறப்பெண் மாது மயலால் - அணைதோளா ! 
இடிக்கு நேரு சூர்மா 

வினைக்கொல் கூரி னயிலா ! -- எனையாளாய் ! 
நலத்த தோகை மயிலா ! 

நலத்த தோகை மலை மேல் - வருதேவே ! 
3946. எடுத்த படைசூழ வலுத்து வருசூரை 

இசைத்தபடி வேல்கொண் - டடுசூரா ! 
கடுக்கொ ளரவேறு முடிப்ப ரமராசை 

கருத்தி லுறுபால - ககுகேசா ! 
இடுப்பி ழையதான கனத்த தனமாதர் 

இனத்தின் வருநோயை - அடுவாயே 
உடுக்கு லவுவானின் மிகுத்த பொழில்சூழு 

உயர்ச்சி பெறுதோகை - மலைநாதா ! 
3947. வாடிய இடையார் மேரிணை முலையார் 

வாளிணை விழியார்- மயலாலே 
மோடியழ குறையாய் நோய்பட விதியோ ? 

மூவர்கள் முதலே ! -அருளாயோ ? 


272 


தின கவிதை 


ஆடிய மயின்மேல் ஆவலி னுடனே 

ஆரண முடிவே ! - அருளாயோ ? 
பாடிய அடியேன் வாழிட அருள்வாய் . 

பார்புகழ் சிகிமா - மலைநாதா ! 
3948. வஞ்சி யெனுமிடை ரெண்டு கனதன 

வண்டு நிகர்விழி - மடவாரால் 
நெஞ்சு பதறிட வந்த பிணிதனை 

நின் கிருபை செய்து நல்லருள்வாயே . 
கொஞ்ச கிளிமொழி வஞ்சி குறமயில் 

கொண்டு மயலுடன் - அணைதோளா ! 
மஞ்சு தவழ்பொழில் கொண்ட சிகிமலை 

வந்த குருபர ! -- முருகோனே ! 
3949. தந்தி முகத்தினர் தொந்தி வயிற்றினர் 

தன்றுணை பெற்றிடு - முருகோனே ! - 
அந்தி மதிச்சடை அம்பக நெற்றியர் 

அன்பு மிகுத்திடு - புதல்வோனே ! 
சிந்தி னிற்றுயில் கொண்ட விறற்கிசை 

செந்திரு வுக்கு நன்- மருகோனே ! 
வந்தினி யற்பொடு எந்த னுளத்தில் 

வந்தருளைச் செய்வை - சிகிமேரா ! 
3950. சரச மிஞ்சிய மயல்மி குந்திட 

தருவு மிங்கித - மடமானார் 
சுரத மிஞ்சிய மயலில் ......... டுதுயரை 
........... 

......... அடுவாயே ! 
கரக மிஞ்சிய அழகு கொங்கையின் 

கமழ்செய் தண்டலை- மயில்தோழா ! 
விரவு வந்தருள் புரிவை குன்றையின் 

மிகுபொன் மிஞ்சிய - மலைநாதா ! 
3951. பிணியாகிய துயரால் உடல் 

பிழையாவகை வருதீவினை - தவிராயோ ? 
துணிவாயெதிர் படைசூழிடு 

துடியாய்வரு அசுரோனுடல்- துணிவேலா ! 
அணிவாகிய நகைசேர்புய 

அருள்வேணது தருவாய்குரு - பரவேளே | 
மணிசேர் தரு முடிசூழ்தரு 

வடிவாகிய சிகிமாமலை - முருகோனே ! 
3950. இரண்டாம் அடி சிதைந்துள்ளது . 


தின கவிதை 

273 
3952. அற்ப ரானபிர புக்க ளால்வரும் 

அத்த மேகொளல் - தவிராயோ ? 
கற்ப காடவி யிற்கு லாவிய 

கர்த்த னேபணி - புரிதாளா ! 
பொற்பின் மாதரின் இச்சை யாயலை 

புத்தி தீரிட- அருள்வாயே . 
பற்ப மான்வளர் மெய்ச்சி காமலை 

பச்சை மாமயின் - முருகோனே ! 
3953. புரத்தை யெரித்த புகழ்ச்சி படைத்த - அரனார்பால் 

திரத்தை படைத்த திருப்பெணுமைக்கு - மகவேளே ! 
வரத்தை யருட்செய் மயிற்பரி யுற்ற - முருகோனே ! 

தரத்தி லுயர்த்த தழைத்த சிகிப்பொன் - மலைநாதா ! 
3954. பகிரதி முடித்த திரிபுர தகனர் 

பரமர்த னிடத்து மையலவ ளன்பின் - மகவேளே ! 
வகிர்மதி நிகர்த்த நுதன்மலர் மகளை 

மகிழ்வொடு புணர்ந்த செயவிம லோனின் - மருகோனே ! 
மதிதல மிகுத்த புகழ்சரண் பெற்று 

வழிபடு மவர்க்கு நினைவுட னே அருள் - செயுங்குகனே ! 
சிகிமலை யுதித்த குமர குருபர ! 

செய்வசு ரனைக்கொ லாள மீமினு - அயிலாளா ! 
3955. வலுத்த ராவணன் குலத்தர் சேனைகள் 

மடிந்து வீழிட- அடுமாயோன் - மருகோனே ! 
உலுத்த ராவரு மனித்த ராகிய 

ஒருத்தர் பாலணு - கிடலாதே - அருளாயோ ? 
அலுத்து வீழிட வருத்து நோய்தனை 

அழித்து மேன்மையை - அருளாயோ ? - அமரேசா ! 
பிலுக்கு மாமது மிகுத்த சோலைகள் 

பெருத்த தோகையின் -- மலைமீது - வருதேவே ! 
8956. அடமுலவு சூரன் அழிபடமுன் வேலை - எயும்வீரா ! 

மடமயிலி வேடர் மகளை மண மாலை - புனைவோனே ! 
கடகரியி னாசை கருணையுள சோத - ராகுகேசா ! 
தடமுலவு சோலை தழைசிகியின் மேரில் - வருதேவே ! 


3952. கற்பகாடவியிற் குலாவிய கர்த்தன் - கற்பக மரங்களால் ஆகிய காட் 
டில் விளங்குகின்ற தலைவனாகிய இந்திரன் . 

( 18 ) 


274 


தின கவிதை 


3957. வனசமலர் மங்கையை 

மருவும் இங்கித - விறன்மாயோன் - மருகோனே ! 
அனநடம்பயின் 

அழகு கொண்டிடு - குறமானாள்- புணர்தோளா ! 
மனதில் வந்திடு 

மருவு துன்பம் - அதையேதான்- விலகாயோ ? 
கனமி குந்திடு 

கமழ்செ கண்டியின் - மலைநாதா ! - அருளாயோ ? 
3958. அடம்புரி சூரன் அகந்தை நாச - மிடுவேலா ! 

கடம்பணி மார்ப ! கலந்திடு நோயை - அடுவாயே . 
மடம்பயில் வேடர் மடந்தையை மேவு - புயநாதர் ! 

தடங்கொளு சோலை தழைந்திடு தோகை- மலைநாதா ! 
3959. வடிவே லெடுத்து வருசூரை வெற்றி - புரிசூரா ! 

அடியா ரிடத்து அருள் வேண தின்று - உதவாயோ ? 

கடியார் கடம்பம் கனமார்பி லுற்ற - குகநாதா ! 
. செடியார்பொ ழில்கள் திகழ்தோகை யுற்ற - முருகோனே ! 
3960. தந்தி முகவர்க் கிளைய 

தம்பி 1 குமரக் குகபொன்- மயிலாளா ! 
அந்தி மதியைத் தரித்தவிண் 

ணண்டர் பணி யுற்றவரன் - மகவேளே ! 
கொந்தி கல்க டப்பமலர் 

கொண்ட புயதற் பரனே ! - அருளாயோ ? 
மந்தி தவுநற் பொழில்கள் 

மண்டு சிகரச் சிகியின்-- மலை நாதா ! 
3961. நடன முற்றிடு மயிலில் உற்றிடு 

நறும் லர்களை - புனைமார்பா ! 
அடம்வி ளைத்திடு கருநிறத்திடு 

அசுரனைக்கொலு - மயிலாளா ! 
மடம யிற்குற மகளை யற்பொடு 

மருவு வித்தக ! - அருளாயோ ? 
தடம லர்ப்பொழில் தகுசி கிக்கிரி 

தனின்ம கிழ்ச்சிகொள் - அரசாள்வோய் . 
3962. மனதினில் வருதுயர் மடிபட அருள்புரி - குகநாதா ! 

பனக முனிவர்பணி பவளமெ னுடலவர் - அருள்பாலா ! 
அனநடை பயில்பவர் அவர்மய லினில் விழல் - தவிராயோ ? 
கனக கிரியைநிகர் கமழ்சிகி மலைவரு - குகநாதா ! 


. 


தின கவிதை 


275 


3963. கடிமலர் நீப மாலை 
கனபுய மீது 

து சூடு - குகநாதா ! 
வடிவுள வேட மாது 

மருவிய நாய காநல் - அருளாயோ ? 
துடியிடை யான மாதர் 

சுகமய தீர வேண- தருளாயோ ? 
அடியவர் தேடு பாத ! 

அழகிய தோகை மேரில் - வருதேவே ! 


3964. மாதர்களி னாசை யான்முன் 

மாயமய றீற வேண- தருளாயோ ? 
தாதவிழு நீப மாலை 

தானணியு மார்ப ! கோடி - அருளாயோ ? 
காதல் விளை வேட மாது 

காமமய தீர மேவு - புயநாதா ! 
ஆதரவு நீ செய் வாய்பொன் 

ஆர்சிகியின் மேரில் வாழு - முருகோனே ! 


3965. தேசத்தர் வந்துபணி சீருற்ற பாத என்முன் - வருவாயே . 

வாசத்தின் மிஞ்சுகன மாலுற்ற சோகமலர் - பணிபாதா ! 
பாசத்தை யின்று தவிர் பாவைக்கு மிஞ்சுகுழன் - மயில் 

( தோழா ! 
தாசர்க்கு வந்து தவு சாரற்கொள் குன்றைமலை -முரு 

[ கோனே ! 


3966. மடக்கொடிய ராசை மடுக்குழியில் வீழல்- நயமாமோ ? - 

கடக்கரியி னாசை கருத்திலுறு சோத- ராகுகேசா ! 
வடத்தினய மாக மலர்க்கணுறு மாயன் - மருகோனே ! 
தடப்பொழில்கள் சூழு தழைத்தசிகி மேரில் - வருதேவே ! 


3967. வஞ்சனை யுற்றுமுன் 

வம்புவி ளைத்தடல் - புரிசூர்மா - எதிராளா! 
நெஞ்சுள துன்பதை 

நின்கிரு பைக்கொடு - அடுவாயே - வடிவேலா ! 
தஞ்சம் எனக்கிலை 

தன்றய வுற்றுமுன் - வருவாயே - முருகோனே ! 
மஞ்சு தவழ்ந்திடு 

வண்சிகி நற்கிரி- வருதேவே ! - பெருமானே ! 


1 


276 


தின கவிதை 


3968. கட்டழ கியரான வட்டமுலை யின்மாதர் 

கட்டியணை யுமாசை - அதனாலே 
கெட்டலையு எளியேனின் துட்டமதி கெட்டழிய 

- 
துட்டனென முனாடி கிட்டிவரு பொல்லாத 

துற்றமுடன் முன்மாவை - யடுவேலா ! 
வட்டவுல கின்மேன்மை யுற்றசிகி யின்மேரில் 

மற்றுமுனி வர்தேவர் - பணிபாதா ! 
3969 , அடலெ டுத்துவரும் 

அசுரனைக்கொலுபொ - னயிலாளா ! 
மடலெடுத்து நய 

மணமி குத்தகன - மலர்நீபா ! 
உடலெ டுத்துவதி 

உயர்பிணிக்கியழி - வுதவாயோ ? 
கடலெ டுத்து புவி 

கருது சித்திரசிகி - மலைநாதா ! 
3970. மனதில் வருதுயர் 

மடிபட அருள்புரி - குவைநாதா ! 
அனநடை பயில்பத 

அழகிய குறமயில்- புணர்தோளா ! 
தன்கிரி கொடுநய 

சரசியர் வலைவிழல் - தவரிடுவாய் . 
தினகர னொளிவிடு 

செகமது உயர்சிகி - மலைநாதா ! 
3971. வந்தவினை தீர வண்சிகியி லேறி - வருவாயே. 

கந்தகுரு நாதா ! கங்குறவழ் சோலை - மலைநாதா ! 
அந்தமிகு வானி லண்டர்பணி பாத ! - வருவாயே . 

சந்தமிகு சோலை தங்குசிகி மேரில் வருவாயே . 
3972. அடம்புரி சூரன் அகந்தணி வாக - அடுவேலா ! 

நடம்புரி தோகை நலம்புரி வாக - னகுகேசா ! 
வடம்புரி வேடர் மடந்தையை மேவு - புயலோலா ! 

தடங்கொளு சோலை தழைத்திடு தோகை - மலைநாதா ! 
3973. தித்தமி திமிதியென 

திக்குவென நடனமிடு - மயிலாளா .! 
அத்தியணி சடைமுடி 

அற்பினொடு தருபுதல்வ! - அருளாயோ. ? 


தின கவிதை 


277 


பத்தியொடு பணியவரு 

பத்தருட் மிடிதவிர - அருளாயோ ? 
சத்தியணி குக குமர ! 

சக்திதர | மாசிகியின் - மலைநாதா ! 
3974. சானகி மடந்தை 

தானமரு கின்ற - புயமாயோன்- மருகோனே ! 
வானவர்கள் அன்பர் 

மாமலர் சொரிந்து- நிதமேதான் -- பணிபாதா ! 
கானக மடந்தை 

காதலுடன் வந்து - புணர்தோளா ! - குகநாதா ! 
தேனல ரலங்கல் 

சீர்பொழி லுகந்த - சிகிமேரா ! - அருளாயோ ? 
3975. மயக்குகணை விழியால் மருட்டும் மயிலார் - மயலாலே 

நயப்புவிட நயமோ ? நலத்தையினி யருள்வாய் - அமரேசா ! 
பயப்படமுன் வருசூர் படக்கதிரி னயிலே- வியசூரா ! 
வயற்பொழில்கள் வளைசீர் வனப்புறுதென் சிகிமா - மலை 

[ நாதா ! 
3976. கச்சணி முலையாள் கற்புயர் குறமான் - அணைதோளா ! 

அச்சுதன் மருகா ! அற்பொடு எனையா-ளுவைநாதா ! 
நச்சர வணிவோர் நட்புய ருமையாள் - தருபாலா ! 

மொச்சிடு வடியார் முத்திகொள் சிசிமா- மலைநாதா ! 
3977. தந்தி முகத்தினர் சங்கரி பெற்றவர் - நலமானோர் 

தொந்தி வயிற்றினர் சுந்தர முற்றவர் - துணையாளா ! 
அந்திம திச்சடை அன்பர்த னக்கிசை - புதல்வோனே ! 

செந்திம லைக்குக ! தென்சிகி நற்கிரி - முருகோனே ! 
3978. அடஞ்செய் மாவை அழிந்திட வேலை - எயுநாதா ! 

கடம்புரை மார்பின் கருங்குழன் வேடர் - மகள்தோளா ! 
நடம்புரி தோகை நலந்திகழ் மாமயில்- வருதேவே ! 

தடங்கொளு சோலை தகுந்திடு தோகை - மலை நாதா ! 
8979. கானக மடந்தை காதலுறு கின்ற - புய நாதா ! 

வானவர்கள் வந்து மாமலர் சொரிந்து - பணிபாதா ! 
தேனல ரலங்கல் சேர்குழன் மடந்தை - யர்களாலே 

ஈனமுறல் நன்ற தேயருள்செய் குன்றை - மலைநாதா ! : 
3980. தண்டை சதங்கைகள் சங்க முழங்கிட - மயின்மீதே 

மண்டிமு னன்பர்கள் வந்து நிறைந்திட - வருவாயே . 
வண்டிசை கொண்டிடு வம்பவிழ் கின்றிடு - மலர்நீபா ! 
கொண்டனி றைந்திடு குன்றையி னங்கிரி - முருகோனே ! 


278 


தின் கவிதை 


3981. வந்து வரஞ்செய்வை 

மண்டிய கொண்டையின் - மயின்மீதே 
பந்து திரண்டிடு 

பங்கச கொங்கையின் - குறமானாள் 
இந்து முகந்தனை 

இன்போடு கண்டனை- முருகோனே ! 
கொந்துள மைப்பொழில் 

கொண்டிடு குன்றையின் - மலைநாதா ! 
3982 , வண்ட லம்பிய நீப் மாலிகை 

மங்க ளங்கொள் மார்பி லேயணி - குகநாதா ! 
அண்டர் வானவர் அன்பர்களு மேபணி 

அந்த மிஞ்சிய பாத னே கிருபை- புரிவாயே . 
திண்டி லங்கிய மார்பி னாள்வளர் 

திங்க டங்கிய வான னாளுமை- தருபாலா ! 
கொண்டல் கொண்டிடு சோலை சூழ்தரு 

குன்றை யங்கிரி வாச னே குரு - பரவேளே ! 
3983. விதியால்வரு துயர்யாவையும் 

விழவே அருள் - புரிவாயே . 
கதியாகிய மயின்மேல்வரு 

கருணாநிதி ! - அமரேசா 1 . 
நதிசூழ்தரு சடைநாயகர் - 

நலமாகிய - புதல்வோனே ! 
மதிதாவிய பொழில்சூழ்தரு 

வளர்தோகையின் - மலை நாதா ! 
3984. என துடைய ஆசை இனியொழிய வேண- தருளாயோ ? 

மனதில்வரு நோயை மடியவருள் வாய்பொன்- மயிலாளா ! 
அனநடைகொள் வேடர் அழகுதிகழ் மாது -புணர்தோளா ! 

கனகமலை யான கமழ்சிகியின் மேரில் - வருதேவே ! 
3995. நித்தமிடு மயில்மேல் நித்தமடி யன்முனே - வருவாயே . 

அத்துவித முடிவே ! அற்புமிகு குறமான் - அணிதோளா ! 
முத்தர்தரு புதல்வா ! முத்தமிழ் சொல் புலவா ! - அருளாயோ? 

புத்தர்மத கலக ! பொற்சிகியின் மலைமேல் - வருதேவே ! 
3986. அடுத்த வர்சகாய ! அருட்கு ஒரு நேம - னெனுநாதா ! 

கடுக்கொள் மிடறீசர் கருத்தி லுறுமாசை - மகவேளே ! - 
எடுத்த மடனீப ! எழிற்பொன் மலர்சூடு - புயநாதா ! 
உடுத்து கடல் சூழும் உயர்ச்சி மிகுதோகை - மலை நாதா ! 
3985. நித்தம் - நிருத்தம் , ஆட்டம் . 


1 


தின கவிதை 


279 


3987. கானக மடந்தை காதலுறு கின்ற - புயநாதா ! 

வானவர் மகிழ்ந்து மாமலர் பொழிந்து - பணிபாதா ! 
தானவர் குலங்கள் சாகவயில் கொண்டு-எயும்வீரா! 

தேனலர் மிகுந்த சீர்பொழி னிறைந்த -சிகிமேரா ! 
3988. மடக்கொடிய ராசை வலைக்குள்மடி யாது- அருளாயோ ? 

படத்தரவு சூடு பணைத்தசடை நாதர் - அருள்பாலா ! 
கடற்றுயிலு மாயன் கருத்திலுறு மாசை -- மருகோனே ! 

தடப்பொழில்கள் சூழுந் தழைத்தசிகி மேரில்- வருநாதா ! 
3989. கங்கை தரித்த சடையார் 

கங்கு னிறத்த மிடறார்-- தருபாலா ! 
மங்கை குறத்தி கணவா ! 

வண்டின மொய்த்த மலர்மா - லிகைமார்பா ! 
செங்கை எடுத்த அயிலா ! 

திங்க ணிறத்த வதனா! - குகநாதா ! 
சங்கை எடுத்த விறலார் 

தன்கருணைத்தென் மருகா ! -சிகிமேரா ! 
3990. விற்கிணை நுதலாள் விரத்திகொள் மதியா - னனமானாள் 

நற்குற மகளாள் நட்பொடு புணர்சே - வக வேளே ! 
அற்புட னென்முனே அச்சுதன் மருகா ! - வருவாயோ ? 

பொற்சிகி மலையா 1 புத்திர னெனையாள்- குகநாதா!. 
3991 , கனக தண்டை யொலி முங்க 

கமழ்க டம்ப மலர்வி ளங்க - வருவாயே . 
அனந டஞ்செய் குறம டந்தை 

அணையு கின்ற நலமி குந்த- புயநாதா ! 
மனதில் வந்த துயர டங்க 

வரமி குந்து தருவை யன்பர் - பணிபாதா ! 
வனமி குந்த முடியி லங்கு 

வரையின் மிஞ்சு கமழ்செய் குன்றை - மலைநாதா ! 
3992 காதுற்ற விழியார் மேருற்ற முலையார் 

காருற்ற குழலார் - மயலாலே 
வாதுற்ற மதனார் நேருற்று வரவே 

மாசுற்று உடல்தான்- மெலிவேனோ ? 
மோதுற்ற அவுணோர் சேனைக்குள் வருசூர் 

மோசப்ப டமுன்வேல் - எயும்வீரா 
போதுற்ற பொழிலே சூழுற்ற சிகியாம் 
பூவுற்ற மலையாய் ! - 

அருளாயோ ? 


F 


[ளா ! 


280 

தின கவிதை 
3993. நதிசூடிய சடையார் நலமாயருள்- புதல்வா ! 
மதியாகிய முகமான் வனவேடமின்-கணவா ! 

! 
கதியாகிய மயிலர் ! கருணாநிதி - அருள்வாய் . 

விதிமால்பணி சரணா விரைசேர்சிகி - மலையா ! 
3994. கூவிய மயிலா ! கூருள வயிலா ! - அருளாயோ ? 

பாவிய ரெனவே பார்மிசை வளரா - வகைதாராய் . 
காவியின் விழியார் கார்குழன் மடவார்- மயறீராய் . 

ஆவியை நலமாய் ஆதரி குகனே ! -சிகிமேரா ! 
3995. வந்தவினை தீர வந்துவர நீசெய் - குகநாதா ! 

சந்தமிகு பாடல் தந்து எனையாள - வருவாயே . 
பைந்தளிர்கள் சூழும் பைம்பொழிலின் மாது - புணர்தோ 

அந்தமிகு தேவர் அண்டர்ப்ணி தோகை - மலைநாதா ! 
3996. காலன்வரு முனமே கோனைவரு முனமே 

கானமயின் மிசையே - வருவாயே . 
சீலமதி நுதலார் பாவையர்கள் மயலால் 

சீர்குறைத லிலனாய் - அருளாயோ ? 
ஆலமணி மிடறார் தானருள்செய் புதல்வா ! 

ஆறுமுக வடிவே !-எனையாளாய். 
மேலமரர் முதலோர் தேடரிய சிகியாய் 

மீறுமலை யரசே ! - குகவேளே ! 
3997. அண்டர்பணி சரணா ! தொண்டர்பணி குகனே ! 

அன்பனினி எனையாள் - குமரேசா ! 
வண்டர்படி மலர்நீ பங்கொள்புய முருகா ! 

வண்சிறையின் மயில்வா - கனவேளே ! 
சண்டன்வரு முனமே வந்துவர மருள்வாய் , 

தந்தியுடை துணைவா ! - அருளாயோ ? 
தண்டலைகள் பலவும் மிஞ்சுசிகி மலையாய் ! 

சந்தமிகு தமிழா - ளியினாதா ! 
3998. ஆறு முகத்தர சே !கிரு பைக்கடல் 

ஆனதி ருக்கும் ரா / யெனை யற்பொடு - ஆளாயோ ? 
பாறு நிரைத்திட வேயெதி ருற்றிடு 

பாவி பெலத்திடு சூரனை வெற்றிகொள் - வேலோனே ! 
சீறுசினறிரவர் பாணது ............ 

தேவி யுமைக்கொடி யாடரு புத்திர - முருகோனே ! 
மீறு மலர்ப்பொழில் சூழ்தரு மெய்ச்சிகி 

மேன்மலை யுற்றிடு நாத 1 எனக்கருள்- புரிவாயே . 
3998. மூன்றாம் அடியின் முதற்பகுதி சிதைவுற்றுளது . 


2811 


தின கவிதை 
3999. வருசூருடன் எதிர்போர்புரி 

வடிவேல் கொடு - எயும்வீரா ! 
அருமாமறை யவர்வானவர் 

அடியார்பணி - இருதாளா !! 
கருமாமுகில் நிரையாம்குழன் 

கமலானனர் - மயல்தீராய் . 
தருவேநிறை சிகிமாமலை 

தனில்வாழ்குக ! - எனையாளாய் . 


4000. மாமத குஞ்சரி தெய்வ யானையின் 

மாலிகை கொண்ட லாக்கையி னாலணி - மயலாளா ! 
பூமலர் கொன்றையும் பைய ராவணி 

பூவைமி னம்பிகைத் தைய லாளருள்- புதல்வோனே ! 
வாமநல் தண்டலைத் துய்ய தாகிய 

மான்மக ளிங்கித சய்யல் வேடமி - னணைதோளா ! 
நேமவிண் ணாடர்மொய்த் துய்ய வேபணி 

நீதிப் ! குன்றைநற் றுய்ய மாமலை- முருகோனே ! 


4001. வடித்த பாகின் மொழியார் 

கணைக்கு நேரின் விழியார் 
வனைத்த சீரின் நுதலார் - மயலாலே 
கடித்த பாச வினையால் 

அலைக்கு மாசை வலையால் 
கருத்து நோதல் தனையே- தவிராயோ ? 
வெடித்த பூமி வெளியே 

கடிப்ப லாச மதுவால் 
விளைத்த நேம வளநா - டுடையோனே ! 
நடித்த தோகை மயின்மேல் 

எனக்கு வேண தருவாய் . 
நலத்த தோகை மலைநா - யகவேளே ! 


4002. தீவினை யால்வரு மேவலி நோயது 

தீரிட வேயருள் - புரிவாயே . 
தாவிய தோகையின் மாமயி லேறிய 

சாமிகு கா | குரு - பரவேளே ! 


4000 , கொண்டல் ஆக்கை - மேகம் போன்று கைம்மாறு கருதாது அடியார்க் 
சருள்புரியும் தன் திருமேனி.: சாயல் என்ற சொல் சய்யல் என் ஆளப்பட்டுள்ளது . 


கைகுவி வானோர் தன் - மகவேளே ! 
282 

தின கவிதை 
ஆவியை யெமபட ராள்பிடி யாவகை 

ஆய்வரம் வேணது - தருவாயே . 
கூவிய கோழியின் மாதுவ சாதிப ! 

கோதறு தோகையின் - மலைநாதா ! 
4003. தீரி டாதவனை மீறி டாதபடி 

தேவை யானவர - மருளாயோ ? 
வாரின் மீறுதன மாத ராசையெனும் 

வாரி மூழ்கும்விதி- தவிராயோ ? 
தூரி லேபழுப லாச மூறுமது 

தோய வேவிளையும் - வயல்நேமா ! 
நீரி லேதுயிலு மாய னார்மருக ! 

நீள்சி காமலையின் - முருகோனே ! 
4004. தாதுறு நீப மாலிகை மார்ப ! 

தாமரை வேதன் - குருநாதா ! 
வாதுறு சூர னோடடர் சேனை 

மாளிட வேலை - எயும்வீரா ! 
சேதுற மேனி நாயக ! வேண . 

சீர்பல கோடி - அருளாயோ ? 
போதுறு சோலை சூழ்தரு தோகை 

பூமலி மேரில் -வருதேவே ! 
4005. கடலிற் றுயிலுங் கரியத் திருமால்- மருகோனே ! 

மடலுற் றிடுசீர் மலர்நற் கமலா - சனர் நாதா ! 
அடலுற் றிடுசூர் அலறக் கதிர்வேல் - விடுசூரா ! 

தடல்மைப் பொழில்சூழ் தகுநற் சிகியா - மலைவேளே ! 
4006. வஞ்சனை யிடுசூரன் 

வன்சமரினில்மாள் - அடுவேலா ! 
குஞ்சரி மணவாளா ! 

குன்றையின் மலைவாழு - முருகோனே ! 
கஞ்சமென் மலர்வேதன் 
நெஞ்சக நினை நோயை 

நின் கிருபை கொடுவோட - அருளாயோ ? 
4007. உடம்பெடுத்த விதியால் 

உழன்று மெத்த மனநோ- குதலாமோ ? 
கடம்பு உற்ற மலர்சூழ் 

கமழ்ந்த வெற்றி மிகுசீ - ருறுவாகா ! 


. 


தின கவிதை 

283 
மடங்கொள் மெய்க்கு றமினாள் 

மகிழ்ந்து வற்பி னுடனே - புணர்தோளா ! 
தடங்கொ ணற்பொ ழில்கள் சூழ் 

தகுந்த நற்சி கியின்மா - மலைநாதா ! 
4008. கொஞ்சு கிளியினை யஞ்ச மொழிபயில் 

குஞ்ச ரிமயிலி - புணர்தோளா ! 
தொஞ்சு தளிரிட மிஞ்சி வருகிற 

துன்பம் விலகிட - அருள்வாயே . 
அஞ்சு அசுரர்கள் தங்க ளுடதுணை 

அண்டர் பணிவிறன் -- முருகோனே ! 
நஞ்சுண் மிடறினர் தந்த புதல்வபொ 

னறியு யரசிகி- மலைவாழ்வே ! 
4009. கற்புய ருத்தமி கட்டழ குக்குற - மகள் தோளா ! 

விற்புரு வத்தினள் வித்தகி புத்திர ! - முருகோனே ! 
அற்போடு நிற்பணி அத்துவி தத்தினர் - குருநாதா ! 

வெற்புயர் நற்சிதி வித்தக ! மெய்க்கிருபை - புரிவாயே . 
4010. வண்டினம் நிறைந்துமது வுண்டிடு கடம்பமலர் 

வண்டொடை வணிந்தபுய - முருகோனே ! 
தெண்டிரைத் துயின்றிடுபொ னிந்திரை யணைந்தபுய 

தென்றுளை யணிந்தவிறன்- மருகோனே ! 
செண்டி னிகருந்தன மடந்தையர்கள் தந்தமயல் 

சென்றுழல்வ தென்று தவி - ரிடுமோதான் ? 
மண்டி வளரும் பொழில் மங்குறவ ழுஞ்சிகியில் 

வந்தகுக ! எந்தன் முன் - வருவாயே . 
4011 , மடக்கொடியர் ஆசை 

மருட்டுவலை வீழல்- தவிராயோ ? 
அடத்தில்வரு சூரன் 

அகத்தையழி வாக - விடுவேலா ! 
நடத்துமயில் வீர ! 

நலத்தைவெகு வாக - அருளாயோ ? 
தடப்பொழில்கள் சூழுஞ் 

தழைத்தசிகி மேரில் - வருதேவே ! 
4012. சரச மிஞ்சிய மடவர் இங்கித 

தழுவும் ரஞ்சித - மயலாலே 
உரசு கொண்டுடல் மெலிய வந்துட 

னுருகு துன்ப - மதுதீராய் . 


284 


தின கவிதை 


விரசில் வந்திடும் அசுரர் தன்படை 

விழமுன் வென்றிடு - வடிவேலா ! 
அரக ரென்றுமுன்டியர் கும்பிடு 

அழகு தங்கிய - சிகிமேரா ! 
4013. கால தூதர்கள் ஆவி மேல்வரு 

காலை நீயென்முன் - வருவாயே . 
வால மாமதி சூடும் வேணியர் 

மாதுய ராவலின் - தருபாலா ! 
ஏல வார்குழன் வேட நாயகி 

ஏர்கு லாவிய - மணவாளா ! 
நீல மாகடல் சூழ்சி காமலை 

நேய நாரணன் - மருகேசா ! 
4014. உடலில் வருபிணி விலக அருள்புரி 

உலகு புகழ்வரு - இருதாளா ! 
கடலின் விடயர வணையின் மிசைத்துயில் 

கரிய திருவிறன்- மருகோனே ! 
மடலி லுயர்வரு மதுவொழு கியபொன் 

மலரி னயனிமை - யவர்நாதா ! 
அடலி லுயர்கதிர் வடிகொ ணிணமிகு 

அயில ! சி கிமலை - முருகோனே ! 
4015. கனைகட லிற்றுயில் துளையணி மற்புய 

கரியவு டற்றிரு - விறலானோர்- மருகேசா! 
தினைவிளை நற்புன வருகிளி யைக்கடி 

திறமற வர்கோடி- புணர்தோளா ! -எனையாளாய் . 
அனையின் வயிற்றுதி ரமதை விலக்கிநின் 

அடியது பெற்றிட - அருள்வாயே- அமரேசா ! 
தினையுள நற்பொழில் வளைபட வுற்றிடு 

சிகிமலை வித்தக ! - முருகோனே ! - அருளாயோ ? 
4016. ஓவிய மாகிய ரூபமென் மாதர்கள் 

ஊறிய காமமென் - னலையூடே 
தாவியு மாழ்விதி தீரிட வேயருள் 

தாதை வராதது- மெதனாலோ ? 


4013. ஏலம் - மயிர்ச்சாந்து . 

4015. அனையின் வயிற்று திரமதை விலக்கி மீளவும் பிறவா திருக்குமாறு 
செய்து என்பது மூன்றாம் அடியின் பொருள் 


தின கவிதை 


286 


. 


கூவிய கேகய மிற்பரி யேறிய 

கூறிடு நீடிலை- அயிலாளா ! 
ஆவிகெ டாவகை தானருள் வாய்சிகி 

யாகிய சீர்மலை- வருதேவே ! 
4017. சோதி நாயகர் மாது மாபதி 

தூய வேணியர் - அருள்பாலா ! 
வாதி னால்வரு சூர னாருட 

மார்பு கூரிட - எயும்வீரா ! 
தாதி லேமிகு நீப மாகிய 

தாம னே கிருபை - புரிவாயே . 
போதி லேயுயர் சோலை சூழ்தரு 

பூவு லாவிய - சிகிமேரா ! 
4018. தேகத்தினி லேவரு நோயது 

தீரத்திற மாகிய மூலிகை- தருவாயே . 
பாகத்தினி லேயிரு பாவையர் 

பார்வைக்கிசை வாகிய சோதியின் - வடிவாளா ! 
நாகத்தினி லேதுயி னாரண 

ருக்கிசை வாகிய தாகிய- மருகோனே ! 
மேகத்தினி லேயுயர் சோலைகள் 

மீதிற்செழி தோகையின் மாமலை - வருதேவே ! 
4019. ஏமனார்வரு போது தோகையில் 

ஏறி நாயன்முன் - வருவாயே . 
காம னார்செயு நோயி னால்வரு 

காத லார்மயல்- தவிராயோ ? 
மாம னாரொடு போர தேசெயும் 

மாய னாருட - மருகோனே ! 
பூம னார்பணி நாத நாயக ! 

பூவு லாவிய -சிகிமேரா ! 
4020. சடல மெடுத்த படியால் 

தமியன் மிகுத்த துயராழ் - குவனானே . 
இடரை யகற்றி உடனே 

இனிய நலத்தை யினிநீ - உதவாயோ ? 
படர சுரர்க்கு நிரைசூழ் 

படையை யறுத்து முதலே - அழிவேலா ! 
புடவி வளைத்த சிகியாம் 

புகழ்மலை பெற்ற வரசே ! -- அருளாயோ ? 


- 


286 


தின கவிதை 


4021. அண்டர் வானவர் கண்டு நாள்தொறும் 

அன்ப தேகொடு - பணிதாளா ! 
சண்டனார்வரு முன்பு நீடுச 

தங்கை மாமயில் - மிசைவாராய் . 
தொண்டர் மேனியில் வந்த நோய் தவிர் 

சுந்த ராகதிர் - வடிவேலா ! 
கொண்ட றாவிகொடுங்கை மேலுயர் 

குன்றை மாமலை- வருதேவே ! 
4022 , அடுத்த வர்தனை வருத்தி யபிணி 

அதுக்கொருகெடு - தலையீவாய் . 
கடுக்கை யையணி சடைப்ப ரமர்தன் 

கருத்தி னலமிகு - புதல்வோனே ! 
வடுக்கிணைவிழி குறக்கு லம்வரு 

மகட்கி சைநல -மயலாளா ! 
உடுத்தி யகடல் நிலத்தி னிலுயர் 

உயர்ச்சி கொள் சிசி - மலைநாதா ! 
4023. வார்த ரித்திடு பூமு லைக்கொடி 

மாத ருக்கிசை - மயலாலே 
கூர்மை கெட்டலை யாதெனக்கருள் 

கூர்ப டைக்கதிர் - அயிலாளா ! 
போர்வி ளைத்திடு சூரனைக்கொலு 

பூம லித்திடு - புயவீரா ! 
கார்த ரித்திடு பூமி குத்திடு 

காவ ளைத்திடு - சிகிமேரா ! 
4024 ... கருங்குழன் மாதர் கலந்தணை யாசை - யதனாலே . 

மருங்கது போக வருந்துயர் தீர - அருளாயோ ? 
நெருங்கின மார்பின் . நெடுங்குழன் வேடர் - மகள்தோளா ! 

பொருஞ்சமர் வேல ! புகழ்ந்திடு தோகை - மலைநாதா ! 
4025. வருநோய்தவி ரிடவேயொரு மயின்மீதினில் - வருவாயே . 

செருவேபுரி அவுணோரொடு செயமேபுரி - அயிலாளா ! 
தருநீழலில் அரசாள் தரு தகுநாயகன் - மருகோனே ! 

கருமாமுகில் தவழ்காவுயர் கமழ்தோகையின் - மலைநாதா ! 
4026. நடனமிட்டிடு மயிலில் உற்றவ ! 

நலமெனக்கருள்- புரிவாயே . 
அடம்வி ளைத்திடு மிகுபெலத்துயர் 

அசுரனைக்கொலு - மயிலாளா ! 
4022. கடுக்கை - கொன்றை .. வடு - மாவடு . 


தின கவிதை 


287 


படர வுற்றிடு சடைமுடித்தவர் 

பரமர் புத்திர ! - அருளாயோ ? 
வடவரைக்கிசை சிகிமலைக்குக ! 

வரமெனக்கருள் - புரிவாயோ ? 
4027. தந்தி முகவர்க் கிளைய 

தம்பி குமரக் குருப - ரகுகேசா ! 
அந்தி மதியுற் றசடை 

அம்பி கைதனக் கிசையு - மகவேளே ! 
கொந்தி ருகடப் பமலர் 

கொண்ட புயவற் பினொடு - அருளாயோ ? 
மந்தி கொள்தடப் பொழில்கள் 

மண்டி யசிகிக் கிரியில் --வருதேவே ! 


4028. கருவில் உதித்த வினைதான் 

கழிய நலத்தை அருள்வாய் - அமரேசா ! 
செருவின் மிகுத்த வசுரோன் 

திறல ழிப்பொன் அயிலே - வியசூரா ! 
தருவி னிழற்குள் அரசே ! 

தருவ ரசற்கு நலமார் - மருகோனே ! 
மரும லருற்ற புயவா ! 

வளர்சி கியுற்ற மலையா !-அருளாயோ ? 
4029. தஞ்சம் வேறிலை வந்து வேணது 

தந்து நாள்தொறும் - எனையாளாய் . 
கஞ்ச நான் முகன் அண்டர் வானவர் 

கண்டு மேபணி- இருதாளா ! 
நெஞ்ச நோய்தனை வென்று மாவர 

நின்ற யாலருள் - புரிவாயே . 
மஞ்ச தேயுறு தென்சி காமலை 

வந்த நாயக ! -- முருகோனே ! 
4030 , வாடுமிடை யார்கள் கூடி 

மால்செய்வதி னாலு நோத - னயமாமோ ? 
ஆடுமயின் மீதில் ஏறி 

யான்மகிழ வேமு னாடி - வருவாயே . 
ஓடுபடை சூழு சூர் 

னோடமர்செய் கூரின் வேல ! -அருளாயோ ? 
நாடுமன நோகி டாது 

நாளுமருள் வாய்சி கா !தென்- மலைநாதா ! 


V 


288 : 


தின கவிதை 


1 


4031. அடியேனிடம் மயின்மீதினில் 

அழகாய்வரு - குவைநாதா ! 
குடிவாழ்குற மடநாயகி 

குவிமாமுலை - அணைதோளா ! 
மிடிதீரிட வருள்வாய்குக ! 

விரைசேர்மலர் - அணிமார்பா ! 
வடிவாகிய கதிர்வேலவ ! 

வளர்தோகையின் - மலை நாதா ! 
4032. உற்றாரழ வாழ வேயுட 

லொட்டாதுயி ரோடுமு னேமயின் - மிசைவாராய் . 
வற்றாதகிரு பானிநிதி யே நல 

மாட்டார்மலர் நீபமென் மாலிகை - புனைமார்பா ! 
செற்றாரிமை சூருட னேயுயிர் 

செத்தோடிட வேயட லேபுரி - அயிலாளா ! 
கற்றார்புகழ் தோகையின் மேரினிற் 

கர்த்தாயெனை யாதரி நாயக ! - முருகோனே ! 
4033. உணவாலுறு தீவினை யோடிடவே 

உயர்மாமயின் மேலுட - னேவருவாய் . 
கணநாயக னாருமை நாயகியாள் 

கருணாநிதி யாள் தரு- பாலகனே ! 
பணமாரல்கு லாள்குற மானணைவாய் ! 

பணிநானல மாகிட - வேயருள்வாய் . 
வணமேவிய சோலைகள் சூழ்தரவே 

வளர்தோகையின் மேரினில் - வாழர்சே ! 
4034. உடம்பில் வரும் நோயை 

உடன்ச மர்செய்தொட - அருள்வாயே. 
கடம்பு புனைமார்ப !. 

கனிந்து வரம்வேண- தருளாயோ ? 
நடம்பு ரிசெய்தோகை 

நலந்திக ழஏறி- வருவாயே . 
தடங்கு லவுசோலை 

தழைத்த சிகிமேரில் - அரசாளா ! 
4035. மந்திகுதி போட வுதிரந்த கனியுளே 

மண்டுரச மேறிட - விளை நேமா ! 
செந்திமலை வாச குறிஞ்சிநக ராதிப் ! 

தென்சிகி மேரினில் - வருதேவே ! 
4033 . 

எதுகை நோக்கி வனம் , வணம் ஆயிற்று . 


தின கவிதை 

289 
வந்திமையர் பூவுகள் கொண்டுபணி நாயக ! 

வன் சமர வேலவ !-அருளாயோ ? 
தந்தியுட சோதர ! பைந்தொடியர் நாயக ! 

தங்கமயின் மீதினில் - வருதேவே .! 
4036. கனக தண்டை யொலிமு ழங்க 

கருணை கொண்டு எனது அருகில் - வருவாயே . 
அனந டந்த படிந் டஞ்செய் 

அழகி லங்கு குறம் டந்தை - புணர்தோளா ! 
மனதில் வந்த துயர டங்க 

மடிய வந்து வரம கிழ்ந்து- தருவாயே . 
வனச மங்கை யுறைசெ கண்டி 

மலையில் வந்த குகக டம்ப ! - எனையாளாய் . 
4037. வானவர் மகிழ்ந்து கானமலர் கொண்டு 

மாலினொடு வந்து - பணிபாதா ! 
கானக நடந்து வேடுவியை யன்று 

காதலொடு அணைந்த - புயநாதா ! 
சானகி மணந்த நீலநிற விண்டு 

தான்மகிழ நிதங்கொள் -- மருகேசா ! 
தேனல ரலங்கல் மீறுபொழில் கொண்ட 

சீருளசெ கண்டி - மலைநாதா ! 
4038. வாதுபுரி சூரன் மாயவ்யி லேவு - செயவீரா ! 

தாதுலவு நீபத் தாரணி மார்ப ! - அருளாயோ ? 
ஆதரவு நீசெய் ஆறுமுக வேல ! -அருளாயோ ? 

வேதமுனி தேடு மீறுசிகி மேரில் - வருதேவே ! 
4039. உடற்கு வந்திடு உறுத்து துன்பம் - தனையேதான் 

படச்செய் தின்றருள் பறைச்செ கண்டியில் - வருவோனே ! 
அடற்கெ திர்ந்த அசு ரனுக்கு வென்றிடு - அயிலாளா ! 

தடத்தில் மிஞ்சிய தலச்செ கண்டியின் - மலைநாதா ! 
4040. அஞ்ச வருவசு ரன்ற னுடலழி - படுவேலா ! 

கஞ்ச நிகர்முகங் கங்கு னிகர்குழன் - மடமானார் 
குஞ்ச ரியையருள் கொண்டு மருவிய- புயலோலா ! 

தஞ்ச மிலையருள் தங்க மலைநிகர் - சிகிமேரா ! 
4041. மிடியாகிய ஆழியின் 

விழுகாவகை யாயருள்- புரிவாயே . 
குடிவாழ்குற நாயகி 
குவிமாமுலை மீதினி - லணைதோளா 

! 
[ 19 ] 


290 ) 


தின கவிதை 


D 


கடியார்மலர் மாலிகை 

கமழ்மார்பசி காமலை - முருகோனே ! 
அடியார்களை ஆதரி 

அமரோர்பணி சீர்பதம் - அருளாயோ ? 
4042 , வினையால்வரு துயரோடிட 

வெகுசாய்வரம் - அருளாயோ ? 
நனைபோலெழு இருபூமுலை 

நலமாதர்கண் - மிகுதீரா ! 
எனைநோய்தவிர் இடவே நலம் 

இனிநீயுத - விடவாராய் . 
சினைசேர்பொழி னிறைதோகையின் 

திருமாமலை - முருகோனே ! 
4043. அடமாய்வரு வலுசேர்படை 

அசுரோனுடல் - கிழிவேலா ! 
நடமாடிய சிகியாகிய 

நலதோகையின் - மயினாதா ! 
குடமாகிய இருபூமுலைக் 

குறநாயகி - புணர்தோளா ! 
தடமேவிய பொழில்சூழ்தரு 

தகுதோகையின் - மலைநாதா ! 
4044. கங்குனிற மேனி மாயன் 

கண்டுமகிழ் வான சீர்கொள் - மருகோனே ! 
பங்கில்வளர் வேட மாது 

பந்தமுலை மீதில் மேவு - புயநாதா ! 
சங்குதவழ் நேம நாட ! 

சந்திரசடை நாத ராசை - மகவேளே ! 
மங்குறவழ் சோலை சூழும் 

மண்டுசிகி மேரில் வாச ! -- முருகோனே ! 
4045. துயர்வி லக்குவாய் துரைம கட்குமா -- மணவாளா ! 

நயமி . குத்தவர் நலமெனக்குநீ - அருளாயோ ? 
பயமி குத்தசூர் படநுனைப்பொன்வேல் - விடுசூரா ! 

வயல்வளைத்தசீர் வளர்சி கித்தென்மா - மலைநாதா ! 
4046. ஒருதீவினை யெனுமோர்கடல் 

ஒழியாவகை - அருளாயோ ? 
திருமாலுடை மருகா அருள் 

செய்வாய்குரு - பரவேளே ! 


. 


தின கவிதை 


291 


மருவார் இதழ் மிகுபேமென் 

மலர்மாலிகை- புனைதோளா ! 
தருவார்பொழி னிறைசேர்சிகி 

தகுமாமலை - முருகோனே ! 
4047. இருவினை யால்வரு துயரது தீரிட 

எழில்மயின் மீதினில் - வருவாயோ ? 
கருமுகின் மேனியர் பிரமன்வி ணோர்முதல் 

கழறொழ வேயருள்- குருநாதா ! 
அருமறை தேடிய இருசரணுகிருபை 

அருள்செய்கு வாய்திரு- முருகோனே ! 
தருமிகு சோலைக ளுலவிய தோகையின் 

தகுமலை வாழ்வுறு - அமரேசா ! 
4048. ஆகாத பாசவினை தீராது போவதென் 

யானேது மேயறிகி - லேன்குகேசா ! 
லோகாசை யான கடல் மீதாழி டாதவகை 

லோகாதி பாகிருபை - புரிவாயே .. 
பாகான தேன்மொழிய ராலேவந் தோர்வினையாம் 

பாதாளம் வீழ்வதனை - அடுவாயே . 
மோகா தெய் வானைகண வாதோகை யாமலையின் 

மூதாகு கேச ! குரு - பரவேளே ! 
4049. மோசமிடு சூரனுடன் 

மூடுபடை யாவும்ரண - களமீதே ! 
நாசமிட வேலைவிடு 

நாத குரு நாத !கிருபை -புரிவாயே . 
பாசவினை தீரிடஉன் 

பார்வையருள் வாய்குமர- குகவேளே !. 
தாசன்எனை யாளிடுவை 

தாவுபொழில் சூழ்சிகியின் - மலைவாழ்வே ! 
4050. இருவினையால் மெலிகுவனோ ? 

எழில்மயின்மேல் - வருகுவையே . 
கருவெனுமோர் குழியினிலே 

கவிழ்வது தீ - ரிடுகுவையே ! 
பொருசமரம் ஆடசுரோன் 

புளவிடவேல் - விடுகுமரா ! 
அருமறைதே டியசிகியாம் 

அழகியமா -- மலைமுருகா ! 


292 


தின கவிதை 


4051. நஞ்சணி மிடறார் நன்றுள புதல்வா ! - எனையாளாய் . 

அஞ்சிட வருசூர் அண்டிய படைமேல் - விடுவேலா ! 
கொஞ்சிய சிகியாங் கொங்குயர் குழன்வே - டமின்வர்கா ! 

மிஞ்சிய பொழில்சேர் விண்டொடர் சிகிமா - மலைநாதா ! 
4052. இருவினை யகலிட எளியன் முன் மயின்மிசை - வருவாயே . , 

செருபயி லசுரனைத் திறன்மிகு படைவிழ - அடுவேலா ! 
அருமறை பணிகுக ! அழகிய குறமகள் - அணைதோளா ! 

கருமுகில் தவழ்தரு கமழ்பொழி னிறைசிகி - மலைநாதா ! 
4053. அடம்புரி சூரன் உடம்பது கீறி 

அழிந்திட வேலை- எயும்வீரா ! 
நடம்புரி தோகை மிகும்பரி மீது 

நலந்தர நாயன் - முனம்வாராய் . 
வடம்புரி பூமுலை யின்கொடி யான 

வனந்திகழ் வேடர் - மகள் பாலா ! 
தடம்புரி சோலை மிகுந்திடு சீர்கொள் 

தழைத்திடு தோகை - மலை நாதா ! 
4054. அருமறை தேடிய சிரத்தார் 

அடியர்க ளே துதி பதத்தார்- சிவமானோர் 
திருவுமை மாலுறை கருத்தார் 

திருமக வே நல மெனக்கே - அருளாயோ ? 
கருவெனு மோர்துயர் உற்றோர் . 

கடலினில் வீழ்தல் தவிர்ப்பாய் - அமரேசா ! 
தருமிகு கானகம் உற்றே . 

தகுமண மீறுசி கிச்சீர் - மலைநாதா ! 
4055. எடுத்தஉட லினுக்குவரு 

மிளப்பமது தவிர்த்துவரம் - உதவாயோ ? - 
கடுத்துநிரை படைத்துவரு 

கனற்றுவிழி தகுக்கு அயில் - விடுசூரா ! 
தொடுத்ததொரு கடப்பமலர் 

தொடைக்குமர ! எனக்குவர - முதவாயோ ? 
அடுத்துவளர் பொழிற்சிகியின் 

அடுக்கல்வரு குக குமர ! - அருளாயோ ? 
4056. உடற்கு வரும் நோயை 

உருக்கி யதுவோட - அருளாயோ ? 
நடக்கும் மயில் ஏறி 

நலத்தை யருள்வாய்பொன் - முருகேசா ! 


: 


தின கவிதை 

293 
மடக்கு யிலிவேடர் 

மகட்கு மணமாலை - புயநாதா ! 
தடப்பொ ழில்கள் சூழும் 

தழைத்த சிகிமேரில் வருதேவே ! 
4057. அந்தி மதியணி செஞ்ச டையருயர் 

அண்டர் பணியரன் - மகவேளே ! 
கந்த மிலகுக டம்பை யணிகுக ! 

கஞ்சன் முதலினர் - பணிபாதா ! 
வந்த வினைகள் அலைந்து விடஅருள் 

வஞ்சி குறமயில் - புணர்தோளா ! 
சந்த மிகுபொழில் மண்டு சிகி மலை 

தங்க அயிலணி- குமரேசா ! 
4058. கொடிய தீவினை வழியி னால்வரு 

குறைகள் தீரிட - அருள்வாயே . 
கடிகொள் நீபமென் மலர்கள் சூடிய 

கமழு மாலிகை- புனைமார்பா ! 
அடிய னேனனி மெலிப டாவகை 

அருள மாமயின் - மிசைவாராய் . 
வடிவ தாகிய முடிக ளேநிறை 

மயிலின் மாமலை - முருகோனே ! 
4059. மான்மாதர் மயக்கி னால்வரு 

மாலான நயப்பு தீவினை - யடுவாயே . 
தேன்வாச மிகுத்த பூவிதழ் 

சேர்நீப மலர்ப்பொன் மாலிகை - புனைமார்பா ! 
கான்வாழு குறத்திய ராசைய ! 

காலாயுத முற்ற சேவலின் கொடியாளா ! 
வான்வாழ்தரு வுற்ற வன்பணி 

மாறாவள முக்கிய மாகிய - சிகிமேரா ! 
4060. மிஞ்சி வருதுய ரற்று விழுகிட 

வென்று நயமினி - உதவாயோ ? 
/ நஞ்சின் விழிமட மங்கையர் செய்துயர் 

நன்ற லத்துணை - விலகாயோ ? 
கொஞ்சி மொழிபயில் பெண்களிருவர்கள் 

கொண்ட மயலுள் - முருகோனே ! 
மஞ்சி தவழுயர் குன்றை மலைமிசை 

வந்த குருபர ! - அருளாயோ ? 
4059. காலாயுதம் உற்ற சேவல் - காலினையே ஆயுதமாகப் பெற்ற சேவற் 


- 


கோழி . 


204 

தின கவிதை 
4061. மடவாருடை மயலாலினி 

வருநோய்தவி - ரிடுவாயே . 
உடலால்வரு துயரோடிட 

உதவாய்குரு - பரவேளே ! 
கடவாரண முகநாயகர் 

கருணாநிதி - துணையாளா ! 
தடமாமுடி நிரைசேர் தரு 

தகுதொகையின்- மலைநாதா ! 
4062. முருக்கி னிதழார்கள் கிளிச்சொன் மொழியார்கள் 

முகத்த ழகினாசை- தவிராயோ ? 
மருக்க மழுநீப மலர்த்தொ டைகொள்தோள ! 

மயிற்பரியிலேறி - வருவாயே . 
செருச்செ யசுரோனை எதிர்த்த படையோடு 

செயித்த கதிரான - அயிலாளா ! 
வருத்து வினைதீர எனக்க ருளைநீ செய் 

மயில்ம லையில்வாழு - முருகோனே ! 
4063. கனகக் கிரிதனை நிகர வளர்தரு 

கமழ்செய் சிகிமலை - முருகோனே ! 
மனதில் வருதுயர் விலக வருள்புரி 

மயிலில் வருகுரு - பரவேளே ! 
தினக ரனைநிகர் ஒளிகொள் குக ! அருள் 

திருமின் மகிழுயர் - மருகோனே ! 
வனச நிகர்பத ! அமரர் பணிபவ ! 

மகிழு குறமயி - லணைதோளா ! 
4064. அலையாழி யிற்றுயிலும் அழகார்வி றற்குநல - மருகேசா ! 

சிலையார்து தற்குறவா ! சிறுமான்ம கட்குமண - மிடுதோளா ! 
மலையார்முலைக்கொடியர் மயலால்வருந்துவதை - அடுவாயே . 

தலையார்பொ ழில்சிகியின் தகுமாம லைக்குமர ! - குருநாதா ! 
4065 , தந்திமுக வற்கிளைய ! தமர்க்கு நல மிக அருள்வை - முரு 

[ கோனே ! 
சந்திர சடைப்பரமர் தங்களருள் புத்திர குரு - பரவேளே ! 
நந்திரு கரத்தருடை நன்றுள மருகக் குமர! - அருளாயோ ? 

செந்திரு நிறைத்துவளர் தென்சிகி மலைக்கரசு- புரிதேவே ! 
4066. வினையால்வரு துயர்தீரிட விரசாய்மயின் - மிசைவாராய் . -1 

அனைமாதெனு முமைமாதருள் அழகாகிய - புதல்வோனே ! 
புனை நீபமென் மலர்சூடிய புனிதா அருள்- புரிவாயே . [ னே ! 
சினைசேர்பொழி னிறைதோகையின் திருவாழ்மலை - முருகோ 


தின கவிதை 


295 


\ 


4067. மண்டு போரினில் வந்த சூருடல் - அடுவேலா ! 

கண்டு போன்மொழி கங்குல் சேர்குழல் - மடவரால் 
கொண்டு வீழ்மயல் குன்றி ஓலிட - அருளாயா ? 

செண்டு போன்முடித் தென்சி காமலை - முருகோனே ! 
4068. கொஞ்சு கிளிமொழியார் 

குங்கும முலைமடவார் - மயலாலே 
நெஞ்சில் இடர்ப்படுநோய் 

நின்கிருபை கொடு அடுவாய் - அமரேசா ! 
வஞ்சனை யுளவசுரோன் 

மண்டிய படைவிழவே - அடுவேலா ! 
மஞ்சிகள் தவழ்பொழில்சேர் 

வண்சிகி மலைதனில்வாழ் - குகநாதா ! 
4069. மாத ரால்வரு நோய்கள் தீரிட 

வான நாயக ! - அருளாயோ ? 
காத லாயம ரேசன் மாமகள் 

கான நாயகி- புணர்தோளா ! 
வேதன் மாலிமை யோர்க ளேபணி 

வேல வா ! கிருபை - புரிவாயே . 
நாத னே ! சிகி மேரில் வாழ்வுயர் 

நாய காகுரு - பரவேளே ! 
4070. அந்தகன் வருமுனமெய் 

அன்புடன் அடியன்முனே - வருவாயே . 
நந்தணி கரவிறன்மா 

னஞ்சர வணை துயில்வோர் - மருகோனே ! 
பைந்தொடி குறமயிலாள் 

பண்பொடு புணர்புயவா !-அருளாயோ ? 
கொந்தலர் மிகுபொழில்சேர் 

குன்றையின் மலையரசே ! - அருளாயோ ? 
4071. தாவிய மயிலா ! தானவர் கலகா ! - அருளாயோ ? 

கூவிய கொடியார் கூரிய வயிலா ! -அமரேசா ! 
ஆவியை நயமே யாகிட வரமே - தருவாயே . 

காவியின் விழியார் காவுயர் சிகிமா - மலை நாதா ! 
4072. மடவாருடை மயல்தீரிட - அருளாயோ ? 

கடவாரணர் கருணாநிதி - துணையாளா ! 
அடமேபுரி அசுரோனுடல் - கிழிவேலா ! 
தடமேமிகு தகுதோகையின் - மலைநாதா ! 


208 


தின கவிதை 


> 


4073. அஞ்சிட வருசூரனை 

அண்டர்கள் மகிழ்வாகிட - அடுவேலா ! 
நஞ்சணி மிடறாருமை 

நங்கையின் இனிதாகிட - அருள்பாலா ! 
கஞ்சன்வி ணமரோர்பணி 

கந்த பொன் மயிலேறிய - குகநாதா ! 
மஞ்சது தவழ்சோலைகள் 

மண்டிய சிகிமாமலை - முருகோனே ! 
4074. ஆடிய மயிலா ! ஆதரவு செய்வாய் - அமரேசா ! 

கூடிய வடியார் கூறிய சரணா!-எனையாளாய் . 
பாடிய புலவா ! பார்வதி தனையா ! - அருளாயோ ? 

நீடிய பொழில்சேர் நீள்சிகி மலையா ! - குகநாதா ! 
4075. அஞ்சாமல் வருசூரனை 

அண்டோர்கள் மிடிதீரிட - அடுவேலா ! 
மிஞ்சாம லிருதீவினை 

வெந்தோட அருள்யாவையு - முதவாயோ ? 
நஞ்சாடர வாபர 

ணஞ்சூடு கனவேணிய- ரருள்பாலா ! 
மஞ்சாடிடு பொன்சோலைகள் 

மண்டேறிய சிகாமலை - முருகோனே ! 
4076. பதஞ்சலி வியாக்கிரர் 

பதந்தொழு சிலாக்கியர் - அருள்பாலா ! 
கதஞ்செய்அவு ணோருக 

கடந்தடுபொன் வேற்கை - முருகோனே ! 
இதஞ்செய் அடியார்க்கு 

இரும்பிணி யவைதீர்த்து- அருளாயோ ? 
நிதம்பரவு கீர்த்தி 

நெடுஞ்சிகியி னேர்த்தி - யுடன்வாராய் . . 
4077. வந்த தீவினை மண்டி டாவகை - அருளாயோ ? 

சந்த மான கடம்ப மாலிகை - புனைமார்பா ! 
மைந்தனான என் முன்வந்து வேணது- தருவாயே . 

கந்த மாகொள்சி கண்டி மாமலை - முருகோனே ! 
4078. மண்டு பொழிலினின் மந்தி குதியிடு - விசையாலே 

கொண்ட மதுநிறை குன்றை மலையினில் - அரசாளா ! 
அண்டர் பணிதரு அந்த மிகுகுரு - பரவேளே ! 
தொண்ட னென்முனுயர் தொங்கன் மயின்மிசை 

( வருவாயே, 


தின கவிதை 

A 
4079. மருட்டு விழியார்கள் மயக்கு மயலாலு - மெலிவேனோ ? 

வருத்து துயர் தீர மயிற்ப ரியிலேறி - வருவாயே . 
முருத்து நகைமாது முலைக்கு றமினாளை - அணைதோளா ! 

கருக்கொண் முகிறாவு கனத்த சிகிமேரில் - வருதேவே ! 
4080. சதங்கை யொலிகள் முழங்க என் முன் 

தகுந்த மயிலில் - வருவாயே . 
கதங்கொள் அசுரர் குலங்கள் முழுதுங் 

கரைந்து மடிய - விடுவேலா ! 
நிதம்ப ரவிய கனிந்த அடியார் 

நினைந்த படியருள்- செய்வாயே . 
பதந்தொ ழுவர்கள் மகிழ்ந்தி டவருள் 

பரந்த சிகிமலை - யின் நாதா ! 
4081. மனதில் உற்றிடு துயர கற்றி நல் 

வரமெனக்கருள் - புரிவாயே . 
அனந டைக்கொடி குறம யிற்கிசை 

அழகு பெற்றிடு - மணவாளா ! 
சினமி குத்திடு எதிரி யைக்கொலு 

திறலு டைக்கதிர் - வடிவேலா ! 
கனக மெய்க்கிரி நிகர்ப டைத்திடு 

கமழ்சி கிக்கிரி - முருகோனே ! 
4032. கதிர்வே லெடுத்து மயிலே நடத்து 

கனதோகை பெற்ற - துரைவேளே ! 
அதிராத சுத்த ரணவீர ! முக்கிய 

அசுரோனை வெற்றி கொளுநாதா ! 
விதியா லெமக்கு வருநோயை இன்று 

விலகா திருப்பது - எதனாலோ ? 
சுதிகூடு புட்கள் மிகுசோலை யுற்ற 

சுபமான நற்சி - கியின் மேரா ! 
4083. இருவினை தீரிட் இனியரு ளேபுரி - முருகோனே ! 

வருதுயர் தீரிட வரமருள் வாய்குரு - பரவேளே ! 
அருமறை தேடிய அழகிய சீர்பத ! -- எனையாளாய் . 

கருமுகி றாவிய கமழ்சிகி மாமலை - வருதேவே ! 
4084. வாரி ருக்குமுலை மாத ருக்குவரு - மயலாலே 

சீரி ருக்கு நிறை தேய்கி டத்திரித - னயமாமோ ? 
தாரி ருக்குகுழல் சான கிக்கிறைதன் - மருகோனே 
காரிருக்குமுயர் காவளைத்தசிகி - மலை நாதா ! 


298 

தின கவிதை 
4085. வடித்த பாகு மொழியார் 

மயற்குண் மோச முடனே - அலையாதே 
நடித்த தோகை மயின்மேல் 

நலத்தை யாவ லுடனே - அருளாயோ ? 
கடித்த ராவை யணிவோர் 

கருத்தி லாசை மிகுபா - லகவேளே ! 
படித்த பாவில் வலவா ! 

பணைத்த தோகை மலைமேல் - வருநாதா ! 


4086. வாசனை மிகுத்த மாலிகை தரித்த - புயநாதா ! 

பாசம துற்ற பாவம துக்க - அருளாயோ ? 
தாசனென்முனற்ப தாய்மயிலி லிச்சை - யுடன்வாராய் . 
மாசகல் சிகிப்பொன் மாமலையி லுற்ற -முருகோனே ! 


4087. சந்தமி குத்த பாடல் 

தந்துந லத்தை வேண- தருளாயோ ? 
நந்துத ரித்த பாணி 

நங்கையி லைக்குமி வாச 1 - மருகோனே 
பந்துமு லைப்பெணார்கள் 

பைங்கிளி யர்க்கு ளாசை - மெலிவேனோ ? 
கொந்தல ருற்ற சோலை 

கொண்டசி கிப்பொன் மேரில் - வருதேவே ! 


4088. மனது நொந்திடு விசன மின்றது 

மடிய வந்தருள் புரிவாயே . 
எனது துன்பம தறமி குந்தருள் 

இனிய ரஞ்சித - முருகோனே ! 
தனம டந்தைய ருடன்ம யங்கிய 

தமிய னெந்தன் முன் - வருவாயே . 
கனக நங்கிரி கெரி லங்கிய 

கமழ்செ கண்டியின் - மலைநாதா ! 


. 


4089. சமரிடு சூரன் றனையிரு கூறு- செயும்வேலா ! 

அமரரெந் நாளும் அடியிணை மீது - பணி நாதா ! 
பமரமு லாவும் பனிமலர் நீப - மணிமார்பா ! 
குமரகு காபொன் குளிர்சிகி மேரில் - வருதேவே ! 


4089. பமரம் - வண்டு ... 


2 


. 


தின கவிதை 


23 


4090. அஞ்சவரு சூரன் அங்கமிரு கூறு- செயும்வேலா ! 

கொஞ்சுகிளி யான கொங்கைமயில் வேடர்- மகள் தோளா ! 
வஞ்சியர்களான மங்கையர்க ளாசை - தவிராயோ ? 
மஞ்சு தவழ் சோலை மண்டுசிகி மேரில் 

- வருதேவே ! 
4091. மடக்கொடிய ராசை மயக்கில்விழு காமல் - அருள்வாயே . 

கடக்களிற தான கனத்தமுக நாதர்- அருள்பாலா ! 
உடற்குள்வரு நோயை உருக்கியக லோட - அருள்வாயே . 

தடப்பொழில்கள் சூழுந் தழைத்தசிகி மேரில் - வருதேவே ! 
4092. மருப்பொலி வாச நீப ! 

மலர்ப்புய நாத 1 கோடி - அருள் தாராய் . 
கருக்குழியி தான பாவக் 

கயத்தினில் வீழி டாது - அருள்தாராய் . 
செருப்புரி சூரன் ஆவி 

தெறித்திட வேலை யேவு - செயவீரா ! 
தருப்பொலி சோலை சூழுந் 

தழைத்திடு தோகை மேரில் - வருதேவே ! 
4093. வண்ட ராகிய சூரர்மார் 

மண்ட வேல்விடு வீரனே ! -- எனையாளாய். 
அண்டர் மாமுனி வேதன்மால் 

அன்பர் யாவரும் நாளுமே- பணிபாதா ! 
கொண்ட லாகிய கோதையார் 

கொண்ட ஆசையின் நாயகா !-அருளாயோ ? 
புண்ட ரீகநல் வாவிசூழ் 

பொங்க மாகிய தோகைமா -- மலையாளா ! 


1 


4094. சந்தமிகு பாடல் தந்துதய வாக- வருவாயே . 

கந்தமிகு நீபா கங்கையணி நாதர் - அருள்பாலா ! 
எந்தனுட நோயை யின்றகல வோட - அருள்வாயே . 
கொந்தலர்கொள் சோலை கொண்டசிகி மேரில் - வருதேவே! 


4095. பாசக்கயி றாலெதிர் காலர்கள் 

பால்விட்டிடன் மோசம யாபத - மருளாயோ ? 
நேசக்குற நாயகி நாயக ! 

நீயிச்சைய தாய்நடை மாமயில் - மிசைவாராய் . 
வாசக்கம லாசன னார்முதல் 

வானத்தவர் நாள்தொறு மேபணி - யிடுதாளா ! 
தாசர்க்கரு ணாத ! கு கா ! குளிர் 

சாரல்சிகி மாமலை மீதினில் - வருதேவே ! 


806 


தின கவிதை 


4096. ஆதியின் முதலே ! ஆறிரு கரனே ! - 

அருளாயோ ? 
பாதியின் மதிசூழ் பார்வதி யார்பா - லகவேளே ! 
ஓதிய மறையோர் ஓசைக ளுடனே - பணிதாளா ! 

வாதிகல் பொழில்சூழ் வார்சிகி மலைவாழ் - குகநாதா! 
4097. கானக மடந்தை காதல்கொள் கடம்ப - மணிமார்பா ! 

வானவர் சிறந்து மாலினோடு வந்து - பணிபாதா ! 
சானகி மணந்த தார்புனையும் விண்டு - மருகோனே ! 
தானவ ரைவென்ற சாமியுயர் குன்றை - மலைநாதா ! 


1 


. 


4098. வஞ்சனைபுரி சூரன் மண்டியப்படை யாவும்- அடுவேலா ! 

நஞ்சரவணை மாயன் நன்றுளமரு கேசனே ! - எனையாளாய் . 
கஞ்சனையடு நாதனார் கண்டிடுமரு கேசனே ! - அருளாயோ ? 
மஞ்சடர்பொழில் சூழுமோர் வண்சிகிமலை மீதிலே - வருதே 

[ வே ! 
4099. கடம்பொழி சேனை கடந்தடு யானை - துணையாளா ! 

மடம்பயில் மாதர் மயங்கிய ஆசை- தவிராயோ ? 
வடங்கொளு மார்பின் வனம்பயில் வேடர்-- மகள்தோளா ! 
தடங்கொளு சோலை தழைந்திடு தோகை - மலைகாதா ! 


4100. அம்பு நிகர்த்த விழியாள் 

அன்பு மிகுத்த மொழியாள்- குறமானாள் 
கும்ப முலைக்கு மயலாய் 

கொண்டு வனத்தில் அலைவோய் - அருளாயோ ? 
உம்பர் இறைக்ரு அரசே ! 

உனத டிப்பொன் மலரே - பணிவேன்யான் . 
செம்பவளத்த இதழாய் ! 

தென்சிகி யுற்ற மலையா ! -முருகோனே ! 


4101 . 


ஆதரவு புரிவாய் ஆறுமுக - முதலே ! 
தாதவிழு நீபத் தார்புனைசெய் - புயனே ! 
காதல்குற மயிலாள் காதல்நல - மருள்வாய் : 
சீதமிகு பொழில்சேர் சீர்சிகியின் - மலையா ! 


4102. வண்டார் குழலார் 

வஞ்சியர் மயலான்- மெலிவேனோ ? 
தண்டைகள் ஒலியா 

தந்திமி யெனவே - மயின்மீதே 


தினகவிதை 


301 


. 


தொண்டன் முன் வருவாய் 

சுந்தர எழிலாய் ! - அமரேசா ! 
மண்டிய பொழில்சூழ் 

வண்சிகி மலைமேல் - வருதேவே ! 
4103. கஞ்சுக மொழியார் ரஞ்சித மடவார் 

கந்தம துயர்கே - சமினார் பால் 
கெஞ்சிய மயலாய் நெஞ்ச மொடுதுயர் 

கின்றதை விலகா - தெதனாலோ ? 
நஞ்சர வணிவோர் தந்திடு புதல்வா ! 

நன்றினி யருள்வாய் - அமரேசா ! 
மஞ்சடர் பொழில்சூழ் தென்சிகி மலைமேல் 

வந்திடு குமரா ! - குகநாதா ! 
4104. கானக மடந்தை காதல்கொள் கடம்ப ! -மயினாதா ! 

சானகி சிறந்து தான்மருவு விண்டு - மருகோனே ! 
வானவர் மகிழ்ந்து மாலோடு பணிந்த - இருதாளா ! 

தேனலர் நிறைந்த சீர்சிகி விலங்கல் - வருதேவே ! 
4105. ஒருகு றப்பெணால் 

உயர்பொ ழிற்குளே - அலைவோனே ! 
கருநி றத்தினான் 

கனத்தி றன்மா - அடுவேலா ! 
மரும ணத்ததோர் 

மலர்த ரித்தசீர்- புயநாதா ! 
தருநிறைத்த 

தழைசி கிப்பொன்மா - மலைவேளே ! 
4106. வாடு மிடையார்கள் மாய மயன்மீறி- மெலிவேனோ? 

காடு லவுவேடர் காதன் மடமாது - புணர்தோளா ! 
ஆடு மயின்மீது ஆவ லுடனாக - வருவாயே . 

தோடு யர்சோலை சூழ்சி கிமேரில் -- வருதேவே ! 
4107 . சூதை நிகர்முலையார் . 

தோகை மயில்மடவார் - மயலாலே 
வாதை படல் நலமா ? 

மாம யில்பரிமேல் - வருவாயே . 
சீதை தன்மருகா ! 

தேவர் பணிசரணா ! -அருளாயோ ? 
போதை மிகுபொழில்சூழ் 

பூமலி வுறுசிகிமா - மலை நாதா ! 


| 


302 


தின கவிதை 


4108. மண்டமர் கடந்த வேலா ! 

வந்தருள் புரிந்து வாழ்த்தா - யமரேசா ! 
தண்டமிழ் மிகுந்த வாயா ! 

சங்கரி தன்மைந்த னாக- வருதேவே ! 
அண்டர்பணி கொண்ட பாதா ! 

அன்பனென் முன்வந்து வேண- தருள்வாயே . 
கொண்டல்படி கின்ற சோலைக் 

குன்றைமலை வந்த நாத ! -- அருளாயோ ? 
4109. மயிலாகிய பரிமீதினில் 

வருநாயக - பெருமானே ! 
அயிலாயுத மணிபாணிய 

அறுமாமுக ! - முருகோனே ! 
துயிலாதிரு விழிசொருது 

துயராகுது - சகியேனான் 
ஒயிலாய்வர மணிமாலிகை 

உடனேயணி - அமரேசா ! 
4110. அடுத்த வர்சகாய ! வருட்செய் குவைநாத ! 

மடுக்கு ழியதான மயற்று யர்கள்தீர 
நடிக்கு மயிலாசெய் நறுதோ கையின்மார்ப ! 

படித்த கனிவாய பணைத்த சிகிமேரா ! 
4111. வஞ்சி குறமகள் அன்பு மிகுமயல் 

வந்த மனமகிழ் - புயநாதா ! 
பஞ்சின் மெலிதுள புண்ட ரிகபத ! 

பந்து முலையவர்- மயலாளா ! 
மிஞ்சி வருதுயர் அந்து விழவருள் 

வெஞ்ச மரிலுயர் - வடிவேலா ! 
மஞ்சி தவழ்பொழில் உந்து சிகிமலை 

வந்த குருபர ! -முருகோனே ! 
4112. மற்புய சூருட லைப்புள வாய்விட 

வற்கொடு வேல்விடு - செயவீரா ! 
அற்புத நாயகி யைப்புணர் சீர்புய ! 

அற்கினை மேனியர்-- மருகோனே ! 
விற்பொலி மாநுதல் மைக்குழ லார்மயல் 

விரத்தியி னான்மெலி -- குதறீராய் 
புற்புத வாழ்வினி எப்பது தீரிடும் 

பெற்சிகி மேரினில் - வருதேவே ! 
4112 , புற்பதம் - நீரில் தோன்றும் குமிழி, 


தின கவிதை 


808 


4113. மனதில் வந்திடு மருள கன்றிட - அருளாயோ? 

கனக தண்டைகள் கலக லென்றிட - வருவாயே. 
சினமி குந்திடு செயவு ணன்றனை - அடுவேலா ! 

வனம டந்தையை மருவு மம்புய ! -சிகிமேரா ! 
4114. கரிய குழற்றிரு மயிலை மணந்திடு 

கமல விழித்திறல் - விறன்மருகா ! 
அரிய தவத்தின ரிமைவர் பணிந்திடு 

அழகு படைத்திடு - இருசரணா! 
தரிய லர்பொதி வருஅ சுரைக்கொலு 

தகடிலை யுற்றிடு - வயிலாளா ! 
உரிய எனக்கருள் தருவை சிகிக்கிரி 

உடைகு காக்குரு - பரவேளே ! 
4115. தண்டைய சைந்திடு 

தங்கமி லங்கிய- மயில்மீதே 
புண்டரி கம்பக ! 

பொன்புய ! அன்பன் முன் - வருவாயே . 
கண்டமி ருண்டவர் 

கண்மணி யென்றிடும் - குமரேசா ! 
தண்டலை மிஞ்சிய 

தண்சிகி வந்திடு - மமரேசா ! 
4116. விற்போல் நுதல் மைப்போல்சிகி 

மெய்த்தூதுளை - மடமானார் 
வற்போல்முலை யைச்சேர்தரு 

மைக்காய்மெலி - வதுதீராய் . 
அற்போனிற மெய்ச்சூருட 

லைத்தான் வெலும் - அயிலாளா ! 
கற்போற்சிக ரத்தோகையின் 

கட்சோலையின் - மலைநாதா ! 
4117. முத்துநிகர் இதழாள் 

மொய்த்துநிரை குழலாள் - குறமானாள் 
குத்துமுலை மயலால் 

கொத்துமயின் மிசையே - வருதேவே ! 


1 


4114. தரியலர் - பகைவர் . 
4115. புண்டரிகம்பக - தாமரை ஒத்த கண்களை உடையவனே ! 
4116. வல் - சூதாடுகாய் , 


304 


தின கவிதை 


வித்துரும இதழா ! 

விற்புருவ வுமையாள் - தருபாலா ! 
கொத்துலவு பொழிலோ 

குப்பெனவும் வளர்தோ - கையின்மேரா ! 
4118. அடம்புரி சூரன் அகந்தையை யோட - அடுவேலா ! 

நடம்புரி தோகை நலந்திக ழாக - வருவாயே.. 
மடம்பயில் வேடர் மகிழ்ந்தினி தான - மயில்தோழா ! 

தடங்கொளு தோகை தகுந்திடு மேரில் - வருதேவே ! 
4119. மடமாதர்கள் மயலான்மெலி - குதலாமோ ? 

அடமே புரி வசுரோனுடல் - கிழிவேலா ! 
குடமாமுலை குறநாயகி - புணர்தோளா ! 

வடமேரினின் வடிவாகிய - சிகி மேரா ! 
4120. அடர்ந்த பூமுலை அடங்கி டாயிடை - மடமானார் 

தொடர்ந்த மாமயல் தொலைந்து ஓடிட - அருள்தாராய் . 
நடஞ்செய்தோகையின் நலங்கொள் மாவினில் - வருவாயே . 

தடங்கொள் சோலைகள் தழைத்த தோகையின் - மலைநாதா! 
4121. ஒரு தீவினை தவிராவகை உமைபாலக ! - அறியேனே ! 

மருவாசனை மிகுபேமென் மலர்சூடிய - புயநாதா ! - 
செருவேபுரி வசுரோனுடல் தெறிவாகிட - விடுவேலா ! 

அருமாமறை துதிநாயக ! அழகார்சிகி - மலைநாதா ! 
4122. கட்டிய மலர்முடியாள் 

கட்டழ குயர்குறமா- னணைதோளா ! 
துட்டவு ணனையெதிரே 

சொக்கிட அயிலதனை - விடுவீரா ! 
மட்டவிழ் குழலுமையாள் 

மைக்கழ லான்மகிழ்சீர் - மகவேளே ! 
சிட்டர்கள் பணிசரணா! 

சித்திர மிகுசிகிமா - மலைநாதா ! 
4123. நெஞ்சிலுற்றிடு துன்ப மற்றிட 

நின்கிரு பைக்கடல் - முருகோனே ! 
அஞ்சி டப்படை மிஞ்சி டச்செயும் 

அன்ற ரக்கரை - அடுவேலா ! 
பஞ்சி னிற்பொலி கின்ற நற்பத 

பங்க யத்திரு - மருகோனே ! 
மிஞ்சி பெற்றிடு தண்ட லைச்சிகி 

வண்கி ரிக்குரு - பரவேளே ! 


1 


தின கவிதை 


305 


4124. கடம்ப மலரணி கனிந்த இதழ்முரு - கையவேளே ! 

நடஞ்செய் மயின்மிசை நலங்க ளருளிட்- வருவாயே . 
மடந்தை குறமகள் மணந்த குக குரு - பரவேளே ! 

தடங்கொள் வளர்பொழில் தழைத்த சிகிமலை - வருதேவே ! 
4125. வினையி னால்வரு உடலி னோய்தனை 

விலக வேணது- தருவாயே . 
கனைகொண் மாமணி யலையின் வாரிதி 

கமழ வேதுயின் - விழிமாயோன் 
மனைவி யாள்மகிழ் மருகனே ! கிருபை 

மயிலின் மீதினில் - வருவாயே . 
சினையின் வாழ்பொழி னிரைகொள் தோகையின் 

திருநன் . மேரினில் - வருதேவே ! 
4126. பண்ட ரிதரிடு வாயினர் 

பங்க யத்த ஆனன - மடவாரால் 
கொண்ட மைக்கொடு ஆசையைக் 

குன்றி டக்கிருபை நீசெய்வாய் - அமரேசா ! 
வண்ட மிழ்ச்சொலும் நாயகா ! 

வண்டினைப்புன மாதினா - லலைதோளா ! 
கொண்டன் மொய்த்திடு சோலைசூழ் 

குன்றை மெய்க்கிரி வாசனே !-அருளாயோ ? 
4127. மனம கிழ்ச்சியொடு 

மயிலி னற்பரியில்-வருவாயே . 
வனம துற்றகொடி 

மருவு மைப்புயவா ! - முருகேசா ! 
எனது உடற்குவரும் 

இருவினைதனை - விலகாயோ ? 
கனக மெய்க்கிரியைக் 

கருது நற்சிகியின் - மலைநாதா ! 
4128. போரில்வரு சூரன் ஆவி 

போகவயி லேவு வீர ! - செயவேளே ! 
வாரின்மிகு மீறு தலமை 

மாமுலையின் வேடர் மாது- புணர்தோளா ! 
தாரிலுயர் நீப மார்ப ! 

சாமி குரு சாமி 1 யென்முன் - வருவாயே . 
காரிலகு சோலை சூழுங் 

காதன்மிகு தோகை மேரில் - வளர்தேவே ! 
4126. முதல்வரியின் முற்பகுதி விளக்கமாக இல்லை . வண்டினைப் புனமாது ! 
வண்தினைப் புனமாதாகிய வள்ளியம்மையார் , 

(20) 


308 

தின கவிதை 
4129. ஆதியாகிய யார ணாகிருபை - புரிவாயே . 

பாதி மாமதிப் பார வேணியர் - அருள்பாலா ! 
சோதி யாகிய தூய மேனியின்- முருகோனே ! 
தீதி லாதொரு சீர்சி காமலை - முருகோனே . 


4 


4130. அடியேனிடம் வருதீவினை 

அணுகாவகை - அருளாயோ ? 
மிடியாகிய கொடுபாவியை 

விலகாதது - எதனாலோ ? 
குடிவாழ்குற மயிலாள்புணர் 

குக நாயக ! - எனையாளாய் , 
முடிசேர்சிகி மலைநாயக ! 

முதுமாமறை - புகழ்தேவே ! 
4131. கருவாகிய குழிவீழ்வினை 

கலக்காவகை - அருளாயோ ? 
மருவாசனை மிகுநீபமென் 

மலர்சூடிய - புயநாதா ! 
அருமாமறை புகழ்நாயக ! 

அடியேன்மிடி- தவிராயோ ? 
தருவார்பொழி னிறைதோகையின் 

தகுமாமலை - முருகோனே ! 
4132. மனம கிழ்ச்சியொடு கலவி யைப்புரியு 

மடவ ரர்க்குமெலி - படுவேனோ ? 
உனத டிக்குயடி மையென் னத்திரிய - 

உறுதி யைத்தருவை - குமரேசா ! 
கனத னக்குமரி குறம கட்குமணம் 

கமழ்ம லர்த்தொடைய - லணிநாதா ! 
அனமி குத்தபொழி னிறையி லுற்றசிகி 

அழகு பெற்றமலை - முருகோனே ! 


! 


4133. கெடுக்கவரு மிடியா லெனக்குவெகு துயரே 

கிளைக்குததை விலகா -- தெதனாலோ ? 
அடுக்கநிரை படையோ டெதிர்த்து ரண களமே 

லழித்துவிட அயிலே - வியசூரா ! 
கடுக்கையுறு கனவேணியர்க்குமக வெனுமோர் 

கருத்தாயினி யெனையா - ளிடவாராய் . 
தொடுத்தமது வதினால் விளைத்தவயல் மிகுசீர் 

சுரக்குசிகி மலைவாழ் - துரைவேளே ! 


307 


தின கவிதை 


4134. தரித்திர மாகிய கடற்குழி வீழ்வது 

தனக்கொரு தொணிநி- னருளாலே 
அளித்தினி தாகவு மெடுத்தெனை யாளிட 

அன்பருள் வாயிது-- தெரியாதோ ? 
வரித்திரள் சூழ்தரு கடப்பமென் மாலிகை 

மணத்திடு மார்பந - லருளாயோ ? 
வரித்திடு பூமலர் நிறைத்திடு சோலைகள் 

மிகுத்திடு தோகையின் -- மலை நாதா ! 
4135. அடியார்கள் வந்து நிரையாக நின்று 

அழகாக முன்பு - தொழுநாதா ! 
வடிவாயி லங்கு குறமாது கொண்ட 

மயலா யணைந்த - புயநாதா ! 
கடியார்க டம்ப மணமாலை கொண்ட 

கனதோ ளிலங்கு - குகநாதா ! 
முடியார்செ கண்டி மலைமீது வந்து 

முருகா ! சிறந்த - அருள் தாராய் . 
4136. வறுமை வந்தவுடன் மெலிய நொந்திடுதல் 

வருமுன்ன்றுபுரி - குவைநாதா ! 
குறுகு றென்று வொரு கொடுமை கொண்டிடவு 

குறைகொள் துன்பமதை - அடுவாயே . 
அறுமுகங்களிரு சரண பங்கய நல் 
லழகு 

கொண்டுமயி - லுடன் வாராய் . 
கிறுகி றென்றுவிழ் வசுரை வென்றகுக ! 

கிளர்செ கண்டிமலை -- வருதேவே ! 
4137. கொஞ்சிய மடவார் தந்திடு மயலது . 
கொண்டிட அலைவது - தவிராயோ ? 

யோ ? 
நெஞ்சினில் வருதுயர் நொந்திடு மதுதனை 

நின் கிருபை கொடுவில - கிடவாராய் . 
பஞ்சினு மெலியடி யின்குற மடமகள் 

பந்திணை முலைமிசை - அணைதோளா ! 
மிஞ்சிட வருவசு ரன்றனை யடுகுக ! 

மின்சிகி மலைவரு- குகநாதா ! 
- 
4138. வடித்த பாகினை நிகர்த்த மாமொழி 

மயிற்பெணாள் குற - மகள்தோளா ! 
இடிக்கு நேர்குரல் நிறைத்த நாற்படை 

எடுத்து நேரசுர்- வெல்வேலா ! 


- 


. 


308 ) 


தின கவிதை 


மிடிக்கு ளேதுயர் படுத்தி டாவகை 

எனக்கு வேணது - தருவாயே . 
முடிச்சி காமலை தனக்கு நாயக ! 

முதிர்ந்த நான்மறை - புகழ்பாதா ! 


4139. அந்தி மதிச்சடை யின்பர மர்க்கிசை 

அன்பு மிகுத்திடு- புதல்வோனே ! 
பந்தி நிரைப்படை கொண்டவு ணர்க்குலம் 

பண்டு விழச்செயும் - வடிவேலா ! 
செந்தி மலைக்குக ! வந்துவெனக்கருள் 

செஞ்சர ணக்குரு - பரவேளே ! 
மந்தி மிகுந்திடு தண்டலை யுற்றிடு 

வண்சிகி நன்மலை - முருகோனே ! 
4140. படையெடுத்துவரு வசுர னைப்புளவு 

படவிடுத்த துணை - அயிலாளா ! 
நடைமி குத்தமயில் முருக ! நற்கிருபை 

நலமெனக்குவருள் - தருவாயே . 
இடைசி றுத்தகுற மகள ணைத்தபுய ! 

எழில்ப டைத்தமலர் - அணிமார்பா ! 
அடைமி குத்தபொழி னிழனி ரைத்தசிகி 

அழகு பெற்றமலை - முருகோனே ! 
4141. கொஞ்சியகிளி யின்சொல்மினவர் 

கொண்டிடுநய - மிகுலோலா ! 
வஞ்சியைநிகர் கின்றிடுமிடை 

மங்கையருடை- மயல்தீராய் . 
அஞ்சிடவரு வெஞ்சமரசு 

றன்றனை அடு - செயவேலா ! 
மிஞ்சியபொழில் கொண்டிடு உயர் 

விண்பரவிய - சிகிமேரா ! 
4142. பச்சை மயிற்பரி தத்த நடத்திய 

பத்மத ளச்சர ணக்குகனே ! - எனையாளாய் . 
கொச்சை மணத்த குறத்தி மயிற்கிசை 

கொற்றவ வெற்றி படைத்தயிலா! - அருளாயோ ? 
இச்சை படைத்த மடக்கொடி யர்க்கிசை 

இட்ட மழித்து நலத்தாளா - யமரேசா ! 
செச்சை படைத்த புயக்கும ரக்கன 
சித்திர முற்ற சிகிக்கிரிமேல் 

- வருதேவே ! 


i 


தின கவிதை 


309 


4143. நந்தி டாதசது ரங்க மாபடை 

நடந்து சூழ்வரு - வசுரோன்மேல் 
குந்த மேவியொரு ரெண்டு கூறுபட 

கொன்ற சூரகிருபை - புரிவாயே . 
அந்தி மாமதி யணிந்த வேணியருள் 

அண்டர் நாத ! நய - முதவாயோ ? - 
மந்தி தாவுபொழில் கொண்ட தோகைமலை 

வந்த வென்முருக ! -அருளாயோ ? 
4144. அடுசூருடன் வருசேனைகள் 

அழிவாய்விட - எயும்வேலா ! 
கடுராவணி ழுடிநாயகர் 

கருணாநிதி - தருபாலா ! 
வடுவாகிய விழிமாதர்கள் 

மயல்தீரிட - அருள்வாயே 
தொடுமாலிகை யணிநாயக ! 

சுபதோகையின் - மலைநாதா ! 
4145. தத்தும யிற்பரி யொக்கநடத்திய 

சத்தி தரித்திடு - கரவீரா ! 
வித்துரு மத்தைநி கர்த்தயி தழ்க்கொடி 

விற்கும் கர்ப்புரு - வமினாளாம் 
குத்துமு லைக்குற மைக்குழ லைப்புணர் 

கொத்தல ருற்றிடு - புயநாதா ! 
சித்துவி ளைத்திடு வித்தக ! வற்புத ! 

சித்திர மிகுத்திடு - சிகிமேரா ! 
4146. சகல பாவவினை சகல தீயவினை 

தவிர வேணவரம் - அருளாயோ ? 
சுகர சொல்பொலு கரிய வேடமயில் 
துரையின் மாது புணர் - புயநாதா 

! 
மகர மான்விழி யுமையின் மாது தரு 

மகயெ னாசைதவி - ரிடுவாயே . 
தகமை யானபொழி னிரைகொள் தோகைமலை 

தனில்வி யாசமிகு - முருகோனே ! 
4147. பரத நடனம் ஆடிய 

பதமென் மலரி னாயகர் - அருள்பாலா ! 
விரவில்கதங்கொள் சூருடன் 

விருத்தி லமர்செய் சேவக ! - அருளாயோ ? 


. 


310 

தின கவிதை 
அரவு படமென் போனிகழ் 

அழகின் மடவி யார்மயல் - தவிராயோ ? . 
குரவு முதல சோலைகள் 

குளிர்கொள் சிகியின் மேரினில் - வருதேவே ! 
4148. ஆடிய திருமயிலா ! 

சரவண பவனே ! கி - ருபைதாராய் . 
தேடிய வடியவர்பால் 

தேறிட அருள்புரிவாய் - அமரேசா ! 
வாடிய யிடைமயிலார் 

மாமயல் தவிரிடுவாய் - குகநாதா ! 
நாடிய படி அருள்வாய் 

நன்மலர் சிகி மலையா !-அருள்வாயே . 
4149, தந்தி முகத்தவர் தன்றுணை பெற்றிடு- முருகோனே ! 

அந்தி மதிச்சடை அம்பிகை புத்திர ! - அருளாயோ ? 
செந்தி மலைக்குக ! தென்கம லத்திறை-பணிநாதா ! 

கொந்திணர் நற்பொழில் கொண்ட சிகிக்கிரி- வருதேவே ! 
4150. அஞ்சுக மொழியாள் அம்பிகை யுமையா - ளருள்பாலா 

நெஞ்சுள துயர் தான் நின்கிருபை யதனால் - விலகாதோ ? 
கொஞ்சுகுயி னாதா ! கொண்டிடு மயல்தீ - ரிடவாராய் . 

மிஞ்சுயர் பொழில்சூழ் விண்சிகி மலைநா - யகவேளே ! 
4151. அண்டர் பணித்ரு அன்பர் மிகுகுரு - பரவேளே ! 
மண் 

டி வருபடை மங்கி விழவயில் ---விடுசூரா ! 
வண்டர் படிதரு வன்மயில் மலரணி - புயமார்பா 

கொண்டல் படிபொழில் கொண்ட சிகிமலை - முருகோனே ! 
4152. எனது துயரினி விலக எழில்மயி - லில்வருவாய் 

வனச மலர்வரு மயிலி மருவும் - விறன்மருகா ! 
கனக நிறமிகு கதிர்செய் கயிலை- நிகர் சிகியாம் 

வனம லையிலனு தினமும் வருகு - மரகுருவே 1 : 
4153. மனக்கனி வாக மயிற்பரி மீது - வருவாயே. 

தனக்குற மாது தனக்கிசை வான- மயில்வீரா ! 
சினத்திடு சூரன் தெறித்திட வேலை - எயும் வீரா 

வனத்துயர் தோகை மலைக்குரு நாத - அருளாயோ ? 
4154. மடந்தைய ராசை மடிந்திட வேண- தருளாயோ ? . 

கடம்பமென் மாலை கனிந்தினி தாக - வணிமார்பா ! 
நடம்புரி தோகை நலந்திகழ் மாவில் - வருதேவே ! 
தடங்கொள்தென் சோலை தழைந்திடு தோகை - மலை நாதா ! 


. 


தின கவிதை 

811 
4155. வலுத்த சூருடல் வகிர்க்க வேல்விடு - செயவீரா ! 

கலுக்கு எனயிசை கனத்த பணியணி- இருதாளா ! 
மெலுக்கு மடவியர் மிகுத்த காதலை - விலகாயோ ? 
குலுக்கு அலர்பொழில் குளிர்த்த சிகிமலை- வருதேவே ! 


( 


4156. பத்மதள பாத பத்திமற வாத- எனையாளாய் . 

கொத்துலவு நீப ! கொப்புலவு சோலை - மகள் தோளா ! 
சத்தியணி பாணி 1 சக்கிரகர மாயன்- மருகோனே ! 
சித்துவிளை யாடுஞ் சித்திரமிகு தோகை - மலையாளா ! 


4157. சரச மிஞ்சிய லளித வஞ்சியர் 

தழுவு மிங்கித - மயலாலே 
விரக முந்திடும் துயரி லின்றுடல் 

மெலிய வந்திடு - துயர்தீராய் . 
அரவணிந்திடு சடைய ரம்பிகை 

அருளு மன்ப முன் வருவாயே . 
பரவு மன்பர்க ணிறைசெ கண்டியின் 

பரிய குன்றினில் - அரசாளா ! 
4158. கோது கிளிமொழி மாத ரவரொடு 

கூடி யலைகிற - மயறீராய் . 
சூது மிகுமவு ணோர்கள் படவொரு 

தூய நுனையயில் - விடுவீரா ! 
போது மிகுபொழில் நிழல் வளர்தரு 
பூவை மருவிய - புயநாதா 

| 
வாது உயர்பொழி னீடு சிகிமலை 

வாழ்வ ! எனதிடம் - வருவாயே . 


4159. ஆடுகிற பாதர் நீடுசடை யாளர் 

ஆவன்மிகு வான - புதல்வோனே ! 
பாடுகிற வாயர் ஆனவடி யார்கள் 

பாவவினை தீர - அருளாயோ ? 
தோடுலவு நீப மாலையணி மார்பா ! 

தூயவல ரான - இருதாளா ! 
நாடுநகர் சூழத் தோகைமலை மேவு 

நாத கிருபை யாவும்- அருளாயோ ? 


4155. பணி - அணிவகை ; கால்களைக் குறித்ததாதலின் சதங்கை , தண்டை 
முதலிய அணிகளைக் கொள்ளலாம் . 


312 . 


தின கவிதை 


4160. மனதாசையின் உடன்மேவிய 

மயிலானமட - வியர்பால் 
கனமேகுறை படவேதிரி 

கலுழ்தீரிட - அருள்வாயே . 
சனகாதியர் பணிநாயகர் 

தருபாலக 1 - முருகோனே ! 
எனதாசை யதுபோலருள் 

எழில்தோகையின்- மலை நாதா ! 


4161 , அரவு தரித்தவர் பரமர் தமக்கிசை 

அழகு படைத்திடு - உமைபாலா ! 
/ பரவடி யர்க்கிசை யிருசர ணத்திகழ் 

பதும மலர்க்குரு - பரவேளே ! 
குரவை நடத்திடு மயிலில் வளர்ச்சிகொள் 

குறவர் மடக்கிளி - புணர்தோளா ! 
புரவி மயிற்குக ! சிகிமலை யுற்றவ ! 
புனித ! எனக்கருள் - புரிவாயே . 


4162. ஏனோமிடி யாகிய பாதக 

மாமோர்கடன் மீதினி லேவிழல் 
ஏதேதய னே ! யரு ளாதது- தெரியாதோ ? 
நானோபிணி யால்வெகு சாயுடல் 

நோகாவகை நீகிருபை யேசெய்வை 
நாதா கும ரேசகு கேச பொன்- மயிலாளா ! 
மானோபிணை யோயோ நேர்விழி 

வேடோர் அருள் தேவியை மேவிய 
வாழ்வேலணி மாணிய னேயலர் - புனைமார்பா ! 
வானோர்பணி சோலைகள் சூழ்தரு 

வான்தோய் சிசி தோகையின் மலைவாழ் 
வாகாசிறை மாமயின் மீதினில் - வருவேளே ! 

110 
4163. அடஞ்செய் சூருடைய நெருங்கு சேனைகள் 

அடங்க வேல்விடுபொன் - முருகோனே ! 
நடங்கொள் தோகைபயில் துரங்க மீதினில் 

நலங்கள் தானருள் - வருவாயே . 
உடம்பில் வாழ்துயரம் ஒழிந்து ஓடிடமுன் 

உவந்து நீயென்முனம் - வருவாயே . 
தடங்கொள் சோலையது நெருங்கு தோகையெனுந் ! 

தகுந்த மாமலையில் - வருதேவே ! 


தின கவிதை 


31s 


4164. அரிய மறைபுகழ் மலரை நிகர்பத ! 

அழகின் மயின்மிசை - வருதேவே ! 
தரிய லர்கள்பணி குமர குருபர ! 

சததள முளரி -- முகவேளே ! 
கரிய குழலியர் மடவி யர்களுடை 

களமை மயலது- தவிராயோ ? 
வரிக ளரிய பொழில்கள் உலவிய 

மயிலின் மலைவரு - குகநாதா ! 


4165. கடவரை யுரித்த உடையினர் தரித்த 

கமழிதழி யுற்ற - சடையார்பால் 
மடமயிலி பெற்ற யருள்சு புத்திர ! 

மயில்தனை நடத்து- திறலாளா ! 
உடல்வரு பிணிக்கு ஒருவிடை கொடுத்து 

ஒழிபட விரட்டு- வைகு கேசா ! 
வடவரை நிகர்த்த பொழின்முடி நிறைத்த 

மயின்மலை யிலிச்சை பெறுநாதா ! 
4166. அருமையுடன் வருவாய் அமரர்பணி சரணா ! 

குருபர பொன் மயிலாங் குதிரைதனில் வருவாய் . 
திருமகள் தன் மருகா ! செயமுலவு மயிலா ! 

திருவுலவு சிகியார் திருமலை மினரசே ! 
4167. மருப்பொலியு நீப மான 

மலர்புனை மார்ப ! கோடி - அருளாயோ ? 
திருக்கொடியை மேவு நாதர் 

திறத்திலுயர் ராக வேசர் - மருகோனே ! 
கருத்திலுறு வாசை தீர 

கனத்தமயி லேறி யென்முன் - வருவாயோ ? 
தருக்குலவு சோலை சூழுஞ் 

சகத்திலுயர் தோகை மேரில் - வளர்தேவே ! 
4168. என்னவினை வரினும் என்ன துயர் வரினும் 

இன்னதென அறியேன்- அறியாயோ ? 
வன்னமயில் மிசையே யென்னிருகண் முனமே 

மன்னுசிவ வடிவே ! - வருவாயே . 


4164. சததள முளரி - நூற்றிதழ்த் தாமரை . 
4165. கடவரை - மதநீர் ஒழுகப்பெற்ற மலையினை ஒத்த யானை . 


314 


தின் கவிதை 


அன்ன நடை மயிலாள் என்றும்வளர் குறமான் 

அன்னவளை அணைவோய் ! - அருளாயோ ? 
சென்னல்வயல் பொழில்சூழ் துன்னுமயின் மலையா ! 

திண்ணமிகு வசுரோர் - குலகாலா ! 
4169. ஏன யாதுயர் தீரி டாவகை 

ஏத யாவது - அறியேனே . 
கான நாயகி மீதி லேவெகு 

காத லாயணை- புயநாதா ! 
வான வோர்முத லாயி னோர்பணி 

மாத வாயினி - அருளாயோ ? 
தேன தேபடி சோலை சூழ்தரு 

சீர்சி காமலை - முருகோனே ! 
4170. செனனமுத லாக வருதுயர்கள் தீரத் 

திருவருள்செ யாத - தெதனாலோ ? 
உனதடியை நாளும் உறுதிகொளு நாய 

னுடைவினைகள் தீர - அருளாயோ ? 
செனகன்மக ளான திருமருவு . நாதன் 

திகழ்துளையின் மார்பன் - மருகோனே ! 
கனக்கிரி யான பொழிலுலவு சீர்கொள் 

கமழ்சிகியின் மேரில்- வருதேவே ! 
4171. நடன மிட்டிடு மயிலி லுற்றென்முன் 

நலம ருட்செய - வருவாயே. 
கடம தத்துயர் களிறு வந்திடு 

கருணை நற்றுணை - முருகோனே ! 
அடல்வி ளைத்திடு வசுரர் மைக்குலம் 

அழிய விட்டிடு - அயிலாளா ! 
மடன்மு ருக்கவிழ் பொழில்வ ளைத்திடு 

மயின்ம லைக்குரு - பரவேளே ! 
4172. இருவினை தீர எனதிட மாக - வருவாயே . 

கருமுகி லான கமழ்குழன் வேடர்- மகள்தோளா ! 
செருபுரி சூரன் தெறிபட வேலை - எயும்வீரா ! 

மருவுள சோலை மயின்மலை மீதில் - வருதேவே ! 
4173. அடல்புரி சூரன் அலறிட வேலை - எயும்வீரா ! 

மடலவிழ் நீப மலரணி மார்ப ! -எனையாளாய் . 
கடறுயின் மாயன் கருணைகொ ளாசை - மருகோனே ! 
தடமிகு சோலை தழைசிகி மேரில் - வளர்தேவே ! 


315 . 


தின கவிதை 
4174. சானகி மணந்த சாமிவிற லுக்கு - மருகோனே ! 

கானம் வளர்வுற்ற காரிகை தனக்கு-மணவாளா ! 
தேனலர் தரித்த சீர்புய மிகுத்த - முருகோனே ! 

வானவர் பணித்த வாசனை படைத்த - சிகிமேரா ! 
4175. அந்தரம் அதில்வாழ் 

அண்டர்கள் பணிதரு - இருதாளா ! 
கந்தர மிகுகறைக் 

கங்கைகொள் சடையினர்- அருள்பாலா ! 
எந்தன் முன் மயின்மிசை 

இன்பம துடன்வரு - குவைநாதா ! 
கொந்தலர் மிகுபொழில் 

கொண்டிடு சிகி மலை - முருகோனே ! 
4176. அடல வித்திடு படைமி குத்திடு 

அசுரரைக்கொலுங் - கதிர்வேலா ! 
மடலெ டுத்திடு அலர்க டப்பமென் 

மலர்த ரித்திடு - புயவேளே ! 
டரெனக்கு முன் வருத லைத்தவிர் 

இளமை யுற்றிடு - குமரேசா ! 
கடக ரிக்கொரு வினைப்ப டைத்தவ ! 

கனசி கிக்கிரி - மலைநாதா ! 
4177. மகம்வி ளைத்திடு முனிவர் பத்தர்கள் 

மலர்கொ டர்ச்சனை - புரிதாளா ! 
அகம்விளைத்திடு கருமை யுற்றிடு 

அசுரரைக்கொலு - மயிலாளா ! 
சுகம்வி ளைத்திடு மடவ ரிற்கன 

சுரத வித்தையி - னதனாலே 
இகம்வி ளைத்திடு மயல கற்றிடு 

எழில்மி குச்சிகி - மலையாளா ! 
4178. பிறைசூடிய சடைநாயக 

நாயகர் 
பிரியமாகவே - தருபாலா ! 
நறைசேர்குழன் மயிலாள்குற 

நலமான்மரு - வியதோளா ! 
நிறையாய்வர முதவாய்குக ! 

நினையேவிட - உளதோதான் . 
மறையேபுகழ் சிகிமாமலை 

வளர்வேலவ ! -- எனையாளாய் . 
4175. கந்தரம் - கழுத்து .. 


316 


தின கவிதை 


4179. ஒருவா தரவு முளதோ குகனே ! 

பெருமா மயிலா ! பிரபலா ! எனையாள் .. 
கருமே னியனாங் கனசூர் பகையாய் ! 

அருமா மறையா ! யருதோ கையனே ! 
4180. தேனுறு கமல மாமலர் வளரு 

சீர்மறை யவர்தன்- குருநாதா ! 
வானுறு வடியர் நாள்தொறு மருவி 

மாமலர் கொடுபணி- செய்தாளா ! 
தானுறு கலியை யோடிட அருள்செய் 

தாமரை நாயகன் - முருகோனே ! 
மானுறு விழியர் தோகைய ரிருவர் 

மால்கொளு சிகியின்- மலைநாதா ! 
4181. சாடை யானமுக மாய்கை யானுயரு 

சாய லானமட - மானார்மேல் 
சோடை யானமயல் ஆகி னேனெனைச் 

சோர்தல் மாறிட - அருளாயோ ? 
ஆடை மாநிதி சாதம் வேணது 

ஆவ லாயருள்- குகவேளே ! 
ஓடை வாவிகள் சூழ்சி காமலை 
யோக நாயக ! - அருள் 

தாராய் . 
4182. சந்த மிகுந்த பாடல் 

தந்து மகிழ்ந்து வேணது - அருள்வாயே . 
அந்தம் மிகுந்த தோகை 

அங்கொள் செகண்டி மீதில்- வருவாயே . 
கொந்தலர் கொண்ட மார்ப ! 

கொங்கை யிலங்கு வேடர்- மகடோளா ! 
செந்தமிழ் கொண்ட வாய ! 

தென்சிகி யென்ற மேரில் - வருதேவே ! 
4183. அனியாய லோப 

ரவரூடு போதல்- தவிராயோ ? 
கனிபோலும் வாயள் 

கமழ்கான மாது- புணர்தோளா ! 
பனியான சோமன் 

படிவேணி நாதர் - அருள்பாலா ! 
தொனியான சோலைச் 

சுகமான தோகை - மலைநாதா ! 


தின கவிதை 


317 


4184 . ஆறுபடை வீடதனை யாளுமுரு கேச ! 

ஆதரவு நீதருவை யாறிருகை வேல ! 
மாறுபடு சூரனுடல் கீறுபட வேநீ 

மாபடைகளோடிடமுன் வேலைவிடு வீரா ! 
தேறுபடு தேனமரு செந்தமிழை நீதான் 

தேரவரம் வேணபடி நீதருவை நாதா ! 
மீறுபடு சோலைநிரை மாமுடிகள் சூழும் 

மேலவர்கள் தேடரிய தோகைமலை வாழ்வே ! 
4185. மனதில் வருதுயர் தனைவி லகிடவே 
மயின்மி 

சைவரு - குவைநாதா ! 
அனமெ னடைபயில் குறவர் கொடியுடை 

அழகு தருகண - வகுகேசா ! 
எனது உடலினில் மருவு துயர்தனை 

இடர்செ யதைவிழ - அருள்வாயே . 
கனக கிரிநிகர் சிகியின் மலைவரு 

கருணை பெருகிய- துரைநாதா ! 
4186. உடலில் வருதுயர் தனையே யழிபட 

உடனென் முன்மயின் - மிசைவாராய் . 
அடலில் வருகிற வசுரர் குலமது 

அழிய அடல்புரி - துணைவேலா ! 
மடலில் மதுவொழு கியதன் மலரணி 

மகிழ்ப ! அருள்புரி-- குகநாதா ! 
கடல்கள் வளைபுவி யடியர் பணிதரு 

கமழ்பொன் வளர்சிகி - மலைநாதா ! 
4187. அஞ்சிடு படையதி ரும்படி வருஅசு 

ரன்றனை யெதிர்செய் - தடுவேலா ! 
கொஞ்சிய கிளிமொழி ரஞ்சித மடமயில் 

கொங்குள வனமகள் - புணர்தோளா ! 
நஞ்சினு முயரிட வந்திடு துயர்தனை 

நைந்து விலகிட - அடுவாயே . 
உஞ்சிய பொழில்சிக ரந்திகழ் பிரபை 

உள்ளவும் பர்பணி - சிகி நாதா ! 
4188., கறுத்தகுழல் சிறுத்தவிடை 

கனத்ததன மிகுத்தநய - மடமானார் 
உறுத்தமயல் தனக்கிளைதல் 

உனக்குமன மிரக்கமிலை- அருளாயோ ? 


318 


தின கவிதை 


வெறுத்த உட லினுக்குவரு 

மிடிக்கியொரு வருத்தம்உத - வுவைநாதா ! 
நிறுத்தபுகழ் சிகிக்கிரிய ! 

நினக்கடிய னெனக்கருள்செய் - குகவேளே 
4189. அஞ்ச வருகின்ற 

அசுரன் றனை- வெல்குமரா ! 
நஞ்சணி சிறந்தமிடறு 
நம்பர் அருள் 

- புதல்வோனே ! 
வஞ்சர் நிகர்துன்ப 

மதுமங்கி - விழவருள்வாய் . 
கொஞ்ச மதிகொண்ட 

பொழில்கொண்ட - சிகிமலையா ! 
4190. கனிவாய் இலங்கு 

கமழ்கேச மங்கை - யர்களாலே 
னிநான் மயங்கல் 

இதுபாவ மின்று - தவிராயோ ? 
அனியாய வஞ்சர் 

அவரோ டிணங்கல் - தவிராயோ ? 
பனியான இந்து 

படிதோகை யின்கி - ரியினாதா ! 
4191. கந்தம லர்க்குழன் வஞ்சிநி கர்த்திடை 

கண்கண் மிரட்டிய மடமானார் 
தந்தம யற்குளம் நொந்த எனக்கருள் 

தந்து நலத்தினை - யருளாயோ ? 
செந்தமிழைச்சொல வந்தருள் செய்குவை 

செங்கம லத்துறை- குமரேசா ! 
கொந்தல ருற்றிடு பைம்பொழி லுற்றிடு 

குன்றை மலைதனில் - வருதேவே ! 
4192. நடக்கு மயிலேறி யெனக்கு எதிராக 

நலத்தை யருள வேமுன் - வருவாயே. 
அடக்க வொரு கோடி படைக்கு எதிராக 

அடத்தில் வருசூரை - அடுவேலா ! 
படத்த ரவுசூடு சடைப்ப ரமராசை 

படைத்த சிறுவாந - லருளாயோ ? 
தடப்பொ ழில்கள் சூழு சிகிக்கி ரியின்வாச ! 

தமிழ்ப்பு லவ வேண - தருளாயோ . 
4190. இந்து - சந்திரன் . . 


. 


319 


தின கவிதை 
4193. மடம பிற்கிணை குறம கட்கொரு 

மணமுடித்திட - வருதேவே ! 
அடம்வி ளைத்திடு அவுணர் நற்குலம் 

அழிப டச்செயு - மயிலாளா ! 
குடமு லைக்கொடி யவர்வருத்திய 

குறைது யர்க்கொரு - அருள்தாராய் . 
வடவ ரைக்கிசை சிகிம லைக்கொரு 

வடிவு பெற்றிடு - முதலாளா ! 
4194. மருட்டு விழியார்கள் நயத்த மொழியார்கள் 

மயக்கு மயல்மீறி -- மெலிவேனோ ? 
இருட்டு நிறமேனி படைத்த அவுணோர்கள் 

இறைக்கு அயிலேவு - செயவீரா ! 
தெருட்டு பணிதீர வருட்செய் குகநாத ! 

திருப்பெணுடை ஆசை - மருகோனே ! 
அருட்டு கனகோட ரமிச்ச முளசோலை 

அடர்த்த சிகிமேரில்- வருதேவே ! 


4195. கனக தண்டையி னோர்மு ழங்கிய 

கனமி லங்கிட - வருவாயே . 
சினமி குந்திடு அரவி லங்கிய 

திகழ்செய் செஞ்சடை - யவர்பாலா ! 
மனது கொடென்மு னுயர்செ கண்டியின் 

மயிலில் வந்தருள் புரிவாயே . 
உனது அன்பனென் னிடமெ ழுந்தருள் 

உரஞ்செய் குன்றையின் - மலைநாதா ! 
4196. நினபரி மிசைவா ! நினதருள் செய்வாய் - குருநாதா ! 

கனைகடல் காத்த களிதுயில் படைத்தவர் - மருகேசா ! 
நனைமிகு கடப்ப நறுமலர் தரித்தவ ! - முருகேசா ! 
சினைமிகு பொழில்கொள் சிகிமலை தனில்வரு - அமரேசா ! 


4197. திங்களணி சடையார் செம்பவள உடலார் 

தென்கயிலை மலையா -ரிடமேவாழ் 
சங்கரிதன் மகவே ! எந்தனிரு வினைதான் 

தங்கியதை யணுகா- தருள்வாயே . 
• செங்கமலை புணர்தோள் விண்டுமகிழ் மருகா ! 

தெண்டிரையி னமுதா - கியவாயா ! 
அங்கமிகு முடிசேர் தென்சிகியின் மலையா ! 

அண்டர்பணி சரணாகி - ருபைதாராய் , 


320 

தின கவிதை 
4198. அண்டர் பணிசரணா ! 

அன்பனென் - முன்வருவாய் . 
கண்ட நிறைகறையார் 

கண்டு - மகிழ்மதலாய் ! 
வண்ட னெனுமசுரோன் 

மங்க - அயில்விடுவாய் . 
கொண்டல் படிபொழில்சூழ் 

குன்றை - மலையரசே ! 
4199. எந்த விதத்திலும் இந்த விசைக்கொடு - வினைதீராய் . 

கந்த மிகுத்திடு கங்கை தரித்தவர் - அருள்பாலா ! 
செந்தமி ழைப்புகல் திங்கள் முகக்குக ! - முருகோனே ! 

பங்க வயற்பொழில் பண்பு நிறைச்சிகி - மலைதேவே ! 
4200. குத்துமா முலைபோல் நகை 

கொச்சை வேடமின் மகள் .......... 
பத்து மாமுடி ........ 

............ வண்ண 
பட்டு வீழிட வடுமாயோன் ம .......... 
கொத்து ராவணி பெற்ற பாலக 

குப்ப லாகிய வடியார்கள் பணி 
மொய்த்த சோலைகள் சுற்று கோடுள 

முக்கிய மாகிய சிகியான - மலைநாதா 
4201. தானவர்குலம் வீழிடஎதிர் 

தானை களுடன் - எதிர்வேலா ! 
வானவர்முத லோர்விறலொடு 

மாமுனிவரர் - பணிதாளா ! 
தேன்மலரெனும் நீபமதணி 
. சீர்புய! என்முன் - வருவாயே . 
கானமயில் மேவிய புய ! 

கார்த வழ்சிகி - மலைநாதா ! 
4202. எனது துயர் எனது பிணி 

யென துகலி எனதினிடம் - அணுகாதே - அருளாயோ ? 
தனகிரிகள் கொடுமயலைத் 

தருமடவ ருடலணை தல் - தவிராயோ ? - குகநாதா ! 
வனசமலர் உறையயனு 

மனமகிழு மடியர்களும் தொடுபாத !-அமரேசா ! 
தினகரனை நிகரொளிகொள் 

சிகரமிகு சிகிமலையில்- வருதேவே ! -- எனையாளாய் . 
4200. முதல் மூன்று அடிகளும் சிதைந்துள்ளன. 


தா ! 


தின கவிதை 


821 


4203. தாமரை மலருறை 

சானகி மடமயில் - புணர்மாயோன் 
வாமன வடிவுள் 

மாதுளை யணிபுயன் - மருகோனே ! 
பூமல ரணிபுய ! 

போர்புரி அபிலணி- செயவீரா ! 
காமரு பொழில்மிசை 

கார்தவழ் சிகிமலை -- முருகோனே ! 
4204. அனமா கியநடை அழகார் குறமயில் - புணர்தோளா ! 

மனநோ யகலிட வரமே யருள்குக ! - அமரேசா ! 
எனதா சையைமிக இனிமா மயில்மிசை - வருவாயே. 

கனகா சலநிகர் கமழ்தோ கையின்மலை - முருகோனே 
4205. அற்புத நற்கொடி 

யைச்சரி பெற்றிடு 
குறமானாள் - புணர்தோளா !-அருளாயோ ? 
சிற்பர மர்புணர் 

சிற்கொடி யுற்றிடை 
உமைமானாள் - தருபாலா ! - எனையாளாய் . 
விற்புரு வக்கனி 

மெய்க்கனி யர்க்கிடை 
மையறீராய் 

- அமரேசா ! - குகநாதா ! 
கற்பதி உற்றிடு 

கட்டழ கக்கன 

முடியே சேர் - சிகிமேரா ! - குமரேசா ! 
4206. நடன மிடுமயிலா ! நலமது தருவாய். 

தொடர்வினை தவிராய் துரைமகள் புதல்வா ! 
அடமிகு வசுரோன் அலறிட அடுவாய் . 

தடமிகு பொழில்சேர் தழைச்சிகி மலையா ! 
4207. பச்சை நிறத்த மயிலாள ! 

பத்ம தளத்தை நிகர்பாத 1- அருளாயோ ? 
கொச்சை மயிற்கு றமினாள் தன் 

குத்து முலைக்கு மயலாகி- அலை நாதா ! 
இச்சை நிறைக்க வருளேசெய் 

இட்ட மிகுத்த அடியார்கள் - பணிபாதா ! 
செச்சை தரித்த புயவீர ! 

சித்திர மிகுத்த சிகிமேரில் - வருதேவே ! 
[ 21 ] 


322 


தின கவிதை 


4208 , மதிசூடிய சடைவேணியர் 

மதலாய் !அருள் -- புரிவாயே . 
விதிமாலிமை யவர்ஞானிகள் 

விரைவாய்நிதம் - பணிதாளா ! 
கதியாய்நடை புரிதோகையில் 

கமழ் பேமென் - மலர்மார்பா ! 
நதிசூழ்தரு வளநேமகன் 

நயநாடாசி - கியின்மேரா ! 
4209: முடித ரித்தவர் முளரி நற்பதம் - அருளாயோ ? 

அடிய வர்க்கருள் அமரர் வித்தகர் - பணிநாதா ! 
குடிசி லுற்றிடு குறவர் மெய்க்கொடி- புணர்தோளா ! 
! படிவ. ளைத்திடு பரிய மைச்சிகி- மலைவாழ்வே ! 
4210. படையெடுத்துவரும் அவுணர் கெட்டழிய 

பரிய வெற்றிமிக -- விடுவேலா 1 
நடையெடுத்தமயில் மிசையெனக்குவருள் 
நல்வ ரத்தருள 

- வருவாயே . 
விடையி லுற்றவரன் உதவு புத்திர குக ! 

விரைம லர்க்கமல - இருதாளா ! 
இடைசி.றுத்தகுற மகள்ம ணத்தபுய ! 

எழில்ப டைத்தசிகி - மலைநாதா ! 
4211. சுடுதீவினை யதனால் வெகு துயரான்மெலி - குதல்தீராய் . 

வடுவேலணி துரையே நட மயிலேறிய - பெருமானே ! 
கடுசூழ்தரும் மிடறாருயர் கனகாசலர் - தருநர் தர் ! 

விருபாரணி முடிமேவிய விரையார்சிகிட்மலைநாதா! 
4212. பொற்றாமரை மேவிய நாயகி 

பொற்பாவையை மாமண மேபுரி 
ரெகுநாதன்-மருகோனே ! 
வற்றாதகிரு பாநிதி யே ! யென் முன் 

வற்கால னே அணு காவகை 
வருவாய்பொன் - மயிலாளா ! 
முற்றாத வேடமி னாளொடு 

* மொய்க்கான மூட்லை சீர்பத : 

வடிவேலா ! - அருளாயோ ? 
கற்ற ருசுவாய் நவ்வீ 

நகராநாயாள்சிகாமலை 

வாழ்வுரு - குமரேச ! -- குருநாதா ! 
4209. குடிசில் - குடிசை . 
4212. இறுதிவரி தெளிவில்லை . 


தின கவிதை 


323 ) 


4213. வனசத்திரு மயிலைப்புணர் 

மகிழச்சுத னருமைத்திரு- மருகோனே ! 
அனமுற்றிடு நடைபெற்றிடு 

அழகுக்குற மயிலைப்புணர்- புயநாதா ! 
என நற்றிசை நலமுற்றிடு 

இசைவுற்றிடு பொருளைத்தர - நினையாயோ ? 
கனகச்சிலை நிகர்நற்பொழில் 

கமழ்நற்சிகி மலைமெய்க்குரு - அமரேசா ! 
4214. சரச ரஞ்சித இதம்மி குந்திடு 

தழுவும் இங்கித - மடமானார் - மயலாலே 
உரசு கொண்டிடு எனது புத்தியை 

உயர்வ றிந்திட - அருள்வாயே - மயிலாளா ! 
கரகம் ரெண்டுள முலைம டந்தைபொன் 

கமல வஞ்சிதன்- மருகோனே ! - அருளாயோ ? 
அரக ரென்றொலி யடியர் அண்ட 

ரடர்மாசெ கண்டியின் - மலைமீது - வருதேவே ! 
4215. தங்கச் சடையுயர் சங்கக் குழையுள 

செம்பொற் சடையவ -- ரருள்பாலா ! 
துங்கக் கனசது ரங்கத் தொடுதரு 

துண்டு படஎதி- ரயிலாளா ! 
சிங்கத் திலையும ருங்குல் குறமகள் 

செங்கைப் பிடிநல்-- மணவாளா ! 
தங்கக் கிரிநிகர் குன்றைக் கிரிவரு 

சங்கப் புலவ ! பொன் - மயிலாளா ! 
4216. சஞ்சி தவினை வந்தது தவிர் 

சங்கரன் அருள் - புதல்வோனே ! 
நஞ்சினுமுயர் கின்றிடுவிழி 

நங்கையர்மயல் - தவிராயோ ? 
வஞ்சனையவு ணன்றனையடு 

வங்கயிலணி - அயிலாளா ! 
- மஞ்சிகள் தவ ழும்பொழில்நிரை 

மண்டியசிகி - மலை நாதா ! 
4217. மடிந்திட வருநோய் தீர்ந்தது பயமாய் 

மசிந்திட வரமே - அருள்வாயே . 
கடிந்துட னெதிரே வருந்துயர் தனையே 

கழிந்திட நலமே - அருள்வாயே , 


1 


324 


தின கவிதை 


முடிந்திட வருகா லர்தங்க ளையுடன் 

முனிந்தவர் விழவே - அடுவாயே . 
ஒடிந்திடு மிடையாள் குறம்பயில் குறமான் 

உடன்குல வியதோ - கையின்மேரா ! 
4218. ஒருமுனி பின்பு தொடரவரு மார்பு 

- உயர்ரகு வமிசம் - வருமாயோன் - மருகோனே ! 
பொருசமர் கொண்ட சதுரங்க முடனே 

பொருகிற அசுரோன்- மேல்விடுவே - லாயுதனே ! 
அருமறை யென்றும் அறிகிலா ரெண்டு 

அழகிய பதங்கள் - அருளாயோ ? - குமரேசா ! 
குருபர செகண்டிமலையில்வளர் கின்ற . 

குமரகுக எந்த -னிடம்வாராய்- அமரேசா ! 
4219. மடமயி லான குறத்தி 

மகள்மய லான்முன் மயக்கி - யணைதோளா ! 
கடமத யானை முகத்த 

கடவுள ராசை படைத்த - துணையாளா ! 
குடநிக ரான தனத்த 

குயின்மொழி யார்கள் மயற்குண் - மெலிவேனோ ? 
வடவரை யான சிறப்பின் 

மலர்வன மேவு சிகிக்கி - ரியின்நாதா ! 
4220. தரித்தமலர் நீப ! 

தனைப்பணியு நாய - னிடம்வாராய் . 
விரித்தமலர் மேவு 

மிகுத்தபொழின் மாது - புணர்தோளா ! : 
பரித்தமயி லேறு 

பரப்பிரம ! அடியன் - எனையாளாய் . 
வரிப்பொன்முடி மேவு 

மணத்தசிகி மேரில் - வருதேவே ! 
4221. எனதுட துயரது இனிவில கிடவரம் - அருளாயோ ? 

அனநடை புரிவரு அழகிய குறமகள் - புணர்தோளா ! 
மனமகி ழயென்முன் மயின்மிசை யசைபட- வருவாயே . 

கனபொழின் மிகவளை கமழ்சிகி மலைவரு- குகநாதா ! 
4292. நாகமணி சடையார் 

நாதரருள் புதல்வா !-அருள்வாயோ ? 
மாகமிசை வளர்வோர் 

மாமுனிவர் பூதலோர்- பணிதாளர் ! 


தின கவிதை 


325 


கோகனக சரணா ! 

கூரிய அயிலா - யுதவேளே ! 
தாகமுடன் வருவாய் 

சாரலுயர் சிகிமா - மலைநாதா ! 
4223. மாபாதக னேவரு 

போராயினு முன்கடி 
மாலாகினி லவர்பெரி - யவராவார் . 
தீபானுவை நிகர்சுடு 

நோயான்மெலி கிடவது 
தீராதது சொல்லய 1- குருநாதா ! 
கோபாவனல் மிகுவரு 

சூர்மாவுடல் புளபட 
கூர்வேல்விடு நலமுள- இருதோளா ! 
காபாலி தனி மக துய 

காமாமலர் பொழிலுகு 

கார்தாவிய சிகி மலை - முருகோனே ! 
4224. அந்த ரம்வளர் வானவர் 

அன்பொ டுபணி நாயக ! - அருளாயோ ? 
கந்த ரகர நாயகர் 

கங்கை கொள்முடியி னாதர - ருள்பாலா ! 
தொந்த மதென ஆடிய 

துங்க மாமயின் மீதினில் - வருவேளே ! 
சந்த லர்மிகு கானிறை 

தண்கு ளிர்சிகி மாமலை - வருதேவே ! 
4225. ஆடியமயில் வாகன இசை 

ஆவலுடன் - வருவாயே . 
தேடியகுற மாமகள் புணர் 

சீருளபுய - முருகோனே ! 
நாடியபடி யேகிருபைபுரி 

நாரணருடை- மருகோனே ! 
கூடியபொழி லேகுடிவரு 

கோதறுசிகி - மலைநாதா ! 
4226. இருதீ வினையாம் ஒருநே மியிலே 

இனியா கிலுநான் - விழுகாமே 
அருளா கியமா புணையா லெனையே 

அணைவா கவுமே - எடுக்காயோ ? 
4223. முதல் வரியின் பொருள் விளக்கம் தெரியவில்லை. 


| 


326 


, 


தின கவிதை 


. 


. 


செருமா வுடல்கூ ரிடவேல் விடுவாய் ! 

செயமா லிகைசூ - டியதோளா ! 
குருமா மணியே ! தருகோ டுயர்சீர் 

கொழுமா மலைமேல் - வருதேவே ! 
4227. வந்த சூர்படை நொந்து வீழிட 

மண்டு போரினில் - அடுவோனே ! 
கந்த மேவுக டம்ப மாலிகை 

கண்ட மீதினில் - அணிவோயே ! 
சொந்த மாகிய மங்கை வேடமின் 

துங்க மார்பினில்- அணைவாயே ! 
அந்த மானசெ கண்டிமால்வரை 

அன்ப னே ! குக ! -- மலைநாதா ! 
4228. அந்தி மதியணி அண்டர் நாயகர் - அருள்பாலா ! 

தந்தி துணைபெறு சந்திர முக / குக ! - குமரேசா ! 
செந்தி ருவையணை செங்க ணலர்மகள் - மருகேசா ! 

மந்தி குதிபொழில் மண்டு சிகிமலை - முருகோனே ! 
4229. கறைமி டற்றினர் சடைமு டித்தவர் 

கைலை வெற்பின- ரருள்வோனே ! 
இறைவி அற்புத மயிலி வித்தகி 

இமைய வள் தரு - புதல்வோனே ! 
மறைபு கழ்ச்சிசெய் சரவ ணப்பெரு 

மருவு நற்குரு - பரவேளே ! 
சிறையின் நற்பரி மிகந டத்திய 

சிகிம லைக்கிரி- வருதேவே ! 
4230. சந்தத் தமிழ்ப்புலமை கொண்டற்பு தச்சொன்னய ! 

சங்கத்தி லுற்றகுரு - பரவேளே ! 
செங்கற் புனைந்த துகில் அம்பிற் புனைந்தவர்கள் 

செம்பொற் கமழ்ந்தசடை - முனிவோரே 
தங்கப் பதம்பணியும் கடம்பைப் புனைந்தபுய ! 

சந்தச் செகண்டிமலை - முருகோனே ! 
அந்தச் செகண்டிதனில் வந்திச்சை கொண்டுநின் 

அன்பற் கிசைந்தவரம் - உதவாயோ ? 
4231. கலியாகிய துயராலினி 

கரைகாணிட - அருளாமோர் 
வலிதாகிய புணையாலெனை 

மடியாவகை - செய்குவையே. 


தின கவிதை 

320 
குலிசாயுதன் முதலோர்மலர் 

கொள தாள்பணி -- இறையோனே ! 
மெலிதாகிய மலர்சூழ்பொழில் 

மிகுதோகையின் -மலை நாதா ! 
4232. தங்க மலையர்ப்பு யங்க மணிபவர். 

சங்க ரிமினருள் - புதல்வோனே ! 
செங்க ணிறமுடை கும்ப முனியிவர் 

தென்செவியிலருள் -- குருநாதா ! 
சங்க மிசைவரு துங்க மிகுகவி 

தங்கு புலவர் நல்லருளாயோ ? 
துங்க மிகவரு குன்றை மலைவளர் 

சுந்தர மயிலில் -- வருதேவே ! 
4233. தத்தியமயின் பரிமிசை 

தத்தகவென நடமாடி- வருவாயே . 
அத்தியின் முக ருக்கிளைய ! 

அற்புதமல ரணிகான-- இருதாளா ! 
பத்தியினொடு நிற்பணிகிற 

பத்தர்கள் துயர் தவிராத- தெதனாலோ ? 
சித்திரமிகு மெய்ச்சிகிமலை 

சிற்பரம ! மனமார - அருளாயோ ? 
4234. மருக்குலவு நீப மலர்ப்புனையு மார்ப ! -- அருளாயோ ? 

திருக்கொடியை மேவு செயத் திறலின் மாயன் - மருகோனே ! 
அருட்குலவு நாத ! அனைத்தினையு மீறு - முதலாளா ! 

தருக்குலவு தோகை தனக்கிரியி னாளும் - வளர்வோயே ! 
4235 , கலியாகிய அலைசேர்தரு 

கடல் மேல்விழல் - தவிராயோ ? 
வலிசேர் அசுரனையேவெலு 

மணிவேலணி - செயவீரா ! 
குலிசாயுதன் முதலோர்பணி 

குகநாயக ! -- அருளாயோ ? 
மலிசோலையின் வளமேமிகு 

வளர்தோகையின் - மலைநாதா ! 
4236. வஞ்சக ரக்கர் குலங்கெ டச்செய் 

மண்டி டச்சமர்- புரிவேலா ! 
கஞ்சம லர்க்கொடி மங்கை யைப்புணர் 

கங்கு லுடல்பரர்-மருகோனே ! 


} 


828 


தின கவிதை 


நெஞ்சம திற்று யர்ந்தி டக்கன 

நின்கிரு பைக்கடல் - முழுகேனோ ? 
மஞ்ச டர்த்திடு தண்ட லைப்பொழில் 

மண்டு நற்சிகி - மலைநாதா ! 
4237. வடித்தெடுத்த பாகுபோல 

மயக்கி சைவா யின்வேடர்- மகள்தோளா ! 
இடிக்கிணைத்த ஓசைவாயர் 

இகல்து ளைத்து டற்சூரை- அடுவேலா ! 
நடித்த சித்ர தோகையான 

நலப்பரிக்கு ளாய்ஓடி - வருவாயே . 
கடிப்பொ ழில்பொன் மேரைநேரு 

கனசி கிக்கி ரிகோடி- அருளாயோ ? 
4238. கால தூதர்கள் வருமுனே 

பாச மேமிக விடுமுனே 
கான மாதொடு மயிலிலேமுன் -- வருவாயே . 
வால மாமதி புனைகுவோர் 

மாது மாபதி புதல்வனே ! 
வாச நீபமென் மலர்கள் சூ - டியமார்பா ! 
தூல மேனியின் தனியிலே 

நோயி னால்மெலி படுவேனோ ? 
தூய னே நின தடியிலே - இடம்தாராய் . 
வேல வாகுக ! குருபரா ! 

- சோலை சூழ்தரு சிகியதாம் 

மேன்மை வாழ்வுறு குமரயா ! -அருள்தாராய். . 
4239. அருமறையவர் புகழ்தருபத ! 

அடியன் முன்மயில் - மிசைவாராய் . 
மருவுறுமலர் நளினமதுறை 

மரையனுடை- குருநாதா ! 
திருமகளுறை துளையணிபுய 

திறவிறலுட- மருகோனே ! 
கருமுகில் தவழ் ஒளிவளர்சிகி 

கனமலைவரு- குகவேளே ! 
42A0 திருப்பெண் வளர்மார்பர் கருத்த திருமேனி 

செகத்தை யளவுமாயன் - மருகோனே ! 
மருப்பொ லியுநீப ! பழுத்த மணிமாலை 

மகிழ்ச்சி யொடுசூடும் - உயர்நாதா ! 


தின கவிதை 


320 


குருக்கி னலரான சிவத்த இதழ்மாது 

குறத்தி மயில்மீது - மயலாளா ! 
ஒருத்தர் துணையேது எனக்கு அடியேனை 

உயர்ச்சி செய்தோகை - மலைநாதா ! 
4241. கால சேவுகர் கூடி யேவரு 

காலம் நீயவண் - வருவாயே . 
வால மாமத மேவு மேனியில் 

வாடு நோய்தவி - ரிடுவாயே . 
ஆல மாமிட றீச னார் அருள் 

ஆசை யாகிய - புதல்வோனே ! 
ஏல வார்குழ லார்க ணாயனே ! 

ஏர்கொ ளுஞ்சிகா - மலைவாழவே ! 
4242. கடகரி முகத்த ரவர் துணை படைத்த 

கருணைகொள் நெஞ்சத் - தருள்வேலா ! 
குடநிகர் வளைத்த தனகிரிக ளுற்ற 

குறமகள் தனக்கு - மயலாளா ! 
உடல்வரு பிணிக்கு விடையது கொடுத்து 

உடன்வில கிடச்செய் - குகநாதா ! 
வடவரை நிகர்த்த மயில்மலை யுற்ற 

வளர்குக ! எனக்கு -- அருள்வாயே . 
4243. எதிரிடு சூரன் இருபிள வாக - அடுவேலா ! 

அதிரிடு நடையே யதுபுரி மயின்மேல் - வருதேவே ! 
நிதிதனை யருள்வாய் நினதுடை யடியே-னிடமேதான் . 

கதிர்தவழ் பொழில்சூழ் கமழ்சிகி மலைமேல் - வருதேவே! 
4244. வருத்திய நோயை வருத்திய தோட - அருள்வாயே . 

பெருத்திடு சேனை பெருக்கிய சூரை - அடுவேலா ! 
எருத்தினி லேறும் எழிற்பர மேசர் - அருள்பாலா ! 

திருத்திய கோடு சிறப்புயர் தோகை - மலைநாதா ! 
4245. கனக சபைதனில் பரத நடமிடு 

கருணை அரனருள் - புதல்வோனே ! 
வனச மலருறை யரிய மறைபகர் 

வரும யனுடைய - குருநாதா ! 
அனமெனநடையுடை மடவர் களுடை 

அதிக மயல்தனை - மிகுவேலா ! 
தினக ரனைநிகர் ஒளிகொள் முடிநிறை 

சிகியின் மலைவரு - முருகோனே ! 


330 


தின கவிதை 


4246. அஞ்சன மிடுவிழி சண்பக மெனுமொழி 

அம்புய மெனுமுக - மடவாரால் 
நெஞ்சது உருகிட வந்திடு துயரதை 

நின்கி ருபைகொடு - தவிர்வாயே . 
வஞ்சனை புரியசு ரன்றலை யிடறிட 

வம்பு செய் தயில்விடு-- செயவீரா ! 
கஞ்சனு மவனுடன் அண்டர்கள் பணிதரு 

கங்குறவழ் செய்சிகி - மலைநாதா ! 
4247. அருமறை முனிவரர் 

அனுதின மனதொடு - பணிநாதா ! 
இருவினை யெனுமலை 

இதில்விழல் தவிறிட - அருளாயோ ? 
வருதுயர் அடிபட 

மயின்மிசை மகிழ்வோடு - வருவாயே . 
கருமுகில் தவழ்பொழில் 

கமழ்சிகி மலைவளர்- குகநாதா ! 
4248. உறையிடும் வாள் போல 

ஒளிவிடு விழிமாதர் - மயலாலே 
குறைபட விதிதானோ ? 

குருபர ! குமரேச ! -அதுதீராய் . 
மறைமுனி வரர்கோடி 

மலர்கொடு பணிபாதம் - அருளாயோ ? 
நறைபடு பொழில்சூழு 

நகர்மிகுசிகிமேரில்- வருதேவே 
4249. வீதியி லேகுட மெடுத்து வருகிற 

வீறுள சீர்தன மயிற்பெ ணருளிய - மயலாலே 
மோதிய வேள்படை தெருக்க மெலிவது 

மோசம யலானி யத்தை விலகிட - அருளாயோ ? 
ஆதிய னாதிய சித்திர அறுமுக 

ஆரண நாரண ருக்கு மகிழிடு- மருகேசா ! 
சோதிசி காமணி யுற்ற முடியுயர் 

தோகையின் மேரினி லற்பிட மேவரு - குகநாதா ! 
4250. மஞ்ச ளான்முடி கொண்டை யாலொளிர் 

மண்டு பூணகை- யதனாலே 
மிஞ்ச வேவரு கின்ற மாதர்கள் 

வென்று மாமயல் - தவிராயோ ? 


தின கவிதை 


331 


. 


| 


அஞ்ச வேவரு நெஞ்ச நோய்தனை 

அண்டி டாவகை - புரிவாயே . 
தஞ்சம் வேறிலை குன்றை யாதிப் ! 

தந்தி யானனர் - துணை நாதா ! 
4251. கடவரை யுரித்த ஆடை 

புனையரன் இடத்தில் வாழுங் 
கமழ்குழ லுமைப்பெ ணாள் தன் - முருகோனே ! 
தடவரை வைத்த தேன்மு 

டவனதை யிச்சை யான 
சரிநிகர் அற்ற மாதர்- தமைநோவேன் . 
மடமயில் குறத்தி மாது 

தனைமருவு யிச்சை யாள ! 
மனதில்வரு கெட்ட நோயை - யடுவாயே . 
வடவரை நிகர்த்த தோகை 

மலையில்வளர் வுற்ற நாத ! 

மயில் தனை நடத்து வீர !-அருளாயோ ? 
4252. பதினா றாயிர சந்தத் தமிழ்பாடினர் 

பதுமா பீட னரனண் டத்தில்வாழ்பவர்--பணிபாதா! 
கதியா யேநடை கொண்ட நிதமாகிய 
கனமார் தோகையின் அன்புப்பெற வேயென்முன் 

(வருவாயே , 
நதிசூழ் வேணியர் பங்கிற் றிருமாமயின் 

நலமார் மாதுமை கொங்கைக்குட மேயுமை - மகவேளே! 
நிதியே நீயருள் கந்தக் குமரேச நன் 

நிலையாய் செகண்டிக் கிரிவாழ்தரு முருகோனே ! 
4253. மடமயில் குறத்தி 

மலைமுலை தனச்கு-உழல்நாதா ! 
உடல் எடுத்த துயர்க்கு 

ஒருவரம் எனக்கு - அருளாயோ ? 
அடல் செய் எமனுக்கு 

அடியனை விடுத்தல் - நயமாமோ ? 
வடவரை நிகர்த்த 

மயின்மலை தனக்கு - முருகோனே ! 
4254. வஞ்ச ரஞ்சித மண்டு போர்புரி - அயிலாளா ! 

கஞ்ச ரண்டர்கள் கண்டு மேபணி - யிருதாளா ! 
அஞ்ச யென்றுமே அன்ப னுக்குமே-அருளாயோ ? 
பஞ்சடர்ந்திடு மன்றன் மிஞ்சிய - சிகிமேரா ! 


. 


L 


332 

தின கவிதை 
4255. நாயகி குறத்தி நாள்தோறு மணைத்த - புயலோலா ! 

சாயல்பொ னிறத்த தாகிய உமைப்பெண் - அருள்பாலா ! 
சேய்கும ரேச ! சீதங்கொள் நீப - மலர்மார்பா ! 

பாயருவி மீறு பார்புகழ் தோகை - மலைநாதா ! 
4256. தந்தி முகத்தவர் தந்துணை பெற்றிடு - குமரேசா ! 

அந்தி மதிச்சடை அன்பர் மகிழ்ச்சிகொள் - புதல்வோனே ! 
மந்தி குதித்திடு மண்டு பொழிற்பணை - வளநேமா ! 

செந்தி மலைக்கிணை தென்சிகி மெய்க்கிரி - முருகோனே ! 
4257. கங்குல் நிறத்த குழலார் 

கஞ்ச மலர்க்கு நிகரா - கியதாளா ! 
கொங்கு மிகுத்த உடலாள் 

கொஞ்ச யிடைக்கு றமினாள் -- புணர்தோளா ! 
சங்கு தரித்த கையினார் 

சங்கரர் பெற்ற புதல்வா ! -அருளாயோ ? 
மங்குல் மிகுத்த பொழிலே 

மண்டு சிகிவாழ் - குகநாதா ! 
4258. அற்பு தமலர் நிகர்பாதா ! 

அச்சு தனுட மருகேசா ! -கிருபைதாராய். 
விற்கிணை தன மடமானாள் 

விற்கொள் குறவர் மகள் மயலே - மிகுவாழ்வே ! 
அற்ப ரசுரர் தமைக்கொல்ல 

அயில்கொ ளுமம லோனே !-அமரேசா ! 
சிற்ச பைநட மிடுநாதர் 

சித்தி சிகாம லைமீதே - வருதேவே ! 
4259. உனதுடைய சரணமலர் 

உபயமதை நினையடியன் - இடம்வாராய். 
அனநடைகள் பயில்சாணி 

அழகின் மிகு குறமயிலை - அணைதோளா ! 
கனகசபை புகனடஞ்செய் 

கருணையுள பரமர்தரு - புதல்வோனே ! 
வனசமலர் மிகுகழனி 

மருவுசிகி மலையில்வரு - முருகோனே !! 
4260. தொடுத்த மாலையணி 

சுக குகேச ! கிருபை - புரிவாயே .. 
அடுத்த நோய்தனை 

அடித்து வோடவருள் புரிவாயே . 
4257. இறுதியடியில் ஒருசீர் குறைந்துள்ளது . 


தின கவிதை 


833 


கடுக்கொள் மாமிடறின் 

கமழ்த்த வேணியருள் - புதல்வோனே ! 
எடுத்த சோலைமிகு 

எழில்கொள் தோகைமலை -- முருகோனே ! 
4261. மருட்டு விழியார்கள் 

மயற்கு ளலைவாக - மெலிவேன்யான் . 
இருக்கு மறியாத 

எழிற்கு மர கோடி - அருளாயோ ? 
செருக்கொள் அசுரோர்கள் 

செயிர்த்து விழவேகொள்- நெடுவேலா ! 
தருக்கொள் சிகிமலைமேல் 

தனிற்கு லவும்பால - வடிவேலா ! 
4262. சரச ரஞ்சித மடவர் அன்போடு 

தழுவும் இங்கித - மயலாலே 
விரக மிஞ்சியெ னுடல்வ ரும்பிணி 

மெலிய யென்றதை - அடுவாயோ ? 
கரகம் ரெண்டு தனம டந்தையர் 

கனிவு கொண்டிடு - வடிவாளா ! 
பரவு மன்பர்கள் வழிபடுங்குரு 

பரசெ கண்டியின் - முருகோனே ! 
4263. அடுத்தவர் தீவினை 

அழித்துடன் வேணது- அருள்வாயே . 
தொடுத்திடு பூமலர் 

தொகுப்பொடு தானணி- புயவேளே ! 
கெடுத்திடு மசுரோன் 

கெளித்திட அயிலே - வியநாதா ! 
விடுத்திடு பூமலர் 

மிகுபொழில் சூழ்சிகி - மலைநாதா ! 
4264. சங்கரசிவ சம்புவினுட - புதல்வோனே ! 

பங்கசமயில் பண்புயர் குயில் - மருகோனே ! 
கொங்கலரணி கொண்டிடுபுய - முருகோனே ! 

மங்களமிகு வண்சிகிவளர் - வருதேவே ! 
4265. திங்கள் தரித்த சடையார் 

செங்கம லத்தர் விறலார் - இருபேரால் 
எங்கணு முற்ற மதியா ! 

எங்கள யற்கு மகவே ! - அருளாயோ ? 


334 


தின கவிதை 


கொங்குல வுற்ற புயவா ! 

கொண்டன்முடிக்கு றமினாள்- புணர்தோளா ! 
மங்குற வழ்ந்த பொழிலே 

மண்டுசி கிப்பொன் வரைமேல் - வருதேவே ! 
4266 . எனக்கு ஒருவரம் அருட்செய் குருபர ! 

இனத்த இதழ்மட - வியராலே 
மனத்தில் வருதுயர் மிகுத்த மயறனை 

மறக்க வருள் புரி - குமரேசா ! 
அனத்தை நிகருள நடைக்கு றமயிலை 

அணைத்து மருவிய - புயநாதா ! 
கனத்த பொழின்மிகு சிகிப்பொன் மலைவரு 

கருத்த ! என்முனினி - வருவாயே . 
4267. அந்தரி கௌமாரி சங்கரி குமாரி 

அம்பிகை வராகி - தன்பாலா ! 
கொந்தலர் கொள் நீப நற்றொடை கொள்மார்ப ! 

குன்றை மலைவாச - அருளாயோ ? 
செந்தமிழ்சொல் வாய ! அன்பனெனை ஆள்வை 

செங்கமல மாது- மருகோனே ! 
கந்தமலர் வேதன் அண்டர் பணிநாத ! 

கங்குறவழ் சோலை - மலைவேளே ! 
4268. கலியுக காலம் அதனாலோ ? 

கருணைசெ யாத தெனாலோ ?-அறியேனான் . 
நலிவிடு நோயை யடுவாயே . 

நறுமலர் பே மலர்மார்பா !-அருளாயோ ? 
ஒலியுள வேலை யதுமீதே 

உயர்கண் மீது துயிலாளர் - மருகோனே ! 
மலிதரு சோலை மகிழ்வாளா ! 

மணிமுடி மேவு சிகிமேரா ! - வருதேவே ! 
4269. தத்து மயிற்பரிமேல் சத்தி தரித்தருள்வாய் - வருவாயே 

வித்துரு மத்தினொளிர் விற்புரு வக்கொடியார் - மயலாளா ! 
மெத்த வருத்தமதாய் வேட்னக விடத்திலுளேன் 

( எனையாளாய் . 
நத்த வயல்பொழில்சூழ் நற்சிசி யிற்கிரிமேல் -- வருதேவே ! 
4270. வடித்த பாகு போன் மொழி 

மருட்டு ரூட்டு காதள வளாவிய - விழியாரால் .. 
மிடிக்கு ளுற்று நோயினான் 

மிகுத்த வர்க்கும் மேலீடு வாசையை - அவியாயோ ? 


தின கவிதை 


335 


. 


குடித்தனத்தின் மீறிய 

குறக்கொ டிக்கி மாலிகை சூடிய மணவாளா ! 
நடித்த போற்றுயர் தோகைய ! 

நலத்த நற்சி காமலை வாழ்தரு - குகநாதா ! 
4271. சமர்மி குத்த சூருடன் 

சரிப டையுரு ளோடிட - தொடுவேலோய் ! 
பமர்மி குத்த கார்குழல் 

பருவ முலைப்பெணார்சர - சமதாலே 
தமரர்கள் சிரிக்க வாசைகொள் 

சனியை யெனக்கு வோடிட - அருளாயோ ? 
குமரி குறத்தி மேவிய 

குமர ! சிகிப்பொன் மேரினில் - வருதேவே ! 
4272. கொஞ்சிய மொழியார் குங்கும உடலார் - மடவாரால் 

மிஞ்சிய மயலால் வெந்துயர் படுவேன் - எனையாளாய் . 
அஞ்சிட வருசூர் அழிந்திட வயிலே -வியவீரா ! 

மஞ்சிகள் தவழ்கா மண்டிய சிகிமா- மலைநாதா ! 
4273. மகத்துமுனி வோர்கள் கோடி 

மசிழ்ச்சியொடு தேவர் கோடி-பணிபாதா ! 
அகத்தில்வரு சூர னாவி 

அகற்றிவிட வேலை யேவி- அடுசூரா ! 
சகத்தடியர் வேண பேர்கள் 

தனக்கருள நீயன் போடு- வருவாயே . 
சுகத்திலினி தான தேவ 

துரைக் குமர ! மூது தோகை - மலைவாழ்வே ! . 
4274. மருட்டிய விழியார்கள் மயக்கிய கடன்மீது -விழுகாதே 

திருத்திய வருளான திருப்புணை கொடுமீறி - யெடுக்காயோ ? 
பருப்பத நிகரான பணைத்திடு தனவேடர்- மகள்தோளா ! 
மருத்திரு மலர்தூவு மலர்ப்பொழின் மிகுதோகை - மலை 

( வாழ்வே ! 
4275. கானக மடந்தை மேவு 

காரண ! கடம்ப மாலை - புனைமார்பா ! 
வானவர் மகிழ்ந்து வேண 

மாமலர்கள் கொண்டு தூவி - பணிநாதா ! 
தானவர் குலங்க லோடத் 

தானயி லெறிந்து மீறி - யடுவீரா ! 
நாண்மலர் மிஞ்சு காவில் 

நாள்தோறு, நெருங்கு தோகை- மலைவாழ்வே ! 


838 


தின கவிதை 


4276. எந்த விதத்திலும் எந்த னுடல்பிழை 

இந்த விசைக்கதை - விலகாயோ ? 
சந்த மிகுத்திடு செந்தமி ழைப்பகர் 

சங்க மதிப்புல மையுளோனே ! 
சொந்த மயிற்குற மங்கை தனக்கிசை 

சுந்தர முற்றிடு - அதிரூபா ! 
பைந்தளிர் மொய்த்திடு தண்டலை யிற்சிகி 

பண்டு மலைக்குரு - துரைவேளே ! 


| 


. 


4277. கடப்ப மாமலர் கமழ்த்த மாலிகை - புனைமார்ப . 

உடற்கு ளேவரும் உறுத்து நோய்தனை- அடுவாயே . 
அடத்து மேல்வரு அசுத்த மாவுடல் - கிழிவேலா ! 

அடர்த்த சோலைகள் அடுத்த தோகையின் - மலைநாதா ! 
4278. கார்த ரித்தகுழன் மேன்மு டித்தமலர் 

காண யிச்சைகொளு - மடவாரால் 
போர்த ரித்தமத னார்வி டுத்ததொரு 

பூம யக்கமது- சொலொணாதே . 
தார்த ரித்தபுய ! நாத ! பத்தர்வினை 

தாளி டக்கிருபை - புரிவாயே . 
கார்த ரித்தபொழில் சூழ்சி கிக்கிரிய ! 

காரண ! குமர - குருநாதா ! 
4279. உடல்வரு நோயை யறுபட வேண 

உதவிக ணீசெய் - அமரேசா ! 
கடல் துயின் மாயவன் மகிழ்மரு கேச ! 

கருணைவி லாச ! -- முருகோனே ! 
அடல்புரி சூர னுடைகுலம் யாவும் 

அழிபட வேமுன் - அடுவேலா ! 
மடலவிழ் சோலை வளமுயர் தோகை 
மலைவரு நாத ! - 

அருளாயோ ? 
4280. சரச ரஞ்சித மடவர் இங்கிதத் 

தழுவும் அன்புயர்- மயலாலே 
உரம யங்கிட வரும கந்தையை 

உடன கன்றிட - அருளாயோ ? 
கரக மிஞ்சிய இருத னங்கொடு 

கவரு மங்கையர்- மணவாளா ! 
வரமி குந்திடு பொழிலி லங்கிய 
:: வளசெ கண்டியின் - மலைநாதா ! 


தின கவிதை 

337 
4281. மாத வரிரு வோர்ம னமகிழ் 

வாக முன் நட மிடுநாதன் - அருள்பாலா ! 
சீதளமிகு நீப மென்மலர் 

சீர்பு யமதில் - அணிவோனே ! 
காத ளவுயர் வார ணமகள் 

காத லிபுணர் - புயநாதா ! 
ஆத ரவருள் வாய்கு ருபர ! 

ஆர்பொ ழில்மிகு - சிகிவாழ்வே ! 
4282 . .................சரக்கரழிந்திடப்படை 
மண்டி டப்புரி கின்ற நற்கதி - ரயிலாளா ! 

... டத்துயர் மிஞ்சிடக் கனசம் 
பிணைத்திடு துங்கவக்கணமின் - வயலாலே 

... த்திட வந்த நற்றுயர் 
நின்கிரு பைக்கடல் கண்ட தற்பினு - மகலாதோ ? 

... த்திடு பைந்தழை பொழில் 

மண்டு பொற்சிகி யின்கிரிக்கிசை - முருகோனே ! 
4283 . 

... டுத்து வருயசுரனைக் குயர்பட 
எதிர்த்து அடல்புரி வேலா ! 

... ளர்ச்சியுள யிருவிழிக் 
குறவர் கருணையுற்ற குறமயில் தோளா ! 
நடம யிற்பரியின் நகர்செ ழிக்கவரு 

நரர்க்க ருள்செய் - குகநாதா ! 
இடைசி றுத்தஉமை தரும்கு மரகுக ! 

எழில்ப டைத்தசிகி - மலைநாதா ! 
4284. கானக மடந்தை 

காதல்கொள் சிறந்த - வடிவாளா ! 
வானவர் மகிழ்ந்து 

மாமலர் பொழிந்து-பணிபாதா ! 
தானவர் குலங்கள் 

தானழிய வென்ற - செய்வீரா ! 
தேனலர் மிகுந்த 

சீர்பொழில் நிறைந்த - சிகிமேரா ! 


•. 


4281. முதல் வரியில் ஒரு சீர் மிக்குளது . 
- 4282. பாடல் சிதைந்துள்ளது . 
4283. முதலிரண்டு வரிகள் சிதைந்துள்னன. 
(22) 


339 


தின கவிதை 


4285. ஆதா ரவினை யாகிலு 

மேதான் இனிதின் ஓடிட 
ஆரா றுகர நாயக ! - அருளாயோ ? 
போகா தபடி மாபடை 

யேசூ ழிடமு னேவரு 
போர்மா வுடனே ஆடல்கள் - புரிவேலா ! 
பாகா யஇனி தேமோழி 

காராம் கனகுழல் வாழ்வுயர் 
பாவை குறமி னாள்புணர்- குகநாதா ! 
நாகா பரண தேவர்தன் 

பாவா னகுரு நாயக ! 

நாதா ! சிகியின் மேரினில் - வருதேவே ! 
4286. கனக தண்டைக ளாடவே 

கமழ்க டம்பணி வீச்வே - வருவாயே . 
மனது கந்திடு ஆசைபோல் 

மனம கிழ்ந்தினி தாகவே - அருள்வாயே . 
அனந டம்புரி வேடமான் 

அழகு கொண்டிட மேவிவாழ் - குகநாதா ! 
வனச மண்டப மாதுவாழ் 

வனமி குந்திடு தோகைமா - மலைவாழ்வே ! 
4287. வஞ்சியர் மயலாய்ப் பஞ்சைகள் எனவே 

மண்டியே இதனில் - அலையாதே 
நெஞ்சினில் துயரம் அஞ்சிட வருநோய் 

நின் கிருபை கொடுநீ - அடுவாயே. 
சஞ்சரி குறமான் கொஞ்சிடு மொழியாள் 

தங்கிய மயலால் - அணைதோளா ! 
மஞ்சிகள் படுசேர் கொண்டிடு பொழில்சூழ் 

வண்சிகி மலைமேல் - வருதேவே ! 


நாகாபரண 


4285. ஆதாரவினை - மூலமலம் . ‘ வெல்லப் பாகினை ஒத்த மொழியினையும் 
மேகத்தினை ஒத்த கூந்தலினையும் உயர்ந்த வாழ்வினையும் பெற்ற குற மினாளாகிய 
வள்ளியை மணந்தவனே என்பது - இரண்டாம் அடியின் கருத்து . 
தேவர் - சிவபெருமான் . பாவான குருநாயக - போற்றுதற்குரிய பாவினை ஒத்த 
குருவாய் அமைந்த தலைவனே . 
4286 . 

தண்டைகள் - பொன்னாற் செய்யப்பட்ட காலில் அணியும் 
தண்டைகள் . கடம்பணி - கடம்ப மலர் மாலைகளாகிய அணியப்பட்டவை . அன நடம் 
புரி வேடமான் - அன்னம் போல் நடனம் செய்கின்ற வள்ளியம்மையார் . 
மண்டப மாது - திருமகள் . 

4287. இதனில் - வஞ்சியர் மயலில் . குறமான் - வள்ளியம்மையார் . மஞ்சிகள் 
படு சேர் - மேகங்கள் தோன்றிச் சேர்கின்ற . 


கனக 


வனச 


1 


கழிய தின கவிதை 

339 
4288. நடிக்கு மயிலேறி கதிக்க அன்போடு 

நலக்க எளியேன்முன் - வருவாயே . 
கடிக்கு ளிசைவான இடைக்கு றமின்மாது 

கனத்தில் இனிவாக - அணைலோலா ! 
வடித்த அமிர்தான மொழிக்கு மர கோடி 

வரத்தை இனிதாக - அருள்வாயே . 
கடிப்பொ ழில்கள் சூழச் சிகிக்கி ரியில்வாழும் 

கமழ்த்த மலர்நீபம்-- அணிமார்பா ! 
4289. எந்தனிடம் வந்ததொரு என்பிழைகள் - அடுவாயே . 

கந்தமலர் கொண்டபுய ! கஞ்சமலர்- இணை தாளா ! 
சந்தமிகு பைந்தமிழைத் தந்தருள்வை - முருகோனே ! 

அந்தமிகு குன்றையெனும் அங்கிரியில் - அரசாள்வோய் ! 
4290. சங்கர சம்பு சதாசிவன் 

தந்தருள் கின்றகு கேசபொன் - மயிலாளா ! 
பங்கசம் வந்த சண்முக ! 

பண்செவி கொண்டு தேசமே - புரிவாயா ? 
வங்கண மிஞ்சிய வேடமான் 

வம்பணி கொங்கையின் மீதிலே- புணர்தோளா ! 
கொங்கலர் மிஞ்சிய சோலைசூழ் 

குன்றையி னங்கிரி வாசனே ! - அருளாயோ ? 
4291. இரு மடந்தையர் மருவும் இங்கித ! 

எனைநின் அன்பொடு - இனியாளாய் . 
கருவில் வந்திடு உடல்வ ரும்பிழை 
உருவிடும்படி அவுணர் தம்குலம் 

ஒழிய அன்றையில் - தொடுதேவே ! 
மருமி குந்திடு பொழினி றைந்திடு 

வளர்செ கண்டியின் - மலைவாழ்வே ! 


4288. கதித்த அன்பு - விரைந்தோடும் அன்பு . கடிக்குள் இசைவான - திரு 
மணத்திற்குப் பொருந்திய , கனத்தில் - கானத்தில் , காட்டில் . கடிப் பொழில் - நறு 
மணம் பொருந்திய சோலை . 

4289. அந்தம் - அழகு . 

4290. சங்கர சம்பு சதாசிவன் - இச்சொற்கள் யாவும் சிவபெருமானைக் 
குறிப்பன . வம்பு - கச்சு . 

4291. இரு மடந்தையர் - வள்ளியம்மையார் , தேவயானை ஆகிய இருவர் . 
பிழை - நோய் . கழிய - நீங்க . உருவிடும்படி - உருவம் இரண்டாகப் பிளக்குமாறு ; 
சூரபன்பன் உருவத்தை முருகப் பெருமான் இரண்டாகப் பிளந்தான் என்பது இங்கு 
அறியத்தக்கது . 


. 


340 


தின கவிதை 


4292. திங்களணி சடையார் 

தென்கயிலை அரனார் - அருள்பாலா ! 
பங்கசமென் மலராள் 

பங்கரரி விறலார் - மருகோனே ! 
துங்கமயின் மலையா ! 

தொங்கலணி புயனே ! - அருளாயோ ? 
இங்கடிய னிடமே 

இன்கிருபை தரவே - வருவாயே . 
4293. வனச மலருறை திருமின் மடமயல் 

மருவும் விறலுட - மருகோனே ! 
எனது மனதினில் உளது யரமதை 

எளிதி லடிபட- அருளாயோ ? 
உனது சரண நன் மலரை முடிதனில் 

உவகை யுடனணிந்- திடவாராய். 
கனக மலைநிகர் சிகி நன் மலைவரு 

கருணை யுள துரை - முருகோனே ! 
4294. திடச வுரியம் மிகுப டையது 

செறிப் டவரு - கனமாசூர் 
தடமி குஉர மதுகி ழிபடத் 

தகும யில்விடு - செய்வீரா ! 
மடல விழ்மண மலர ணிபுய ! 

மயின்மி சையென்முன் - வருவாயே . 
வடவ ரைநிகர் சிகிம லைதனில் 

வருகு ருபர !-அருளாயோ ? 
4295. கடக ரிக்கிநிகர் வதன விக்கினர்தம் 

கருணை யுற்றதுணை -முருகோனே ! 
அடம்வி ளைத்தபடை கொடு எதிர்த்துவரு 

அசுர னைச்சமரி - லழிவேலா ! 


4292. துங்கம் - தூய்மை . தொங்கல் - மாலை . இன்கிருபை - இனிய திரு 
வருள் .. 

4293. எளிதில் அடிபட - விரைந்தழியுமாறு . 

4294. திட சவுரியம் - வன்மை மிகுந்த வீரம் . கனமாசூர் - மிக்க பெருமை 
பொருந்திய அசுரன் . தகுமயில் விடு - தக்க வேலினை விடுகின்ற . 

4295. கடகரிக்கி நிகர் வதன விக்கினர் - மதம் பொருந்திய யானையின் 
முகத்தினை ஒத்த திரு முகத்தினை உடைய விநாயகர், சித்திர மிகு வதன - அழ 


1 


தின கவிதை 


341 


மடம யிற்பரியில் வருவை சித்திரமிகு 

வதன ! அற்பினொடு - அருளாயோ ? 
குடநி கர்த்தமுடி நிரைப டைத்தசிகி 

குளிர்ம லைக்கரச ! - அருளாயோ ? 
4296. வனக்குற மாது தனக்கிசை வான 

மயற்கும ரேச ! - அருளாயோ ? 
மனத்தினி னோயை எடுத்தெறி வாய்பொன் 

மயிற்பரி யேறி வருவாயே . 
சினத்திடு சூரன் உரத்தினி லேவு 

திறத்திடு வேலை- எயும் வீரா ! 
கனத்திடு சோலை நிரைத்திடு தோகை 

கமழ்த்திடு மேரில் - வருதேவே ! 
4297. இனிச்சென்னம் எடுக்காமலே 

எனக்கினிய அருள்தாசெய- குகநாதா ! 
பனிக்கடலின் மிசைச்சீர்துயில் 

பணைத்தவிறல் தனக்கேநல - மருகோனே ! 
தனிக்கமல மனைக்கானவர் 

தனக்கிசைய செவிக்கேமறை - புகல்வாயா ! 
கனிக்கினிய நயத்தான்மிகு 

கனத்தபொழில் வயற்சூழ்சிகி - மலைவாழ்வே ! 
4298. உடல்வ ருத்திய துயரொழித்திட 

உடன்ம யிற்பரி - மிசைவாராய் . 
மடல்வி டுத்திடு மணமி குத்திடு 

மலர்க டப்பணி - புயநாதா ! 


கமைந்த திருமுகத்தை உடையவனே . குடம் போன்ற உருவத்தினைப் பெற்ற 
மலை உச்சிகளை வரிசையாகப் பெற்ற குளிர்ச்சி பொருந்திய மலைக்குத் தலைவனே 
என்பது ஈற்றடியின் பொருள் . 

4296. பொன் மயீற்பரி ஏறி வருவாய் மனத்தினில் நோயை எடுத்தெறிவாய் 
என இரண்டாம் அடியினை இயைக்க , சினத்திடு சூரன் - சினம் செறிந்த அரக்கன் . 
கனத்திடு சோலை . மேகங்கள் தங்கும் சோலை எனக் கொள்க . 
4297 . செனனம் - பிறப்பு . செய குக - வெற்றியமைந்த குகனே . 

தனிக் 
கமல மனைக் கானவர் - ஒப்பற்ற தாமரையாகிய தங்கும் இடத்திற்குரியவராகிய 
பிரமனார் . கனிக்கினிய நயத்தான் மிகு கனத்த பொழில் - இனிய கனிகள் இன்ப 
நலத்துடன் மிகுந்துள்ள பெருமை பொருந்திய சோலை . 

4298. மடல் - இதழ். சருள விறல் - கருடனைப் பெற்ற திருமால், 


. 


349 


தின கவிதை 


கடலி னிற்றுயில் புரியும் அற்புத 

கருள விறற்கிசை - மருகோனே ! 
தடமு டிக்கயிலையை கர்த்திடு 

தமிழ் கமழ்ச்சிகி - மலைவாழ்வே ! 


4299. மடந்தை வேடர் மாது 

மகிழ்ந்து மேவு தோள ! - அருளாயோ ? 
அடஞ்செய் சூரன் ஆவி 

அழிந்து போக ஏவும் - அயிலாளா ! 
நடஞ்செய் தோகை மீறு 

நலங்கொள் வாகனாவிண் - ணவர்பாதா ! 
இடங்கொள் சோலை சூழும் 

இலங்கு தோகை மேரில் - வருநாதா ! 


4300. பதுமா சனத்தின் வருவேத னுக்குப் 

பழமா மறைச்சொல் - முருகோனே ! 
முதுமா முனித்த லைவரே பணிந்து 

முறையாய் நிறைத்த - சமுகேசா ! 
மதுமா ணிரைத்த மலர்வாழ் திருப்பெண் 

மயில்மாய னுக்கு - மருகேசா ! 
விதுதாவு சித்திர முடிசேர்சி கிப்பொன் 

மிகுமேரு தித்த- செகராசா ! 
4301. மடமயில் குறத்தி 

மருவிய புயத்து - முருகோனே ! 
அடமிகு அவுணர் 

அழிபட விடுத்த - அயிலாளா ! 
கடகரி முகத்துக் 

கருணைகொள் நற்று - ணையின் நாதா ! 
வட்டவரை நிகர்த்த 

மயின்மலை தனக்கு- அதிகாரா ! 


4299. விண்ணவர் பாதா - தேவ உலகத்தினர் போற்றும் திருவடிகளை 
உடையவனே . 


4300. பதுமா சனத்தின் வருவேதன் - பிரம்மன் . நிறைத்த - நிறைந்திருக் 
கின்ற . சமுகேசா - சந்நிதானத்தின் தலைவனே . செகராசா • உலக நாயகனே . 

4301 : யானையின் முகத்தினைப் பெற்ற அன்பமைந்த விநாயகப் பெருமா 
னுடன் பிறந்த எங்கள் தலைவனே மூன்றாம் அடியின் பொருள் . 


. 


தின க்விதை 

343 
4302. வஞ்ச ரக்கரை வென்ற வெற்றிகொள் 

மண்ட மர்புரி - வயிலாளா ! 
கொஞ்சு நற்கிளியின்சொ லுற்றிடு 

குஞ்சரிக்கொரு - மணவாளா ! 
நஞ்ச ணித்திரு செஞ்ச டைப்பெரு 

நம்பருக்கிசை - மகவேளே ! 
மிஞ்ச டர்ப்பொழில் உந்து நற்பொழில் 

விண்டொ டர்ச்சிகி - மலைநாதா ! 
4303. ஆடரவு தரித்த முடியார் 

யானையை உரித்த அரனார் - அருள்பாலா ! 
வேடர்கள் மகிழ்ச்சி பெறவே 

வேடுவி அணைத்த புயவா ! - அருள்தாராய் . 
தாடனை பத்தி யுடனே 

தானினை பத்த னிடமே - வருதேவே ! 
நாடரிய சிகிப்பொன் மேரில் 

நாள்தோறும் உற்ற சேவக ! -- முருகோனே ! 
4304. அடவியில் வளர்குற மகள் தனை மருவிய 

அழகிய மயில்வரு - குமரேசா ! 
நடமிடு மயில்மிசை வருகுரு பர என்முன் 

நலமரு ளிடமுனம் - வருவாயே . 
உடல்வரு துயர்தனை களையுள அயில்கொடு 

உருத்திடும் அசுரனை - அழிவேலா ! 
கடலுடை புவிவளர் அடியவர் பணிதரு 

கமழ்சிகி மலையினில் - அருள்வாயே . 
4305. எந்த விதத்திலும் எந்தன் வினைக்கிடர் 

இந்த விசைக்கினி - அருள்வாயே . 
சந்த மிகுத்திடு பைந்தமி ழுக்குயர் 

சங்கமி ருத்திய - புலவோனே ! 
4302. வஞ்சரக்கர் - வஞ்சகம் கற்ற அரக்கர்கள் . குஞ்சரி - தேவயானை . 
கஞ்சணித் திரு செஞ்சடைப் பெரு நம்பர் - ஆலகால விடத்தினை அணிந்திருக்கின்ற 
செஞ்சடையினைப் பெற்ற சிவபெருமாள் . 

4303 . யானையை உரித்த அரனார் - சிவபெருமான் . வேடுவி அணைத்த 
புயவா - வள்ளியம்மையை அணைத்துக் கொண்ட புயத்தினை உடையவனே . தாடனை 
பத்தியுடனே தானினை பத்தனிடமே - திருவடிகளை மிக்க அன்போடு நிளைக்கின்ற 
அன்பனிடம் . நாடரிய . தேடி அறிதலருமை யாகிய . 

4304. உடல் வரு துயர் தனை களை - என்னுடலில் வளர்ந்து வருகின்ற 
துன்பந்தனைக் களைவாய் ஆக . கடலுடை புலி - கடலால் சூழப்பட்ட உலகம் . 

4305. எப்படியேனும் இந்த முறை என்னைத் துன்புறுத்தும் நோய்க்குத் 
துன்பம் தரல் வேண்டும் என்பது முதலடியின் கருத்து . சந்தம் - இன்ப ஓசை . 


:2 


34 


தின் கவிதை 


சுந்தர அற்புத புண்டரி கத்தலர் 

சொந்த மனைக்கிறை- குருநாதா ! 
கந்தம லர்ப்பொழில் மண்டி வளைத்திடு 

செகண்டி மலைக்குக ! - கிரிவாழ்வே ! 
4306. வாடி டாத நீப மாலை 

மார்ப தோகை மீதி லேறு- குகநாதா ! 
கோடி கோடி சேனை யோடு 

கூட மீறு சூர னாவி - அடுவேலா ! 
பாடி யாடு தேவர் சூழும் 

பாவ லா எனாசை போல - அருளாயோ ? 
நீடி மீறு சோலை சூழும் 

நேம ! சோதி மேவு தோகை - மலைவாழ்வே ! 
4307. பருத்த மாமுலை அடர்த்த கூர்விழி 

பணைத்தி டா இடை - மடவாரால் 
உருத்த தாதிய குடிக்கு ளேமனம் 

உடற்று வாழ்வினின் - மெலிவேனோ ? 
கருத்த னே ! அடி யனுக்கு நேர்வரு 

கலிக்கி வேல்கொடு - அடுவாயே . 
திருத்த மாகிய நெருக்கு சோலைகள் 

செழித்த தோகையின் - மலைவாழ்வே ! 
4308. சரவண பவ குக ! குமரய ! குருபர ! 

சண்முக ! நல்வரம்- புரிவாயே . 
அரவணி சடைமுடி மழுவணி கரதல 

அரனரு ளியமகிழ் - புதல்வோனே ! 
கரதல ! கமல ! முன் னெதிர்ப்படு அசுருடல் 

களிபட அயில்விடு - செயவீரா ! 
சிரமுடி நிரையுள பொழின்மிகு கனமிகு 

சிகிமலை மிசைவரு - அமரேசா ! 


4305 . அழகிய அற்புத தாமரை மலராகிய சொந்த வீட்டில் உள்ள பிரும் 
மாவின் குருநாதனே என்பது மூன்றாம் அடியின் பொருள் . 

4306. சூரன் ஆவி - சூரனின் உடல் . 

4307. அடியனுக்கு நேர்வரு கலிக்கு - அடியனுக்கு நேராக வரும் துன்பத் 
திற்கு . 

4308. குமரய - குமாரனாகிய ஐயனே . அரவணி ......... புதல்வோனே . பாம் 
பினை அணிந்த சடைமுடியினையும் மழுவினை அணிந்த கையினையுமுடைய சிவ 
பெருமான் தந்த மகிழ்ச்சிக் கிடமாகிய திருமானே . 


தின கவிதை 

34 
4309. வருந்து வினைக்கு மருந்து எனக்கு - உதவாயோ ? 

முருந்து எயிற்று முளைத்த விழிக்கு - றமின்வாகா ! 
பொருந்து அடற்குள் புகுந்து அணற்கு - விடுவேலா ! 

திருந்து பொழில்கள் சிறந்த சிகிப்பொன் - மலைநாதா ! 
4310. துயரா கியகடல் துகளா கிட அருள் - புரிவாயே . 
அயலா னென இனை அடியே னையுநினைந்- 

திடலாமோ ? 
தயவா லருள்புரி சண்முக குரு -- பர ! வேளே ! 

வயல்சூழ் சிகியெனு மலைவாழ் குககதி - மயிலாளா ! 
1311. எனது துயர் எனதுபிணி 
என துடலி லதுவிலக - அருளாயோ ? 

? 
மனதிலுனை யலதுதினம் 

மறதியிலென் முன்மயிலில் வருவாயே . 
உன தடியர் குழுவிலிவன் 

ஒருவனென நினைகுவைதென் - முருகோனே ! 
கனகமலை இதுவெனவும் 

கனமுலவு சிகியின்மலை - வருதேவே ! 
4312. சிந்துர மணிந்த நுதலார் 

கொந்தலர் புனைந்த குழலார் 
செண்டெனு மிரண்டு முலையா - ரிருமானார் 
தந்தமயல் கொண்ட புயவா ! 

அன்புமிகு கின்ற துரையே ! 
தண்டமிழை இன்று அருள்வாய் - அமரேசா ! 
பைந்துளை யலங்கல் புனைவோர் 

பைந்தமிழை என்று முகந்தோர் 
பங்கசமின் மங்கை விறலார் - மருகோனே ! 
வந்துவர மின்று அருள்வாய் . 

குன்றைமலை யென்று மகலா 
மங்களமி குந்த குமரா ! - அருளாயோ ? 


. 


4309 . முருந்து - மயிலிறகின் அடிக்குருத்து ; இது பல்லுக்கு உவமை ஆயிற்று . 
அடல் - கொல்லுதல் அமைந்த போர் . அணற்கு - அவுணற்கு என்ற சொல் 
குறைந்து நின்றது . 

4310. இனை அடியேன் -வருந்துகின்ற அடியவன் . கதி மயிலாளா- விரைந்து 
செல்லும் மயிலை ஆள்பவனே ! 

4311. எனது துயர் ......... அருளாயோ - எனது துன்பமாய என் கோய் 
என் உடலினின்றும் நீங்குமாறு அருள் புரிய மாட்டாயா ? உன்னை அன்றி நாள் 
தோறும் உள்ளத்தில் வேறெவரையும் நினையாத என் முன் மயிலில் வருதல் 
வேண்டும் என்பது இரண்டாவதடியின் பொருள் . கனம் - மேகம் . 

4312. சிந்துரம் - நெற்றியிலணியும் செந்நிறப்பொட்டு . கொந்தலர் . கொத் 
தாயுமைந்த பூ . பங்கசமின் மங்கை - தாமரையிலெழுந்தருளிய இலக்குமி , 


346 


தின கவிதை 


4313. தித்திமி திதியென நடமாடிய 

சித்திர மயின்மிசை வருவாய் - குமரேசா ! 
பத்தியி னொடுநித நிதமாகவுன் 

பத்மமென் மலர்நிகர் தாள்பணி - எனையாளாய் . 
சத்தியை எதிர்வரு இகல்சூருடல் 

தைத்திட விடுகன வீரபொன் - அயிலாளா ! 
எத்திசை யுள அடி யோர்நிறை 

எற்குயர் மணிக ளெலாமிமை - சிகிமேரா ! 


4314. மடக்கொ டியராசை 

வருத்து துயரான - கடல்மீதே 
கிடக்கும் எனை நீயுன் 

கிளைத்த அருளான- புணையாலே 
எடுத்து வரம்வேண ( து ) 

இனிக்க அருள் நீ செய் - குருநாதா ! 
தொடுத்த மலர்சூடு 

சுகக்கு மர ! தோகை - மலைவாழ்வே ! 


4315. கட்டிய மனையினில் உற்றிடு மனைவியர் 

கத்திய புதல்வர்கள் - இவையாமோர் 
கட்டிய வலையினுள் பட்டிடும் எனைவெகு 

கட்டழ குளகுக ! - நிதம் ஆளாய் . 
மெட்டினில் எதிரசு ரைக்கொல நல அயில் 

விட்டுடன் மனமகிழ் - முருகோனே ! 
விட்டிடு கிரணமது உற்றிடு மணிமுடி 

விருத்திகொள் சிகி மலை- வருதேவே ! 


ப 


4313. தித் திமி திதி - ஒலிக்குறிப்பு . சித்திர மயில் - அழகிய மயில் . 
நிதமாக நாள்தோறும் . பத்மமென் மலர் 

- தாமரை மலர் . சத்தி . வன்மை . 
கனவீரபொன் அயில் - பெருமை பொருந்திய வீரம் அமைந்த வேல் . எற்குயர் 
மணிகள் - ஒளியால் உயர்ந்த மணிக்கற்கள் . 


4314. மடப்பம் பொருந்திய கொடியினை ஒத்த மகளிரின் ஆசை துன்புறுத் 
தும் துயாமாகிய கடல்மீதே கிடக்கும் என்னை நீ உன்றன் வளர்ந்த அருளாகிய 
தெப்பம் உதவி அவ்வழியாகவே காப்பாற்றவேண்டும் என்பது வேண்டுகோள் . 

4315. வலையினுள் பட்டிடும் - வலையினுள்ளே அகப்பட்டிடும் . விட்டிடு ...... 
முடி - தன்னிடமிருந்து ஒளிக் கதிர்களை வெளிவிடுகின்ற மணிகள் நிறைந்த முடி . 


தின கவிதை 


347 


4316. சரச ரஞ்சித மடவர் அன்பொடு 

தழுவும் இங்கித - மயலாலே 
உரம யங்கிய பிணிய கற்றிட 

உனது சிந்தையின் - நினையாயோ ? 
பரவு மன்பர்கள் இதயப் பங்கயப் 

பதியில் வந்திடு- குகநாதா ! 
சுரர்ப யங்கர ! கிருபை தந்தருள் 

சுபமி குந்திடு - சிகி மேரா ! 


| 


4317. நாடக மாடிய பாதவி னோதர்விண் 

நாடர்க ளேபணி பரமேசர் - அருள்பாலா ! 
ஏடலர் பூநிறை சோலைமி னாளொடு 

ஏகம தாயணை புயலோல !-அருளாயோ ? 
தாடனை யேபணி நாயினன் மேல்வரு 

சாடிய நோய்தனை அடுவாய்பொன் - அயிலாளா ! 
தேடரி தாகிய நாயக னே ! வெகு 

சீர்சிகி மாமலை முருகேச ! -வருவாயே . 


4318. வஞ்ச ரக்கர் அஞ்ச தெதிர்த்து 

மண்டி ரத்த மும்பெருக்க - விடுவேலா ! 
நெஞ்ச முற்ற துன்ப மற்று 

நின்ப தத்தை அண்டி டக்கண் - ணதுபாராய் . 
கஞ்ச னுக்கு மந்திர வித்தை 

கண்டு ரைத்த செங்க னிக்கு - நிகர்வாயா ! 
மஞ்ச டர்த்த பைம்பொழில்கள் 

மண்செ ழித்த குன்றை வெற்பில் - வருதேவே ! 


4316. இங்கிதம் - குறிப்பு . உர மயங்கிய - நெஞ்சு கலங்கிய . பிணி - மயலால் 
விளைந்த நோய் , காம நோய் . இதயப் பங்கயப் பதி - உள்ளமாகிய தாமரை இடம் . 
சுபம் - நலம் . 


4317. நாடக ..........பாமேசர் - போகயோகத் திருாடங்களைப் புரிகின்ற 
அழகிய திருவடிகளைப் பெற்றவரும் விண்ணாட்டுத் தேவர்களால் வணங்கப்படுகின்ற 
வரும் ஆகிய சிவபெருமான் . எடு - மலரிதழ் . சோலைமினாள் - வள்ளியம்மையார் . 
தாடனையே பணி நாயினேன் - திருவடிகளையே பணிகின்ற நாயினுங் கீழான அடி 
யேன் . சாடிய - வருத்துகின்ற . 

4318. வஞ்சரக்கர் - வஞ்சனையமைந்த அரக்கர்கள் . அஞ்செதிர்த்து நடுங்கு 
மாறு எதிர்த்து . * ரத்தமும் மண்டிப் பெருக்க - என மாறுக . 

- என மாறுக . பெருக்க - மிக . 
கஞ்சன் - தாமரையிலெழுந்தருளிய பிரமன் . 


| 


348 


தின கவிதை 


4319. மனதில் உலவிய துயரை அடிபட 

மயிலி லடியன் முன் - வருவாயே . 
வனச மலருறை திருவை மருவிய 

மரும விறலுட- மருகோனே ! 
அனமெ னடைதனை நிகர்ந டையைபயில் 

அழகு மிகுகுற - மயில்தோளா ! 
கனக மலைதனை நிகர உயர்தரு 

கமழ்செய் பொழில்மிகு -சிகிமேரா ! 
4320. வருத்தி யபிணி தரித்தி ரமதை 

மடித்தி அருள் - புரிவாயே . 
கருத்தி னில்வரு தமிழ்ப்பொ ருளது 

கருத்தொ டுவர - அருள்வாயே . 
மருத்துவகுக ! கடப்ப ணிபுய ! 

மயிற்ப ரிமிசை - வருவாயே . 
திருத்தி யகொடு முடிக னமிகு 

சிகிக்கி ரிதனில் - முருகோனே ! 
4321. மதசலம் ஒழுகிய வடிவுடை நலமிகு 

வதனர்தன் மனமகிழ் - துணையாளா ! 
கதமிகு அசுருடல் கிழிபட எதிரொடு 

கதிரையில் தொடுகன - செய்வீரா ! 
விதிவிறல் முதலிய அமரர்கள் பணிதரு 

விரைமல ரணிபுய - முருகோனே ! 
மதிதவழ் பொழில்முடி நிரைநிரை பலஉயர் 

வளர்சிகி மலைதனில் - வருதேவே ! 
4322. அரும றைபயில் முனிவர் கள் முதல் 

அமரர் கள்பணி - இருதாளா ! 
கருமு கிலெனும் ஒளிவிடுவிறல் 

கருணை கொள் மரு - க.குகேசா ! 


4319 . துயரை 

அடிபட - துன்பத்தை ஓட்டுவதற்காக . மருமம் - மார்பு . 
கனகமலை - பொன் மலை , மேருமலை என்க . 

4320. பிணி தரித்திரம் - வறுமையாகிய நோய் . மருத்து வகுக - அடியாரைப் 
பிணிக்கும் எல்லாவகையான நோய்களையும் போக்கி அவர் நெஞ்சக் குகையில் எழுந் 
தருளியுள்ள முருகனே . திருத்திய ......... கிரி - திருத்தமுற அமைந்த கொடுமுடி 
கள் பெருமையுடன் அமைந்த மயில் மலை . 

4821 . வதனர் - திருமுகத்தை உடைய விநாயகர் . கதம் -சினம் . கதிரையில் 
ஒளியமைந்த வேல் . விதி - பிரமன் . விறல் - திருமால் ; இப்பொருளில் இவ்வாசிரி 
• யர் இச்சொல்லைப் பல்வேறிடங்களில் எடுத்தாளுதல் காண்க . பல முடி நிரை நிரை 
உயர் எனக் கூட்டுக . 


349 


தின கவிதை 
செருபு ரிவசு ரனையெ திரிடு 

திறலு ள அயில்- தொடுவீரா ! 
மரும லருகு பொழிலு றைசிகி 

மலைவ ருகுரு - பரவேளே ! 
4323. நடனம்புரி பதபங்கய 

நகுவெண்பிறை அணிவேணியர் - அருள்பாலா ! 
கடகம்புனை இருசெங்கையர் 

கருமங்கையர் - மயலாலே 
உடனைந்திடு துயர்கொண்டதை 

உடன்வென்று நல்லருள்தாராய் . 
தடமிஞ்சிய பொழில் முந்திய 

தகுகுன்றையின் - முகுகோனே ! 
4324. அரவி னடித்திடு பதகம லத்தினர் 

அழகுள விறற்கிசை - மருகோனே ! 
பரவிய பத்தர்களிடம் அணு கியதொல் 

பழவினை அற்றிட - அருள்வாயே . 
கரவிக டக்கட மதமொழு கிற்றிடு 

களிறும கிழ்ச்சிகொள் - துணையாளா ! 
இரவி னொளிக்கிர ணமதை விரித்திடு 

இசைமுடி பெற்றிடு --சிகிமேரா ! 
4325. எனதுட லிற்கொடு வினையறு பட்டிட 

இனிய வரத்தினை - அருள்வாயே . 
மனதி னினைத்திடு படியென திச்சையில் 

மயிலெ னப்பரி - மிசைவாராய் . 
உனபதத் தினில்வர வெனுநித் தியம்பெறு 

உறுதி படைத்தவன்- எனையாளாய் . 
கனக மலைக்கிசை சிகிமலை உற்றவ ! 

கருணை மிகுத்திடு -- குகவேளே ! 


4322 . 

மரு மலருகு பொழில் - நறுமணம் மருவிய மலர்கள் வீழ்தற்கிடமாகிய 
சோலை . 

4323. முதலடியில் ஒரு சீர் மிக்குளது . உடனைந்திடு துயர் - உடல் துன்புறு 
தற்கேதுவாகிய துன்பம் . 

4324. அரவின் ......... கமலத்தினர் - காளிங்கன் என்னும் பாம்பின் மேல் 
நின்று நடித்த தாமரையாகிய திருவடிகளைப் பெற்றவர் . 

4325. என திச்சையில் - எனது விருப்பத்தின் வண்ணம் , மயிலெனப் பரி . 
மயில் எனும் விரைந்து செல்லும் வாகனம் . நின் திருவடியினையே சேரவேண்டும் 
என நாளும் ,உறுதி படைத்துள்ள என்னை ஆள வேண்டும் என்பது மூன்றாம் 
அடியில் அமைந்த வேண்டுகோள் . 


860 


தின கவிதை 


4326. படஅரவு முடியில்வளர் 

பணைபுடவி வளருயிர்கள் 
தழைவாக - வுடனேதான் 
தடமுலவு கருணை மழை 

தனைமிகுநேர் மயிலில்வரு 
குகநாத ! - அருளாயோ ? 
மடமயிலி குறமகளை 

மருவுபுய ! கமலபத ! 
முருகேச ! - தயவாலே 
திடமுடைய முடியுலவு 

சிகி மலையில் வளர்குமர ! 

கிருபைதாராய்- செகநாதா ! 
4327. பதகம லத்தனில் உறுதியை வைத்திடு 

பழையடி யார்க்கருள்- புரிநாதா ! 
மதகளி றுக்கிசை துணையுள வித்தக ! 

மயிலைந டத்திய- குகநாதா ! 
நிதநித நிற்பணி அடியனை அற்பொடு 

நிலைவர மிப்பவும் - அருளாயோ ? 
இதழ்மலர் நற்பொழின் மிகுசிகி நற்கிரி 

இனிலுள நற்குரு-பாவேளே ! 
4328. மனம யங்கிட உடல்மெலிந்திட 

வலுசெய் துன்பம் - அதனாலே 
தினம யங்கிய விதியை இன்றினி 

திரவி யங்கொடு - தவிராயோ ? 
அனந டந்திடு நடைமி குந்திடு , 

அழகு கொண்டிடு - குறமானாள் 
தனம ழுங்கிய புயச வுந்தர ! 

தனசெ கண்டியின்- மலைவாழ்வே ! 


4326 . பட அரவு-படத்தினை உடைய பாம்பாகிய ஆதிசேடன் . பணை புடவி - 
பணைத்த உலகம் . தழைவாக - தழைக்க . 

4327. இடையறாது எந்நாளும் நின்னைப் பணிகின்ற அடியேனை நின் அன் 
பில் நிலைத்து வாழுமாறு வரத்தினை இப்போது அருளாயோ என்பது மூன்றாம் 
அடியில் அமைந்த வேண்டுகோள் . 

4328. திரவியம் - செல்வம் . அழுங்கிய - அழுந்தியா. சவுந்திர - அழகனே . 
தன செகண்டியின் மலை - செல்வம் நிறைந்த மயில் மலை , 


தின கவிதை 


351 


4329. கடவரை யுரித்த நடமிடு பதத்தர் 

கனகமய சிற்ச 
பையின் நாதர் - அருள்பாலா ! 
உடல்வரு பிணிக்கு வலுவுள மருத்து 

உடனருள்செய் வெற்றி 
உயர்வேலை - உளவீரா ! 
மடமயில் குறத்தி தனமதின் மயக்கி 

மருவிய திறத்த 
புயநாத ! -அருள்தேவே ! 
வடவரை நிகர்த்த முடிமிகு நலத்த 

மயின்மலை படைத்த 
முருகேச ! - கிருபைதாராய் . 


. 


4330. வஞ்சவுணர் கெஞ்சவொரு 

வண்குலவு கின்ற அயில் -- தொடுவீரா ! 
நஞ்சமுணு துங்கமிடர் 

நஞ்சரவு கொண்டமுடி - யவர்பாலா ! 
கொஞ்சவிடை வஞ்சியர்கள் 

கொஞ்சுசர சந்தினமெய்- மெலிவேனோ ? 
மஞ்சுதவழ் தண்டலைகொள் 

வந்தடிய ரும்பரவு - சிகிமேரா ! 


4331. ஏம காலர்கள் வருமுனே 

பாசமே என்முன் விடுமுனே 
ஏக மாமுயி ரகல்முனே - மனைவாழ்வோர் 
தாம னேக ரழுமுனே 

தோகை யாகிய பரியிலே 
தாவி யோடிட என்முனே - வருவாயே . 


4329. கடவரை மதநீர் ஒழுகும் மலை ; யானை . கனகமய சிற்சபை - பொன்னா 
லாகிய அறிவுமயப் பெருஞ் சபை . மருத்து - மருந்து ; வலித்தல் விகாரம் . மயக்கி 
மருவிய - மயங்கிக் கலந்த . 
4330 . 

வண் குலவுகின்ற அயில் - வள்ளல் தன்மை விளங்குகின்ற வேல் ; 
தொழும் அடியார் துயர் போக்கி வேண்டும் நலம் அருள்வது வேல் ; ஆதலின் 
அதனை வண்மை உடையது என்றார் . கொஞ்சவிடை - சிறிய இடை . தின - தின்ன ; 
அழிக்க. 

4331 . ஏம காலர்கள் - எம தூதர்கள் . பூமனார் - தாமரைப் பூவில் எழுந்தருளி 
யுள்ள பிரமனார் . 


352 


தின கவிதை 
பூம னார்செவி யதனிலே 

வாயி னான்மறை சொலுமயா ! 
போத ஞானி யர்தொழும்- குருநாதா ! 
வாம நாரணன் மருகோனே ! 

தோகை மாமலை முருகனே ! 
வாச மேவிய சிகியின்மா - மலைநாதா ! 


4332. வருவினை தீரவுடனல மாக 

வரமருள் வாய்பொன்- அயிலாளா ! 
செருவினை யாடி எதிரிடு சூரன் 

தெறிபட மார்பி- லெயும்வீரா ! 
திருமகள் மேவு விறல்மரு கேச ! 

திருவரு.ளேசெய் - அமரேசா ! 
கருமுகி றாவு பொழிலுறை சீர்கொள் 

கனசிகி மேரில் - வருதேவே ! 
4333. ஆறு முகத்தழகா ! நாய னிடத்தினிலே 

ஆசை படைத்துடனே - வருவாயே . 
பாறுகள் மொய்த்திடவே மாகுரு திக்கடலாய்ப் 

பாய எதிர்த்துவிடு - அயிலாளா ! 
நாறு கடப்பணியு மார்ப எனக்கருள்வாய் . 

நாரண ருக்கிசைவாம் - முருகேசா ! 
தேறு தமிழருள்வாய் சோலை மிகுத்திடுமோர் 

சீர்சிகி நற்கிரிவாழ் - குகநாதா ! 
4334. சரச ரஞ்சித வனிதை தந்திடு 

தழுவு மிங்கித - மயலாலே 
உரம ழிந்திடு துயரை இன்றினி 

உடன் அகன்றிட - அருள்வாயோ ? 
பரவு மன்பர்கள் மிகநிறைந்திடு 

பழைய குன்றையில் வருதேவே ! 
வரமி குந்தருள் குமர ! எந்தன்முன் 

வருவை அம்புய - இருதாளா ! 


4332. வினை - தீவினை . நலம் - நன்மை . செருவினை ஆடி - போர்த்தொழி 
லில் ஈடுபாடுற்று . 

4333. பாறு - கழுகு . கடப்பு - கடம்பு , வலிந்து நின்றது , தேறுதமிழ் - 
தெளிந்த இன்சுவைத் தமிழ் . 

4334. அம்புயம் - தாமரை , 


: 


தின கவிதை 

353 
4335. படையெடுத்துவரு அசுர னைப்பொருது 

பளிரி டக்கதிர்கொள் - அயிலாளா ! 
நடைப் யிற்றுவன நடைமி குத்தகுற 

நயம கட்குமணம் - இடுதேவே ! 
விடையெடுத்துவரு குயின்மொ ழிக்குமரி 

விழைவு உற்ற அர - னுடைபாலா ! 
கடைவி ழிக்கருணை புரிவை நற்சிகியின் 

கனம லைக்கரசு - புரிநாதா ! 
4336. கடம்ப வனமுறையுங் 

கரந்தை புனைசடிலர் - தருபாலா ! 
அடம்பு ரியசுரன் 

அகந்தை விழஅயிலை- எயும்வீரா ! 
நடஞ்செய் மயிலேறி 
நலந்தர என் முனாக 

- வருவாயே . 
தடங்கொள் பொழில்சூழுந் 

தகுந்த சிகிமேரில் - வருதேவே ! 
4337. வருத்த மேபுரி படைக்கு ளேவரு 

வலுத்த சூருடன்- எதிர்வேலா 1 
பருத்த கானம துக்கு ளேவளர் 

பகட்டு வேடமின் - அணைதோளா ! 
ஒருத்த னாகிய எனக்கு வேணது 

உருத்த தாய் அருள் - புரிவாயே . 
திருத்த மாகிய முடிப்பொன் மேருயர் 

சிகிக்கி ரீசநல் - அருள்தாராய் . 
4338. தரித்திர மான கடற்குழி வீழ்வன் 

தனக்கிசை வான - புணை தாராய் . 
வரிப்புலி தேடு பதப்பர மேசர் 

மனக்கனி வான - புதல்வோனே ! 
4335. சிறந்த அழகிய நடையை நடக்கும் வள்ளியம்மையைத் திருமணம் 
புரிந்த தேவனே என்பது இரண்டாவது வரியின் பொருள் . விடை ... 
அரன் - விடைமீதிவர்ந்து வருகின்ற குயிலை ஒத்த மொழி பேசும் பார்வதி 
அம்மையை விரும்பிய சிவபெருமான் . 

4336. சடிலர் - முடியினைப்பெற்றவர் . 

4337. வருத்தம் - துன்பம் . பருத்த கானம் அடர்ந்த கொடிய காடு . 
உருத்ததாய் அருள் . அன்புமிக்க தாய் அருள்வது போன்ற அருளினை . 

4338. வரிப்புலி - வியாக்கிரம பாதர் ; இம் முனிவர் சிவனருள் தேடிப் பெற் 
உவர் , கரிக்கிசை ஆனனர் - யானையினை ஒத்த முகமுடைய விநாயகர் , 

( 23) 


354 


தின கவிதை 


- 


கரிக்கிசை ஆன் னருக்குள ஆசை 

கனத்திடு சோத- ராகுகேசா ! 
விரித்திடு சோலை நிரைத்திடு தோகை 

மிகுத்திடு மேரில் -- வருதேவே ! 
4339. ஒருவர் சகாயம் இலையதை நீயும் 

உடனறி யாதது - எதனாலோ ? 
திருமகள் மேவும் மருமலர் மார்பர் 

செபமிகு மாயன் - மருகோனே ! 
வருதுய ராலும் மெலிபடு நாயன் 

வளர்கிட வேண - தருளாயோ ? 
கருமுகி றாவு பொழிலுள தோகை 

: கனகிரி வாச ! - முருகோனே ! 
4340. சரச ரஞ்சித மடவ ரன்பொடு 

தழுவும் இங்கித - மயலாலே 
இரவி லுந்துயர் மிகவ ருந்திடும் 

எளியன் துன்பினை - விலகாயோ ? 
பரவு மன்பர்கள் வளர வந்தருள் 

பருவ பங்கய - இருதாளா ! 
கரக கொங்கையின் குறம டந்தைமின் 

கவரு மிங்கித ! -சிகிமேரா ! 
4341. மாதரசி யான தேவி 

வேடுவர்க ளாசை யான 
மானையணை நாத ! கோடி- அருளாயோ ? 
தாதவிழு நீப மாலை 

தானணியு மார்ப ! வேல ! 
தேவ குரு சாமி வேண- தருளாயோ ? 
ஆதரவு நீசெய் வாய்பொன் 

ஆனமயி லேறி ஆடி 
யான்மகிழ வேமு னாக- வருவாயே . 
சீதமதி தாவு சோலை 

மேவுசிகி மேரில் வாச ! 
தேவர்முனி வோர்கள் தேடு - குகநாதா ! 


4339. ; சகாயம் - துணை . வளர்கிட - நலம் அமைந்த வளர்ச்சி பெற . 
4340. பரவும் - (நின்னை ) வணங்குகின்ற . 

ற . பருவ 

பங்கயம் - நன்றாக 
முதிர்ந்து மலர்ந்த தாமரை . 

4341. மான் மான் போன்ற வள்ளியம்மை . சீதமதி - குளிர்ச்சியமைந்த 
சந்திரன் . 


தினகவிதை 

355 
4342. குடநி றைத்திடு இருத னத்தினள் 

குறம கட்கிசை - மணவாளா ! 
மடம யிற்பரி தனை நடத்திய 

வரத ! நற்றமிழ் - உதவாயோ ? 
கடக ரித்துணை யுளகு காச்சிவ 

கருணை யுற்றிடு - குமரேசா ! 
வடவ ரைக்கிசை பொழினி றைத்திடு . 

மயின்ம லைக்கொரு - துரைநாதா ! 
4313. கானக மடந்தை மேவு 

காரண ! கடம்ப மாலை- புனைமார்பா ! 
வானவர் மகிழ்ந்து தேடு 

மாமலர் குவிந்த பாத ! - அருளாயோ ? 
தானவர் குலங்கள் ஓடத் 

தானயில் மிகுந்து வீசு- திறலாளா ! 
தேனலர் நிறைந்த சோலை 

சீர்முடி இலங்கு தோகை - மலை.நாதா ! 
4344. ககன மிசைவளர் அடியர்க் கருள்புரி 

கருணை ஒழுகிய - குகநாதா ! 
தகர மிலகிய குழலி குறமகள் 

தனைம ருவியபொன் - புயவேளே ! 
மகப தியினுட மகளை மயல்கொடு 

மணமென் மலர்புனை - மணவாளா ! 
சகல புவிபுகழ் சிகியின் மலைவரு , 

சரவ ணவ நலம் - அருளாயோ ? 
4345. சங்கத் தமிழ்ப்புலவா ! 

மங்கப் பொருட்கள் சொலு 
தந்திரச் சடைப்பரமர் - அருள்பாலா ! 
சங்கைத் தரித்தவிறல் 

கொங்கிற் றுளைபுயநல் 

தந்திக் குதித்தவிறல்-- மருகோனே ! 
4343. குவிந்த - குவியலாகக் கிடக்கின்ற, தானவர் குலக்கள் - அரக்கர் 
கூட்டங்கள் . 

4344. ககனம் - விண். அடியர் - தேவர் . பொன்புய - அழகிய புயத்தினை 
உடையவனே . சரவணவ சரவணப் பொய்கையில் தோன்றியவன் முருகன் 
என்று கூறும் கந்தபுராணம் . 

4345. மங்கப் ............பரமர் - விளக்கம் அமைந்த பேருண்மைகளை எடுத 
துச் சொல்லும் சடையணிந்த சிவபெருமான் , கொங்கிற்றுளை - தேன் உள்ள 


. 


. 


துளசி . 


356 


தின கவிதை 


. 


அங்கக் குறத்திதனை 

இன்புற் றணைத்தபுய ! 
அன்பர்க் கருட்செய்குரு -பரவேளே ! 
கங்குற் றவழ்ச்சியுள 

குன்றைப் பதிக்கிறைவ ! 

கந்தக் கடப்பையணி - குகநாதா ! 
4346. ஆடர வைத்தரி வேணி மறைப்பொருள் 

ஆன பரப்பிரமர் - அருள்பாலா ! 
நாடக ! நற்பத ! தோகை மயிற்பரி 

நாளும் நடத்திய - திறலாளா ! 
மாடம திற்கன நேமா கர்க்கிறை 

வாசம லர்ப்புனை - புயநாதா ! 
ஏடல ருற்றிடு சோலைமி குத்திடு 

ஏர்சிகி நற்கிரி - வருதேவே ! 
4347. தருநிழல் வாசவனுமம ரோருந் 

தகுமுனி வோரும் - பணிபாதா ! 
அருமறை தேடு இருசர ணேச ! 

அடியன்மு னாக - வருவாயே . 
பருவம தான மதிமுக மாது 

பதுமமி னாடன்-மருகோனே ! 
கருமுகி றாவு பொழினிறை தோகைக் 

கனகிரி மேவு - குகநாதா ! 
4348. வந்த தரித்திரம் நொந்து விழுந்திட 

1 
மன்பொருளைத்தரு - குவைநாதா ! 
எந்த னுடற்றினு துன்ப மதற்கொரு 

இன்ப மருத்துவம் - அருளாயோ ? 
சொந்த மிகுக்குற வஞ்சி தனத்தணை 

துங்க மலர்ப்புய ! - முருகோனே ! 
அந்தர வுச்சியில் மிஞ்சு முடிச்சிகி 

அங்கிரி யிற்குரு - பரவேளே ! 


4346. ஏர் - அழகு . 

4347. தருநிழல் வாசவன் - கற்பகத்தருவினடியில் ஆட்சி செலுத்தும் இந் 
திரன் . அமரோர் - தேவர் . இருசரணேச - இரு திருவடிகளைப் பெற்ற இறை 
வனே , பருவம் ......... மினாள் - இலக்குமி . 

4348. மன்பொருள் - என்றும் நிலைத்த பொருள் . எந்தனுடற்றினு துன் 
பம் - என் உடலைத் தின்னும் கொடிய நோய் . அந்தரவு - மிகப் பழங்காலமாக 
அறியப்பட்டு வரும் ஆதிசேடன் என்னும் பாம்பு . அந்த என்பது பண்டறி சுட்டு 


தின கவிதை 


357 


4349. கனக தண்டை யொலிமு ழங்கக் 

கனமி குந்த மயிலி லேறி - வருவாயே . 
வனச மண்ட பமதில் வந்த 

மறைபு கன்ற வரத னாசை - யுளநாதா ! 
அனயி லங்க நடைபயின்ற 

அழகு கொண்ட குறமின் மாது- புணர்தோளா ! 
சினமி குந்த வசுரர் பங்க ! 

சிகியெ னுங்கிரியின் நன் வாச ! - அருளாயோ ? 
4350. கொடுமை யாகிய மிடிகள் தீரிடக் 

குக ! வி லாசந - லருளாயோ ? 
வடுவை நேரிரு விழியின் மாதர்கள் 

மயலி னான் மெலி - கிடலாமோ ? 
அடுமை யாகிய எளியன் வாழ்கிட 

அருள்செய் வாய்குரு - பரவேளே ! 
கடுமை யாகிய மயிலில் ஏறிய 

கனசி காமலை- வருதேவே ! 
4351. தண்டைய சைந்திட வந்துவ ரம்புரி 

தங்கமி லங்கிய - வடிவாளா ! 
கண்டையி லங்கிய ரெண்டுள வம்பகர் 

கண்டும யங்கிய - மயலாலே 
அண்டையில் வந்தெவ ருஞ்சொல வுந்திரி 

அன்ப னயங்கொள - அருளாயோ ? 
சண்டைசெய் கின்றவு ணன்றனை வென்றவ ! 

தன்சிகி யங்கிரி- வருதேவே ! 
4352. மறைமுனி வோர்கள் யணியிரு பாத ! 

வரமதை வேண - தருளாயோ ? 
கறைமிட றாசை மிகுவுமை மாது 

கனதன மேயுண் - மகவேளே ! 


4349 . 

அசுரர் பங்க - அசுரரைப் பங்கப்படுத்தியவனே . 
4350 . மிடி • வறுமை.. வடு - மாம்பிஞ்சு. 

அடுமை - அடிமை 

என்ற 
சொவ் எதுகை நோக்கித் திரிந்தது . வாழ்கிட - வாழ என்னும் பொருளது . கடுமை 


விரைவு . 


1 


4351. தங்கம் இலங்கிய வடிவாளா - பொன் போன்று விளங்கும் அழகிய 
உருவம் பெற்றவனே . 

4352. கறைமிடறு நீலகிறக்கண்டம் கொண்ட சிவபெருமான் . அறை 
கழல் வீரன் - ஒலிக்கின்ற கழலணிந்த வீரனாகிய அசுரன். நறை - தேன் . 


- 
358 

தின கவிதை 
அறைகழல் வீரன் அசுரனை வீழ 

அயில்விடு சூர ! - அருளாயோ ? 
நறையுள சோலை மிகுசிகி யான 

நலம்வளர் மேரில் - வருதேவே ! 
4353. கந்த மிகுத்த கடம்பை அணித்திடு 

கந்தர அற்புத - முருகோனே ! 
சந்த மிகுத்திடு செந்தமிழைச்சொலு 

தண்கனி யுற்றிடு - திருவாயா ! 
சுந்தர நர்த்தன பைஞ்சிறை உற்றிடு 

துங்க மயிற்பரி - மிசைவாராய் . 
வந்தவி னைக்கொரு தந்திரம் தந்தருள் 

மங்கு றவழ்சிகி- மலைவாழ்வே ! 
4354 . ஆதரவு புரிவாய் 

ஆறுமுக வடிவே ! - அருளாயோ ? 
தாதவிழு மலராம் 

தாரணியு முதலே1- குகநாதா ! 
சீதமிகு பொழில்சேர் 

சீர்சிகியின் மலைமேல் - வருதேவே ! 
மாதரரு குறமான் 

மாது புணர் புயவா ! -அமரேசா ! 
4355. மடக்கொடிய ராசை 


லாசை 


கருத்திலுறு நோயை - அடுவாயே . 
அடத்தில்வரு சூரை 

அகத்தையழி வாக - அடுவாயே . 
நடத்துமயி லாள ! 

நலத்தையருள் தோகை - மலைநாதா ! 


4353. கந்தம் - நறுமணம் . 

அணித்திடு - அணிந்திடு ; வலித்தல் விகாரம் . 
கந்தர அற்புத முருகோனே - கழுத்தினைப்பெற்ற வியக்கப்படும் மாபொருளாகிய 
முருகப்பெருமானே . சுந்தர நர்த்தன ......... மயில் - அழகிய ஆடல் வல்ல பசிய 
சிறகுள்ள தூயமயில் . 

4354. அரியமாதராகிய குறமகள் என நான்காம் அடியின் முதற்பகு திக்குக் 
கொள்க . 


4355 , மடக்கொடியரிடத்துத் தோன்றும் மடத்தன்மையாகிய ஆசையை 
அஞ்சவிக்கத் தக்க வரங்களை நிரம்பத்தருக என்பது முதலடியிலுள்ள வேண்டு 


தின கவிதை 


35 . 


4356. ஆதிய னாதியும் ஆகிய காரண ! 

யான்மகிழ் வாகிட - அருளாயோ ? 
பாதியின் மாமதி சூடிய நாயகர் 

பார்வதி பாகர்தன் - மகவேளே ! 
மோதிய சூர்படை வீழிட வே அயில் 

மோடிம தாய்விடு- செயவீரா ! 
ஓதிய மாமறை வேதியர் ஞானியர் 

ஓர்முனி வோர்பணி - சிகிமேரா ! 
4357. வடித்த பாகை நிகர்த்த தான 

மதுச்சொல் மாது - மயலாலே 
துடிக்கு தாவி அதற்கு வேண 

துரைக்கு கேச ! - அருளாயோ ? 
குடிக்குண் மீறு வனத்து வேடர் 

குலப்பெண் மேவு —- மணவாளா ! 
கடிப்பொ னான பொழில்சி காநன் 

கனத்த மேரில் -வருதேவே ! 
4358. ஆதி நாயக ! நாயன் வாழ்கிட 

ஆவ லாய் அருள் - புரிவாயே . 
பாதி மாமதி சூடும் வேணியர் 

பால காகிருபை - புரிவாயே . 
மோதி யேவரு சூர னார்படை 

மோச மாகிட - விடுவேலா ! 
சோதி யாகிய கோடு சேர்தரு 

தோகை மாமலை - முருகோனே ! 
4359. அண்டர்பணி கொண்டபத ! 

அன்பனனி இன்பமுற அருள்வாயே . 
வண்டனசு ரன்றனுடன் 

வந்தபடை நைந்துவிழ - விடுவேலா ! 
புண்டரிக மங்கைபுணர் 

புங்கமிகு கின்றவிறல் - மருகோனே ! 
கொண்டல்படி தண்டலைகொள் 

குன்றைமலை வந்தகுரு - பரவேளே ! 
4356. ஓர் முனிவோர் - முருகன் திருவடிகளை எப்போதும் எண்ணிக் 
கொண்டிருக்கின்ற முனிவர்கள் . 
4357 . 

மது - தேன் . 
4358. சோதியாகிய கோடு - ஒளி மயமாகிய மலைக்குவடு . 
4359. கொண்டல் - மேகம் . தண்டலை - சோலை . 


: 


1 


360 


தின கவிதை 


4360. வந்தவினை எந்தனிடம் 

மங்கிவிழ உந்தனுட- கிருபைதாராய் .. 
சந்தமிகு செந்தமிழ்சொல் 

தண்கனிநி கர்ந்ததொரு- திருவாயா ! 
அந்தமதன் நைந்துவிழ 

அன்றெரியும் அம்பகர்சொல் - குகநாதா ! 
பைந்தளிர்கொள் தண்டலைகள் 

பம்பியசெ கண்டிவரை - முருகோனே ! 
4361. கொங்கு மிகுந்த கடம்பணி அம்புய ! 

கொண்டல் படிந்திடு -சிகிமேரா ! 
பொங்கு அரும்புய ! அம்புவி யெங்குள 

புங்கமிக் கன்பர்கள் - பணிபாதா ! 
மங்கி நிறங்கொளும் சங்கரி யந்துணை 

தங்கிய வம்புயர் - முருகோனே ! 
எங்கு நிறைந்தருள் கொண்டிடு சுந்தர ! 

எந்தன் முன் வந்தருள்- புரிவாயே . 
4362. வாசனை மிகுந்த நீபமென் மலர்ப்பொன் 

மாலிகை தரித்த - புயநாதா ! 
ஈசரிட முற்ற தோகைகவு ரியப்பெண் 

ணேய ருள்செய் புத்திர ! -அருளாயோ ? 
மாசடர் விழிப்பெண் வேடுவ குறப்பெண் 

மால்மி குபுய ! -முருகோனே ! 
பாசடை மிகுந்த காவனம் வளைத்த 

பார்புகழ் சிகிக் - கிரியின் நாதா ! 


4360. தண்ணிய செந்தமிழைப் பயில்கின்ற திருவாய் ஆதலின் அதற்குத் 
தண்கனியை உவமையாக்கினார் ஆசிரியர். மன்மதனை எரித்த கண்ணினைப் 
பெற்ற சிவபெருமான் மகிழ்ந்தழைக்கும் முருகனே என்பது மூன்றாம் அடியின் 
பொருள் . 

4361. பொங்கு அரும்புய - மிக்க அன்பர்களைக் கருணையுடன் தழுவிச் 
கொள்ளும் அருமை வாய்த்த புயங்களை உடையவனே . மங்கி ...... முருகோனே 
மாலைக்காலத்தை அடுத்த கருநிறத்தைக் கொண்ட 

சங்கரிக்குத் 

துணையாக 
அமைந்த திருப்புயங்களைப் பெற்ற சிவபெருமான் திருமகனாகிய முருகனே . 

* 4362 . ஈசரிடமுற்ற .......... புத்திர சிவபெருமானின் இடப்பாகத்தில் 
அமைந்த தோகை போல்வாளாகிய கௌரியம்மையார் திருவருள் செய்கின்ற 
புதல்வனே ! மாசடர் விழிப்பெண் - ஆணவம் முதலிய குற்றங்களை அழித்தொழிக் 
கும் விழியினைப்பெற்ற வளளியம்மை . பாசடை • பசிய இலை . காவனம் - சோலைச் 


தின கவிதை 


861 


4363. தடக்கட லான சமுசார 

மதில்தின மூழ்கி உழல்வேனை 
தருக்குள புகழாம் கரையேற - அருள்வாயே . 
விடற்கரி தான வெகுமோகம் 

விரைந்திடு மோசப் புலனாலும் 
விருப்பினி னாளு மெலியாது - அருளாயோ ? 
கடக்களி றான முகநாதர் 

தனக்கிசை வான துணையாளா ! 
தமிழ்க்கனி வாய முருகோனே ! - வருவாயே . 
திடப்படு சூரை வெல்வோனே ! 

சிகிக்கிரி மேவு குருநாதா ! 
சிறைச்சிகி யான பரியேறு- குகநாதா ! 


4364. மிடியாகிய கடலாழ்கிட 

விதியோ ? கிருபை - புரிவாயே . 
மடிவாகிட அசுரோன்உடல் 

வகிர்கூரயின் - முருகோனே ! 
அடியார்பணி புரிசீர்பத 

அயனார்பணி- குருநாதா ! 
கடியார்பொழின் மிகுதோகையின் 

கனமாமலை - வருதேவே ! 





4365. நடனமயி லேறி 

நலமருள நீமுன் - வருவாயே . 
மடக்கொடியின் வேடர் 

மயிற்கு மணமாலை - அணிநாதா ! 
தடக்களிறி ணையான 

தழைத்தமுக நாதர் - துணையாளா ! 
திடத்தநலம் மேவு 

சிகிக்கிரியில் நாளும் - வருதேவே ! 


4363. உழல்வேன் - துன்புறுவேன் . தருக்கு - பெருமிதம் . புகழ்க்கரை . 
புகழ்பொருர் திய கரை . கடம் - மதநீர் . தமிழ்க்கனிவாய முருகோனே - தமிழ் 
மொழியைப் பேசும் இனிக்கும் கனிபோன்ற வாயினைப்பெற்ற முருகனே . 


4364, அயனார் - பிரமனார். 

4365 . மடக்கொடியின் வேடர் மயில் - மடமை பொருந்திய கொடிபோன்ற 
வேடர் குலத்துத் தோன்றிய மயில்போல்வாளாகிய வள்ளியம்மையார். 


1 


362 


தின கவிதை 
4366. வருத்த மான நிலையால் 

மிகுத்த சோர்வி னுடனே 
மனத்தி னேக விதியோ ? - அறியாயோ ? 
கருத்த ஏழை அடியேன் 

மருத்தினாலு முடனே 
கனத்த நோயை அடுவாய் - அமரேசா ! 
பருத்த தோகை மயில்மேல் 

நிருத்த மாக யென்முனே 
பணிப்பொ னீப முடனே - வருவாயே . 
திருத்த மான முடிசேர் 

நிறைத்த சோலை வளரும் 

சிகிக்கி ரீச அருள்வாய்- குமரேசா ! 
4367. அந்தரி வராகி நீலி 

அம்பிகை குமாரி சூலி - தருபாலா ! 
வந்தொரு நோயை யோட 

வண்கிருபை வேண கோடி- தருவாயே . 
சந்தமிகு பாடல் வாய !. 

சம்பிர விலாச ! யோக ! -- முருகோனே ! 
அந்தர விணோர்கள் ஞானர் 

அன்பர்கள் அனேகர் தேடு -சிகிமேரா ! 
4368. நோயான் மெலி நாயேனுடல் 

நோகாதருள் - புரிவாயே . 
தாயார்கரு மீதேறிய 

தாழ்வோடிட - அருள்வாயே . 
தூயா| செக நாதா வலு 

சூர்மாகிழி- அயிலாளா ! 
சேயாமலர் நீபா! பொழில் 

சேர்தோகையின் - மலைநாதா ! 
4369. திரும டந்தை மருவு கின்ற 

செயமு குந்தன்- மருகோனே ! 
செருமி குந்த அவுணர் தங்கள் 

திகழ்கு லங்கள் - சுடவேதான் 


| 


4366. நோயினால் நிறம்மாறித் துன்புறும் எளியேனை . மருந்தினால் குண 
மாக்குவாய் என்பது இரண்டாவது அடியின் வேண்டுகோள் . 

4367. அந்தரி முதல் சூலி வரை அமைந்தவை பார்வதியைக் குறிப்பன . 
வெண் வேண்டியன என்னும் பொருளது . 


. 


363 


தின கவிதை 
பொருது கின்ற அயில ! அன்பு 

பொழிய என்முன்- வருவாயே . 
தருமி குந்த பொழிலி லங்கு 

தனிய குன்றை - மலைநாதா! 
4370. வாதைப் படுத்து நோயை 

மாயப் படுத்தி வேண- தருளாயோ ? 
சீதைக் கிசைத்த நாதர் 

தேன்மைப் பசுந்து ழாயான் - மருகோனே ! 
கோதைக் குறப்பெண் ஆசை 

கூர்வித் தகக்கு கேச !-அருளாயோ ? 
கூதைப் பொழிற்கு லாவு 

கோதற்ற நற்சி கேச ! -- முருகோனே ! 
4371. எனது மனத்தை வருதுய ரத்தை 

இனியழி யச்செய்- குகதேவே ! 
சினவவு ணர்க்கொல் துணை அயி லப்பொன் 

திகழ்மயி னின்ற- குருநாதா ! 
வனச மனைப்பெண் மயில்புணர் அத்தர் 

மகிழ்மரு கக்கு - மர வேளே ! 
கனக மலைக்கு நிகரமை சித்திர 

கமழ்சிசி விற்கி - ரியின் வாழ்வே ! 
4372. ஏம காலர்கள் பாச மேவுமு 

னேயு னாரருள் - செய்வாயே . 
காம மாதியி னாசை யால்வரு 

காம நோயினின்- மெலிவேனோ? 
தேம லாமுலை வேடநாயகி 

சேர்பு யாசல ! -- முருகோனே ! 
வாம மாமயில் வாசி யாயருள் 

வாய்சி காமலை - வருதேவே ! 


4369. பொருதுகின்ற - போர் செய்கின்ற . அயில - வேலாயுதத்தையுடைய 
வனே . -தனிய - ஒப்பற்ற . 

4370 , மாயப்படுத்தி - மாயமாக மறையைச்செய்து . இசைத்த . இசைந்த ; 
பொருந்திய . தேன்மைப் பசுந்துழாய் - தேன் பொருந்திய கருகிறத்த பசிய துளசி . 
கோது - குற்றம் . 

4371. வனசமனைப் பெண்மயில் - தாமரையாகிய வீட்டில் வாழும் பெண்ணா 
கிய மயில்போலும் இலக்குமி . 

4372 . புயாசல - புயமாகிய மலையினைப் பெற்றவனே ; திண்மை காரணமாகப் 
புயத்திற்கு மலை உவமை ஆயிற்று . 


354 


தின கவிதை 


| 


4373. அண்டர் முனிவர்கள் கண்டு பணிபாதா ! 

அந்த மயின்மிசை - வருதேவே ! 
கண்ட நிறைகடு வுண்ட அரனருள் 

கந்த ! எளியன்முன் - வருவாயே . 
வண்ட னெனுமவு ணன்றன் முடிவிழ 

மண்டு செருபுரி - திறல்வேலா ! 
கொண்டல் படிதரு தண்ட லைகள்மிகு 

குன்றை மலைவரு - குகவேளே ! 
4374. எந்த னிடத்தில் வந்தபி ணிக்கொரு 

இன்று மருத்துவ- மதுபாராய் . 
தொந்த விதத்தினில் அன்ப னயப்ப ( து ) 
இந்த விதத்தென 

- அருளாயோ ? - 
குந்த மெடுத்தெதிர் வந்தவு ணர்ப்படை 

கொன்று செயித்திடு- திறவாளா ! 
அந்த மிகுத்திடு குன்றை மலைக்கிசை 

அண்ட ரிறைக்கிறை - முருகோனே ! 
4375. எனதுட லெடுத்த வினைதவி ரிடச்செய் 

எளிய னுக்குமு - னம்வாராய் . 
தினகரப் பிரபைக்கு நிகரொளி விரித்த 

திருவொளி படைத்த - முருகோனே ! 
அனநடை படைத்த அழகிய குறத்தி 

அணைபுய ! சிகிப்பொன் - மயிலாளா ! 
கனகமய முற்ற சிகிமலையி லுற்ற 

கருணையுள வித்த - க | குகேசா ! 
4376. மடவியர் மயக்கு : 

: 
மயலினின் மயக்கு- மெனையாளாய் . 
அடமிகு அவணற்கு 

அழிபட அயிற்கொ - டெயும்வீரா ! 


4373. பணிபாதா - பணிகின்ற திருவடிகளை உடையவனே . கண்ட .......... 
அரன் - கழுத்தின்கண் நிறைந்த நஞ்சினை உண்ட சிவபெருமான் , கொண்டல் - 
மேகம் 

4374 . எந்தனிடத்தில் வந்த பிணிக்கொரு மருத்துவம் இன்று பாராய் என 
இயைக்க . மருத்துவமது - அது பகுதிப்பொருளில் வந்த விகுதி . அன்பனாகிய 
கான் நயந்து வேண்டி நிற்பது இன்னது என அறிந்து அருள் புரியமாட்டாயா ? 
என்பது இரண்டாம் அடியில் உள்ள வேண்டுகோள் . அண்டர் - தேவர் . 
:: 4375 : தினகரன் - நாளினை உண்டாக்குபவன் ; ஞாயீறு . - கனகமயம் - பொன் 
மயம் . 


. 


தின கவிதை 


305 


கடமத மிகுந்த 

களிறுடைத் துணைக்கு - மரவேளே ! 
வடவரை நிகர்த்த 

மயில்மலை யுற்ற - முருகோனே ! 
4377. அருந்தவர் முதலினர் மலர்ந்திடு மலர்கொடு 

அகங்குழை வொடுபணி - புரிபாதா ! 
முகுந்தென முகையென நிறைத்திடு எயிறுள 

முகங்கம லமெனவும் - வருமானார் 
கருந்தட மயலினில் மெலிந்திடு துயரது 

தணிந்திடு வடியர்கள்- துதிநாதா ! 
பெருந்தரு மிகுபொழி னிறைந்திடு சிகியெனும் 

பிறங்கலில் வருகுரு - பரவேளே ! 
4378. சாகர மானசமு சாரம தானகடல் 

தான்விழு நாயனலை- கிடலாமோ ? 
பாகன சீர்சொல்கனி வாயினள் வேடுவர்தன் 

பாலகி மேவுபுய- முருகோனே ! 
ஆகம வேதமறி ஞானியார் வானவர்கள் 

ஆவலி னோடுபணி-- இருதாளா ! 
சேகர மானபொழி லேநிறை வானகன 

சீர்சிகி மேரில்வரு - முருகோனே ! 
4379. சார மான தமிழ் பாட வேண அருள் 

தானி லாதபடி - அலைவேனோ ? 
தார மானயிரு மாத ராசைபெறு 

சாமி நாத !கிருபை - புரிவாயே . 
பார மானமுலை மாத ராலும்வரு 

பாவ மோகவலை- அதனாலே 
தீர மானநயம் யாதி லேனருள்வை 

தேவ தேவ !சிகி - மலைவாழ்வே . 
4376. மயலினின் மயக்கும் - மையலில் மயங்கித் தவிக்கும் . வடவரை - வட 
மலை ; மேரு என்க . 

4377. முருந்தென ...... எயிறுள - மயிலிறகின் அடிக்குருத்து என்று சொல் 
லுமாறும் , முல்லையரும்பு என்று கூறுமாறும் அமைந்த பற்களைப் பெற்ற . மானார் - 
மான் போன்ற விழிபெற்ற மங்கையர் . தணிந்திடு - தணித்து விடுவாய் . தரு - மரம் . 
பிறங்கல் - மலை . 

4378 . சாகரம் - கடல் . அலைகிடலாமோ - அலைந்திடுதல் ஆகுமோ . பாகன - 
வெல்லப்பாகினை ஒத்த . பாலகி - மங்கை . 

4379. சாரம் - நயம் அமைந்த இன்பம் . தாரம் - மனைவி . தீரமான நயம் 
யாதிலேன் - வலைபினுள் அகப்படாதிருத்தற்கமைந்த வன்மையொடு கூடிய அறிவு 
நயம் ஏதும் என்னிடத்தில் இல்லை , 


888 

தின கவிதை 
4380. வஞ்ச ரக்கர் அஞ்ச டர்த்து 

வந்தெதிர்த்த வன்மை முற்று 
மழிவாக - அடுவேலா ! 
நெஞ்ச முற்ற துன்ப மற்று , 

நின்ப தத்தி லன்பு றச்செய் 
நடமாடு - மயிலாளா ! 
கஞ்சன் விட்ட ரெண்ட ரக்கர் 

கண்டெதிர்க்க அன்று வெற்றி 
புரிமாயன் - மருகோனே ! 
மஞ்ச டர்த்த தண்ட லைப்பொன் 

வண்சிகித்தென் குன்றி ருக்கும் 
முருகேச ! - 

அருளாயோ ? 


: 


4381. அடத்தில் வருசூரன் 

அகத்தை யிருகூறு - செயும்வேலா ! 
கடத்தின் முனிதேடு 

கருத்து ளகுகேச ! - குருநாதா ! 
மடக்கொ டியர் ஆசை 

மருட்டு மயலாலு - மெலிவேனோ ? 
திடத்த பொழில்சூழும் 

சிகிக்கி ரியின்வாச !-அருளாயோ ? 


4382. அரவ சயனத்தில் 

அரிய துயிலுற்ற திருமாயன் - மருகோனே ! 
பரவடி யருக்குப் 

பரிவினொடு வித்தை அருள்தேவ ! - குருநாதா ! 
மரவுரி தரித்த 

வனமுனிவர் அற்பி னொடுதேடு - இருதாளா ! 
வரமருள்சி கிப்பொன் 

மலையில்வரு சித்திர மயினாத 1 - வருவாயே . 


1 


4380. அஞ்சடர்த்து - அஞ்சுமாறு தொகுதியாய் முன்னேறி . கஞ்சன் - கம் 
சன் ; கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுக்கு மாமனாகத் தோன்றியவன் . 

4381. சூரபதுமன் இரு கூறான பின்னரே நெஞ்சம் மாறி - அன்பனானான் ; 
ஆதலின் , ஆசிரியர் அகத்தை இருகூறு செய்யும் வேலா என்கிறார் . 

4382 .-- அரவசயனம் - ஆதிசேடனில் கிடத்தல் . அரியதுயில் - அறிதுயில் ,, 
அற்பினோடு - அன்பினோடு . 


தின கவிதை 


887 


4383 . ஆதரவு எனக்கு நீயல திருக்கு 

தா ? அது மனத்தில் - அறியாயோ ? 
காதலி குறத்தி மேவிய புயத்த ! 

காளைமுரு கக்கு - மரவேளே ! 
சீதமதி யுற்ற வேணிய ரிடத்த 

தேவியுமை பெற்ற - புதல்வோனே ! 
வாதடர் பொழில்கள் சூழ்தரு சிகிப்பொன் 

மாமலை படைத்த - துரைநாதா ! 
4384. தரித்திரம் வந்து மிகுத்திடு கின்ற 

தனைக்கெடு வென்ற - ததுபாராய் . 
வரிப்புலி யொன்று விழிச்செவி யொன்று 

மகிழ்ச்சிகள் கொண்டு - பணிவோர்பால் 
உரித்துடை மங்கை உமைக்கொடி தந்த 

உயர்ச்சிகி வந்த- குகநாதா ! 
விரித்திடு கின்ற மணிச்சிக ரங்கள் 

மிகுத்திடு குன்றை - மலைவாழ்வே ! 
4385. சீதமதி யுற்ற வேணிய ரிடத்த 

தேவியுமை பெற்ற - புதல்வோனே ! 
தாதவிழ் கடப்ப மாலிகை தரித்த 

சாமியென திச்சை - யதுதாராய் . 
மாதர்கள் மயக்கு மோகமதி லுற்று 

மாளுவதை வெற்றி - தருவாயே . 
வாதடர் தழைத்த சீர்பொழி னிரைத்த 

மாவள மிகுத்த - சிகிமேரா | 
4386. கங்கு னிறத்தினர் திங்க ளெயிற்றினர் 

கம்ப வுயர்ச்சியர்- திறலவுணோர் 
தங்குல முற்றும ழிந்திட வெற்றிகொள் 

தண்கனி நெட்டிலை - வேல்முருகா ! 


4383. நீ அலது ஆதரவு எனக்கு இருக்குதா ? அது மனத்தில் அறியா 
யோ ? எனக் கூட்டுக . இருக்குதா இருக்கின்றதா என்பதின் மரூஉ . 

4384 . * வந்து மிகுத்திடுகின்ற தரித்திரந்தனைக் கெடு என்ற அதுபாராய் 
எனக் கூட்டுக , வரிப்புலி - வியாக்கிரமபாதர் . விழிச்செவி - பதஞ்சலி . உரித் 
துடை மங்கை - உரி ( தோல் ) உடை அணிந்த மலைமகள் . 

4385. மாளுவதை - இறப்பதினின்றும் . 
4386. முதலடி அரக்கர் தன்மையை விளக்குகின்றது . 


368 


தின கவிதை 


செங்குமு தத்தினை வென்றவி ழிக்கொடி 

திங்கண்மு கக்குற - மகள் தோளா ! 
மங்கு றவழ்பொழின் மிஞ்சிய நற்சிகி 

வந்த குக குரு - பரவேளே ! 


4387. பதஞ்சலி யிருவர் மனந்தின மகிழ 

பதம்பணி கிடமுன் 
நடமாடு- பெருமானார் 
கதஞ்செயு மயிட னுடன் சம ரிடுபெண் 

கமழ்ந்திடு குழலி 
உமைமாது- தருபாலா ! 
பதந்தனை யடியர் கனிந்திட அருள்செய் 

பரம்பொருள் முருக ! 
நலமான - அருள்தாராய் . 
மிதந்திடு மறிவு சிறந்திட அருள்வை . 

மிகும்பொழி னிரைகொள் 
சிகிமேரில் - வருதேவே ! 


| 


4388. நலத்தொரு மயிற்பரியை 

நடத்தியென் - முன்வருவாய். 
பெலத்தசுரை யுரத்தையிரு 

பிளப்பில் - அடுவயிலா ! 
வலத்தமரு மிடத்தமரு 

மடக்கொடி - யர்மயலா ! 
பலத்தருகள் நிறைச்சிகியின் 

பருப்பத ! நல்லருள்வாய் . 


சதம் . சினம் . 


4387. பதஞ்சலி வியாக்கிரம பாதர் ஆகிய இருவரும் கண்டு களிக்கத் தில்லை 
பில் சிவன் ஆனந்தத் தாண்டவம் ஆடிய செய்தி முதலடியில் குறிக்கப்படுகிறது . 

மயீடன் - மயிடாசுரன் ; இந்த அரக்கனுடன் போராடி அவனை 
அழித்தவள் சிவை என்பது இங்கு அறியத்தக்கது . எதிலும் பற்றாது உணராது 
அறியாமை உருவில் விளங்கும் அறிவினை . மிதந்திடும் அறிவு என்றார் ஆசிரியர். 


4388. வலத்தும் இடத்தும் முறையே அமைந்துள்ள மடக்கொடியராகிய 
வள்ளியம்மையார் தேவசேனையார் ஆகிய இருவரிடத்தும் அன்பு கொண்டவனே 
என்பது மூன்றாம் அடியில் கண்ட பொருள் . பலத்தருகள் - பலவகை மரங்கள் . 
பருப்பதம் - மலை . 


i 


1 


தின கவிதை 

309 
4389. கடமத மொழுகிய களிறுட துணையுள் - முருகேசா ! 

இடர்படு துயரினில் எளியனை விடுவது - நலமோதான் ? 
மடமயில் குறதன மகள்மரு வியபுய ! -எனையாளாய் . 

வடவரை நிகர்தரு மயின்மலை தனில்வரு- குகநாதா ! 
4390. மனதி லுற்றிடு துயர்தெறித்திட 

வரமெனக்கருள் - குருநாதா ! 
தனம யக்கினில் மனமயக்கிய 

சனியி லிப்படி - உழல்வேனோ ? 
அனந டைக்கொடி குறம யிற்கிசை 

அழகு பெற்றுயர் - கதிரேசா ! 
தினக ரப்பிரபை முடிநிரைத்திடு 

சிகிம லைக்கிசை- குகவேளே ! 
4391. உனது பங்கய பதமி ரண்டினில் 

உறுதி கொண்டிடும் - அடியார்பால் 
மனது கொண்டுடன் இனிய அன்பொடு 

வரமி குந்தருள்- புரிவாயே . 
எனது சிந்தையின் இனைவ கன்றிட 

இனிம கிழ்ந்தருள் - புரிவாயே . 
கனது ரங்கமென் மயிலில் வந்திடு 

கமழ்செ கண்டியின் - மலைநாதா ! 
4392. கனக மன்றினில் இருவர் கண்டிட 

களிக டம்புரி - பெருமானார் 
தனமி லங்கிய உமைம கிழ்ந்தருள் 

சண்முக ! வந்தருள் - புரிவாயே . 
சினமி குந்திடு அசுர ரைவெலும் 

திறமி குந்திடு - அயிலாளா ! 
புனமி லங்கிய சிகியெ னுங்கிரி 

புகழ்கு றிஞ்சிய ! - அருளாயோ ? 


4390 , மாதரால் விளையும் மனமயக்கத்தை ஆசிரியர் எந்த அளவு வெறுக் 
கின்றார் என்பது ‘ சனி எனக் குறிப்பதினின்றும் வெளிப்படுகின்றது . 

4391 , இனைவு - துன்பம் . 

4392 . கனகமன்று பொன்னம்பலம் . சண்முகன் - ஆறுமுகன் . குறிஞ்சி 
மலையும் மலைசார்ந்த இடமும் , 

( 24 ) 


1 


370 


தின கவிதை 


.. 


4393. மிடியாகிய பெருவாழியில் 

விழுகாவகை - அருளாயோ ? 
மடிவாய்விட எதிர்சூரனை 

வடிவேல்கொடு - எயும் நாதா ! 
அடியார்துயர் அதுவோடிட 

அழகார்மயின் - மிசைவாராய் . 
முடியார்போழில் அரைசூழ்தரு 

முதுதோகையின் - மலைவாழ்வே ! 
4394. பாவ மாகிய கடலில் 

வீழு நாயனை ஒளியாம் 
பாத மாகிய புணையா - லெடுவாயே . 
தேவ னாகிய முருகே 1 

தீய வினையழிந் திடவே 
தேற முன்வரு குவையே- முருகோனே ! 
மூவ ரானவர் முதலே ! 

ஏதயாதய விலையா ? 
மூடு நோயினி னுடனோ- கிடலாமோ ? 
சேவலாகிய கொடியாய் ! 

தாவு சோலைக ணிரைசேர் 

சீர்சி காமலை யரசே !-அருளாயோ ? 
4395. கடலிற்றுயின் மாயன் 

கருணைக் கிசைவ தான - மருகோனே ! 
மடலிற்படு வேதன் 

மன துக் கிசைவ தான- குருநாத ! 
உடலிற்றுயர் ஓட 

உடன்மெய்ச் சிகியி லேறி - வருவாயே . 
அடலிற்றுட மனதார் 

அசுரைக் கொலுசி காநன்- மலைவாழ்வே ! 
4396. சாகரசமு சாரம தால்வரு 

தாழ்வினை இனி யோடிட வேயருள்- புரிவாயே . 
பாகனமொழி யாகிய மாதர்கள் 

பாழ்படுமய லான்மெலி நோய்தனை - அடுவாயே . 
4393. பெருவாழி - பெரிய ஆழி ; பெருங்கடல் . விழுகாவகை - வீழாத 

மடியாய்விட - மடிந்துபட் . 
4394. எடுவாயே ; எடுத்தற்கு வருவாய் ஆக . 

4395. மடல் - தாமரை இதழ் . வேதன் - பிரமன் , அடலிற்றுட மனதார் 
அசுர்- கொல்லுதலில் துட்ட மனம்பெற்ற அரக்கர், 


வாறு . 


தின கவிதை 

371 
கோகனகமி 

னாசன னார்பணி 
கூரறிய நல் மாகுரு வே ! கிருபை - புரிவாயே . 
சேகரமிகு காவன மேவிய 

சீர்சிகிமலை மீதினி லேவரு - குகநாதா ! 
4397. என திச்சையை நிறைவுற்றிட 

இனியற்பொடு - அருள்வாயே . 
கனகச்சிலை கொடுமுப்புரம் 

கனலச்செயும் - அவர்பாலா ! 
வனசத்திரு மயிலைப்புணர் 

மகிழ்அச்சுதன் - மருகோனே ! 
புனமொய்த்திடு முடியுற்றிடு 

புகழ் அச்சிகி மலைநாதா ! 
4398. லோபிகளாகிய பாவியர் பால்மனம் 

நோகிட வேயலை- கிடலாமோ ? 
கோபிகளாகிய தானவர் வீழிடக் 

கூரயில் ஏவிய - செயவீரா ! 
நாபியி லேவரு மாமறை யேபுகல் 

நான்முக னாருட- குருநாதா ! 
சோபித மாகிய மாமுடி யேநிரை 

தோகையின் மேரினில் - வருதேவே ! 
4399. கடவரை யுரிவை தரித்த நாயகர் 

கயிலையின் மலையினி லுற்ற நாயகர்- அருள்பாலா ! 
மடமயில் குறவர் கொடிக்கு மாலிகை 

மகிழ்வொடு புனையு நலத்த நாயக !-அருளாயோ ? 
திடமுள வசுரை யெதிர்த்து வேல்விடு 

செயமிகு புயவயெனக்கு வேணது - தருவாயே . 
நடமிடு மயிலை நடத்தி யேவரு 

நலமிகு குமர | சி கிக்கிரீசுர ! - அருளாயோ ? 
4400. ஏனோ பிறத்தி யார்போல்தான் 

நீநினைக்க லாமோ ? - சொலுவாயே . 
வானோர் மகிழ்ச்சி யாகவே 

வாதார்த ருவாழ்வோன் - பணிபாதா ! 
4398 . லோபிகள் - உலோபிகள் - கொடுத்தறியாக் கொடியவர்கள் . கோபி 
கள் - சினமுடையோர் . நாபி - கொப்பூழ் ; திருமாலின் நாபியில் பிரமன் தோன் 
றினன் என்பர் . சோபிதம் - நிறைவு . 
4399 . 

கடவரை - யானை யானையின் உரியைப் போர்த்தவர் சிவனார். 
மாலிகை - மாலை . 

4400 , பிறத்தியார் - முகம் அறியா மற்றவர். கானோர் - காட்டில் வாழ்வோர் ; 
குறவர் என்றவாறு . 


; 


372 


தின கவிதை 


1 


தேனோ டிதழ்ப்பொ னீபனே ! 

தேவா யெனக்கன்பு - அருளாயோ ? 
கானோர் குறத்தி அணைவோனே ! 

காவாய் நல் தோகை - மலைநாதா ! 
4401. சங்கத் தமிழ்ப்புலவர் 

தங்கட்கு இசைத்தமிழ் - புகல்வாயா ! 
திங்கட் சடைப்பரமர் 

செம்பொற் குழைக்குமரி - தருபாலா ! 
பங்கப் படுத்தியிரு 

பங்கிட் டெதிர்த்தசுரை - அடுவேலா ! 
துங்கச் சிகிப்பரிய !. 

தொண்டர்க் கிசைத்தசிகி- மலைநாதா ! 
4402 : ஒருமுனிவன் ஒருசெவிதனில் 
ஒருமறைபுகல் 

- கனிவாயா ! 
இருவினை தனை இருமிடமற 

இருவரமருள் - உதவாயோ ? 
கருமுகினிற மிகுவிறலுட 

கருணைகொள்மரு- க.குகேசா ! 
செருபுரியசு ரனையடுபவ ! 

சிகிமலைதனில் - வருதேவே ! 
4403. வடித்தெடுத்த பாகு போல 

வழுத்து இச்சை யானவேடர்- மகள்தோளா ! 
குடித்தனத்தி னாழி மீது 

குதப்பு வர்க்கு வேண கோடி - அருளாயா ? 
நடித்த சித்திர மான தோகை 

.நலப்பரிக்கு கேச ! சூரை - அடுவேலா ! 
படித்த வற்பு தாவி சாகா ! 

பணைத்த நற்சி காம லேச !-முருகோனே ! 








4401. சங்கத் ......... திருவாயா- சங்கத்தெழுந்தருளியிருந்த புலவர்களுக்குச் 
செந்தமிழைக் கற்பித்த திருவாயினைப் பெற்றவனே . குழை - காதணி . 
4402 . ஒரு முனிவன் - அகத்தியன் . மறை - தமிழ் . 

றை - தமிழ் இருவினை - நல்வினை 
தீவினை ஆம் இருவினைகள் . இருவினைகள் அழிதற்கும் இருவரங்கள் வேண்டப் 
படுகின்றன . 

4403. குடித்தனத்தின் ஆழி குடும்பமாகிய கடல் . குதப்புவர் - உழலு 
வோர் , மலேச . மலைக்குத் தலைவனே . 


/ 


தின கவிதை 

373 . 
4404. கமலத் திருமகள் புணரச் சுதனிருள் 

கடலிற் றுயில்பவன் - மருகோனே ! 
அமரரக் கிறைதரு மகளுக் கிசைப்பட 

அணியைப் புனைபுய ! -- முருகோனே ! 
சமணக் கொடியரை அழியக் கழுதனில் 

தனிவைத் திடுகவு - ணியர்கோவே ! 
பமரக் குழுமிகு பொழிலுற் றிடுகமழ் 

பணை நற் சிகிமலை - வருதேவே ! 
4405. அடம்புரி சூரன் அழிந்திட வேலை - எயும்வீரா ! 

நடம்புரி தோகை நலந்திகழ் மாம - யிலினாதா ! 
மடந்திகழ் வேடர் மகிழ்ந்தமி னாளை - அணைதோளா ! 

தடங்கொளு சோலை தழைந்திடு தோகை- மலைவாழ்வே ! 
4406. பிறையெ யிற்றினர் பனைநி றத்தினர் 

பிரளி யுற்றவர் - அவராலே 
நிறைத வத்தினர் கெடுத லைத்தவி 

ரிடந லத்தினை- அருள்தேவே ! 
குறையி டைத்தன கிரிபடைத்திடு 

குறம் கட்கொடி - புணர்தோளா ! 
நறைமி குத்திடு பொழினி றைத்திடு 

நலசி கிக்கிரி - வருதேவே ! 
4407. கோகன கத்தினில் வாழ்மறை யுற்றவர் 

கோத றினத்தவர் - குருநாதா ! 
சாகர நற்சமு சாரம தில்திரி 

தாழ்வத னுக்கொரு - அருள்தாராய் . 
மோகம் விளைத்திடு மாதர் பயிற்றிய 

மோடி யினிற்றிரி - கிடலாமோ ? 
தேகம் வருத்திய நோயத னைத்தவிர் 

சீர்சிகி மெய்க்கிரி - வருதேவே ! 
4408. அந்தி மதிசூடு செஞ்ச டையின் நாதர் 

அன்பு மிகுபாலக ! - முருகேசா ! 
ந்திர விணோர்கள் வந்து பணிபாத ! 

எந்தன் வினைதீர - அருளாயோ ? 
4404. அமரர்க்கிறை தருமகள் - தேவசேனையம்மையார் . காழியில் பிறந்த 
திருஞானசம்பந்தர் அமணரைக் கழுவேற்றினர் ; சம்பந்தரை முருகன் என்பர் 
இக்கருத்து மூன்றாம் அடியில் குறிக்கப்படுகிறது . பமாக்குழு- வண்டுக்கூட்டம் . 

4407. கோகனகம் - தாமரை . மறை உற்றவர் - வேதம் பாடுபவர் . கோத 
றினத்தவர் - குற்றமற்ற கூட்டத்தினர் . திரிகிடலாமோ - திரியலாமோ . 


: 


374 

தின கவிதை 
தொந்தி வயிறானை யின்க ருணைமீறு 

சொந்த மிகு சோத-ரவிலாசா ! 
மந்தி குதிபோடு கின்ற கனகானம் 

மண்டு சிகி மேரில் - வருதேவே ! 
4409. வஞ்சனை படைத்த ரஞ்சித மிகுத்த 

வஞ்சியர் மயற்குள் மெலிவேனோ ? 
அஞ்சலி கொடுத்து என் றன திடத்தில் 

அன்பு மிகவுற்று - அருளாயோ ? 
நெஞ்சதி லுழற்று கின்றிடு துயர்க்கு 

நின்கிருபை வைத்து - அருளாயோ ? 
மஞ்சுடர் பொழில்கள் மண்டிய சிகிப்பொன் 

வண்சிலை தனக்கு - அரசாளா ! 
4410. மயலாகிய மடவார்தரு மருளாலலை கிடலாமோ ? 

அயலானென நெடுநாள்தொறும் அறியாதது- எதனாலோ ? 
கயலார்விழி இருமாதர்கள் கணவா ! கிருபை - புரிவாயோ ? 

புயறாவிய மதுபாய்தரு பொழில்சூழ்சிகி - மலைநாதா ! 
4411. சரச மிஞ்சிய மடவர் தந்திடு 

தழுவு மிங்கித - மயலாலே 
சிரநடுங்கிட வருகொ டுந்துயர் 

சிதற நன்றருள்- புரிவாயே . 
அரக ரென்றசொ னிறையும் அன்பர்கள் 

அனுதி னம்வழி படுபாதா ! 
மரம் நெருங்கிய பொழினி றைந்திடு 

மணமி குந்திடு - சிகிமேரா ! 
4412. ஏது துய ரேது பிணி 

ஏமனவன் ஏதுநின- தடியார்பால் . 
மாதுகுற மானையணை 

வாகுதிகழ் வேல அருள் - புரிவாயே . 
மோதுபடை யோடுவரும் 

மூடசுரை கூறுபட - அடுவீரா ! 
வாதுநிறை சோலையடர் 

மாமயிலின் மேரில்வரு- குகநாதா ! 


4409. வண்சிலை 

வண்சிலை - வளம் நிறைந்த மலை . 
4410. கிருபை - திருவருள் . 
4412 , 

முருகனை வழிபடும் உண்மை அடியார்க்குத் துயர் , பிணி , எம் 
வாதனை முதலியன இல்லை என்பது முதலடி , 


375 


தின கவிதை 
4413. சகதல மயக்க மெனுமனையி லுற்ற 

சகலது யரற்ற - விழவேதான் 
அகமகிழ அற்பி னொடுஎன்முன் இச்சை 

அளவறு நலத்தை - அருளாயோ ? 
மகபதி நிரைத்த யிமையவர் நெருக்க 

மலர்கொடு தரித்த - இருதாளா ! 
சிகரமிகு பொற்பி னுயர்மலை நிகர்த்த 

சிகி மலை தனக்கு வருதேவே ! 
4414. கொத்தலரு நீப மாலை 

குப்பெனவு மேவு மார்பு !-அருளாயோ ? 
நத்தணிகை நீல மாயன் 

நட்புமிகு தேவி மாது -- மருகோனே ! 
அத்தனர னார்சொல் பால ! 

அசுரன்றனை யேகொல் கூராம் - அயிலாளா ! 
பத்தரிமை யோர்கள் தேடு 

பத்மமயில் ஏறுந் தோகை - மலையாளா ! 
4415. உனதுடைய பாத சேர்வை 

உடனணுக வேணும் வேண- தருளாயோ ? 
தனகிரியின் வேட மாது 

தழுவுபுய வாவு லாச ! -வடிவேலா ! 
மனதில்வரு சோகம் மாய 

மடியவொரு தீப மாக - வருவாயே . 
கனகமக மேரு போலுங் 

கமழ்சிகியின் மேரில் வாச - முருகோனே ! 
4416. வடிவே லெடுத்து எதிர்சூ ருடற்கு 

வகிராக யெற்று - செயவீரா ! 
குடிவாழ் குறத்தி மயலான் மயக்கு 

குமரா ! மயிற்ப - ரியின் நாதா ! 
அடியேன் மிடிக்கு வரமே அருட்செய் 

அமரோர் துதித்த- இருதாளா ! 
கடியார் பொழிற்பொன் முடிசூழ் நலத்த 

கமழ்தோகை நற்கி - ரியினாதா ! 


. 
- 


4414. நத்தணிகை - சங்கினைக் கொண்ட கை ; நந்து என்பது நத்து எனத் 
திரிந்தது. 

4415 , சேர்வை - சேவை . கனகமகமேரு- பொன்மயமாகிய மேருமலை . 

4416. எற்று - செலுத்துகின்ற . குறத்தியை மையலால் மயக்குகின்ற 
குமரனே எனக்கொள்க . 





376 

தின கவிதை 
4417. மருக்குலவு நீப மலர்ப்புனையு மார்ப ! -எனையாளாய் . 

செருக்குலவு சூரன் தெறித்துவிழ வேலை - எயும்வீரா ! 
பொருப்பிலுயர் தோகை பொருப்பில்வரு தேவ ! -- 

( அருள்வாயோ ? 
விருப்பினொடு தோகை மிகுத்தமயின் மீது- வருவாயோ ? 
4418. எனது இச்சையை நிறைய எப்படி 

இனிய நற்பொருள் - தருவாயே . 
மனது வைத்துடன் நடன முற்றிடு 

மயிலி லிப்பொழு - தினில்வாராய் . 
தனது பத்தர்கள் வளர வைத்திடு 

சரவணக்குரு - பர வேளே ! 
உனது வித்தையை யினமெனக்கருள் 

உயர்சி கிக்கிரி-- முருகோனே ! 
4419. தினக ரற்கினை யொளிப ரத்திய 

செயவு டற்குரு - பரவேளே ! 
அன்ந டைக்குற மயிலி யைப்புணர் 

அழகு பெற்றிடு - புயநாதா ! 
மனதினிற்றுயர் விலகி டக்கன 

வரம ருட்செய்வை - அமரேசா ! 
உனது நற்பத தெரிச னைப்பட 

உதவு சித்திர -சிகிமேரா ! 
4420. அஞ்சாத அரக்கர் குலத்தினை 

அண்டாது உடற்றிய வெற்றியி - னயிலாளா ! 
பஞ்சான னத்தர் அருள்குக ! 

பண்பார்மயி லிற்பரி யிற்றினம் - வருநாதா ! 
4417 . மரு - குறுமணம். செரு - போர்த்தன்மை . பொருப்பு - மலை. 

4418 . எனது விருப்பம் நிறையுமாறு எப்படியாலும் இனிமையமைந்த நற் 
பொருளைத் தருவாய் ஆக என்பது முதலடியின் பொருள் . தனது...வேனே - 
தன்னைப்போற்றும் அடியார்களை எல்லாவகை நலத்தாலும் வளரவைக்கும் குருபா 
னாகிய வேளே . வித்தை- ஞானம் . 

4419. தினகரற்கினை ......... குருபர • ஞாயிற்றினை ஒத்த ஒளியினைப்பரப் 
பும் வெற்றியுற்ற திருமேனியை உடைய குருவாகிய முதற்கடவுளே . உலகம் 
உவப்ப வலன் ஏர்பு திரிதரு , பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டா அங்கு; ஓவற இமைக் 
கும் சேண்விகல் கவிரொளி எனும் திருமுருகாற்றுப்படை வரிகள் இங்கு 
நினைத்து கொள்ளுதற்குரியன . 

4420. அண்டாது - நெருங்கி வாழ வொட்டாது . உடற்றிய - துன்புறுத்தி 
அழித்த . பஞ்சானனத்தார் - ஐந்து முகத்தினை உடைய சிவபெருமான் . செஞ் 
சாலி - சிறந்த செல் . 


. 


1 


தின கவிதை 

தி 
நெஞ்சார்துய ரைக்கெட வேயருள் 

நின்பால்வரு பத்தருக் கேயருள் - புரிவாயே. 
செஞ்சாலி வயற்பொழி லேமிகு 

தென்தோகை மலைக்கிசை வாகிய - பரமேசா ! 
4421. பிறையெ யிற்றினர் முகினி றத்தினர் 

பிரளி யுற்றவர்- வலுவானோர் 
அறைக ழற்கழ லசுரரைக்கொல 

அயிலெ டுத்தெதிர் - சமராளா ! 
கறைமி டற்றினர் அரிய புத்திர ! 

கடிக மழ்மண - மலர்நீபா ! 
மறைது தித்திடு குருபரக்குக ! 

வடிவு பெற்றிடு - சிகிமேரா ! 
4422. கலகலெனத் தண்டை யாடிடவே 

கனமிகுநற் கொண்டை மாமயின்மேல் - வருவாயே . 
வல அவுணர்க் கொன்ற வேலவனே ! 

வனசமலர்ச் செங்கை நாயகனே ! -எனையாளாய் , 
செலையணிமெய்ச் செஞ்சடை ஈசுரனார் 

திருமக எப் பொழுது மாதரி - முருகோனே ! 
அலகில்வளர் பைம்பொழில் குழ்தருசீர் 

அழகுளபொற் குன்றை மாமலைமேல் - வருதேவே ! 
4423. சினவரவு தரித்த வேணியர் 

திருமறைகள் துதித்த நாயக - ரருள்பாலா ! 
மனமுலவிய பிணிக்கு நீயொரு 

வரமதினை எனக்கு நீயருள் - குகநாதா ! 
புனமயில்தனை மகிழ்ச்சி யாயணை 

புய முருக ! நனயத்தை யேயருள் - குகநாதா ! 
வனசமலர் மகள் மிகுத்த தோதையின் 

மலையில்வளர் குருபரசி கேசவி - ணமரேசா ! 
4424. வஞ்சிகுற மாது 

வம்புமுலை மீது - புணர்தோளா ! 
ரஞ்சிதமினார்கள் 

ரஞ்சிதமய லாலும் - மெலிவேனோ ? 
4421. வடிவு - அழகு . 
4422 . வல அவுணர் - வன்மை நிறைந்த அரக்கர் . 

... நாயகனே 
தாமரை மலரினைப் போன்ற செந்நிறக் கையினைப் பெற்ற தலைவனே . 

4423. நனயத்தையேயருள் - நன்மை அமைந்த இன்பமாகிய பெருநயத் 
- தினையே அருளுக . 

4424. வம்பு - கச்சு . பஞ்சவர் ......... மாயன் - மாபாரத யுத்தத்திற்குக் 
காரணமாகிய பாண்டவர்களுக்குத் துணைபுரியும் பண்பினைப் பெற்ற திருமால் . 


. 


வனச ......... 


: 


378 

தின கவிதை 
பஞ்சவர்ச காய 

பண்பின் விறல் மாயன் - மருகோனே ! 
மஞ்சுதவழ் சோலை 

மன்னுபொழில் தோகை - மலைவாழ்வே ! 
4425. வடிவேல் எடுத்து 

வளர்தோகை நற்ப - ரியில்வாராய் . 
கடியார் கடப்ப 

கனமா மலர்ப்பொன் - மணிமார்பா ! 
குடிவாழ் குறத்தி 

குயமா முலைக்கு -- மயலாளா ! 
முடியார் சிகிப்பொன் 

முதுமேரி லுற்ற - குகநாதா ! 
4426. மடவார் மயலான் அடியேன் நெடிதே 

மதிசோ ரிடவே - அலையாதே 
திடமா கியதோர் வரமே புரிவாய் . 

சிகியா கியதோர் - பரியாளா ! 
கடவா ரணமா கியமா முகனார் 

கருணா நிதியார் - துணையாளா ! 
தடவா விகள்சூழ் சிகிமா மலைமேல் 

தனிநா யகமே ! - அருளாயோ ? 
4427. தீவினை யால்வரு மாதர்க ணோயது 

தீரிட வேயருள் - புரிவாயே , 
பாவிகளாகிய லோபிகள் பானிதி 

பாவியெ ணாதருள் புரிவாயே . 
தேவியு மாபதி பாலாகு கேச தென் 

சீர்சிகி மேல்வரு - குமரேசா ! 
தீவிய கானகம் மேவிய தோகையின் 

சீர்பெறு மாமலை - முருகேசா ! 
4428. யுத்தக ரத்தினி ரைப்ப டைக்கெதிர் 

உற்றுடல் பெற்றிடு - அயில்வீரா ! 
மத்தக வெற்பி னிகர்த்திடு பொற்றன 

மட்டவி ழற்குழ - லியர்லோலா ! 
4426 , மதிசோரிடவே அறிவு சோர்ந்திட . தனி நாயகமே ஒப்பற்ற 
லைமை அமைந்தவனே . 
4427. பாவியெணாது - பாவியாகிய யான் எண்ணாதிருக்குமாறு . 

திருக்குமாறு . தீவிய 
திவ்விய , சிறந்த . 

4428. புத்தகரத்தினிரைப்படை - யுத்தத்தில் ஈடுற்றுக் கைகளில் வரிசை 
யாகப் படைகளை ஏந்திய வீரர் . அற்குழல் - இருள் போன்ற கூந்தல் . சித்தசன் . 
மன்மதன் . 


| 


. 


87g 


தின கவிதை 
சித்தச னைக்கெட முற்ற எரித்திடு 

சிற்பர மற்கொரு- புதல்வோனே ! 
முத்தமி ழைத்தரு வைப்பொழி னித்தியம் 

மொய்த்திடு நற்சிகி - மலைநாதா ! 
4429. வானவர் மடந்தை யான்மயல் மிகுந்து 

மாவுடல் பகிர்ந்த- அயிலாளா ! 
கானக மடந்தை யால்அலை யுகின்ற 

காரண ! கடம்ப - மலர்மார்பா ! 
தேனலர் வந்த பாவைபுணர் கின்ற 

சீர்விரன் மகிழ்ந்த - மருகேசா ! 
தூனல மிகுந்த சோலையுறை கின்ற 

தோகைமலை வந்த - முருகோனே ! 
4430. அடலெடுத்திடு 

அசுர னுக்கருள்- புரிவோனே ! 
மடலெ டுத்திடு 

மலரி ணைத்தெரி - யல்மார்பா ! 
உடலெ டுத்திடு 

உயரு மிப்பவம் - ஒழியாயோ ? 
கடலெ டுத்திடு 

கமழ்சி கிக்கிரி- வளர்வாழ்வே ! 
4431 , தருண மங்கையர் 

மருவு மிங்கித 
சரச மிஞ்சிய - மயலாலே 
உருவி லங்கிய எனது அங்கம 

துருக வன் துய - ருறுவேனோ ? 
செருவி லங்கிய வசுரை வென்றுடல் 

சிதற வன்றமர்- புரிவேலா ! 
திரும டந்தையின் மருக ! வந்தருள் 

சிகியெ னுங்கிரி - முருகோனே ! 
4432. அரக்கர் குலத்தின் மிகுத்த பெலத்த 

அகத்தசு ரற்கு - எதிராளா ! 
புரத்தை விழித்துக் கொன்ற நலத்த 

புயத்தபர மர்க்கு - வருபாலா ! 


! 


4429. அலையுகின்ற - அலைகின்ற . 

துனலம் - தூய நன்மை . 
4431. தருண மங்கையர் - பருவம் வாய்க்கப்பெற்ற மகளிர் . உருவிலங்கிய 
எனது அங்கம் - தன் உருவத்தினின்றும் வேறுபட்ட எனதுடல் 


380 

தின கவிதை 
வரத்தை அருட்செய் ககும ரப்பொன் 

மயிற்பரி யின்ப - ரியினாதா ! 
திரத்த பொழிற்கள் நிரைத்த பணைத்த 

சிகிக்கிரி யிற்கு லவுநாதா ! 
4433. சாகர மானசமு சாரத் தான துய - ரதனாக 

தேகம தேவளரும் தோதுலை யாதபடி- அலைவேனோ ? 
மாகம தேசெய்கன வானவர்க ளேநிதமும் - பணிபாதா !. 
வேகம தானமயில் மீதினில் வேலாசிகி - மலைநாதா ! 


லே 


4434. கடக்க ளிற்றினை நிகர்த்த அத்திற 

கனத்து திக்கையர் - துணையாளா ! 
மடக்கொ டிக்குற மயிற்கு வற்புத 

மலர்த்த ரித்திடு - மயலாளா ! 
நடத்து சித்திர மயிற்ப ரிக்குக ! 

நலத்த வற்புத ! - அருளாயோ ? 
தடப்பொ ழில்சிகி மலைக்கு ளுற்றவ 1 

சகத்தர் சித்தர்கள் - பணிபாதா ! 
4435. பனையை நிகர் உருவம்மிகு 

பவளநிற மயிலில்- குலவு .... 
அனையதவ முதலியன 

அழியுமிடி அடுவமரர் - குலதேவே ! 
நனைகுலவு மணமுலவு 
நளினமலர் அயனுடைய - குருநாதா 

! 
சினையுலவு பொழில்கள்நிறை 

சிகி மலையின் அனுதினமு - முயர்வாழ்வே ! 


4436. சாடைக் கருங்கண் மீறுற்ற கொங்கை 

தாருற்ற பங்கி - மடவாரால் 
வாடைக் கிரங்கி மோகித் திருந்து 

மாயத் திரிந்து - அலைவேனோ ? 
ஆடைற் றாமுண்ணு தெனவக்கும் 

ஆசைக்கு ணைந்து- மெலிவேனோ ? 
பூடைக் கிசைந்த வோருக்கு வன்பு 

போலுற்ற குன்றை - மலைவாழ்வே ! 


4235. முதலடியின் இறுதிச்சீர் சிதைந்துள்ளது . 
4436. மூன்றாம் அடியின் முதற்பகுதி உள்ள வாறே பதிப்பிக்கப்படுகிறது . 


381 


தின கவிதை 
4437. மாதர் பயிற்றிய மாய வலைக்குளில் 

மாளிட வைத்தது - நலமாமோ ? 
ஆதர வெனக்கருள் வாய்கும ரக்குக ! 

ஆறுமுகத்தழ - குளநாதா | 
தாதவி ழற்புத மாமலர் உற்றவர் 

தான்மகிழ் அற்புத- குருநாதா ! 
வாதடர் மைப்பொழில் சூழ்தரு நற்சிகி 

மாமலை யிற்குல - வியதேவே ! 
4438. சாகர மாகிய வாழ்வினி லேவரு 

தாழ்துயர் தீரிட - அருள்வாயோ ? 
கோகன காசன னார்முனி வோர்பணி 

கூறுய ராசன - முருகோனே ! 
பாகன சீர்மொழி வேடமி னாளொடு 

பாவை தெய் வானையு - மணைதோளா ! 
மாகன காசல மேகிக ராகிய 

மாமயின் மேரினில் - வருதேவே ! 
4439. சாரச மதுலீலா 

மாதர்க ளுடமாலால் 
தானகமது நோகா- தருள்வாயே . 
போரடர்கன அசுரோன் நால் 

நெடும்படை தெளிபடவே 
பூமலிவயில் விடு அமரா ! - 

இறைவோனே ! 
தாரணியுய முருகோனே ! 

நாயடியன் முன்வரவா 
தாமரைநிகர் பாதா ! - அருளாயோ ? 
காரணி பொழினிரைசூழ் 

தோகையி னலமேரா ! 

காரணகரு ணேசா ! -- செகராசா ! 
4440. புண்ட ரிகவிழி மாயவனை 

புந்தி தனிவரு வேதியின் - குருநாதா ! 
தொண்ட னெனையினி யாதரி 

துங்க மயில்மிசை வேலொடு -- வருவாயே . 


4437. தாதவிழ் ......... உற்றவர் - பிரமன் . 
4438 . மாகனகாசலம் - பெருமை பொருந்திய பொன்மலை ; மேருமலை . 
4439. சாரசம் - சரசம் என்ற சொல் நீண்ட வரவா - வருதக்கு வரு 


382 

தின கவிதை 
தண்ட மதையினி நீசெய்வை 

சங்க மதில்வரு பாவல ! - அருளாயோ ? 
அண்டர் பணிபுரி பாக !நல் 

லன்பு மிக அருள் தோகையின் - மலைவாழ்வே ! 
4441. மருவளர் கடம்ப மலரணி புயங்கள் - உடனேதான் 

திருநட மிலங்கு சிறைமயிலி லன்பி- னுடன்வாராய் . 
அருமறை புகழ்ந்த அழகிய குழந்தை - வடிவேலா 1 

திருநிறையு மிந்திர சிதைவகல் குன்றை - மலைவாழ்வே ! 
4442. மருமணம் மிகுந்த 

வனசமலர் வந்த - அயனார்பால் 
பொருதுருவு கின்ற 

புகழ்குரு ! மிகுந்த - அருளாயோ ? 
அருமறை புகழ்ந்த 

அழகிய நடங்கொள் - மயிலாளா ! 
திருமகள் உறைந்த 

சிகி மலையில் வந்த முருகோனே ! 
4443. விதியார் வகுத்த உடல்மேல் வகுத்த 

வினையோ டச்செய்தல் - புரிவாயே . 
கதியார் மயிற்பரியிலே நடத்து 

கருணா கடாச்ச - ரகுகேசா ! 
மருவார் கடப்ப மலர்சூடு கரத்த 

வரதா யென்மு - னம்வாராய் . 
தருவாழ் பொழில்கள் நிறைதோகை யுற்ற 

சமரார் தகட்டி- னிலைவேலா ! 
4444. வந்தபிணி யாலும் நொந்து துயராகி 

மங்கியுட னோவ - தறியாயோ ? 
கந்தமிகு நீப மென்றுமணி மார்ப ! 

கண்டு மொழி மாதர் - மயலாளா ! 
சந்தமுலை மாதர் தந்தமய லேறிச் 

சங்கையில் காம - மதனாலே 
இந்தவிதம் நோதல் கண்டருள்வை நாத ! 

இந்து தவழ் தோகை - மலைநாதா ! 


4443. கருணா கடாச்சர குகேசா அருள் பொலிவைப்பெற்று விளங்கும் 
முருகனே . சமர் - போர் . 

4444. கந்தம் - நறுமணம் . கண்டுமொழி கற்கண்டினை ஒத்த இனிய 
மொழி . சந்தம் - சந்தனம் . இந்து - சந்திரன் , 


தின கவிதை 


388 


. 


4445. கலைமதி தரித்த சடைமுடி மிகுத்த 

கருதரிய சுத்த 
மறைநாத - ரருள்பாலா ! 
உலைவரு துயர்க்கு விலகிட நலத்த 

ஒருவர மெனக்கு 
அருளேசெய்- குகவேளே ! 
சிலைதின முறித்துச் சனகியை மணத்த 

திருவிறல் தனக்கு 
மருகேச ! - முருகோனே ! 
மலைகளி லுயர்த்த சிகிமலை யிலுற்ற 

வளர்குரு பரப்பொன் 

மயிலேறி வருவாயே . 
4446. வங்கண மிகுத்த பைங்கிளி குறத்தி 

வஞ்சியை அணைத்த- புயநாதா ! 
செங்கணர வுற்ற செஞ்சடையர் பெற்ற 

செந்திரு நிறைத்த- குகவேளே ! 
பங்கச மலர்சூழ் மங்கையை அணைத்த 

பைந்துளை யருக்கு - மருகேசா ! 
தங்கமலை மெச்சு குன்றைமலை யுற்ற 

சம்பிரம குக! கு - மரவேளே ! 
4447. எந்த விதத்திலும் 

எந்தன் வினைக்கருள் புரிவாயே . 
கந்த மலர்க்கிசை 
கங்கு னிறக்குழன் 

- மடவாரால் 
வந்த மயற்கொரு 

வண்பொரு ளற்பொடு - தருவாயே . 
சந்த மிகுத்திடு 

தண்டமி ழைச்செய்வை - சிகிமேரா ! 
4448. மருட்டிய பார்வை 

மடக்கொடி யாசை - மருளாலே 
மருக்கொளி போல 

மனத்துய ராதல் - அறியாயோ ? 


4445 . 

உலைவருதுயர் - துன்பத்திற்கு இடமாகிய துயரம் . சிலை - வில். 
சனகி - சானகி ; இராமபெருமானின் மனைவியார் . 

4446. வங்கணம் - நயம் . 
4447. வினைக்கருள் புரிவாயே - வினைகள் ஓடுமாறு அருள் செய்து , 


884 

தின கவிதை 
விருப்பொடு வேடர் 

மினுக்கலை யாது- அலைபாதா ! 
தருப்பொலி சோலை 

தழைத்திடு தோகை - மலைவாழ்வே ! 
4449. மிடியால் வருந்தும் எளியேனை முனின்று 

விரைவாக வந்து - அருளாயோ ? 
கடியார் கடம்ப மலர்தா னிலங்கு 

கனசீர் புயங்க - ளுடன்வாராய். 
அடியார் நிறைந்து துதியே புரிந்து 

அழகாய் நிறைந்தி - டவும்வாராய் . 
முடிதானி றைந்து பொழிலே வளர்ந்து 

முதிர்தோகை யங்கி - ரியினாதா ! 


1 


4450. சந்த முலைக்குற மங்கை தனக்கிசை 

சந்திர முகக்குரு - பரவேளே ! 
வந்த வினைக்கு மருந்து களைச்செய்வை : 

வண்டமி ழைச்சொலு- கனிவாயா ! 
கந்த மிகுத்த கடம்பணி வித்தக ! 

தந்தி தனக்கிசை - துணையாளா ! 
பைந்தளி ருற்றிடு தண்டலை பெற்றிடு 

பண்புயர் நற்சிகி - மலைநாதா ! 


4451 , மறைமுத லான சிவபர மேசர் 

மருவிய தேவி - தருபாலா ! 
அறைகழல் வீரன் ஒருவசு ரேசன் 

அழிபட வேலை - எயுநாதா ! 
குறையிட மாது குறமயில் மாது 

குயமதில் மேவு - புயவேளே ! 
சிறைமயி லான பரிமுரு கேச ! 

சிகிமலை வாச ! - அருளாயோ ? 


- 


. 


4448 . மினுக் ...........பாதா 

மின்னலை ஒத்த வள்ளியம்மைக்காக அலையாது 
அலைகின்ற திருவடிகளை உடையவனே . முருகனுக்கு அலைவு இல்லை ; அலைவென் 
பது வெறுந்தோற்றமே . வான்மதி நீரில் தெரியும் . நீர்மதி காற்றால் அலையும் ; 
அதே வேளையில் வான்மதி அலையாது . அவ்வாறே முருகனும் . 

4450. சொலு - சொல்லுகின்ற . தந்தி - விநாயகர் , 

4451. நல்லழகு பொருந்திய நங்கையர் இடை சுறுங்கி இருக்கும் எனும் 
இலக்கணம் பற்றி ஆசிரியர் குறை இடமாது என்றார் , 


/ 


தின கவிதை 

385 
1452. பெலமி குத்ததொரு திரிபு ரத்தவர்கள் 

பிழைப டக்கொன்றிடு - விழியாரோர் 
குலம கட்குமுனம் மணம்மு டித்தசெய 

குலவும் நற்பரமர் - அருள்பாலா ! 
வலமை யுற்றகன அசுர னைப்பொருதும் 

வளகதிர்க் கொடிய - வடிவேலா ! 
உலகம் உற்றஅடி யவரை மிகப்பெறுபொன் 

உயர்சி கிக்கிரியில் - வருதேவே ! 
4453 நயவஞ்சகன் எனயெந்தனை 

நழுவும்படி - செயலாமோ ? 
மயல் கொண்டினி யலையெந்தனை 

மகிழும்படி - அருளாயோ ? 
கயல்ரெண்டுள விழிமங்கையின் 

கமழ்தண்டலை - யில்தோளா ! 
புயல்வெண்மதி தவழுங்கன 

புகழ்மிஞ்சிய - சிகி மேரா ! 
4454. மருட்டிய விழியார் நெருக்கிய, குழலார் 

கருத்துறு மதிய - மயலாலே 
இருட்டியென் மனது மயக்கிடு மதனை 

இழிபட அருள்கள் - புரிவாயே . 
அருட்டியின் வருவ சுரற்கெதி ரொடுபொன் 

அயிற்படை யதனை- விடுசூரா ! 
அருட்டின மருள்வை சிகிக்கிரி வருபொன் 

அருட்குரு ! அருளை - உதவாயோ ? 
4455. எனது தீவினை கருகி யோடிட 

இனிய தாம்வரம் -அருள்வாயே . 
மனது நோயது தவிர வேயருள் 

வடிவ தாகிய - குமரேசா ! 
வனச மாமலர் மகளை மேவிய 

மரும னாருட- மருகேசா ! 
கனக மாகிய சிகர மீறுயர் 

கமழ்சி காமலை - வருதேவே ! 
4452. பலம் என்ற சொல் பெலம் என ஆளப்பட்டது . திரிபுரத்தவர் 
சிவனை மறந்தாராக அவர்களை இறைவன் சிரித்தெரித்தான் என்பது சதை .. 

வலிமை . 
4453. நழுவும்படி - நின் திருவருட் பார்வையில் அகப்படுத்தாது விலகும்படி 
புயலும் வெண்மதியும் தவழும் சிகி எனக்கொள்க . 
4454. அருட்டியின் - மிரட்டலுடன் , 

( 25 ) 


வலழை . 


. 


388 


தின கவிதை 


4456. விதியினால் வரு வினையும் மேல்வரு 

வினையு மோடிட- அருளாயோ ? 
மதியி னால்வரு பழிகள் பாதகம் 

மடிய வே அருள்- புரிவாயே . 
கதியி னால்நடை புரிசெய் தோகைய ! 

கருணை நாயக ! - நயவேளே ! 
துதியி னாலுயர் கமல னார் குரு 

சுக / கு கேசபொன் - மயின்மேரா ! 
4457. ஞான வித்துகள் ஆன வற்புதர் . 

நாளு மற்பொடு- பணிபாதா ! 
சான கிக்கொரு மாலை யிட்டிடு 

சாமி மெச்சிய - மருகோனே ! 
வான வர்க்கரசான வச்சிரர் 

மாதி னைப்புணர்- புயநாதா ! 
கான முற்றிடு தோகை மெய்க்கிரி 

கார ணக்குரு ! - பரவேளே ! 
4458. மருப்பொலி நீப 

மலர்ப்புனை மார்ப ! - அருளாயோ ? 
திருக்கமல வாசத் 

திருக்கொடியின் மாது - மருகேசா ! 
கருக்குழியில் வீழ்தல் 

கழித்துவிடு வாய்பொன் மயிலாளா ! 
தருப்பொலிசேர் சோலை 

தழைத்தசிகி மேரில் - வருதேவே ! 
4459. வினையால் வருந்தும் எளியேன் மெலிந்து 

விழுகாம லின்று - அருளாயோ ? 
நினையான் விழைந்தென் மணமார் கடம்ப 

நலமாலை கொண்ட - புயநாதா ! 
முனைவே லிலங்கு செயவீர ! எந்தன் 

முனமாக வந்து.- அருளாயோ ? 
சினநீ டடர்ந்த பொழில்சூழு கின்ற 

சிகியான குன்றை - மலைவாழ்வே ! 
4457. சிவனுக்கும் பிரணவத்தை உபதேசித்துப் பெருமை உற்றவன் 
முருகன் என்பதைக் கூறுவது முதல் வரி . வான .........வச்சிரர் - தேவர்களுக்குத் 
தலைவனாகிய வச்சிராயுதத்தை ஏந்திய இந்திரன் . 

4459. நினையான் விழைந்தென் - நின்னை நான் விரும்பி நாடி நிற்கின்றேன் . 
சினை - கிளை . 


387 


தின கவிதை 
4460. ஆதி நாயகர் ஆன நாயகா ! 

ஆவ லாகிய - உமைபாலா ! 
பாதி மாமதி யான வாணுதல் 

பாவை வேடமின் - அணைதோளா ! 
மோதி யேவரு சூர னார்படை 

மோச மாகிட - விடுவேலா ! 
சோதி யாகிய கோடு லாவிய 

தோகை மாமலை - வருதேவே ! 
4461. சஞ்சித வினையால் வந்திடு துயர் தான் 

தண்கிருபை கொடுநீ - அடுவாயே . 
வஞ்சியர் மயலாம் துன்பலை தனிலே 

மண்டிய எனை நீ - அருள்வாயே . 
அஞ்சிய அசுரோன் கொண்டிடு படையே 

அழிந்திட அயிலே - வியசூரா ! 
மஞ்சிகள் தவழ்கா மண்டிய சிகியாம் 

வண்கிரி தனில்வாழ்- குகநாதா ! 
4462. நடன முற்றிய மயிலி லுற்றவ ! 

நறுக டப்பணி - மணிமார்பா ! 
அடமி குத்திடு அவுணர் நற்குலம் 

அழிய வெற்றிகொள் - அயிலாளா ! 
...... வெகுறி கமல முற்றிடு 

மறைமு தற்கருள் -- குருநாதா ! 
அடம கற்றிடு குமர ! வித்தக ! 

அழகு பெற்றிடு - சிகிமேரா ! 
4463. கஞ்ச மலர்த்திரு மங்கை தனக்கிசை 

கங்கு னிறத்தினர்- மருகேசா ! 
வஞ்ச மிகுந்தவு ணன்றனை வெற்றிகொள் 

வண்புக ழுற்றிடு - செயவீரா ! 
நஞ்ச மிடற்றினர் தன்புதல் வ ! குக ! 

நந்தரு ளைச்செய்வை - அமரோசா ! 
மஞ்சடர் நற்பொழில் மிஞ்சுசி கிக்கிரி 

வந்த துரைக்குரு - பர வேளே ! 


4461. சஞ்சிதாவினை - பழம் பிறப்புக்களில் செய்து தொடர்ந்து வருகின்ற 
வினை . துன்பலை - துன்பம் தரும் அலை . 

4462. மூன்றாம் அடியின் முதலிருசீர்கள் சிதைந்துள்ளன . 

4463. வஞ்சமிகுந்தவுணன்றனை வஞ்சனைமிக்க அரக்கனை . நஞ்சம் 
விடம் . நந்தருள் - வளரும் திருவருள் : 


388 

தின கவிதை 
4464. பாசம் விட்டுஎம தூதர் கட்டிடுதல் 

பாவம் அப்படி - வரலாமோ ? 
நேசம் வைத்தென்மு னேசி றைப்பரி 

நீத மற்பொடு- வருவாயே . 
வாச நற்கம லாசனர்க்கருள் 

மாசகற்றிய- குருநாதா ! 
ஈச ! மைப்பொழில் சூழ்சி கிக்கிரி 

ஏக மெய்ப்பொருள் - முருகோனே ! 
4465. அடவியில் வருகுற மடமகள் மயல்கொடு 

அலைகிற பதமதை - அருளாயோ ? 
நடமிடு மயிலெனு மொருபரி மிசைவெகு 

நலமுத விசெய்திட - அருளாயோ ? 
அடம்விளை அசுரர்கள் குலம் அழி படஉயர் 

அயில்தனை விடுசெய- முருகோனே ! 
வடவரை நிகர்தரு சிகிமலை உலவிய 

வரத சண் முக / குக ! -எனையாளாய் . 
4466. மனதில்வரு துயர்க்குவொரு 

மருந்து இனி - உதவாயோ ? 
சினத்தரவு தரித்தமுடி 

சிவத்தசிவன் - அருள்பாலா ! 
கனத்தபடை நிரைத்துவரு 

கருத்தசுரை - அடுவேலா ! 
இனத்துமணி மிகுத்த முடி 

எழிற்சிகியின் - மலைவாழ்வே ! 
4467. வினையால் வருத்து துயரால் மிகுத்து 

மெலிவேனை ரெட்சி- குமரேசா ! 
அனைமார் வயிற்றுக் கருவீழல் மெத்த 

அனியாய மத்தை - அடுவாயே . 
புனைமாலை யுற்ற குழலார் அணைத்த 

புயவாசை யிற்றி - ரியலாமோ ? 
சினைவா தடர்த்த பொழில்சூழ் கனத்த 

சிகிமேரில் உற்ற - குகநாதா ! 


4464. நீதம் - நிதம் என்ற சொல் நீண்டது . 


4465. பதம் - பாதம் ; திருவடி , செய்கிட - செய்வதற்காக , 


தின கவிதை 

389 
4468. செந்திரும டந்தை புணர் 

செங்கண்விற லன்புமிகு - மருகோனே ! 
வந்திமையர் தங்களிறை 

மண்படிய நெஞ்சினொடு- பணிபாதா ! 
சந்திரசடி லங்கொளிறை 

தந்ததொரு மைந்த ! அருள் - புரிவாயே . 
பந்தினிறை கின்றதொரு 

பைம்பொழினி றைந்தசிகி - மலைநாதா ! 
4469. விதியால்வரு துயராகிலும் 

வினையால்வரு துயராகிலு - மணுகாமே 
துதியாகிய அயில்வீர ! பொன் 

உயர்தோகையின் மயிலேறிமுன்- வருவாயே . 
மதிசூடிய சடைவேணியர் 

மகிழ்வாகிய உமைபாலக !-அருள்வாயே . 
கதியேபெற அடியார் நிறை 

கமழ்தோகையின் மலைவாழ்ந்திடு - குமரேசா ! 
4470. வனச மாமலர் இலகு நாயகி 

மருவு நாயகன்- மருகோனே ! 
மனது நோய்தவிர வரமெ லாமருள் 

மயிலி லேறிய - குகநாதா ! 
சினவ ராவணி சடையின் நாயகர் 

திருவின் மாமகள் - அருள்பாலா ! 
கனக மாமலை நிகர தாகிய 

கமழ்சி காமலை - முருகோனே ! 
4471. வேதாகம ஞானோதயா ! மேலோர்பணி புரிபாதா ! 

வேதாஉப தேசா நுனி வேலாயுத - முருகோனே ! 
சீதாமரு கேசா அருள் தேவா | கிருபை - புரிவாயே 

மாதாகளி நாதா ! சிகி மாமேரினில் -- அரசாளா ! 
4472. கூலனைத் தரித்த வேணியரிடத்த 

கோமனை தனக்கு - வருபாலா ! 
மாவலு வுரத்தை யேபகிரிடச்செய் 

மாலிகை தரித்த - அயிலாளா ! 
4468. நெஞ்சினொடு பணிபாதா - உள்ளத்தோடு பணிகின்ற திருவடிகளை 
உடையவனே . 

4471. வேதா உபதேசா - பிரமனுக்கு உபதேசம் செய்தவனே . 
கேசா - சீதைக்கு மருகனாகிய இறைவனே. மாதாகளி நாதா - சிவையாகிய பெரு 
மாட்டி களித்தற்குரிய தலைவனே . 

4472. கூலன் - கூன்மதி போலும் . கோமனை - பார்வதி தேவியார். மா - 
மாமரமாக நின்ற சூரபதுமன் . 


சீதாமரு 


390 


தின கவிதை 


தாவிய மயிற்பொன் ஆனபரி யுற்ற 

சாமியருளைச்செய் - அமரேசா ! 
தேவியர் குறத்தி மேவிய புயத்த ! 

சீர்சிகி மலைக்கு - வருதேவே ! 
4473. வடிவே லெடுத்து எதிர்சூர பத்மன் 

மடிவாக வெற்றி- புரிவீரா ! 
அடியார் தனக்கு வருநோய் தவிர்த்து 

அருள்வாய் கடப்ப - மணிமார்பா ! 
குடிவாழ் குறத்தி மயலா லிணைத்த 

குயமீ தணைத்த - புயநாதா ! 
கடியார் பொழிற்சி கியின்மேரி லுற்ற 

கருணா நிதி | பொன் - மயிலாளா ! 
4474. மதிதாதகி சூடிய சடைவேணியர் பால்வரும் 

மணிமா துமை நாயகி - தருபாலா ! 
விதிமாலறி யாதபொன் மலராகிய சீர்பத ! 

விரைசேர்கன நீபமென் --- மணிமார்பா ! 
கதியாய்வரு நால்படை நிரைசூழிடு சூருடல் 

கமராகிட வேல்தொடு- செயவீரா ! 
அதிபாசிகி மால்வரை தனில்வாழுயர் நாயக ! 

அழகா ! குக காவல - அருளாயோ ? 
4475. மனதா சையினால் மடவா ருடனே 

மயலா மதனால் - அலைவேனோ ? 
வனமா தரசோ டினிதா யலைவாய் . 

மயிலே றியசே - வக ! வேளே ! 
சனகா திபர்பால் உபதே சிகனார் 

தருபா லகவே - ணது தாராய் . 
கனகா சலநேர் சிகிமா மலையா ! 

கருணா நிதியே ! - அருள்தாராய் . 


| 


. 


4473. எதிர்சூரபத்மன் மடிவாக வடிவேல் எடுத்து வெற்றி புரி வீரா என 
இயைக்க . இணைத்த - இரண்டாக இணைந்த. 


காவல . 


4474. மணிமாது - கருநிறம் பெற்ற மங்கை , விதி . பிரமன் . கதி . விரைவு . 
கமராகிட - பிளந்திட , 

எம்மவர் உயிர் உடல் ஆதிய எல்லாம் காப்பாற்று 
கின்றவனே. 

4475 , வனமாதாசு- வள்ளியம்மையார் . சனகர் முதலிய நால்வருக்கும் லட 
ஆலின் கீழிருந்து அறம் அருளினான் அரன் என்னும் கதையை மூன்றாம் அடி 
அறிவிக்கின்றது . 


391 


தின கவிதை 
4476 . ஆல காலவிடம் நேர தானவிழி 

யார்கள் ஆசையினின்- மெலிவேனோ ? 
கால தூதர்வரும் வேளை நாயனலை 

காலே யோடியென்முன் - வருவாயே . 
கோல மான அடி யார்கள் வானவர்கள் 

கோடி கோடிபணி- புரிபாதா ! 
நீல மாமயில் ! சோலை வேணபல 

நீடு தோகைமலை - முருகோனே ! 
4477. மரும லர்ந்திடு மலர்க்க டம்பையணி 

மரும ! அன்பொடுமுன்- வருவாயோ ? 
பொருது கின்ற அசுரனைமுன் வென்றிடுவிண் 

புலவர் வந்துபணி - இருதாளா ! 
இருவ ரன்பினொடு மருவு மம்புயவ ! 

இலகு கின்றமயின்- முருகேசா ! 
கருநி றங்கொள்முகி றவழு கின்றபொழில் 

கமழ்செ கண்டிமலை- வருதேவே ! 
4478. வனிதைய ரிருவ ராசை 

வளரிடு மேனி நாத ! - வடிவேலா ! 
இனிதய வேகொள் வேல ! 

இசைபட மாவி னோடு - பொருவேலா ! 
முனிவர்கள் கோடி வேத 

முதல்வர்கள் கோடி கோடி - பணிபாதா ! 
பனிமிகு சோலை சூழும் 

பருமலை யான தோகை - மலைவாழ்வே ! 


4479. வாதுற்றிடு சூரைப்பகர் 

வாகச்செயும் - அயிலாளா ! 
போதுற்றிடு வொருக்கருள் 

போலச்சொலும் - குருநாதா ! 
தாதுற்றிடு நீபப்புய ! 

தாளைப்பணி -- பவர்நாதா ! 
வாதுற்றிடு சோலைச்சிகி 

வாழ்வுற்றிடு - குகவேளே ! 


4476. அலைகாலே - துன்புறுகின்ற காலத்தில். 

4477. விண்புலவர் - விண்ணாட்டுத் தேவர்கள் . அம்புயவ - அழகிய புயத் 
தினை உடையவனே . 


392 


தின கவிதை 


4480. பழைய 

வினைக்கொரு புதிய மருந்தருள் 
பருவ மயிற்குற - மகள்தோளா ! 
கழையை நிகர்த்திடு புயவுமை நற்கொடி 

கவரு மதிச்சடை - யவர்பாலா ! 
வழையு மிடைத்திரு மகளை மணத்தவர் 

மகிழு விறற்கொரு - மருகோனே ! 
தழையு மலர்ப்பொழில் நிறையு முயர்ச்சிகி 

தனிவரை யுற்றிடு - குகநாதா ! 
4481. முந்திய தீவினையால் வந்திடு நோயதுதான் 

மொண்டெறி துன்பினில்நா - னலைவேனோ ? 
தந்தியி னானனனார் கொம்பொரு பாதியினார் 

தன் றுணை நாயகனே ! - கிருபைதாராய் . 
அந்தியின் மாமதிசூ டுஞ்சடை வேணியரன் 

அன்புயர் பாலகனே ! - அமரேசா ! 
வந்தினி தாவலினா லுந்தொழு தோகையின்மா 

வண்கிரி வாழ்குருவே ! - அருளாயோ ? 
4482. கருக்குழியில் வீழ்த்த 

கனத்த துயர் தீர்த்து - அருளாயோ ? 
முருக்கு இதழ் வாய்த்த 

முகத்தகுற மினாட்கு - மயலாளா ! 
செருப்புரியு மாவைச் 

செயித்த அயி லாள ! - அருளாயோ ? 
திருக்குலவு சோலை 

திகழ்சிகியின் மேரில் - வருதேவே ! 
4483. மாதர்கள் மயக்க மாகிய கடற்குள் 

வாழிட லெனக்கு - விதியாமோ ? 
தாதவிழ் கடப்ப மாமண மிகுத்த 

தார்புனை புயத்த ! - வடிவாளர் ! 
சூதடர் தனத்து வேடுவர் குலத்துத் 

தோகையை யணைத்த- மணவாளா ! 
பாதவ நிரைத்த சோலைநிறை வுற்ற 

பார்புகழ் சிகிக்கி - ரியின் நாதா ! 


4480. கழை - மூங்கில் ; 

மகளிரின் தோளுக்குவமை ஆக்கப்படுகிறது . 
வழையுமிடை . வளையுமிடை ; எதுகை நோக்கிளகரம் முகரமாயிற்று . 

4483. வடிவாளா - வடித்தெடுத்த கூர்மையாகிய வாள் ஏந்தியவனே . பாத 
இம் மரம் . 


H 


தின கவிதை 


3g3 


4484. பிறையெ யிற்றினர் மனவிடுத்தவர் 

பிடிபடுத்திட - வருபோதே 
உறைவி டுத்தொளி ரிடுஅ யிற்கொ 

டுடனெ னக்குமுன் - வருவாயே . 
நறைமி குத்திடு செயக டப்பணி 

நலமி கப்புனை - புயநாதா ! 
சிறைம யிற்குரு பரயெ னக்கருள் 

சிகிம லைக்கொரு துரைவேலா ! 
4485. மோது சமர்க்கெதி ராமவு ணர்க்கொல 

மூரி அயிற்றொடு- செயவீரா ! 
மாது குறக்கொடி யாளை யணைத்திடு 

மாலை தரித்திடு - புயநாதா ! 
ஏது தரித்திர மேது உடற்பிணி 

ஏது வுனைப்பணி - அடியார்பால் 
தாது வுகுத்திடு சோலை நிறைத்திடு 

சாரல் மலைச்சிகி - வருதேவே ! 
4486. அருமறை துதிசரணா ! எனதுடல் பிணிதவிராய் . 

அழகுள துரைமுருகா ! - கிருபையாளா ! 
கருவெனு மொருகுழியே விழுவது கருமமயா ! 

கருணையின் விழியருள்வாய் - அமரேசா ! 
முருகலர் பொழிறனையே வளரொரு குறமயிலாள் 

முனம்வெகு விரகமதாய் - மகிழ்வோனே ! 
மருமல ரணிபுயவா ! மயின்மலை வருகுருவே ! 

மணியொளிர் முடியரசே !-அருளாயோ ? 
4487 . சகலசவு பாக்கியம் 

தனையருள்செய் தந்தை - முருகோனே ! 
அகமகிழ வாக்கில் 

அழகிய சொல் லாக்கு - தமிழ்தாராய் . 
முகமினிய கோட்டின் 

முலையிலகு வெட்டு - வியின் நாதா ! 
மகபதி யெலார்க்கும் 

வரமருள்சி காப்பொன் - மலைவாழ்வே ! 


4484. பிறை எயிற்றினர் - பிறைபோலும் பற்களைப்பெற்ற எமதூதர்கள் . 
4485 , அவுணர்க்கொல . அக்கரைக் கொல்லுவதற்காக . 
418s . விசமதாய் - விரகம் கொண்டவனைப்போல , 


| 


394 


தின கவிதை 


4488. கலைமதி தரித்த சடைமுடி தரித்த 

கருணையுயர் கர்த்த - ரருள்பாலா ! 
உலைநதி கொதித்தல் எனவரு துயர்க்கு 

ஒருவவிழ்த மிப்ப - அருளாயோ ? 
சிலைநுதல் மிகுப்பெண் குறமயில் புணர்த்த 

திருமலர் தரித்த - புயநாதா ! 
மலையது இடித்த அயிலது பிடித்த .. 

வரத சிகி மெய்க்கி - ரியின்வாழ்வே ! 
4489. தேனல ரலங்க லாகிய கடம்ப ! 

தேவர்கள் நிறைந்து- பணிபாதா ! 
தானவர் குலங்கள் போகிட அடர்ந்த 

தார்பொலிசெய் குந்தம் - விடுசூரா ! 
ஊனமெ னுடம்பில் நோயது தவிர்ந்து 

போகமிக வந்து - அருளாயோ ? 
வானள வுயர்ந்த சீர்பொழி னிறைந்து 

வாழ்சிகி யெனுங்கி - ரியினாதா ! 
4490. மடக்கொடியர் மயற்கடலில்- விழுவோனே ! 

அடத்தில்வரு வர்க்கு அயில் - விடுவீரா ! 
திடப்புயவ ! சிறைப்பொன்மயில்- முருகோனே ! 

தடப்பொழில்கள் தழைத்தசிகி - யில்வாழ்வே ! 
4491. தீதுபுரி சூரன் ஆவியது வோட 

தீரவடி வேலை - எயும்வீரா ! 
மாது குற மானை மேவுபுய நாத ! 

வாசமலர் நீப- மணிமார்பா ! 
போதுவளர் நாத னார்பரவு பாத ! 

போகமுயர் வேல ! - முருகோனே ! 
வாதுலவு சோலை மேகநிரை சேரும் 

வாழ்சிகியின் மேரில் - வருதேவே ! 


. 


4488. மலை - கிரௌஞ்சம் என்னும் மலை . 

4489. தார்பொவி செய்குந்தம் - மாலைகள் விளங்குகின்ற குருதிதோய்த்த 
குத்துவாள் , 

4490 . மடக்கொடியர் என்பது வள்ளியம்மையார் தேவ சேனையார் ஆகிய 
இருவரையும் குறித்தது . 

4491. போதுவளர் நாதனார் . தாமரை மலரில் தங்குகின்ற பிரமனார் . 


. 


t 


தின கவிதை 


395 


4492. மான மாகிய பூட ணாதிகள் 

மாறி டாவகை - அருளாயோ ? 
கான மானுட வாசை நாயக ! 

கார ணாகிருபை - புரிவாயே . 
வான வோர்பணி வேத நாயக ! 

வாச நீபமென் - மணிமார்பா ! 
தான வோர்குலம் வீழ வேல்விடு 

சாமி தோகையின் - மலைவாழ்வே ! 
4493. படையெடுத்து வரு வசுர வற்கொடியன் 

படஅ யிற்கொடுயிர்- கொலுவீரா ! 
நடைமி குத்தமயில் மிசைந டத்திவரு 

நகுக டப்பமல --ரணிமார்பா ! 
விடையி லுற்றசடை முடிய ரற்கு நலம் 

விளையு நற்புதல்வ ! - அருளாயோ ? 
அடைத ழைத்தகுளிர் பொழில்வ ளைத்தசிகி 

அழகு வுற்றமலை - வருதேவே ! 
4494. வடிவேல் எடுத்து அசுரோன் உடற்கு 

வகிர்வாக வெற்றி- புரிவீரா ! 
குடிவாழ் குறத்தி தனைசேர் கரத்த ! 

குமரேசா வித்தை - அருள்வாயே . 
மிடியோட யிப்ப அருள்தா வெனக்கு 

விரைவாக மயிற்ப - ரியில் வாராய். 
அடியார்கள் அற்பி னுறைதோகை வெற்பின் 

அரசே ! நலத்த - அருள் தாராய் . 
4495. கதியின டத்திய மயிலி னலப்பரி 
195. 

ககன மதின்வழி- வருவாயே . 
நிதியையெ னக்கருள் குருபர ! அற்புத ! 

நிசிசரர் மைக்குலம் - கொலும் வேலா ! 
விதிசெவி யிற்பிர ணவமுரை வித்தக ! 

விளைவரு ளைத்தரு - வைகுகேசா ! 
அதிக மலர்ப்பொழி னிரைநிரை யுற்றிடு 

அழகு படைத்திடு - சிகிமேரா ! 
4492 . 

மானத்தை அணியாக ஆசிரியர் கூறுவதை முதலடியில் காண்க . கான 
மான் - வள்ளியம்மையார் . வானவோர் - வானுலகத்தினர். தானவோர் - தான 
வர் , அரக்கர் . 

4493. அடை தழைத்த குளிர்பொழில் - இலைகள் தழைத்துள்ள குளிர்ச்சி 
அமைந்த சோலை . 
4495. ககனம் - விண் . 
. . 

நிசிசார் - இரவில் சஞ்சரிப்போர் - அரக்கர் . 
மைக்குலம் -தீமை தரும் கூட்டம் . 


. 


1 


396 


தின கவிதை 


4496. மாதர சாகிய வேடுவர் நாயகி 

மாயம தால்மயன் - மிகுலோலா ! 
தாதவி ணீபமென் மாலிகை யேபுனை 

சாமி ! கு கேசபொன்- மயிலாளா ! 
கோதசு ரோர்குல நாசம் தாய்விடு 

கூரயி லாகிருபை - புரிவாயே . 
வாதடர் சோலைக ளேமிகு தோகையின் 

மாமலை வாழ்தரு - குகநாதா ! 
4497. சரச லீலைகள் அதனி லேமிகு 

தருண மாதர்கண் - மயலாலே 
இரவி லேவிழி துயின டாத்திடும் 

எளிய னானலம் - பெறவாராய் . 
அரவு தாதகி புனையும் வேணியர் 

அருள்செய் பாலக !-அருளாயோ ? 
பரவும் யாவரும் நிறைசெய் தோகையின் 

பரிய மாமலை -- வருதேவே ! 
4498. சங்கரி திரிபுரை 

சந்திர சடாதரி - தருபாலா ! 
பங்கச முதலினர் 

பண்பொடு தான்பணி -- குகநாதா ! 
துங்க மயின்மிசை 

தொந்தம தாயருள் - தரவாராய் . 
கொங்கலர் பொழினிறை 

குன்றையின் மாமலை - வருதேவே ! 
4499. மனத்துய ரகற்றி மகிழ்ச்சிய தாக்கி - அருளாயோ ? 

சினத்தவு ணோர்க்கு செயித்தயி லெற்று - செயவீரா ! 
புனக்கொடி யவரை புயத்தினி லொக்க- அணைவாகா ! 

கனத்தரு வாய்த்த கமழ்ச்சிசி மேரில் - வருதேவே ! 
4500. பருவ மதிச்சடை முடியர னுக்கொரு 

பணிதரு அற்புத - குருநாதா ! 
இருவினை யைத்தகர் திருவருளைப்புரி 

எளிய னிடத்தொரு- தயவாளா ! 


1 


4496. கோதசுரோர் - குற்றம் அமைந்த அரக்கர் . 


4498. சங்கரி முதலிய சொற்கள் பார்வதியைக் குறிப்பன. 


397 


தின கவிதை 
மருமலர் உற்றிடு புயசயி லக்குக ! 

மயிலை நடத்திய - செய்வீரா ! 
தருநிறை நற்பொழில் உலவுசி கிக்கிரி 

தனில்வளர் வித்தக ! - முருகோனே ! 
4501. பிறையெனு மெயிற்ற ரெமன்வகையி லுற்ற 

பிலயிருவர் பக்கம் - அணுகாதே 
நறையுள் கடப்ப மலரணி புயத்து 

நலமயில் நடத்தி - வருவாயே . 
சிறைபடு யிருக்கு யுன துட பதத்துச் 

சிறையினி லிருக்க - அருள்வாயே . 
மறைமுனிவர் அடியர் அனுதினம் நிறைத்த 

மயில்மலை தனக்கு -- அரசாளா ! 
4502 . ஆறுமுக வேல ! 

ஆதரவு 

வேறு - உளதோதான் . 
மாறுபடு சூரை மாளவயி லேவு - செய்வீரா ! 
நாறுமலர் நீப ! நாதர்குரு நாத ! -அருளாயோ ? 

கூறுபடை யாள ! கோலமிகு தோகை - மலைவாழ்வே ! 
4503 . ஒருவ ராலும் வெல முடிவி லாத அடல் 

உயரு மாவைவெலும் - அயிலாளா ! 
வருவி யாதிதனை யடர்கி லாது செய் 

வரமெ னோருதவி- செய்வாயே . 
முருகு லாவுமிதழ் மலரின் நீபபொருள் 

மொழியும் வாயினரன் - புதல்வோனே ! 
தருவு லாவுபொழி னிறைசி காமலைய ! 

தருணம் நாயன்முனம் - வருவாயே . 
4504. புனக்கொடி மீது புணர்ச்சியி னாசை - மிகுவேலா ! 

மனக்கொடி தாக வருத்திய நோய்தவி - ரிடுவாயே . 
உனக்கினி தான உருக்கொடு நாயன்- முனம்வாராய் 

கனப்பொழில் சூழும் கமழ்ச்சிகி மேரில் - வருவாயே . 
4505. அடுத்து வந்தெதிர் படைக்கு முன் சமர் 

அடித்த செங்கதிர்- வடிவேலா ! 
தொடுத்த பைந்துளை தரித்த வம்புய 

சுபட்ச விண்டுதன் - மருகோனே ! 
விடுத்த பைந்துணர் மலர்க்க டம்பணி 

மிகுத்த அன்புள - முருகோனே ! 
தடுத்து எந்தனை யிரட்சி தென்சிகி 

தழைத்த குன்றுள-- முருகோனே ! 
4503 , அடர்கிலாது செய - துன்புறுத்தாதிருக்கச் செய்யுமாறு , 


398 


தின கவிதை 


4506. மகம்வி ளைத்திடு முனிவ ரற்பொடு 

மலர்த ரித்துடன் - பணிதாளா ! 
சுகம்வி ளைத்திடு மடவர் இச்சைகள் 

துலைவ றச்செய்வை - அமரேசா ! 
அகம்விளைத்திடு படையெடுத்திடு 

அசுரனைக்கொலும் - அயிலாளா ! 
இகப ரத்தினை அடிய ருக்கருள் 

எழில்ப டைத்திடு - சிகிமேரா ! 


4507. கடைந்த வேல்விழி படைந்த மாதர்கள் 

கலந்த ஆசையின் - மெலிவேனோ? 
இடைந்த மாதுயர் நெருங்கி டாவகை 

இசைந்த தோர்விட- மருள்வாயே . 
அடைந்து போகிட அடஞ்செய் சூருடல் 

அழிந்து வீழிட - விடுவேலா ! 
குடைந்த சீர்பொழில் நெருங்கு தோகையின் 

குளிர்ந்த மாமலை - வருதேவே ! 


4508. தீவினை யால்வரு பாதக நோயது 

தீரிட வேகிருபை - புரிவாயே . 
தாழ்வினி லேயலை நாயனை வாழ்கிடச் 

சாமியி னாளருள்- புரிவாயே. 
காவிய தாகிய பார்வையி னால்வரு 

காமம தால்அலை- கிடலாமோ ? 
வாவிகள் சூழ்தரு தோகையின் மாமலை 

வாழ்குரு நாயக ! - முருகோனே ! 


4509. மகிதலத் தவர்க ளெவர்களுக் கெனினும் 

மனவருத் தமது -- ஒழியாதோ ? 
விகசிதச் சரண ! அடியனுக் கருள 

வெகுவருத் தமென- எணலாமோ ? 
சுகம்விளைத் தநய சரசமுற் றதொரு 

சுபமிகுத் தகுற - மயில்தோளா ! 
முகமலர்ச் சியுடன் எனதிடத் தருள்வை 

முதியநற் சிகியின் - மலைநாதா ! 


4508. இனாளருள் புரிவாயே - இந்த நாளில் அருள் புநிவாய் . காவி - நீலோற் 
பலம் ; இங்குக் காரிகையார் கண்ணினைக் குறிக்கின்றது .. 


390 


தின கவிதை 
4510. மதிநிகர்த்திடு முகம லர்க்கொடி 

வனம டக்கொடி - மயலாளா ! 
மதிமுடித்திடு அரன ளித்திடு 

மலர்முடித்திடு - குகநாதா ! 
கதியி னைப்பணி அடிய ருக்கருள் 

கசமு கத்தவன் - துணையாளா ! 
நிதியெனக்கருள் மலரு குப்பொழில் 

நிறைசி கிக்கிரி - வருதேவே ! 
4511. நாம வன்மலை வேல்இடித்தெதிர் 
. 

நாம ரக்கனை- அடுவோனே ! 
காம ரக்கணி னார்மய்ற்புரி 

கார ணத்தினின்- மெலிவேனோ ? 
தாமரைக்கொரு பூவை யைப்புணர் 

சாமி யற்புத- மருகோனே ! 
மாம ணித்திர ளேபு குத்திடு 

வாழ்ம லைச்சிகி - வருதேவே ! 
4512 நூலா கியயிடை மானார் மயிலியர் 

நோகா தருள்புரி - குகநாதா ! 
பாலா மொழிபயில் வாயாள் குறமயில் 

பாகாய் ! அடியவர் - பணிபாதா ! 
மேலா முனிவரர் தாமே துதிபல 

வீரா மசுரனை - அடுவேலா ! 
சூலா கியகுயின் மேலே தவழ்பொழில் 

சூழ்தோ கையின்மலை - வருதேவே ! 
4513. சங்கப் புலவர்கள் தங்கட் கிசைபொருள் 

தந்தற் புதமொடு -- பகர்வாயா ! 
வெங்கட் கரியுரி அன்பிற் புனைபவர் 

விந்தைக் கௌரியின் - மகவேளே ! 
துங்கச் சிகியினில் என்பக் கலில் நல 

தொந்தத் திமியென - வருவாயே . 
திங்கட் பிறைதவழ் குன்றைக் கிரியுயர் 

செந்திப் பதிவரு - குக நாதா ! 


4510. மலருகுப் பொழில் - அலர்ந்த மலர்களை வீழ விடுகின்ற சோலை . 
4511 . நாமவன் மலை - அச்சம் தரும் கிரௌஞ்சம் என்னும் கொடிய மலை . 

4512. பாகாய் - பக்கத்தில் உள்ளவனே . சூலாகிய குயின் - கரு நிறைந்த 
மேகம் , 


1 


400 

தின கவிதை 
4514. கறுத்தவிட மிடறினார் 
கமழ்த்தசடை முடியினார் - அருள் 

பாலா ! 
செறுத்தவசு ரன்முனே 

செயிக்க அயில் தொடுகுகா ! - முருகோனே ! 
மறுத்துபிணி பிறவிமேல் 

வளைத்தலது துயரையா !-அறியாயோ ? 
பொருத்ததொரு பொழில்கள்சூழ் 

புகழ்ச்சிகியின் மலையில்வாழ்- குகவேளே ! 
4515. நஞ்சு வனைத்த மிடறார் 

நம்பர் தனக்கு மகவே ! -வினையாலே 
நெஞ்சுள் உழற்று துயர்தான் 

நின்கிரு பைகொ டுடனே - அடுவாயே . 
அஞ்சன முற்ற விழியாள் 

அஞ்சொல் விளைத்த குறமான்- அணைதோளா ! 
மஞ்சு தவழ்த்த பொழில்தான் 

மண்டு சிகிப்பொன் வரைவாழ் - குகநாதா ! 
4516. அரகர வெனச்சொல் பயிற் ( று ) அடியார்க் ( கு ) 

அருளினை விளைத்த- தயவாளா ! 
கரமலர் பிடித்த அயிலினை யெதிர்த்த 

கனவசு ரவனுரு - விடுசூரா ! 
புரமது எரிக்க நகையினை விளைத்த 

புனிதர்மகிழ் வுற்ற - புதல்வோனே ! 
சிரமணி நிகர்த்த முடியது நிரைத்த 

சிகிமலையி லற்பு- தகுகேசா ! 
4517. வஞ்ச கத்தராய் அன்பு வற்றராய் 

வம்பு றுப்பரா - கியவோர்பால் 
நெஞ்சு ருக்கவே சென்றி ரப்பதே 

நின்கு ணத்தினால் -- அடுவாயே . 
தஞ்செ னக்குவே றின்று விச்சையே 

தந்து ரெட்சிவா - குருநாதா ! 
மஞ்ச டர்த்து நீள் தண்ட லைச்சிகா 

வண்கி ரிக்குகா - அருளாயோ ? 


* 4515 . அஞ்சனம் - மை ; 

கண்ணில் எழுதப்படுவது . 
4516. அசுரவனுரு 

ചിര 

சூரா - அரக்கன் உருவத்தில் விடுகின்ற அச்சம் 
விளைப்பவனே , 


தின கவிதை 

401 
4518. துயரி னைக்கெட யருளினைச்செய்வை 

சுகம யிற்குற - மகள்தோளா ! 
மயல்விளைத்திடு பவரிடத்தினில் 

வசித லிற்றுயர் - வரலாமோ ? 
நயமி குத்திடு தமிழி னைச்சொல 

நலவ ரத்தினை -உதவாயோ ? 
தயவு வைத்திடு எனதிடத்தினில் 

தழைசி கிக்கிரி --வருதேவே ! 
4519. முலைத்த டங்களில் அழுந்திடும்படி 

முயங்கு மாசையின்- மெலிவேனோ? 
அலைத்து முன்றிட வருத்து துன்பம 

தமுக்க நைந்துடல்- மெலிவேனோ ? 
வலைக்கி சைந்திடு கருப்பு குந்திடு 

வருத்த மின்றதை - ஒழியாயோ ? 
நிலைத்த தண்டலை மிகுத்த குன்றைய ! 

நினைக்கி சைந்தவன் - எனையாளாய் . 
4520. அந்தர துந்துபி 

நின்றுமு ழங்கிட 
அண்டர்கள் கண்டு 
வெருண்டுக லங்கிட - மயின்மீதே 
வந்து நின் னன்ன 

லந்திக ழும்படி 
மண்புவி விண்புவி 
யும்புக ழும்படி- அருளாயோ ? 
கொந்தல ருந்து 

கடம்பணி யம்புய ! 
குன்றையெ னுங்கிரி 
தங்கிய சங்கர ! - குருநாதா ! 
எந்த னுடம்பினில் 

வரும்பிணி நைந்திட 
இன்ப வரந்தரும் 

அம்புய செஞ்சர - ண ! குகேசா ! 
4521 . அனநடை புரிபவள் 

அழகிய குறமகள்- புணர்தோளா ! 
எனதுடல் அடலினி 

இருபிணி அகலிட- அருள்வாயே . 

வசிதலில் - வசித்தலில் ; கலந்து வாழ்தலில் , தழை சிகிக்கிரி வரு 
தேவே என திடத்திணில் தயவு வைத்திடு என நான்காம் அடியைக் கூட்டுக . 
4521. வனமயிலியர் -அழகிய மயில் போன்ற சாயல் பெற்ற மகளிர் , 
(26 ) 


402 


தின கவிதை 


வனமயி லியர்தரு - மயலினின் 

மனமது - உழல்வேனோ ? 
தினகரன் நிகர்முடிச் 

சிகிமலை தனில்வரு - குகவேளே ! 
4522. இருவினையாம் பிழையகல 

இனியுடல்தான்- மெலிவேனோ ? 
மருமலர்சூ டியபுயவா ! 

மயிலினிலே - றியநாதா ? 
செருவினிலே மிகுவசுரோன் 

தெறிபடவே - அடுவேலா ! 
TLETS தருநிறைதோ கையின்மலையாய் ! 

தனிமுருகா ! -அருள்வாயே . 
4523. வனசத்தினில் வளர்வுற்றபொன் , 

மகளைப்புணர் விறன்மாயோன்- மருகோனே ! 
மனமுற்றிடு விசனத்தினை 

வளர்செய்வ தெதனாலோ ? - அறியேனே . 
உனதற்புத மலருக்கிணை 

உபயச்சர ணமதேதா - னருளாயோ ? 
கனகக்கிரி நிகர்உற்றிடு 

கமழ்நற்சிகி மலைமீது - வருதேவே ! 
4424. பத்தர்கள் பக்கமுன் 

பத்ம விழிக்கடை 
புரியாத - தெதனாலோ ? 
மத்தக முற்றிடு 

வற்கு கர்த்திடு 
தனமாதர் - மயலாலே 
மெத்த மயக்கிய 

மித்திர மதுக்கொரு 
பொருளான - தருளாயோ ? 
புத்தரை வெற்றிகொள் 

பொற்சிகி மெய்க்கிரி 

முருகேச ! -அருளாயோ ? 
4525. இருவினையான் மனமது தான் 

இனியுருகா - தருள்புரிவாய் . 
மருவுள நீ பமலராய் 

மலிதருமா - லிகைபுனைவாய் ! 


4523, மலர் - தாமரை , 


உபயச் சரணம் - இரண்டு திருவடிகள் , 


தின கவிதை 

403 
ஒருபொழுதா கிலுமுளமே 

உனைநினையா - வகையுளதோ ? 
கருமுகிறா வியபொழில்சூழ் 

கனசிகிமா - மலையரசே ! 
4526. மாது குறத்தி பாகம் 

மாலை மிகுத்த லோல ! - அருளாயோ ? 
தாது நிறைத்த நீபத் 

தார்கள் தரித்த மார்ப ! - எதிரானோர் 
கோது மிகுத்த சூரைக் 

கூர்பட வெற்றி வேலை - எயும்வீரா ! 
மோது பொழிற்கள் யாவும் 

மூடு சிகிப்பொன் மேரில் - வருதேவே ! 
4527. சகல மானபரி சனர்கள் சூழமயில் 

தனின்மு னாகவரு - குமரேசா ! 
மகர மானயிரு விழியி னாள் குறமின் 

மருவு நாத ! அருள் - புரிவாயே . 
இகல்செய் சூருடைய படையெ லாமதிர 

எதிர தாக அயில் -- தொடுசீரா! 
சிகர மேவுபொழில் மதியை மேவுகன 

சிகியின் மேரில்வரு - குகநாதா ! 
4528. அமரர்சிறை மீட்டு 

அசுரர்குலம் ஓட்டு - அயில்வீரா ! 
எமனுடைய ஆட்கள் 

இனியணுகல் மோட்சம் - அதுவாமோ ? 
குமரிகுற நாச்சி 

குவிமுலையில் வீழ்த்த- மயலாளா ! 
கமழும்மலர் பூத்த 

கனபொழில்கள் சூட்டு - சிகிமேரா ! 
4529 , ஆகாத முழுமூட ரானோர்க ளிடமோடி 

ஆதாயம் இனிநீ செய் - எனலாமோ ? 
மாகாதி பதிசூழும் வானோர்கள் பணிபாத ! 

வாதாடு அசுரோனை - அடுவேலா ! 
4527. பரிசனர்கள் - உடனிருப்போர். மகரம் - மீனில் ஒரு வகை . இகல் - 
முரண்பாடு . சிகரம் - மலை உச்சி . 

4528. குற நாச்சி - வள்ளி நாச்சியார் . 
4529. ஆதாயம் - நன்மை , மாகாதிபதி விண்ணவர் தலைவனாகும் இந்திரன் , 


404 


தின கவிதை 


L 


பாகான மொழிமாத ராலேறு மயலாசை 

பாசானி தனில்விழல் - விதிதானோ ? 
வாகான பொழில் சூழு சீர்தோகை மலைநாத ! 

மாதேவ ! குருநாத !-அருளாயோ ? 
4530. மோக மிகுத்த மாதர் பயிற்று 

மோடி தனக்கு - மெலிவேனோ ? 
பாக மிருக்கும் வேடர் வளர்த்த 

பாவை கொடுத்த - மயலாளா ! 
கோக னத்தின் வீடுறை பொற்பின் 

கோல மயிற்கு- மருகேசா ! 
மாக முயர்த்த சோலை நிறைத்த 

வாச மிகுத்த - சிகிமேரா ! 
4531. பாதக வினையா லே துய ருடனே 

பாவிய னெனவே - அலைவேனோ? 
தாதவிழ் மலரே தான்வில கியதோர் 

தாள்தெரி சனமே- புரிவாயே . 
வாதட ரெமனார் பாசம தனிலே 

மாளிட விதியோ ? - குருநாதா ! 
காதலி குறமான் மேவிய 

புயவா 

! 
கார்தவழ் சிகிமா - மலைநாதா ! 
4532. அரும்பை நிகராக இலங்கு மெயிர்மார் 

அலங்கி ருதரூப - மதனாலே 
குரும்பை முலையான இரண்டு அதினாலுங் 

குவிந்த துளமாலும் - மெலிவேனோ ? 
துரும்பை நிகர்நாய னிடஞ்சல் தவிராதல் 

துலங்கு குமரேச ! - அறியேனே . 
கரும்பை நிகராக இலங்கு மொழிவாய ! 

கமழ்ந்த சிகிமேரில் - வருதேவே ! 
4533. ரஞ்சித மடவார் தந்திடு மயலால் 

நைந்திட வருநோய்- தவிராயோ ? 
பஞ்சினு மெலிதாய் கின்றிடு சரணா ! 

பங்கச வதனா ! - அருளாயோ ? 
4530. கோகனகம் என்பது கோகனம் எனக் குறைந்தது . 

4531 . மகரந்தத்தாது பொருந்திய மலரும் . இணை கூற முடியாத நின்னிரு 
திருவடிகளை வணங்குமாறு அருள்புரிவாய் என்பது இரண்டாவதடியின் பொருள் . 

4532 ,; இடஞ்சல் - இடையூறு . 


S 


தினக விதை 

405 
அஞ்சிய வசுரோன் வந்திடு படையோ 

டவிந்திட அயிலே - வியசூரா ! 
மஞ்சிகள் தவழ்சூழ் தண்டலை நிறைசீர் 

மன்றல்கொள் சிகிமா - மலை நாதா ! 
4534. மனதா சையினால் மடவா ருடனே 

மயலான் மெலிவா - கிடலாமோ ? 
அனமா கியதோர் நடையே புரியும் 

அழகா கியவே - டமின்வாகா ! 
சினமா வுடனே அடல்தான் மிகவே 

செருவேல் விடுசூ --ராகுகேசா ! 
கனகா சலமே நிகரா கியதோ 

கையின்மா மலையா ! - அருளாயோ ? 
4535. இருவகை மனத்து மறிபடு குணத்து 

இசைவில மடப்பெண் - மயலாலே 
வருதுயர் தவிர்த்து நலமதை எனக்கு 

மகிழ்வொடு சிறக்க - அருள்வாயே : 
அருமையுள பத்த னிவனென நினைத்து 

அழகிய மயிற்ப - ரியின்வாராய் . 
குருமணி இமைத்த சிகி மலை யுற்ற 

குக குளிர் கடப்ப - மலர்மார்பா ! 
4536. மாறு பட்டமன மாத ருக்கிசையும் 

மாம யக்கினிதம் - உழல்வேனோ ? 
கூறு பெற்ற அயி லால்து ரத்தியொரு 

கோது பெற்றவுணை - அடுசூரா ! 
தேறு நற்றமிழை நாய னுக்கருள்வை 

சேவகத்திலுயர்- பெருமானே ! 
மீறு மைப்பொழில்கள் தான்வளைத்து நிதம் 

மேவு மெய்ச்சிகியின் - மலைநாதா ! 
4537. அண்டர்கள் வந்துடன் 

அன்பொடு பணிதரு - இருதாளா ! 
தொண்டர்கள் பங்கினில் 

துன்பறுத் திடுசெயல் - அருள்வாயே . 
வண்டவு ணன்றனை 

மங்கிட வயில் கொடு- வெலுசூரா !! 
எண்டிசை யும்புகழ் 

எங்கள் சிகிமலை - வருதேவே ! 
4534 . சினமா - வெகுளியுடைய மாமரமாகிய அரக்கன் , 

4535. பெண் என்ற சொல் பெண்ணினத்தைக் குறித்து நிற்கின்றது . குரு 
மணி - முழு ஒளி அமைந்த ஒளிக் கல் , 


406 


தின கவிதை 


4538. எனதாசையின் அதுபோலவும் 

இனிதாகிய - அருள்தாராய் . 
பனகாசனன் முதலோர்முதல் 

பணியேபுரி - இருதாளா ! 
அனமேநிகர் நடையேபுரி 

அழகா! குற- மயில்தோளா ! 
கனகாசல நிகராகிய 

கமழ்தோகையின் - மலைநாதா ! 
4539. கடப்பமலர் மேவு கந்த ! முரு கேச ! 

கனத்தபிணி தீர - அருள்வாயே. 
மடக்கொடியார் வேடர் மகள் அழகு 

மகிழ்ச்சியொடு சூடு- புயநாதா ! 
அடத்தில்வரு சூரை எதிர்த்தபடை யோடு 

அழித்து நல மேசெய்- குகவேளே ! 
திடப்பொழில்கள் சூழு சிகிக்கிரியின் வாச ! 

செகத்தடியர் தேவர்- பணிபாதா ! 


அழகு மாலை 


. 


| 


4540. வஞ்ச ரக்கரை மிஞ்சு படைத்திரள் 

மங்க அடித்திடு - அயிலாளா ! 
நஞ்ச மிருக்கிற கண்டர் தனக்கிசை 

மங்கை யுமைக்கொடி - புதல்வோனே ! 
தஞ்ச மெனக்கு என்று சொலச்சொல் 

தன் தய வித்தனை- புரியாயோ ? 
கஞ்ச மலர்ப்பத ! எந்தனைக் கொண்டருள் 

கங்குல் தவழ்ச்சிகி - மலைவாழ்வே ! 
4541. கூறுபடு வேல்கொடெதிர் 

கூடிவரு சேனைவிழ - அடுவோனே ! 
மாறுபடு மாதர்தரு 

மாமயலி னான்மெலிய - னயமாமோ ? 
சீறுபடு நாகமணி 

தேவர்மக தேவர் அருள் - புதல்வோனே ! 
மீறுபொழில் சூழநிறை 

மேன்மைமிகு தோகைமலை- வருதேவே ! 


4541. தேவர் மகதேவர் - தேவர்கள் போற்றும் பெருங்கடவுளாகிய சிவ 
பெருமான் . 


. 


தின கவிதை 

407 
4542. செங்கம லத்திறை உம்பர்தனக்கிறை 

செந்திரு வுக்கிறை - பணிபாதா ! 
சங்கரி பெற்றிடு அன்புள புத்திரர் 

தந்தி முகற்கிளை - யகுகேசா ! 
தங்க அயிற்கொ டெதிர்ந்து எதிர்த்திடு 

தந்திர முற்றிடு - செயவீரா ! 
தங்க மலைக்கெதிர் குன்றை மலைத்துரை ! 

தன் கிருபை யே அருள் - புரிவாயே . 
4543. செனகன் மகட்கு மயலை விளைத்த 

செயவிற லுக்கு - மருகேசா ! 
உனது பதத்தை நினையு மெனக்கு 

உறுதியை யிப்ப - அருளாயோ ? 
எனதுட லிற்கு வருதுய ருக்கு 

இனிய மருத்து- தனை தாராய் . 
தினகர னுக்கு நிகர்முடி யுற்ற 

சிகியின் மலைக்கு - அரசாளா ! 
4544. வலிய விருப்பு வார்கள் 

கபடு நடத்து வார்கள் 
மனதை யுருக்கு வார்கள் - மடமானார் 
மலியு மயற்குளாக 

மனதை யகப்ப டாது 
வகைவிபரத்தை நீயும் - உதவாயோ ? 
மெலிய வருத்து நோயை 

உடலி லிருத்தி டாது 
விதியென விட்டி டாது - அருளாயோ ? 
குலிசன் மகட்கு மாலை 

தருகுக ! அற்பு தா !விண் 

குலவு சிகிக்கி ரீச ! - கிருபைதாராய் . 
4545. பருத்ததிரு குடத்தைநிகர் 

பணைத்ததன மடக்கொடியர் - மயலாலே 
வருத்தமிக உற்றதுயர் 

மடித்துவிட அருட்புரிவை - குகநாதா ! 
4542. செங்கமலத் திறை - பிரமன் . உம்பர் தனக்கிறை - இந்திரன் . செர் 
திருவுக்கிறை - திருமால் . 

4543 . செனகன் - சனகன் ; அவன் மகள் சானகி . 

4544. மலியுமயல் - மிக்க காதல் மயக்கம் . குலிசன்- குலிச ஆயுதத்தை ஏந்திய 
இச்திரன் ; அவன் மகள் தேவசேனை . 


408 


தின கவிதை 


மருக்குலவு கடப்பமெனு 

மலர்ப்புயவ ! எனக்கருள்செய் - குமரேசா ! 
தருக்கள் பொலி பொழில்கள் நிறை 

தழைத்தசிகி மலைக்கரசு - புரிதேவே ! 
4546. சமரஞ்செயும் அவுணன்றனை 

தலைவென்றிடு - அயிலாளா ! 
நமன்வந்திடு முனம் அன்பொடு 

நலம்வந்தருள் - புரிவாயே . 
தமர்கண்டொடு புகழும்படி 

தமியன் றனை - அணியாளாய் . 
பமரங்கொளு முயர் தண்டலை 

படியுஞ்சிகி - மலைவாழ்வே ! 
4547. சங்கரி தருபுதல்வா ! 

தந்தித னொருதுணைவா ! - அருளாயோ ? 
துங்க நல் மயின்முருகா ! 

சொந்தநி னடியவர்பால் - வருவாயே . 
பங்கச இருசரணா ! 

பந்திணை முலைகுறமான் - மகிழ்தோளா ! 
திங்கள் தவழ்முடிசேர் 

தென்சிகி மலையரசே ! - கிருபைதாராய் . 
4548. ஒருமாதர்கள் தருமாலினில் 

உழலாவகை - புரிவாயே . 
கருவாகிய குழிவீழிடல் 

கடியாவகை - ஒதுக்கிடுவாய் . 
அருமாமறை புகழ்நாயக ! 

அசுரோன்விழ -அடுவேலா ! 
கருமாமுகில் தவழ்சோலைகள் 

கமழ்தோகையின்- மலைவாழ்வே ! 
4549. அனநடை நடக்குங் கிளிமொழி பயிற்றும் 

அழகிய குறப்பெண் - மயலாலே 
வனமதி லிருக்கும் குறவர்கள் குடிக்குள் 

மரமென முளைத்த - கபடாளா ! 
எனதுட லுற்ற பரமுழுவதுக்கும் 

இடர்செய்வை சித்திர- மயிலாளா ! 
கனப்பொழில் வளைத்த சிகிமலை யிலுற்ற 

கருணைபுரி கரத்த ! - அருளாயோ ? 
4549. வேலன் வேங்கைமரமாக நின்ற கதை இரண்டாவதடியில் குறிக்கப் 
படுகிறது . 


. 


i 


தின் கவிதை 


40 


4550. நாலாயிரத்து நானூற்று 

நாலா விதத்து நோயாலே - சுகமிலாதே 
மாலாய் மயக்கு மானார்க்குள் 

வாழ்வே னெனச்சொல் சூதாலே - மெலிவேனோ ? 
மேலா யிருக்க நாயேற்கு 

வேளே ! அருட்செய் வாய்கீர்த்தி- முருகோனே ! 
வேலா யுதத்தை எதிரிக்கு 

மேலே தொடுத்த சீர்வாய்த்த - சிகிமேரா ! 


4551. நடனம்புரி மயிலின் பரி 

நகுசெங்கதிர் - அயிலோடே 
குடரெண்டிணை தனமங்கையர் 

குலவும்படி - வருவாயே . 
கடமுந்திய களிறின்றுணை 

கமழுஞ்செய - மலர்நீபா ! 
தடமிஞ்சிய பொழில்கொண்டிடு 

தகுகுன்றையின் - மலைவாழ்வே ! 
4552, மருவிதழ் கமல 

மலர்மகட் குரிய - மருகேசா ! 
பொருசுரற் கிகல்செய் 

புதியநற் கதிரின்- அயிலாளா ! 
அருமறைப் பொருளும் 

அறிவதற் கரிய - முதலாளா ! 
திருமலர்ப் பொழில்கள் 

திகழ்சிகிக் கிரியின் - அரசாளா ! 
4553. வஞ்ச அரக்கனை 

மண்டு படைத்திரள் - உடனே தான் 
அஞ்ச அடித்திடு 

அண்டர் நலப்பட - வருதேவே ! 
பஞ்ச வனச்சிறை 

பண்பின் நடத்திய - மயிலாளா ! 
கஞ்ச மலர்ப்பத ! 

கண்டுள தவழ்சிகி - மலைவாழ்வே ! 
4554. தரித்திர மதனால் உனக்கடி யவர்தான் 

சகத்தினி லுழலா - தருள்வாயே . 
சிரித்துடன் எதிர்முப் புரத்தெரி படவே 

செயித்தவர் அருள்பா - லக வேளே ! 


| 


. 


410 


தின கவிதை 
மரித்திட வருகா லரைப்பொடி படவே 

வருத்திநி னடியே - உதவாயோ ? 
விரித்திடு ஒளிசேர் முடிச்சிகி மலைமேல் 

விருப்பொடு அரசாள்- குமரேசா ! 
4555.. சுகலீலைகள் புரிமாதர்கள் 

சுயவாழ்வினின் - மெலிவேனோ? 
மகவான் முதல் இமையோர்முனி 

வரரேபணி - புரிபாதா ! 
இகல்தானவர் குலமாவுடல் 

இடரேசெயும் - அயிலாளா ! 
குக ! காரண ! குருநாயக !. 

குளிர்தோகையின் -- மலைவாழ்வே ! 


| 


4556. மாதர்ம யக்கிய மோடிவ லைக்குளில் 

மாலின் அகப்படல் - நலமாமோ ? 
சீதம திச்சடை வேணியர் புத்திர ! 

தேவர்கள் பத்தர்கள் - பணிபாத ! 
தாதவிழ் பொற்கம லாசனன் நற்குரு 

சாமியெ னக்கருள் புரிவாயோ ? 
சூதமு தற்றரு யாவுமி கப்பொழில் 

சூழ்தரு மிச்சிகி- மலைவாழ்வே ! 
4557. எந்தவி தத்திலும் எந்தனு டற்கொரு 

இன்ப மெனக்கருள் புரிவாயே . 
பைந்தமி ழைச்சொலு மன்பர்மனத்துயர் 

பஞ்சென அப்படி - அருளாயோ ? 
உந்தன டித்துணை கொண்டிடு பத்தர்கள் 

உண்பது டுத்துதல்- கெடலாமோ ? 
கொந்தல ருற்றிடு பைம்பொழில் மொய்த்திடு 
குன்றைம லைக்குரு - பரவேளே ! 


. 


4558. பவளத்தை யொத்த சடை 

பரமர்க்கி சைத்தஉமை- தருபாலா ! 
கவளக் களிற்றின் முகன் 

கருணைத்துணைக்குமர ! - குருநாதா ! 
தவளப்பி றைப்பலுள 

தயவற்றி ருக்குமெம - படராலே 
கவலைப்படுத்துமுனே 

கமலப்ப தத்தையருள் -சிகிமேரா ! 


தின கவிதை 


411 


4559. பட அரவின் உயர்முடியில் 

படபடென திமிதிதிமி - எனவேதான் 
நடனமிடு மயிலின்மிசை 

நலமுலவ அடியன் முனம் - வருவாயே . 
திடமுடைய அசுரன் உடல் 

தெறிபட நுனை அயிலை - விடுசூரா ! 
வடவரையை நிகரவரு 

மயில் மலையின் அரசுபுரி- பெருமாளே ! 
4560. மதுமலர் மாலை தரித்த 

வளர்குழன் மாது குறத்தி - புணர்தோளா ! 
சதுமறை யோர்கள் துதித்த 

சரவண நாத ! எனக்கு அருளாயோ ? 
பதுமமென் வீடு படைத்த 

பருவமின் மாது தனக்கு - மருகேசா ! 
விதுதவழ் சோலை நிறைத்த 

வினையொளிர் தோகை மலைக்கு - அரசாளா ! 
4561. மாறு பட்டிடு சூர னைக்கொல 

வாது பட்டெதி - ருடனே தான் 
கூ.று பட்டிடு வேலை விட்டிடு 

கோல முற்றிடு-- மயில்வீரா ! 
தேறு நற்றமிழ் பாடும் வித்தைகள் 

தேறி டக்கிருபை - புரிவாயே . 
மீறு மைப்பொழில் சூழும் நற்சிகி 

மேரில் உற்றவ ! - குகநாதா ! 
4562. குறைப டுத்திட உடலி னுக்குளே 

குலவு துட்டமை - நோவாலே 
பிறைம திக்கிணை நுதலி யர்க்குளம் 

பிரிய முற்றிட - வாழ்வேனோ ? 
அறைக ழற்கன அசுரனைக் கொல 

அயிலி னைத் தொடு- பெருவீரா ! 
முறைநி றைத்திடு பொழில்க ளுற்றிடு 

முதிய மெய்ச்சிகி - மேராளா ! 
4563. கமலசர ணத்தை மகிழ்வொடு துதித்த . 

கருணையடி யர்க்கு - அருளாளா ! 
சமரவசு ரர்க்கு ளுயர்பவ னுயிர்க்கு 

தகுஅயிலை விட்ட - செயவீரா ! 


1 


412 

தின கவிதை 
குமரியிரு வர்க்கு மயலினைவி ளைத்த 

குக குமர வித்தை - அருளாயோ ? 
அமரர்முனி வர்க்கு மிடியதுத விர்த்த 

அழகியசி கிப்பொன் - மலைவாழ்வே ! 
4564 குருட்டு விழியாக மயக்கி விடுமாதர் 

கோடுத்த மயலாலும் - அவராலும் 
வருத்தம் மிகவாகி மிகுத்த துயராகி 

மதிக்க அறியாது - திரியாமல் 
உருத்து இவனாக மனத்தி லெணியாகும் 

உரச்சி கியிலேறி - வரவேணும் . 
திருத்த முளகோடு நிரைக்கு நிரைநீடும் 

சிகிக்கி ரியினாளும் - வருதேவே ! 
4565. வண்டணி குழற்குற 

மங்கையின் மயற்கிசை - வடிவாளா ! 
தண்டமிழ் சொலற்கருள் 

தந்தினி நலத்தினை - உதவாயோ ? 
வண்டனசு ரைக்கொல 

மண்டுகதிர் சத்தியை - விடுசூரா ! 
கொண்டல்படி மைப்பொழில் 

கொண்டசிகி மெய்க்கிரி -- வருதேவே ! 
4566. உனது பதமலர் தனையே மனதினில் 

உறுதி யெனநினை -அடியேன்யான் 
மனதில் வருதுயர் துகளு படவருள் . 

மயிலில் வருகுரு - பரவேளே ! 
வனச மலருறை அயனு மிமையவர் 

மனுமு தலியர்கள் - பணிபாதா ! 
கனக மயமுள சிகியின் மலைவரு 

கருணை முருகைய ! - அருளாயோ ? 
4567. சமரஞ்செயும் அவுணன்றனை 

தகவென்றிடு அயில்கொண்டுடன் - வருவீரா ! 
எமன்வந்திடு முனம்வந்தருள் 

இலகுஞ்சிகி மலைவந்திடு - குகநாதா ! 
4584 . விழிகுருடாக மயக்கிவிடு மாதர் என இயைக்க . 
4565 . கதிர்சத்தி - ஒளியமைந்த வேல் . கொண்டல் - மேகம். 

4566. துகள் என்ற சொல் உ காச்சாரியை பெற்றுத் துகளு என 
வந்தது . 

4567. மூன்றாம் அடியின் இரண்டாம் சீர் சிதைந்தது . 


| 


L 


தின கவிதை 


418 


தமர்வந்தழ ......... 

தழல் வெந்துடல் அழியும்படி -- வரலாமோ ? 
கமழ்தண்டலை நிறைகின்றபொன் 

கவருஞ்சிகி மலைவந்திடு- குருநாதா ! 
4568. முந்திய தீவினை யதனால் 

முன்செய்த பாதக மதனால் - வருநோயால் 
நொந்திட வே உடல் மெலிவாய் 

நும்பத மேலினி யனுகா - தலைவேனோ? 
தந்தியி னானனர் துணையா ! 

சங்கரி மாதுமை புதல்வா ! - அருளாயோ ? 
அந்தியின் மாமதி தவழ்சீர் 

அந்நலம் சேர்சிகி மலைமேல் -- வருதேவே ! 
4569. மனது விட்டிட உடல்சி றுத்திட 

வருது யர்க்கடல் -முழுகாதே 
உனது அற்புத தயவு முற்றிய 

உயர ருள்கடல் - முழுகேனோ ? 
வனச லட்சுமி புணர்பவர்க்கொரு 

மருக ! நற்பதம் - உதவாயோ ? 
கனக நற்கிரி நிகர்சி கிக்கிரி 

கருணை யுற்றிடு - குமரேசா ! 
4570. மாத வம்புரி வீர வெஞ்சுரை 

மாறிடும்படி- தொடுவேலா ! 
சீத சந்திர வேணி சங்கரி 

தேவி யம்பிகை-- தருபாலா ! 
நாத ! அன்பரின் நோவை யுந்தவிர் 

நாத ! அன்புடன்- அருளாயோ ? 
ஆதவன்பிரபை சேர்கொடுங்கிரி 

யான மயிலில் - வருதேவே ! 
4571. நாடகம் நடத்து தாளினர் தமக்கு 

நாள்தொறும் மகிழ்ச்சி - யுளபாலா ! 
ஏடவிழ் கடப்ப மாலிகை தரித்த 

ஈரறு புயத்த - முருகேசா ! 


4568. அந்நலம் - அழகு நலம் . 

4570 , மாதவம்புரி வீரவெஞ்சுர் - பெருந்தவம் புரிக்க வீரம் அமைந்த 
கொடிய சூரன் , சீதசந்திரன் - குளிர்ச்சி அமைந்த சந்திரன் . 

4571. கூத்தரசனாகிய நடராசன் நாடாம் நடத்து தாளினர் : எனப் 
பட்டார் . 


414 


தின கவிதை 


வேடர்கள் வனத்தி லேவளர் குறத்தி 

மேன்மயன் மிகுத்த - வடிவாளா ! 
ஆடகம் நிறைத்த கோடுக ணிறைத்த 

ஆகிய சிகிக்கி - ரியின்வாசா ! 
4572. வஞ்சனை மிகுத்த சூரன் 

மண்டிய படைக்கெ லாமும் - விடுவேலா ! 
அஞ்சன நிகர்த்த பார்வை 

அம்பிகை மகிழ்ச்சி யான - புதல்வோனே ! 
கஞ்சனை யடர்த்த வீரன் : 

கங்குலின் நிறத்த மாயன் - மருகோனே ! 
மஞ்சமர் முடிச்சி கியாம் 

வண்கிரி யுற்ற தேவ ! - குகநாதா ! 
4573. மடக்கொ டியர் ஆசை 

. மடுக்கு ழியில்வீழல்- விதியாமோ ? 
படத்த ரவுசூடு 

பரமர்க்கு உளமான - புதல்வோனே ! 
திடத்தில் எதிர்சூரன் 

தெரித்து விழவேசெய் - அடுவேலா ! 
தடப்பொ ழில்கள் சூழுஞ் 

தழைத்த சிகிமேரில் - வருதேவே ! 
4574. எடுத்த செனனம் அதற்கு நலமும் 

எனக்கு நலமும் - உதவாயோ ? 
தொடுத்த கரும வினைக்கு இடமுன் . 
தொலைத்து அதனை 

- விலகாயோ ? 
படுத்து பிணியை யகற்றி நினது 

பதத்தில் அணுக - அருளாயோ ? 
விடுத்து மதுவை உகுக்கு பொழில்கள் 

மிகுத்த சிகியின் - மலைவாழ்வே ! 
4575. விற்கிணை யுற்றிடு 

நற்புரு வத்தினர் 
வித்துரு மத்தினை 
ஒத்தித ழுற்றிடு - மடமானார். 
புற்புத மொய்த்திடு 

கெட்டம யக்குசெய் 
பொய்க்கடு மைக்கொடு 
மைச்சொல்ம யக்கினின் :-மெலிவெனோ ? 


தின கவிதை 


415 


அற்புத மொத்திடு 

பதத்தரு ளைப்புரி 
வைகுக ! முத்தி 
அளித்தருள் வித்தக ! - முருகோனே ! 
நற்பொழின் மொய்த்திடு 

மெய்ச்சிகி மைக்கிரி 
நத்திய கர்த்த ! 

எனக்கு நலத்தினை -உதவாயோ ? 
4576. கோகன கத்தின ளான கு றக்கொடி 

கோலம தற்கிசை - வடிவாளா ! 
சாகர விற்சமு சாரம திற்புரி 

தாழ்வை யகற்றிந - வருள் தாராய் . 
பூக மதில்தட வாளை உதைத்தெழு 

பூவள முற்றிய - நயநேமா ! 
மாக முயர்த்திடு சோலைநிறைத்திடு 

வாசம லிச்சிகி - மலைவாழ்வே ! 
4577. பதும பதத்தினை நிதமும் நினைத்திடு 

பவர்கள்த ரித்திரம் - அதுதீராய் . 
சதுமறை யைச்சொலும் அயனரி ருத்திரர் 

சகலர்து தித்திடு - கிருபையாளா ! 
பதுவித முற்றிடு உரைசெய் கடப்பணி 

பணிமிகு நற்புய ! -- முருகோனே ! 
விதுதவழ் மைப்பொழில் நிறைசிகி மெய்க்கிரி . 

மிக அரு ளுற்றிடு - குகநாதா ! 
4578. நாட கத்தொழி லேநடத்திய 

நான்மறைப்பொருள் - முதலானோர் 
ஆட கக்கிரி யீசர் நற்கரு 

ணாதி திக்கொரு - புதல்வோனே ! 
வேடர் மெய்க்குற மாதி னுக்கொரு 

மேன்ம லர்த்தொடை - அணிபாதா ! 
ஏட விழ்த்திடு பூம லர்ப்பொழி 

லேநிறைத்திடு - சிகிமேரா ! 
4579. முந்திய பழவினையால் நொந்திட வருதுயரால் 

மொய்ம்பது தவிறிடவே - அலைவேனோ ? 
தந்திமி திமியெனவே நின்றுடனடைபயில்வோர் 

திண்சிகி மயின்மிசையே - றியவீரா ! 
4575. நத்திய - விரும்பிய . கர்த்த - தலைவனே . 
4579. மொய்ம்பு - வன்மை . 


418 


தின கவிதை 


வந்திரு வடிபணிவோர் தன்துயர் விலகிடவே 

வண்பொரு ளொருபொருணீ - உதவாயோ ? 
மந்திகள் மிகுகுதிபோ டும்பொழி னிறைசிகியா ! 

மன்கிரி வருமுருகா ! - அருளாயோ ? 
4580. நாடியபடி தானென் முனொரு 

நாழிகைதனில் - அருளாயோ ? 
வாடிடயெதிர் தானவர்குலம் 

மாளிடவயில் - தொடுவீரா ! 
பாடிய புல வோர்மிடிதவிர் 

பார்வதி தரு- புதல்வோனே ! 
சூடியபொழில் சூழ்தரவளர் 

தோகையின்மலை - முருகோனே ! 
4581. வனச லெட்சுமி மருவும் மற்புய 

மதும லர்த்துளை 
அணிமாயோன் -- மருகோனே ! 
தினக ரப்பிரபை நிகர்நி றக்குக ! 

செயக டப்பணி 
புயவேளே! - அருளாயோ ? 
சினமி குத்திடு படையெடுத்திடு 

திறமி குத்திடு - - 
வசுரோன்மேல் - விடுவேலா ! 
கனக மெய்க்கிரி நிகர்சி சிக்கிரி 

கருணை யுற்றிடு 

முருகோனே ! -முன்வாராய் . 
4582. ஐந்துவகை யாசையால் 

அங்கமது நோகவே - அலைவேனோ ? 
நொந்துவிழு நோயினென் 

நும்பதமி லாமலே - அலைவேனோ ? 
பைந்துணரி னீபனே ! 

பங்கசமி னாளினாள் - மருகோனே ! 
சிந்துவளை நேமனே ! 

திங்கடவழ் தோகைமா- மலைவாழ்வே ! 
4583. மாயாவி னோத வாழ்வான ஆழி - விழலாமோ ? 

காயாவ தான கார்மேனி மாயன் - மருகோனே ! 
ஓயாத நோயி னூடேஎ ழாம -லலைவேனோ? 
செயாகு கேச ! தேவேசி காநல் - மலைவாழ்வே 


417 


தின கவிதை 
4584. மனத்தினி லுதித்த 

துயரதை விலக்கி 
வரமதை எனக்கு - உதவாயோ ? 
அனநடை படித்த 

இருபத மயிற்பெண் 
அழகிய குறத்தி - புணர்தோளா ! 
சினவசு ரனுக்கு 

வருபடை அளித்துச் 
செயமிக அயிற்கொ - டெயும் வீரா ! 
கனகம லையைச்ச 

ரிசொலு சிகிப்பொன் 
கமழ்மலை யுற்ற - குகவேளே ! 


4585. வந்ததீவினை தீர்த்து 

வந்து எனை ஆட்கொள் - குகநாதா ! 
சந்தமது சேர்த்த 

தண்டமிழ்ச்சொல் வார்க்கு - முருகோனே ! 
பைந்துணர்கள் வாய்த்த 

பைம்பொழில் சூழ்ந்த - சிகிமேரா ! 
அந்தமறை யோர்க்கும் 

அண்டர்முனி வோர்க்கும்- உயர்தேவே ! 


4586. வருந்தீவினை யதனாலுடல் 

மடிவாய்விட - விதியாமோ ? 
தருநாயகர் அருள்மாமணி 

தனைமேவிய - புயநாதா ! 
அருமாமறை புகழ்நாயக 1 

அடியேன்மிடி - தவிராயோ ? 
கருமாமுகில் தவழ்சோலைகள் 

கமழ்தோகையின்- மலைவாழ்வே ! 


4587. ஆவி போகுமுனே 

ஆவ லாயென்முனே - வருவாயே . 
தேவிமாதுமையாள் 

சேயே ! சேவகனே ! -அருளாயோ ? 
பாவி யானமிடி 

பாரி லோடிடவே - அருளாயோ ? 
தூவி சோலைகள் சூழ் 

தோகை மாமலைவாழ் - குகநாதா 
(27) 


418 


தின கவிதை 


4588. லீலையி னாலவர் மாய்கையி னான்மனம் 

நேசம் தாய் அலை - கிடலாமோ ? 
வாலமி னாளென் கேவல னேயென 

மாயம தேசெய - விதிதானோ ? 
காலையின் வானவ னேநிக ராயொளி 

கால்திரு மேனியின் - முருகோனே ! 
சோலைகள் சூழ்தரு மாமுடி மேவிய 

தோகையின் மாமலை -- வருதேவே ! 


4589. நாடக நவிற்று பாதர் 

பாகம திருக்கு மாது 
நாயகி தனக்கு வாசை - மகவேளே ! 
தோடலர் குழற்பெணார்க 

ளால்வரு மயக்க மான 
சோகமதின் மெத்தவாட - விதியாமோ ? 
வேடர்கள் குலத்து மாதைச் 

சேரிட வனத்தி லோடி 
மேல்கள வுற்ற வாசை - முருகோனே ! 
ஆடக நிறத்த கோடு 

உலாவிய சிகிக்கி ரீச ! 
ஆதரவு எனக்கு வேணது - அருள்வாயே . 


4590. இருவர் காலர்கள் வருமு னேஎன ( து ) 

இருக ணீர்மழை பொழியாதோ ? 
தருவி னீழலில் அரச னானவன் 

தருமி னாள்புணர்- புயநாதா ! 
உருவி லாளனுட மயலி னான்மனம் 

உருகி டாவகை - புரியாயோ ? 
குருகு லாவிய தடமெ லாநிறை 

குளிர்சி காமலை - வருதேவே ! 


குருகு 


4591. நானம் உற்றகுழ லார்க யத்தின்மய 

லான்ம யக்கமுற - விதியாமோ ? 
கான கத்தின் வளர் வேடர் பெற்றதொரு 

காரி கைக்கிசையும் - வடிவாளா ! 


4590 , முருகனை நினைத்து நெக்குருகி நெஞ்சம் கனி தலால் கண்கள் மழை 
போல் நீரினைப்பொழியும் என முதலடியின் கருத்தாகக் கொள்க , 


தின கவிதை 


4.19 


தான வர்குலமெலாம ழிக்கவரு 

சாமி 1 சித்திரமயில் - மிசைவாராய் . 
வான முட்டவுயர் சோலை யுற்றசிகி 

மாம லைக் குமர - குருநாதா ! 
4592. தாதுள நீப மாமண மேவு 

தார்மலி மார்ப ! - அருளாயோ ? 
பாதக மான நோயது தீர 

பார்வைகொ டாசை - யொடுபாராய் . 
மாதய வாக வேமயில் மீது 

மாதிரு பேர்க - ளுடன் வாராய் . 
சிதள சோலை சூழ்சிகி யான 

சீர்மலை வாழும் - முருகோனே ! 
4593. விடத்தை அணிமிடறார் 

விருப்ப மிகுவுமையா - ளருள் பாலா ! 
கடத்தை நிகர்முலையாள் 

கருத்தின் வழிதரியா - தருள்வாயே . 
வடத்தின் விழிதுயில்வோர் 

மருத்து ளைகொள்புயனார் - மருகோனே ! 
தடப்பொழில் வளைசீர் 

தழைத்த சிசிமலைமேல் - வருதேவே ! 
4594. ஆடரவு தரித்த நீடுசடை முடித்த 

ஆரண முதற்பொ - ருளிடமாம் 
கூடமணி கையாள் கவுரியுமை பெற்ற 

தோகையின் மயிற்ப - ரியின் நாதா | 
ஏடவிழ் கடப்ப மாலையணி யத்த ! 

ஏழைஎனக்கு - முனம் வாராய் . 
மாடமலி வுற்ற நேம ! வள முற்று 

மாமுடிநி றைத்த - சிகிமேரா | 
4595. சமரமிடும் அசுரனொடு 

தழுவுபடை அழிவுபட - விடுவேலா ! 
குமரசர வணபவயென் 

கொடியவினை துகளுபட - அருளாயோ ? 
அமரர்முனி வர்கள் முதல் 

அடியவர்கள் பணிசரண - மலராளா ! 
பமரநிறை பொழில்உலவு 
பரியமுடி நிறைசிகியின்- மலைவாழ்வே 

! 


420 


தின கவிதை 


4596. தரித்திர மெனுமொரு 

சமுத்திரம் முழுகிடல் - தவிராயோ ? 
விரித்திடு இதழ்மண 

மிகுத்திடு மலர்மலி - புயநாதா ! 
உரித்திடு மதன்புனை 

உருத்திர ருதவிய - மகவேளே ! 
பரித்தினி துடனருள் 

பருத்திடு சிகிமலை - வருதேவே ! 
4597. வந்தது தீவினை நைந்தது மேலது 

மன்புக ழாகிட - அருளாயோ 
பந்தது போலினை கொண்டிடு மாமுலை 

பங்கய வானன - மடமானார் 
தந்தது காமம ( து ) இன்புறு வாசைகள் 

தங்கிட லாவது - விதிதானோ ? 
சிந்தது ருள் தரு மைப்பொழில் மேவிய 

தென்சிகா மாமலை - யொருதேவே ! 
4598. வஞ்சனைபுரி சூருடன் 

மண்டிட அயி லேவிய- செயவீரா ! 
நஞ்சணிமிட றானவர் 

நந்தணிகர நாயகர் - அருள்பாலா ! 
நெஞ்சகமதில் வாழ்பிணி 

நின்கிருபையத னால்வில - கிடலாகோ ? 
மஞ்சது தவழ் சோலைகள் 

மண்டிடுசிகி மாமலை - வருதேவே ! 
4599. மடந்தை குறத்தி மகிழ்ந்து அணைத்த - புயநாதா ! 

கடம்ப வனத்தர் கலந்த புயத்தி - யருள்பாலா ! 
நடஞ்செய் பதத்து நலங்கொள் மயிற்ப - ரியினாதா ! 
தடங்கொண் முடிப்பொன் தழைத்த சிகிக்கிடரியின் 

( வாழ்வே ! 
4600. அடல்வி ளைத்திடு அசுரனைக்கொலு -- மயிவாளா ! 

கடல்து யிற்றிய கரிய விட்டுணு - மருகேசா !! 
கடக ரிக்கொரு கருணை யுற்றிடு - துணையாளா ! 
வடவ ரைக்கெதிர் வளர் சிகிக்கிரி - வருதேவே ! 


4596. அதன் - தோல் . 

• 4599. கடம்ப வனத்தர் - கடம்ப வனத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான் . 
மதுரை , கடம்பவனம் என்றழைக்கப்படுவது இங்கு அறிதற்குரியது . 


421 


தின கவிதை 
4601. கனக சபையின் நடித்த 

கருணை பொழியு மரற்கு - வருபாலா ! 
மனதில் வருது யர்க்கு 

மடிவு பட்டு லத்த-- அருள் தாராய் . 
எனது மனதை மயக்கு 

எழிலின் மடவி யவர்சூ - ழலைவேனோ ? 
தினக ரனையு நிகர்த்த 

சிகர முலவு சிகிக்கி - ரியினாதா ! 


4602. மனித ருறவாலும் அரசர் தயவாலும் 

மகிமை பெறவேணு - மெனவேதான் 
கனிவு வரனாளும் அளித்த விதியா ! வுன் 

கருணை களிலாம் - லலைவேனோ ? 
பனிம லர்களோடு உனது இருதாள்கள் 

பணிய டியர்பாழில் - விழலாமோ ? 
கனிர மெலாமும் மருவி யன்போடு 

கமழ்சி கியினாளும்-- வருதேவே ! 


4603. தூலசட லத்தி னான்மனது நொந்து 

தூய்மையது கெட்டு - அலைவேனோ ? 
காலனணு கிற்ற போதுபய முற்ற 

காலமதி லிப்ப - அருளாயோ ? 
வாலவய சுப்பெ ணாள்மகிழ் குறத்தி 

மாலையி லுற்ற -வடிவாளா ! 
சீலமுனி வர்க்கு ழாநிரை பணித்த 

சீர்கிகி மலைக்குள் வருதேவே ! 
4604. விதியி னால்வரு துயரெ லாமினி 

வெளிற தாகிட- அருளாயோ ? 
மதியி னாலுயர் முனிவர் வானவர் 

மலையி னாயகர் - பணிபாதா ! 
கதியி னானடை பயில்செய் தோகைய ! 

கருணை நாயக ! - அருளாயோ ? 
நிதியி னாலுயர் முடிகள் சூழ்தரு 

நிலைசி காமலை - வருதேவே ! 
4605. மடந்தைய ரிருவர் இடவலம் மருவிட 

மகிழ்ந்தினி துடனென்முன் - வருவாயே 
கடம்பணி புயவ ! நடஞ்செயு மயில் ! 

கதம்புரி அசுரனை - யடுவேலா ! 


422 


தின கவிதை 


| 


1 


| 


அடம்புரி அசுரர் குலங்கெட வருபவர் 

அலங்கிரித விறலுடை - மருகோனே !! 
தடம்புரி பொழினிறை செகண்டியின் மலைவரு 

சகம்பணி குருபர ! -- அருளாயோ ? 
4606. எடுத்து லாவுஉடம்பில் 

இருக்கும் நோயைய டக்கி - அருளாயோ ? 
அடுத்து நின்சது ரங்க 

அமைப்பின் சேனைநெருக்க - வருசூரன் 
கெடுத்து வீழயி லங்கு 

கிளைத்த வேலையெ றிந்த - முருகோனே ! 
தொடுத்த மாலைபுனைந்த 

துரைக்கு கேசசெ கண்டி - மலைவாழ்வே ! 
4607. மடக்கொடிய ராசை 

மடுக்குழியில் வீழ - விதியாமோ ? 
கடக்களிறி னாசை 

கதத்திலிலி சோத - ரகுகேசா ! 
அடத்தில்வரு சூரை 

அடக்கிவிளை யாடு - செயவீரா ! 
நடத்திமயி லேறு 

நலக்குமர ! தோகை - மலைவாழ்வே ! 
4608. தேனல ரலங்கல் தேவ ! அருள் தந்து 

சேம மொடுவந்து - எனையாளாய் . 
வானவர்கள் அன்பர் மாமுனிவ ரண்டர் 

மாலோடு பணிந்த- இருதாளா ! 
தானவர் குலங்க ளேயழிவு கொண்டு 

தான்மிகு நிறைந்த - படையாளா ! 
கானக மடந்தை மேவியே சிறந்த 

காவல ! செகண்டி- மலைவாழ்வே ! 
4609. அந்திமதி சூடு கின்றசடை யாளர் 

அன்புமிகு பால !-அருளாயோ ? 
தந்திமுக நாதர் தன்றுணைவ ! மேன்மை ! 

தந்து வெகு கோடி - அருளாயோ ? 
புந்திவரு நோய டங்கவரு ளேசெய் 

பொங்குமிகு தோகை - மயிலாளா ! 
மந்திகுதி போடு கின்றபொழி னீடி 

மண்டுசிகி மேரில் - வருதேவே ! 


4609. புந்தி - புத்தி . 


423 


தின கவிதை 
4610. கருத்தினை நினைந்த படிக்கு அருட்செய் 

கமழ்த்த கடப்ப - மணிமார்பா ! 
வருத்த மதற்கு மருத்து வதைச்செய் 

வடித்து எடுத்த - ரசமேபோல் 
இருக்கு நயத்த மொழிப்பெணவர்க்கு 

இசைத்த மயற்கு - ளுழல்வேனோ ? 
திருத்த மிகுத்த முடிப்பொ னிறைத்த 

சிகித்தென் மலைக்கு -வருதேவே ! 


4611. சதும றையவர் பணித ருயிரு 

சரண ! என்முனம் - வருவாயே . 
பதும மென்மலர் மனைவளர்மகள் 

பதுமை யின் அரி - மருகேசா ! 
கதுமெ னடைபயிலும யில்வரு 

கருணை ஒழுகிய - அருள்வாழ்வே ! 
விதுத வழ்பொழி லிலகி யசிகி 

விரைம லைமுரு - க.குகேசா ! 


4612. ஏது பாவமோ ? நாய னாசையால் 

ஏவலார்கள் போல் - மெலிவேனோ ? 
பாது காரயா ! நீய லாதுபூ 

பாரில் யாருளார் - அறியாயோ ? 
மோது சேனையோ டேமு னேவ 

வரு 
சூரன் மீதிலே - விடுவேலா ! 
வாது மீறுசீர் சோலை சூழ்சிகா 

வாச மேரிலே - வருதேவே ! 


4613. ஆடரவு தரித்த நீள்சடை முடித்த 

ஆரணமு டிவுக்கு 
முயர்வானோ - ரருள்பாலா ! 
ஏடவிழ்செய் கடப்ப மாமலர்கள் தரித்த 

ஏகபிர மவலு 
வெனுநாத ! - அருளாயோ ? 
மாடமலி வுற்ற நாடுநக ருற்ற 

வாசமிகு சிகிக்கி 
ரியின் நாதா ! -எனையாளாய் . 
தேடரிய பதத்த மாமயிலை நடத்து 

சேவகமெய் வரத்தை 
அருளாயோ ? - குகவேளே | 


A 


தின கவிதை 


4614. எனது பாவ வினையை யோட்டவே 

இனிய தான - அருள்தாராய் . 
வனச மாதினை புணரு மார்பினர் 

மகிழு மாசை - மருகோனே ! 
புனமி னாள் தனை மருவு நாயக ! 

புகழ்சி காமலை - வருவாழ்வே ! 


... 


4615. தரித்திர மான ஆழி 

தனைத்தவி ராமனாய - னலைவேனோ ? 
விரித்திடு தோகை மீது 

விருப்பொடு யேறி யேமூன் - வருவாயே . 
எரித்திடு காம மாதி 

இனக்குமே நோக ஆடல் - விதியாமோ ? 
வரிக்கதிர் சூழ்சி காநன் 

மலைக்கிசை வான தேவ ! - வரைநாதா ! 
4616 . ஆறுமுகத்தில் ஆசைமி குத்த- குறமானாள் 

மீறுத னத்தின் மேவுபு யத்த ! -- அருளாயோ ? 
நீறுத ரித்த நீமுனெ னக்கு- வருவாயே . 

தேறுபொ ழில்கொள் சீர்கொள்சி கிக்கி - ரியினாதா ! 
4617. கொங்கலர்க டம்பு 

கொண்டிலகு வம்பு - ய / குகேசா ! 
எங்குநிறை கின்ற 

எம்பெரும ! இன்ப - முடனாளாய் . 
சங்கணிகை நம்பர் 

சங்கரர்த னன்பின் - மகவேளே ! 
மங்குறவழ் குன்றை 

வந்ததுரை கந்த ! - குகநாதா ! 
4618. அடல்புரி சூரன் அலறிட வேலை - எயும் நாதா ! 

மடமயில் வேடர் மகள்புய மேவு - புய நாதா ! 
கடல் துயில் மாயன் கருணையி னாசை- மருகோனே ! 

திடமுடி சேருஞ் சிகிமலை மீது - வருதேவே ! 
4619. மதுமலர் மாலை தரித்த 

மணியணி மார்பு புயத்த ! - அருளாயோ ? 
முதுமறை 

யோர்கள் பணிக்க 
முளரிக ளான பதத்த ! - அருளாயோ ? 
4614. நான்காவதடி இப்பாட்டில் இல்லை , 


425 


தின கவிதை 
சதுமுகன் வானவர் பத்தர் 

சகலரு மாலோடு வற்பின்- பணிதேவே ! 
விது தவழ் சோலை வளைத்த 

வரைமிகு தோகை மலைக்குள் - வருதேவே ! 
4620. வினைதீறிட வருளாவகை 

வினவாய்குரு - பரவேளே ! 
அனைபோலெனை யினியாதரி 

அமரோர்பணி - இருதாளா ! 
நனை பேமென் மலர்சூடிய 

நகுசீர்புய ! -அருளாயோ ? 
எனையாளுவை சிகிமாமலை 

யினிலேவரு - முருகோனே ! 
4621. மடந்தையர் ஆசையால் 

மயங்கிட லாவது - விதியாமோ ? 
அடம்புரி சூருடல் 

அழிந்திட வேலதை - எயும் வீரா ! 
நடம்புரி தோகையின் 

நலங்கிளர் மாமயின்- முருகோனே ! 
தடம்பொழில் சூழ்தரு 

சகம்புகழ் தோகையின்- மலைவாழ்வே ! 
4622. மாதர் மயக்கும் ஆசை 

மாய்கை தனக்கு ளாவ - தெதனாலோ ? 
வேதனை யுற்ற நோயின் 

மேவிடு தன்மை அழிக்கா - தெதனாலோ ? 
பாதம் துதித்த வானவர் 

பாரினில் பத்தர்க ளாசை- அருளாயோ ? 
வாது அடர் வுற்ற சோலை 

வாசம் மிகுத்த தோகை - மலைவாழ்வே ! 
4623. வார்த ரித்தமுலை 

மாத ரிச்சையினில் - விழலாமோ ? 
போர்மி குத்தசுரன் 

போயி றக்கவடல் - புரிவேலா ! 
தார்த ரித்தபுய 

சாமி யற்பினொடு - அருளாயோ ? 
கார்த வழ்பொழில்கள் 

காவு மெய்ச்சிகியின்- மலைவாழ்வே ! 


/ 


426 


தின கவிதை 


4624 , அண்டர் முதலினர் வந்து பணிபுரி 

அன்பர் தொழுமிரு - பததேவே ! 
கண்ட நிறைகறை.கங்கை முடிதரு 

கஞ்சன் முடியணி - யவர்பாலா ! 
வண்ட னெனும் அவு ணன்றன் முடிவிழ 

வந்து அடல்புரி - செயவேலா ! 
தண்ட லைகள்மிகு குன்றை வளர்தரு 

தந்தி துணைபெறு- குகவேளே ! 
4625. வனச மலரின் மடந்தை 

மருவி யபுய நாதர்- மருகோனே ! 
எனது மனதில் வந்து 

இடையும் விதன மென்றும் - கெடவேதான் 
உனமென் மயிலில் வருவை 

புதிய இதழ்கொள் கடம்ப - மணிமார்பா ! 
கனக மலையி சைந்த 

கமழு பொழில்கள் குன்றை - மலைவாழ்வே ! 


4626. சங்கரி சாமளை 

சம்புசி வையாள் - அருள்பாலா ! 
கொங்கலர் நீபவிண் 

கொண்டிடு தோகையின் - மலைவாழ்வே ! 
துங்கசி காமயில் 

தொந்தம தாய்நட - மிடவாராய் .. 
மங்கது வார்குழன் 

மங்கைமி னாள்மகள் - தோளாயே ! 


4627. மருப்பொலியு நீப 

மலர்க்கணிகள் சூடு - புயநாதா ! 
திருக்கமல மாது 

சிறக்கவளர் மார்பா ! -மருகோனே ! 
செருப்பொலிசெய் சூரை 

செயிக்கவயி லேவு- செயவீரா ! 
தருப்பொலிசெய் சோலை 

தழைத்தசிகி மேரில் - வருதேவே ! 
4628. மதுர மிலகிய 

வனச மயில் குற - மடமானாள் 
பதும முகமிதழ் 

பருக மயல்கொளும் - வடிவாளா! 


தின கவிதை 

427 
முதும றைகள் புகழ் 

முதல்வ ! கிருபைபுரி - குகநாதா ! 
விதுத வழுபொழில் 

மிகுசி கியின்மலை - வருதேவே ! 
4629. அந்தர வானவர் அன்புட னேபணி - இருதாளா ! 

சந்தமென் மாமுலை சங்கரி யாள் தரு -- புதல்வோனே ! 
கந்தமு லாவிய கஞ்சம தாகிய - முகவேளே ! 

பைந்தழை சூழ்பொழில் பம்பிய தோகையின் - மலைவாழ்வே ! 
4630. இருவினை வசத்தால் 

இனியுட லெடுத்தே- வரலாலே 
அருமைகெட வியர்த்து 

அலைவது தவிர்ப்பாய் - முருகோனே ! 
முருகலர் தரித்தே 

முனைவிழி மயக்கம் - புரிவோர்பால் 
உருகடல் விலக்காய் 

உயர்சிகி மலைக்கா --வில்வேளே ! 


4631. கலைமதி தரித்த 

கடவுள் மகிழ் புத்திர ! - அருளாயோ ? 
சிலைநுதல் நலத்த 

திருமயில் குறத்தி - புணர்தோளா ! 
முலையதை மினுக்கு 

முழுமயல் கொடுப்பர்- மயல்தீராய் . 
இலைகுளிர் பொதுக்க 

ளிசைபடு சிகிப்பொன்- மலைவாழ்வே ! 


4632. உலகமதி லெனக்கு 

உதவிசெய்வ ரொருத்தர் - உளரோதான் . 
வலவர்கள சுரற்கு 

மகிபனுட னெதிர்த்து விடுவேலா ! 
அலகில் துயர் களுக்கு 

அடியனுழல் தல்மெத்த- நலமாமோ ? 
தலமகிமை களுற்ற 

தருவுலவு சிகிக்கி - ரியின் நாதா ! 


4630. சிகிமலைக்காவில் வேளே - சிகிமலையின் அமைந்த சோலையில் எழுர் 
தருளியுள்ள முருகனே . 


4:28 


தின கவிதை 
4633. வனச மலர்க்குள் 

வளரு மயிற்கு - மருகோனே ! 
எனது துயர்க்கு 

இறுதிகொடுத்து - அருளாயோ ? 
பனக முடித்த 

பரமர் தனக்கு - வருபாலா ! 
இனமணி யுற்ற 

எழில்செய் சிகிக்கி - ரியின்வாசா ! 


4634. வஞ்ச ரக்கனுடன் 

மண்டி யுத்தமிடு - செயவீரா ! 
கஞ்ச நற்சரண ! 

கந்த 1 அற்பினொடு - அருளாயோ ? 
நெஞ்ச முற்றதுயர் 

நின்கிரு பைக்கடல் - கொட்டுவாயே . 
மஞ்ச டர்த்தபொழில் 

மண்டு மெய்ச்சிகியின் - மலைவாழ்வே ! 


4635. ஏனையா எனைப்ப டைத்து 

எத்துயர் துயரப் படுத்தல் - நலமாமோ ? 
வானவோர் சிறைக்கெடுத்து 

மாவைவேல் தொடுத்து வெற்றி - புரிதேவே ! 
கானவே டுவர்க்கு றத்தி 

காமவா சையிற்கு ழித்த - வடிவாளா ! 
நானமார் பொழிற்சி கிப்பொன் 

நாளுமே மிகுத்த நற்கி - ரியினாதா ! 


4636. இச்சையி னால்மடவார் 

இன்பத்தி லேயலையா - வகைதாராய் . 
பச்சையின் மாமயிலா ! 

பத்மமென் மாமலர் -- நிகர்தாளா ! 
கச்சைகொள் பூண்முலையார் 

கட்டழ கானமினார் - புணர்தோளா ! 
செச்சைகொள் சீர்புயனே ! 

சித்திரசி காமலைவாழ் - அமரேசா ! 


4635. எத்துயர் .......... நலமாமோ.. எல்லா 
துயருறச்செய்தல் நன்மை ஆகுமோ . 


வகையான 


துன்பத்தாலும் 


தின கவிதை 


429 


4637. தண்டை யொலிகள் 

சதங்கை கலகல -வெனவேதான் 
அண்டர் முதலினர் 

அன்பர் நிறைகொள- வருவாயே . 
வண்டர் அவுணர்கள் 

மண்டி வரவரு - அசுரோன்மேல் 
அண்ட அடல்புரி 

அந்த மிகுசிகி - மலைவாழ்வே ! 
4638. வனச மண்டப மருவு மங்கைதன் - மருகேசா ! 

அனந டம்புரி அழகி லங்கிய - குறமானாள் 
மனது தந்திடு மகிமை கொண்டிடு - கணவா!சீர் 

தினக ரன்றவழ் சிகியெ னுங்கிரி - வருதேவே ! 
4639. மதுமாமலர் மணிமார்பி பொன் - மயிலாளா 

சதுமாமறை தனையேபுகல் - அணிவாயா ! 
பதுமாசனர் பணிநாயக ! - அருளாயோ ? 

விதுதாவிய விரைசேர்சிகி - மலைவாழ்வே ! 
4640. கடிகமழ் நீபக் கணியணி மார்ப ! - அருளாயோ ? 

வடிவுள வேடர் மகள் புணர் நாத ! - அருளாயோ ? 
அடியவர் நாளும் அடிதொழு தேவ ! -அருளாயோ ? 

முடிநிரை சேரும் முதுசிகி மேரில் - வருவாழ்வே ! 
4641. உனது பதத்தி யானம் 

உறுதி படைத்த நாயன் - முனம்வாராய் . 
வனச மலர்க்குள் வாழும் 

மயிலி தனக்கு நாதன் - மருகேசா ! 
சினவசு ரற்கு வீழ்வு 

திறமுடன் சேர விட்ட- விடுவேலா ! 
இனமணி யுற்ற தோகை 

எழில்மலை வித்த காநல் - அருளாயோ ? 
4642. பதுமா சனத்தன் முதலோர் மிகுத்த 

பணியே புரித்த - இருதாளா ! 
மதுமாமி சத்தில் உயர்தான வற்குள் 

வளர்மாவை வெற்றி- புரிவேலா ! 
சதுமா மறைக்கு மறியாத சித்த ! 

தமியேனை யெப்ப - டியும் ஆளாய் . 
விதுதாவு நற்பொ ழில்கள்சூழ் சிகிப்பொன் 

மிகுமேரி லுற்ற - குருநாதா ! 


. 


1 


. 


430 


தின கவிதை 


4643. வடிவுடைய வேற்கண் 

மடவரல்கள் பாற்றி - ரியலாமோ ? 
அடியருட நாப்பண் 

அடியனைமெய் ஆக்கி- அருள்வாயே . 
குடியில் வளர் நேர்த்தி 

குறமயிலி வேட்ட- துரைவேளே ! 
கடிபொழில்கள் சூட்டு 

கதிர்மிகுசி காக்கி - ரியினாதா ! 
4644. வந்த மயலில் அழிந்து போமுனம் 

வந்து கிருபைகள் - புரிவாயே . 
பைந்த மிழினில் உயர்ந்து துதிபுரி 

பண்பி னடியவர்-- பணிதாளா ! 
கந்த மலிசெய் கடம்ப மலரணி 

கந்த மிகுபுய ! -- முருகேசா ! 
சந்த மலிபொழில் மிஞ்சு சிகிமலை 

தங்கி வளர்குரு - பரவேளே ! 
4645. அடல்புரி சூரர் சேனை 

அழிபட வேலை யேவு- செயவீரா ! 
மடல்விரி நீப மாலை 

மணிமிகு மார்பின் நாளும் - அணிமார்பா ! 
கடகரி யான னேசர் 

கருணைகொள் சோதராநல்லருளாயோ ? 
அடவிகள் சூழு தோகை 

அழகிய மேரில் வாழும் -- முருகோனே ! 
4646. மாசறுவிமை யோர்சி றைகெட 

மாவு டல்பகி - ரிடவேலால் 
மோசம தடவே ஆடல் புரிவை 

மூவர் களுடை - குருநாதா ! 
வாச னைமிகு நீப மென்மலர் 

மார்ப 1 பொன்மயின் - மிசைவாராய் . 
தாசர் கள்பணி தோகை யின்மலை 

தான லமிக - வருதேவே ! 
4647. படையெடுத்து வரு அசுரனைக்கொடிய 

படைதொடுத்து அடல் - புரிசூரா ! 
நடைப டித்தமயின் மிசையெ னக்குமுன் 

நலம தைப்புரிய - வருவாயே . 


431 


தின கவிதை 
கடைமி ரட்டுதொழின் விழிம டக்கொடியர் 

கனம யக்கிலினி - விழலாமோ ? 
விடைகொடுத்துவிடு வினைத னுக்குஇனி 

விரைம லர்ப்பொழில்கொள் - சிகிமேரா ! 
4648. தாத விழ்கன நீப மென்மலர் 

தான ணிதொடை-யணிமார்பா ! 
மாத ரசெனும் வேடு வர் அருள் 

தாழ்கு முன்மயில் - புணர்தோளா ! 
காத லர்மய லான்மனம்நைதல் 

காரி யம்மல - அதுதீராய் . 
போத டர்பொழில் சூழ்த ருவிரை 

பூம லிசிகி - மலைவாழ்வே ! 
4649. கடவரை யுரித்த இதழினை யுடுத்த 

கருணைகொள் மனத்த - ரருள்பாலா ! 
மடவரல் குறத்தி யுடவடி வினுக்கு 

மயல்கொளும் மனத்த !-அருளாயோ ? 
நடமிடு மயிற்ப ரிதனைமுன் நடத்தி 

நலமுற இப்ப வருவாயே. 
குடவளை முனக்கு வயல்கள் நிறைத்த 

குளிர்சிகிமலைக்குள் - அரசாளா ! 
4650. மகரமதை நிகரும்விழி 

மடவரல்கள் மயல்வலையில் - விழலாமோ ? 
சுகசலதி முழுகி வெகு 

துயர்படவு மலைகுவது- நலமாமோ ? 
மகபதிதன் மடவரலை 

மணிமுடிய சுரர்களை - யடுவேலா ! 
குக ! குமர ! கிருபைபுரி 

குளிர்சிகியின் மலையில்வரு - முருகோனே ! 
4651. மணிநிரை யழுத்தியுயர் 

மகுடமணி சிகரத்த - ரிமையோரே 
அணியணி யெனநிரைத்து 

அவர்கள் மகிழ் வொடுதுதித்த - இருதாளா ! 


4650. மகாம் - மீன் வகையில் ஒன்று . சுகசல தி- சுகமாகிய கடல் , மகபதி 
தன் மடவால் - இந்திரனார் திருமகளாகிய தேவசேனை அம்மையார் . 
4651 , மகுடமணி 

சிகரத்தரிமையோர் - மகுடங்களை அணிந்துகொண்டிருக் 
கின்ற தலையினைப் பெற்ற தேவர்கள் . பழுது செய்து - துன்பம் விளைத்து . 


432 


தின கவிதை 


பணியுமென் துயருக்கு 

பழுதுசெய் துடன்விரட்டி - அடுவாயே. 
துணியும் அசுரர்களைக்கொல் 

துரை முருக ! சிகியிற்கி - ரியினாதா ! 
4652 , வடிவே லெடுத்து மயிலே நடத்தி வருவாயே . 

கடியார் கடப்ப் ! கருணா நிதிக்கு - மரநாதா ! 
அடியே னெனக்கு அருள்யாவு மிப்ப - உதவாயே . 

முடிசேர் சிகிப்பொன் முதுதோகை யிற்கி - ரியினாதா ! 
4653. என்ன விதியிது என்ன துயரிது 

என்ன பழியிது - அறியேனே . 
வன்ன மயில்மிசை கன்னி யர்களுடன் 

மன்னு அயிலுடன் - வருவாயே . 
கன்னல் மொழியினர் அல்லு குழலினர் 

கண்ணின் வலையினில் -விழலாமோ ? 
மின்ன னிகர்முடி நண்ணு சிகி மலை 

விண்ண வர்கள் பணி - குகவேளே ! 
4654. பரிசுத்த ராய்வரு 

பத்தர்பணி யற்புதா ! -அருளாயே ? 
தெரிசிக்க வேயெளி 

யர்க்குநேர் தெளிவுற்று - வருவாயே . 
பிரியத்தி னால்குறவர் 

பெணாள்பிடி யைத்தனா- லணை தோளா ! 
கரிமைக்கு ளாய்நித 

மொத்தகார் கமழ்சிகா - மலைவாழ்வே ! 
4655. மனமொய்த்திடு துயரைத்தணி 

வரமிப்பொழுது - அருளாயோ ? 
என் திச்சையின் உயர்மைக்கடல் 

இனியிப்படி - உளவாமோ ? 
கனகப்பொழில் திடமுற்றவர் 

கருணைக்கிசை - புதல்வோனே ! 
தினகரப்பிரபை முடிவைத்திடு 

சிகிமெய்க்கிரி-- முருகோனே ! 


4652 . 

கடி - நறுமணம் . 
4653 . வன்னமயில் - வண்ணமயில் ; அழகமைந்த மயில் . 
4654. கரிமை - கரிய நிறத்தன்மை . 

4555. மனம்மொய்த்திடு துயர் - மனத்தில் நிறைந்த துன்பம் . தணிவரம் - 
நீக்குதற்குரிய வரம் . 


தின கவிதை 

433 
4656. மறமுட னெதிர்த்து வருவசுர னுக்கு - விடுவேலா ! 

குறவருட மைக்கொள் குழலிமய லிற்கு - லவுதேவ ! 
வறள்கிற துயர்க்கு வரமுதவ என்று - மனமாமோ ? 

விறல்மருக 1 அத்து விதமுருக ! நற்சிட்கியினதா ! 
4657. வால மதனை மருட்டிய 

வானை நிகர்விழி யுற்றவர் - மடமானார் 
சால மதனில் மயக்கிய 

தாக மெனையு மயக்குதல் - விதியாமோ ? 
நீல நிகரு நிறத்தினர் 

நீடு மவுணர் திறத்திடு - குலகாலா ! 
மால யரையு நிகர்த்தவ ! 

வாச முலவு சிகிப்பொன் - வரைவாழ்வே ! 
4658. முடித ரித்திடு வமர ருக்கொரு 

முதல்வன் மைக்குழல் - மகள்தோளா ! 
இடியு னக்கு நான் எனவ தட்டியெ 

எதிர்ப டைக்கல - முடனேதான் 
துடிப டைத்திடும் அவுணனைக்கொலு 

துரையெனக்கருள் -- புரிவாயே ! 
அடியர் மொய்த்திடு சிகிம லைக்குக ! 

அழகு பெற்றிடு- மயிலாளா ! 
4659. சகலசன ரட்சகா 

தமியனையும் ரட்சியா - தெதனாலோ ? 
அகமகிழ்கு றத்தியின் 

அழகின்மய லுற்றவா ! - அருளாயோ ? 
மகபதித னக்குநேர் 

வருபகைத ணித்திடு - செயவீரா !! 
குக ! குமர ! பத்தர்சூழ் 

குளிர்சிகி மலைக்குவாழ்- துரைநாதா ! 
4656. மறம் - வீரம் : பாவம் என்றும் ஆம் . விறல் - திருமால் . 

4657. வாலமதன் - இளைமைப் பருவத்தினனாகிய மன்மதன் . சாலம் . 
ஐாலம் என்ற சொல்லின் மரூஉ . 

. 
4658. முதல்வன் - இந்திரன் . மைக்குழல் மகள் - தேவயானை . 


கொட்டும் பறை . 


4659. எல்லாவகையான மக்களையும் காப்பாற்றும் நீ என்னைக் காப்பாற்றா 
தது எதனால் என்பது முதலடியின் கருத்து . மகபதி தனக்கு நேர்வரு பகை - 
இந்திரனுக்கு நேரே வந்த பகைவனாகிய சூரபதுமன் , மலைக்கு - மலையின்கண் ; 
வேற்றுமை மயக்கம் . 

[ 28 ) 


434 . 


தின கவிதை 


4660. சதுமறையவர் புகழ்ம லர்நிகர் 

சரண ! நினடி - யவர்பாலே 
கதுமெனநடை பயின்ம யின்மிசை 

கனமு டன் இனி- வருவாயே . 
பதும மென்மலர் முக்கு றமகள் 

பருவ மதனில் - மயலாளா ! 
விதுத வழ்பொழில் வளைசி கிமலை 

மிசைவ ருகுரு - பரவேளே ! 


4661. நறுமலர் தரித்த முடிபுனை நலத்தர் 

நதியணி சிரத்தர் - அருள்பாலா ! 
சிறுமகள் படுத்து பழவினை யினுக்கு 

தெறிபட விரட்டி- விடுவாயே . 
கெறுவம திருக்கும் அவுணர்குடி கெட்டுக் 

கிழிபட அயிற்கொ - டெயும்வீரா ! 
மறுவறு பொழிற்கள் மிகுகன சிசிப்பொன் 

மலைதனில் உதித்த- குகநாதா ! 


4662. அக்கரவு புனைசடிலர் 

அருள்புதல்வ ! கிருபை - புரிவாயே . 
பக்கம் இரு புறமும் வளர் 

பத்தர்நிறை சரண அருள் புரிவாயே . 
துக்கமிகு வருவசுரர் 

தொட்டகணை விழவடல்செய்- செயமாயோன் 
மிக்கமரு மக ! குமரா 

விரத்திபெறு சிகிமலையின் - அரசாளா ! 





1 


4660. மலர் - இங்குத் தாமரை மலரைக் குறித்தது . 
கனமுடன் - பெருமையோடு . 


கதுமென - விரைவாக . 


4661. , நதி - கங்கை . சிறுமகள் - ஆசிரியர் இடையறாது மகளிரால் வரும் 
துன்பத்தை நீக்குமாறு வேண்டுகின்றனராதலின் , இத்தொடர் பொதுவாகப் பெண் 
களைக்குறிக்கின்றதெனக் கொள்க . கெறுவம் - கர்வம் என்ற சொல் இவ்வாறு 
திரிந்தது . மறு - குற்றம் . 


• : 4662, அக்கரவு - அக்கும் அரவும் ; எலும்பும் பாம்பும் ; இவற்றை அணிந்த 
வர் சிவபெருமான் . துக்கம் மிகு வரு அசுரர் - மற்றவர்களுக்குத் துன்பும் மிகுந்து 
வளர வருவதற்குக் காரணமாகிய அரக்கர் என்க , 


435 


தின கவிதை 
4663. மதம்மி குத்திடு களிறுத னக்கிணை 

வதன ருக்கிளை - ய குகேசா ! 
கதமி குத்திடு படைநெருக்கொடு 

களநெருக்கிட - வருசூர்மா 
சிதரி டக்கதிர் அயில்கொ டுத்தவ ! 

திரும மிற்பரி - மிசைவாராய் ! 
பதமெனக்கருள் புரிவை நற்கதி 

பணைபொ ழிற்சிகி- மலைவாழ்வே ! 
4664. தயவு தாச்சணியம் அணுவி லாக்கொடியர் 

தமது பாற்செலுதல் - தவிராயோ ? 
செயமி லாதநிலை முதுகு காட்டியவர் 

சிதற நோக்கியயில் - தொடு சூரா ! 
இயலி னாற்றுதிசெய் அடியர் கீர்த்திபெற 

இசைவ தாய்க்கருணை - புரிவாயே . 
புயல்கள் மேற்றவழும் எழில்சி காமலையில் 

புனித ! நேர்த்தியுள்- மயிலாளா ! 
4665. கருணை யுற்றருள் புரிவை வித்தக 

கமல நற்பதம் - அருளாயோ ? 
தருண மற்பொடு தயவெனக்கருள் 

சரவ ணக்குரு - பா !வேளே ! 
முருக லர்ப்புனை புய !தமிழ்க்குறு 

முனியெ னத்தமிழ் - உதவாயோ ? 
திருமி குத்திடு பொழில்மி குத்திடு 

சிகிம லைக்கொரு- துரைநாதா ! 
4666. கறையணி மிடற்றர் 

கருணைமிகு புத்திர ! - அருளாயோ ? 
மறைபுகழ் பதத்த ! 

வடிவயில் பிடித்த - செயவீரா ! 


. 


4663. கதம் - கொடுஞ்சினம் . களம் - போர்க்களம் . சூர்மா - சூரபதும 
னாகிய மாமரம் . கதிர் அயில் - ஒளி படைத்த வேல் . நற்கதி பதம் எனக்கருள் 
புரிவை எனக்கூட்டுக . 

4664. தாச்சாணியம் கண்ணோட்டம் . அணுவிலாக் கொடியர் - அணு 
அளவும் இல்லாத கொடிய மக்கள் , நேர்த்தி - அழகு . 

4665. தமிழ்க்குறுமுனி - அகத்தியன் ; அகத்தியனுக்கு முருகன் தமிழ் 
தந்தான் என்பது வரலாறு : 


- 


438 


தின கவிதை 


. 


நறைமிகு குழற்பெண் 

நலமிகு குறத்தி - புணர்தோளா ! 
பிறைதவழ் பொழிற்பொன் 

பிரபைகொள் சிகித்தென் - மலைவாழ்வே ! 
4667. வீறு படைத்த சூர னுடற்குள் 

மீது பிளக்க - விடுவேலா ! 
மாறு படைத்த நோயை விரட்டி 

வாழ்க வரத்தை- அருளாயோ ? 
மீறு குயத்து நீல நிறத்து 

வேடர் மகட்கு - மயலாளா 
தேறு நலத்த சோலை வளைத்த 

சீர்சிகி யுற்ற - மலைவாழ்வே ! 
4668. அடம்புரி சூரன் 

அழிந்திட வேலை - தொடுசூரா ! 
கடம்புகொள் மாலை 

கமழ்ந்திடு மார்ப ! - அருளாயோ ? 
நடம்புரி தோகை 

நலந்திகழ் வார்கள் - அருள்வாயே . 
தடம்புரி சூழுந் 

தழைந்திடு தோகை - மலைவாழ்வே ! 
4669. இனிய தேனொழுகு கமல வாசமிகு 

எழில்கொள் தேவியுட - மருகேசா ! 
கனியின் வாயரயி லினிய பார்வைநிற 

கரிய கேசமட- வியராலே 
மனித னான் துயரம் பெறவும் நோய்களவை 

வரவு நாயனலை - கிடலாமோ ? 
புனித மாதவர்கள் அடியர் சூழ்சமுக 

புகழ்சி காமலையின் - முருகோனே ! 


4666 . நறை - தேன் ; இங்குத் தேனமைந்த மலர்களைக் குறித்தது . 

4667. நீலகிறம் பெற்றவர் வள்ளியம்மையார் என்பது மூன்றாம் அடியில் 
விளக்கமுறுதல் காண்க . 

4668. முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்களுள் கடம்பு சிறந்ததொன்று ; 
எனவே கடம்புகொள் ......... மார்ப என்றார் . 

4669. < கொவ்வைக் களியீனை ஒத்த வாயும் வேல்போன்ற கூரிய இனிய 
பார்வையும் கரிய நிறத்தலைமயிரும் பெற்ற மகளிர் என்பது இரண்டாம் அடியின் 
பொருள் , 


தின கவிதை 


437 


4670. மாலையி னலத்த நீப 

மாலைகள் தரித்த மார்ப !-அருளாயோ ? 
லீலைகள் தரித்த மோக 

நேரிழை யர்பக்க மோடல்-- நலமாமோ ? 
சாலையி லுதித்த பானு 

காலொளி நிகர்த்த மேனி - வடிவாளா ! 
சோலையின் மிகுத்த சோலை . 

சூழ்சிகி மலைக்குள் வாச ! -- மருகோனே ! 
4671. பைந்தமிழ் புகலுங் கனமிகு 

பண்புயர் குருமுனி நாதன்- குருநாதா ! 
அந்தரி சுயமங் கலிநய 

அம்பிகை தருமக வான- முருகோனே ! 
நந்தணி கரமஞ் செனும்நிற 

நஞ்சணை மிசைதுயில் மாயன் - மருகோனே ! 
வந்தருள் புரிகுன் றையின்மலை 

வண்சிறை மயில்வரு நாத - அமரேசா ! 
4672. அமரர்சிறை மீட்டு 

அசுரனைவெல் கீர்த்தி - வடிவேலா ! 
குமரிகுற நாச்சி 

குவிமுலையை வெட்ட - துரைநாதா ! 
கமலமயி லாளின் 

கணவனுட நேர்த்தி- மருகேசா ! 
பமரமிகு காக்கொள் 

பணைமுடிசி காக்கி - ரியின் நாதா ! 
4673. சதும றைமுனி வர்ப ணியிரு 

சரண மென்மலர் - அருளாயோ ? 
கதுமென் நடைய கவின்ம யில்மிசை 
கதித ரயென் 

முன் - வருவாயே . 
பதும மென்மலர் வளர்ம கள்புணர் 

பளிர்மு டியவன்- மருகோனே ! 
விதுத வழ்பொழில் சிகியெ னுநல 

மிகும லைவரு- குகவேளே ! 


4670. மாலையின் .......... மாலைகள் - மாலைகளுக்குள் மிக நலம் வாய்ந்த fu 
மாலை . 

பானு - ஞாயிறு , காலொளி - வெளிவிடுகின்ற ஒளி . 
4671. நஞ்சணை - பாம்பணை . 
4672. காக்கொள் - சோலைகளைக் கொண்ட . 


1 


. - , 
488 

தின கவிதை 
4674. அரவச யனத்தர் கருமுகி னிறத்தர் 

அழகிய விறற்கு - மருகோனே ! 
பரவடி யருக்கு நிறையருள் புரித்த 

பரசிவ ! சித்திர - மயிலாளா ! 
குரமல ருற்ற புனமது வளர்த்த 

குறமகள் தனக்கு - மணவாளா ! 
இரவென நெருக்கு பொழில்மிகு சிகிப்பொன் 

இலகிய மலைக்கு - அரசாளா ! 
4675. சீதம திச்சடை யாரருள் புத்திர ! 
செயக டம்பணி - புயநாதா 

! 
ஆதர வைசெய்வை வேதமு தற்கிறை 

யாகவு தித்திடு - குகநாதா ! 
மாதர்வ யிற்றினி லேகரு வுற்றிடு 

மாயைத னைக்கெட - அருளாயோ ? 
பாதவ முற்றிடு சோலைநெருக்கிய 

பார்புகழ் மெய்ச்சிகி - மலைவாழ்வே ! 
4676. வடிவு மிகுத்திடு குறவர் மயிற்கினி 

மயலைலி ளைத்திடு - வதிரூபா ! 
கடிகம ழுற்றிடு குழலர் கொடுத்திடு 

கனமய லிற்றின - மலையாதே 
படியி னலத்திடு மிகவரு ளைச்செய்வை 

பரமசி வக்குரு - பர வேளே ! 
அடியர் முதற்பல முனிவர் பணித்திடு 

அழகிய மெய்ச்சிகி - மலைவாழ்வே ! 
4677. மயல்பி டித்து மடவர் பக்கம் 

வலையி லுற்ற வினையெனத்தி - ரியலாமோ ? 
கயல்கு தித்த விசைய டித்துக் 

கழுத்தி றக்கும் வயல்ப டைத்த - வளநேமா ! 
4674. குரமலர் - குராமலர் . இரவென நெருக்கு பொழில் - இருள் சூழ்ந்த 
தோ என்று சொல்லுமாறு ஆழ்ந்த நிழலைப்பரப்பும் பொழில். இலகிய - விளங்கிய . 

4675. வேதமுதல் - பிரமன் . பாதவம்- மரம் . 

4676. குழலர் - கூந்தலைப்பெற்றவர். படி - மண்ணுலகம் . பரமசிவக் 
குருபர - பரமசிவனுக்குக் குருவாகிய முதல்வனே . பணித்திடு - பணிந்திடு ; வணங்கு 
கின்ற. 

4677. வலையிலுற்ற வினை என - வலையில் அகப்பட்டது போல . கயல்மீன் 
நீரினின்றும் துள்ளிக்குதித்த வேகத்தினால் கமுகம்பாளை திறக்கும் வயல்வளம் 
படைத்த நேம ! என்பது இரண்டாவதடியின் பொருள் . கமுகு என்பது கமு எனக் 
குறைர்து நின்றது . புயலுகுத்த.........சிகி -மேகம் பெய்த மழை நீரினும் மிகுதி 
யாகச் சோலை மலர்கள் வீழவிட்ட தேன் பாய்ர்தோடும் மலை. 


தின கவிதை 

439 
இயலி சைக்குள் அடியன் மெத்த 

இயல்பெனச்சொ லிடவ ருட்செய்- குகவேளே ! 
புயலு குத்த மழையின் மிக்க 

பொழிலு குத்த மதுமி குத்த - சிகிமேரா ! 
4678. விதிப்பயனோ ? வினைப்பயனோ ? 

விளைத்திடுநோய் தரித்திரநோ - யதனாலே 
பதிக்குளை நான் மெலிப்படவே 

பகட்டினர்பா லடிக்கடிபோ - யலைவேனோ ? 
மதிக்கிணையா முகக்குறமான் 

மயிற்புணர்சீர் புயக்குமரா !-அருளாயோ ? 
கதிக்கடியார் நிறைத்திடுகா 

கதித்திடுதோ கையின் கிரிவாழ் - குமரேசா ! 
4679. வருத்து காம நோயி னாலே 

மனத்தை நோக வாழ லாவ - தெதனாலோ ? 
பொருத்து சேனை சூழ நாடு 

புயத்து வீர னான சூரை - அடுவேலா ! 
பெருத்து மீறு மார்பின் மாது 

பிணைக்கண் வேட மாது மேவு - புயநாதா ! 
திருத்து கோடு சூழு தோகை 

திகழ்ப்பொன் மேரின் மீது வாழும் - முருகோனே ! 
4680. ஆடி யமயின் மீதி லடியவன் 

ஆசை கணிறை வாகி டயென்முன் - வருவாயே . 
கூடி யதுய ராய வையொழி 

கோத றவர மே இனியருள் - புரிவாயே . 
பாடி யபுல வோர்க னிவொடு 

பாவோ டுபுக ழேசெ யவருள் - புரிவாயே . 
நீடி யபொழி லேநிறைசிகி 

நேர்ம லைமிசை வாழ்கு ருபர ! - முருகோனே ! 
4681. மாதவர் முதலினர் சூழ்தரு சமுகனே ! 

மாதர்கள் இருவர்கள் - புணர்நாதா ! 
தாதவிழ் மலரெனு நீபம தணிபுய ! 

தாமரை மலர்நிகர் - இருதாளா ! 
4678. பதிக்குளை நான் - அழுந்தித் துன்புறுகின்ற நான் . 

4679. பொருத்து ......... சூர் - பொருத்தமாய் அமைந்த சேனை சூழ்ந்திருக்க 
வீரத்தை நாடுகின்ற புயத் தினைப் பெற்ற சூரன் . பெருத்து மீறு - மிகப்பருத்த . 
பிணைக்கண் - பெண்மானின் கண் . 

4680. கனிவொடு - கனிந்த அன்போடு . பாவொடு - பாடலொடு . 
4681, சமர்பட - போர் அழிந்துபட ; வெற்றி பெற. 


440 


தின கவிதை 
மோதமர் புரிதரு சூருடல் கிழிபட 

மூடிய சமர்பட - விடுவேலா ! 
பாதவ நிறைகன சோலையின் வளமிகு 

பார்புகழ் சிகிமலை - வருதேவே ! 


4682. வானவரைச்சிறை தானிட வைத்திடு 

வானசு ரன்றனை- பொரு அயிலா ! 
கானவ ரற்பொடு தான்வளர் மைக்குழற் 

காரிகை யைப்புணர் - புயநாதா ! 
ஞானர்க ளற்புத மாமல ருற்றவர் 

நாள்தொறு மற்பொடு-பணிபாதா ! 
பானல முற்றிடு வாழ்மதி யுற்றிடு 

பார்புகழ் மெய்ச்சிகி - மலைவாழ்வே ! 


4683. கூன லம்பிறை சூடு செஞ்சடை 

கோத றும்புனல் 
புனைநாத - னருள்பாலா ! 
பான லம்பெறு தூய செஞ்சொலி 

பாவை சங்கரி 
உமைமாது - தருபாலா ! 
தான லம்பெற வேணும் என்றவர் 

தான்வணங்கிய 
மலரான - இருதாளா ! 
தேன லங்கொளு சோலை தங்கிய 

சீர்செ கண்டியின் 
மலைவாழு - முருகோனே ! 


11 


4684. அடத்தில் வந்தெதிர் 

அமர்க்குள் வந்திடு - செயசூர்மா 
கெடச்செ யும்படி 

கிளர்ப்பொன் மிஞ்சயில்- தொடுசூரா ! 
நடத்தும் பரியினில் 

நலத்த செகண்டியில் - வருதேவே ! 
திடத்த தண்டலை 

திறத்த குன்றையின் - மலைவாழ்வே ! 


4682. ஞானர்களற்புத * ஞானிகளால் போற்றப்படுகின்ற அற்புதனே . 
பானல முற்றிடு வாழ்மதி - பால்போலும் வெண்ணிறம் பெற்ற வளர்மதி . 


441 


தின கவிதை 
4685. காதைப் பிடித்த விழியார் 

காரைப் பழித்த குழலார்- அவராலே 
பாதைக் கழித்த பயில் போல் 

பாழிற் கவிழ்த்த நிதிபோல்- அலைவேனோ ? 
வாதைப் படுத்து வசுரோன் 

மார்பைப் பிளக்க வயிலே -- வியசூரா ! 
கோதைக் குறத்தி மயலா ! 

கோலச்சி கிப்பொன் மலைவாழ் - குகவேளே ! 
4686. இருவினைப் பயனா லடியனிப் படியே 

இனியுங் கெட்டிட - அலைவேனோ ? 
பருவரற் பெருநீர் முழுகுபத் தனையே 

பரிவுகப் பலினா - லெடுகாயோ ? 
அருமறைப் பொருளே ! கருணைமாக் கடலே ! 

அமரருக்கரசே ! - அருளாயோ ? 
திருமயிற் பரிமே னடன நற் பொருளே ! 

திகழ்முடிச் சிகிமா- மலைவாழ்வே ! 
4687. மோக மயக்கினால் 

மோடி படைத்தமா - தர்களாலே 
தாக மிசூத்துநான் 

தாழ்வு படைப்ப - தெதனாலோ ? 
பாக மிருக்குமோர் 

பாவை விரட்டிமா - தர்கள் லோலா ? 
மாக முயர்த்துசீர் 

வாழு மலைச்சிகா - மலைநாதா ! 
4683. நூறு மகத்தின னாரருள் பொற்கொடி 

நூலி னிடைக்கும் - ரியினாலே 
வீறு படைத்திடு சூருடன் மற்பொரு 

தூய கதிர்ப்படை- அயிலாளா ! 
தேறு தமிழ்ப்புல வோர்கள் மனக்களி 

சேரு முதற்பொருள் - பகர்வாயா ! 
ஆறு முகக்கும ரேச ! எனக்கருள் 

ஆதி மயிற்கிரி - வருதேவே ! 


4685. காதை..........விழியார் - காதளவும் நீண்ட அழகிய விழியினைப் பெற்ற 
மகளிர் . பாதைக் .......... பயில்போல் - இந்த உவமை விளங்கவில்லை . 

4686. பருவரற்பெருநீர் - துன்பமாகிய கடல் ; இத்தொடர் மிக அழகாய் 
அமைந்துள்ளது . 

4687. மாகம் . விண் . 


1 


442 

தின கவிதை 
4689. எடுத்த செனன மதற்கு நலமும் 

எனக்கு நலமு - முதவாயோ ? 
தொடுத்த பழய வினைக்கு அழிவு 

சுருக்கி லருள் - வருவாயே . 
அடுத்த அடியர் தனக்கு மிடியை 

அலக்கழிவுசெய் - தருளாயோ ? 
விடுத்த மலர்க ளுகுக்கு மதுகள் 

மிகுத்த சிலையின் - மலைவாழ்வே . 
4690. மதுமலர் மாலை தரித்த 

மணமலி கேசம் முடித்து 
விழியாலே - எதிராவே 
விதுமு மூட மிரட்டி 

வெகுமய லாக விளைத்த 
மடவாரால்- மெலியாதே 
சதுமறை தேடு பதத்தின் 

தரிசனம் நாளு மெனக்கு 
உதவாயோ ? - அமரேசா ! 
மு.துமறை யோர்க ணிறைத்த 

முழக்கினர் தேடு சிகிக்கி 

ரியின்மீதே - வருதேவே ! 
4691. வந்திடு வினையாலும் நொந்திடு துயராலும் 

மண்புவி தனில்வாட - விதிதானோ ? 
அந்தியின் மதிசூடு செஞ்சடை முடிநாதன் 

அன்பொடு தருபால !-அருளாயோ ? 
இந்திரன் முதலோர்கள் வந்தடி பணிதேவ ! 

என் துயரினியேனு - மடுவாயே . 
மந்திகள் குதிபோடும் பைம்பொழி லகலாத 

வண்சிகி மலைமீது- வருதேவே ! 
4692. மாதவர்கள் கோடி பேர்கள் துதி பாத ! 

வாசமலி நீப - மலர்மார்பா ! 
காதலிய ரான மாதர்மய லான 

காளைமுரு கேச ! - அருளாயோ ? 





4689. சென்னம் - பிறப்பு . சுருக்கில் - விரைவாக . விருத்தமலர் - அலர்ந்த 
மலர் . 

4692. காளைமுருகேசி - என்றும் மாறா இளமை பெற்ற முருகேசனே . 
செகதேவே . உலகத்திற்குத் தலைவனே . 


தின கவிதை 


ஆதரவு நீயலாதுளது ஏது ? 

யாதுமறி யாத - தெதனாலோ ? 
தாதவிழுஞ் சோலை சூழுசிகி மேரிற் 

சாருகுரு நாத ! - செகதேவே ! 
4693. எனது சிந்தையி னினைவெ னும்படி 

இனிந லந்தனை - உதவாயோ ? 
கனக தண்டையி னொலிக லின்கலி 

கலக லென்றிட- வருவாயோ ? 
உனது பங்கய மலரி லங்கிய 

உபய செம்பத - முதவாயோ ? 
மனது நொந்திட துயர்த விர்ந்திட 

மயிலில் வந்தருள் - சிகிமேரா ! 
4694. தரித்திர மான கடற்குழி வீழ்வேன் 

தனக்கரு ளாத - தெதனாலோ ? 
எரித்திடு நோயை விரட்டிட வேணும் 

எழிற்சிறை நீடு - மயிலாளா ! 
விரித்திடு நீப மலர்ப்புனை மார்ப ! 

விதிக்குப தேச - முரைவாயா ! 
நெரித்திடு சோலை மிகுத்திடு நீழல் 

நிறைத்திடு தோகை - மலைவாழ்வே ! 
4695. செனன மான அளவுஞ் 

செயல்க ளலது திரிய - நலமாமோ ? 
உனது சரண மலரை 

உறுதி யெனவு நினைதல் - செயுநாயேன் 
மனிதின் மயல்கொள் துயர்கள் 

மடியும் வகைக ளறிய - அறியாயோ ? 
கனக மலையை நிகருங் 

கமழுஞ் சிகியின் மலையில் - வருதேவே ! 
4696. உடலில் வந்திடு துயர்த விர்ந்திட 

ஒருவ ரந்தனை - அருளாயோ ? 
கடலி னன்பொடு துயில்பு ரிந்திடு 

கருணை யின்கணர் - மருகோனே ! 


4693. உபயசெம்பதம் - இரண்டு செந்நிறத் திருவடிகள் . 
4696. கருணையின் கணர் - கருணை நிறைந்த கண்களைப்பெற்றவர் . 


மடல் . 


மலரிதழ் . 


444 


தின கவிதை 


அடலின் மிஞ்சிய அவுணர் தங்குலம் 

அழிய வன்றயில் - தொடுசூரா ! 
மடலி னின்றுகு மதுநிறைந்திடு 

வளர்செ கண்டியின் - மலைவாழ்வே ! 
4697. இருவினைப் பயனா 

லிடர்படுப் பது தீ - ரிடவாராய் . 
கருவினுக் குளநான் 

கருணையுற் றிடவே- அருளாயோ ? 
செருவினைத் திறன்மா 

தெறிபடக் கனபோர்- புரிவேலா ! 
அருமறைப் பொருளே ! 

அணிசிகிக் கிரிவாழ் - குகவேளே ! 
4698. குடிவளர் குறத்தி மடவரல் தனக்குக் 

குளிரிடு புனத்தில் - அலைபாதா ! 
அடியவர் தமக்கு வினைதனை யடித்து 

அருள்தரு கனத்த - வடிவாளா ! 
இடியென அதிரத் தகு அவுணனுக்கு 

எதிரிடு சமத்த ! -- முருகேசா ! 
கடிகமழ் நலத்த பொழிலது வளைத்த 

கனகமய முற்ற - சிகி மேரா ! 
4699. அடல்புரி சூரன் 

அழிபட வேலை - விடுசூரா ! 
கடல் துயில் மாயன் 

கருணைய தான - மருகேசா ! 
மடலவிழ் நீப 

மலரவிழ் மார்ப ! -வடிவாளா ! 
நடமிடு தோகை 

நலமயி லாள ! - சிகிமேரா ! 
4700. கனக தண்டையொலி கலக லென்றதிர - வருவாயே . . 

அனந டந்துவரு அழகு கொண்டநடை - மருள்மானார் 
மனம யங்கவரு மயலி னொந்துதிரி-- கிடலாமோ ? 
எனது துன்பமற இனிந லம்புரிவை - சிகிமேரா ! 
4697. கரு ......... அருளாயோ - கருவினுள் அடைபட்டுக் கிடத்தற்குரிய 
நான் நின்னுடைய கருணையைப் பெறுவதற்கு அருள்புரிவாய் . 

4698. அடித்து - அழித்து . சமத்த - போரினைப் புரிந்தவனே . 

4700. அனாட்ந்து வரு அழகு - அன்னம் நடந்து வருவது போன்ற கடை 
பழகு . 


தின கவிதை 


445 


4701. அனையுடை வயிற்றுக் கருக்குழி 

அதில்விழ விதித்துப் படைப்பது- நலமாமோ ? 
உனைநித நினைத்துத் துதித்திட 

ஒருவர மெனக்குக் கருத்துட -னருளாயோ ? 
புனைமலர் கடப்பக் கனப்புய ! 

பொருளுறை தமிழ்க்குப் பொருட்சொலு- கனிவாயா ! 
சினைமல ருகுத்துச் சிறப்பொடு 

திகழ்பொழி னிறைத்துக் கதித்திடு -சிகிமேரா ! 
4702. துயரது தீர்த்துத் 

துரைமுரு கேச ! -அருளாயோ ? 
மயல் தரு வேட 

மடமயின் மேவு --புய நாதா ! 
அயலவர் கள்போல் 

அடியனை நாளும் - நினையாதே . 
வயல்விளை நேம 

மணமலி தோகை - மலைவாழ்வே ! 
4703. வேலை நிகர்த்த பார்வை மிரட்டி 

மேலை மினுக்கி 
வருமானார்- தருமாலால் 
ஆலை யிடுக்கி லூரு கருப்பை 

ஆக வுருக்கி 
அலையாதே - அருளாயோ ? 
மாலை தரித்த மார்ப 1 எனக்கு 

வாச மிகுத்த 
இருதாள்தா - னுதவாயோ ? 
சோலை செழித்த கோடு நிறைத்த 

தோகை மலைக்கு 

அரசாளா ! - கிருபைதாராய். 
4704. சாகர மானசமு 

சாரம் தானகன 
மிடியாலே - அடியேனான் 
மோகம தாகிமன 

மூடம தாகியுனை 

நினையாதே- அலைவேனோ ? 
4701. இறையனாரகப் பொருட்கு முருகனாகிய உருத்திரசன்மன் உரை 
கண்டனன் எனும் வரலாறு மூன்றாம் அடியில் குறிக்கப்படுகின்றது . 

4703. ஆலை இடுக்கிலூரு கருப்பை ஆக - ஆலையின் இடுக்கில் ஊர்ந்து செல்லும் 
கரும்பு தன்னுரு இழந்து துன்புறுவது போல ஆக . 


446 


தின கவிதை 


பாகன கூறன் மயில் 

பாவையின் வேடர்மகள் 
மயலாலே - புணர்மார்பா ! 
பூகமு லாவுவயல் 

பூமலி தோகைமலை 

வருதேவே ! - அருளாயோ ? 
4705. நடக்குமயின் மீது 

நலமருள நாயன் - முனம்வாராய் . 
மடக்குயிலி சோலை 

மயிற்குறமின் மேவு - புயநாதா ! 
திடக்குவலு சேனை 

திரட்சியின சூரை - அடுவேலா ! 
கிடக்குமலை சூழுங் 

கிளர்ச்சியுள தோகை - மலைவாழ்வே ! 
4706. நதித ரித்திடு சடைமு டித்திடு 

நடன மற்புத சரணேசர்- தருபாலா ! 
கதிபடைத்திடு நடைபயிற்றிடு 

கலப் மெய்ச்சிகி தனிலேறி - வருதேவே ! 
விதிசெவிக்கொரு மறைத னைச்சொலும் 

விமல நற்குரு பரநாத 1 - அருள்வாயே . 
கெதியை யற்பொடு பணிப வர்க்கருள் 

கிளர்மு டிச்சிகி மலைமீது -- வருதேவே !! 
4707. ஆடிய விசைபோலே யான்மன - முழல்வேனோ ? 

பாடிய தமிழ்வாயா ! பார்வதி - தருபாலா ! 
வாடிய இடைமானார் மாமயல் - மிகுலோலா ! 

சூடிய பொழில்சூழு தோகையின்- மலைவாழ்வே ! 
4708. தீவினை யதனா லேவரு துயரால் 

தீவிழு புழுவாய் - மெலிவேனோ ? 
பாவினை நலமாய் நாள்தொறு முனையே 

பாடிய யெனையா - ளிடவாராய் . 
ஆவிய கல்முனே நீயருள் புரிவாய் . 

ஆதர வுகள்வே - றுளதோதான் ? 
வாவிகள் பொழில்சூழ் தோகையின் மலைமேல் 

வாழ்குரு பரனே ! - குகவேளே ! 
4704. பூகம் - பாக்குமரம் . 
4705. திரட்சியின் சூர் - திரண்ட கூட்டமான அசுரன் , 
4706. கெதி - கதி : 


447 


தின கவிதை 
4709. வனச லெட்சுமி வாச 

மரும மைக்கடன் மீது 
துயின்மாயோன்- மருகோனே ! 
எனது டற்புணர் நோயை 

இனிய றக்கரு ணேச ! 
வருவாயே - அமரேசா ! 
மனதி னிற்றுய ராலும் 

வறுமை யிற்பட ராலும் 
மெலிவாயே - உழல்வேனோ ? 
தினக ரப்பிரபை போலத் 

திகழ்மு டிச்சிகி மேரில் 

வருதேவே ! - அருளாயோ ? 
4710. கடமத மொழுகிய கபோலத்தினின் 

கறையடி மனமகிழ்ந் துனைப்பெற - வருளாயே . 
நடமிடு சிறைதவழ் குதிரைக்கசை 

நறுமல ரணிபுய செயம்முற - அருளாயோ ? 
புடவியி லடியவ ருடைஇச்சையைப் 

புரிதரு வெகுகருணைக்கட - லெனும் நாதா ! 
அடவியின் வகைதரு நலமுற்றிய 

அழகிய சிகிமலை முருகக்குரு - பரநாதா ! 
4711. பனக சயனத்தர் 

பணிதரு பதத்த - ரருள்பாலா ! 
தனகிரி பகட்டு 

தனிமடவ ருக்கு - மயலாலே 
உனதடி நினைக்க 

உளமதி யிப்ப - தருவாயே . 
கனவர மருட்செய் 

கமழ்ச்சிகி மலைக்கு - அரசாவாய் . 
4712. மிடியாகிய வலைக்குள் 

மெலியாவகை யெனக்கு - உதவாயோ ? 
அடியார்களின் நலத்தை 

அறியேனெனை நலத்துள் - விடுவாயே . 


4709 . வனச ............. மாயோன் - தாமரையில் வாழும் இலக்குமி வாழ்ந்து 
வரும் திருமார்பினைப்பெற்றுக் கரிய கடலில் அறிதுயில் செய்கின்ற திருமால் . 

4710. புடவி - உலகம் . அடவி - காடு . 

4711 . பனக .........பாலா - பாம்பணையில் பள்ளிகொள்ளும் திருமால் பணி 
கின்ற திருவடிகளைப் பெற்ற சிவபெருமான் தந்த செல்வமே , உளமதி - உள்ள 
அறிவு. 


- 


448 / 


தின கவிதை 


: 


: 


குடிவாழ்கிற குறத்தி 

குயவாசையின் மயக்கி - லலை நாதா ! 
வடிவாகிய முடிப்பொன் 

மலிதோகையின் மலைக்கு அரசாளா ! 
4713. மலைநிகர்த்ததன 

மடவர்தனக்குள்வரு - மயலாலே 
அலையவி தித்தவிதி 

தனைவி லக்கியருள்- புரிவாயே . 
சிலையைவ ளைத்துவுடன் 

சினகிம ணத்தவர்தன்- மருகேசா ! 
தலைமைப டைத்தசிகி 
தகைமைமி குந்தமலை - வருவாழ்வே ! 

. 
4714. வடிவே லெடுத்து மயின்மீதில் அற்பி னொடுவாராய் . 

குடிவாழ் குறத்தி குவிமா முலைக்கு - மயலாவாய் . 
அடியே னெனக்கு அருள் யாவு மிப்ப - உதவாயோ ? 
கடியார் பொழிற்கொள் கமழ்சூழ் சிகிப்பொன் 

[ மலைவாழ்வே ! 
4715. பாதிமதி சூடு வேணியர னாரின் 

பாகம்வளர் மாது - தருபாலா ! 
மாதிலுயர் மாது வேடர்குல மாக 

மாலின்மன தாசை- மிகுதேவே ! 
சூதிநிக ரான பூமுலைய ராசை 

சூழ்வினையின் மீறி - அலைவேனோ ? 
வாதிலகு சேரு சூழ்கிகர நீடு 

மாமலைய ஞான - சிகிமேரா ! 
4716. இதுவரை யிலுமுன தடிபணி 

எளிய னுடைநல - முதவாதேன் ? 
புதுமல ரணிபுனை புய ! குக 

பொலிமயில் மிசையினில் - வருவாயே . 
முதுமறை புகழ்குரு பர ! அருள் 

முனிவரர் பணிசெயும் - இருதாளா ! 
விதுதவழ் பொழில் நிரை தருசிகி 

விரைமலை வருமுயர்-- பரமேசா ! 


4713. சினகி - சானகி . மணத்தவர் .. திருமணம் புரிந்தவர் . 
4715. சூது என்ற சொல் எதுகை நோக்கிச் சூதி எனத்திரிந்தது, 

. 


1 


449 


தின கவிதை 
4717. மடமயில் குறத்தி 

மருவிய புயத்து - வடிவாளா ! 
படவர வுற்றநல் 

பரம னலத்த - மகவோனே ! 
நடமயில் நடத்து 

நறுமலர் தரித்த - புயநாதா ! 
வடவரை நிகர்த்த 

மயின்மலை தனக்கு - அரசாளா ! 


4718. ஆடரவு தரித்த 

றுலவு சடைப்ப - ரமர்பாலா ! 
நாடரிய பதத்த 

நான்முகன் தவத்துக் - குபதேசா ! 
தேடரிய நலத்த 

சீர்ப்பொருளை எனக்கு உதவாயோ ? 
தோடலர் பொழிற்கொள் 

தோகைமலை தனக்கு - வருதேவே ! . 


1 


4719. வீரமி குத்திடு 

வேலையெ டுத்தெதி - ரிடுசூரர் 
மார விடுத்திடு 

மாபெல முற்றவ - அருளாயோ ? , 
காரிகை மயற்கிசை 

காமம யக்கினின் - மெலிவேனோ ? 
சீரணி மைப்பொழில் 

சேர்சிகி மெய்க்கிரி- வருதேவே ! 


4720. எனது பிணிக்கு அவுழ்தமே 

இனிய நலத்தி லருளுவாய் . 
மனதி லுற்ற துயரமே 

மடிய வரத்தை உதவுவாய் . 
அனநடைபெற்ற குறமினாள் 

அவளை மகிழ்ச்சி யொழுகவே 
தனகி ரிமருள் பண்புயர் 

தழைசி கியின்மெய்க் கிரியினாய் ! 


4719. மார என்பது மாற என்ற சொல்லின் திரிபு . 
4720. அவுழ்தம் - அவிழ்தம் ; மருந்து , 

( 29 ) 


ப 


450 


தின கவிதை 


. 


} 


T1 * 


3 


4721. தொலையாயரு தீவினை யான்மனத் 

துயராலினி வாடுவ னோயிது - அறியாயோ ? 
விலைமாதர்க ளால்மய லாலுடல் 

மெலிவாய்லிட லாகிட லாகுமோ ? - அருளாயோ ? 
கலையாவையு மேயுணர் பாவல ! 

கருணாநிதி யேயென தாசையின் - அருளாயே . 
தலைமீ துயர் கோடுக ளேநிரை 

தருதோகையின் மாமலை வாழ்வுறு - க்கவேளே ! 
4722. சரதத் தாலிரு நயனத் தான்மயல் 

தருபொற் பாவையர்- நயமாமோ ? 
சுரதத் தால்மன வறிவைப் போய்விடு 

சுகமத் தான்மெலி - கிடலாமோ ? 
விரதத் தாலனு தினமற் பாலுனை 

விரைவிற் கால்தொழு - மெனையாளாய் . 
பரதத் தானடை புரிமைத் தோகையின் 

பரியச் சீர்சிகி - மலைவாழ்வே ! 
4723. தரித்திர சாகரம் விழுவோரை 

சணத்தினின் மேலேழு 
நிதிகோடி - தருதேவே ! 
மரித்திற வோர்கண் மதனூடே 

வரச்செய்து சூருடன் 
நடுவுபோர் - புரிவேலா ! 
நரித்திரண் மாவென வரவேதான் 

நடத்திய நாயகர் 
தருபாலா ! - அருள் நாதா ! 
எரித்திடு நோய்தனை யடுவாயே . 

எழிற்சிகி மாமலை 

வருதேவே ! - அருளாயோ ? 
4724. பரதபத யுகளமது 

பணிபவர்க ளிடமருளு - மரனார்பால் 
வரவுமையின் மகளுதவு 

மகவெனிடை மயிலின்மிசை - வருவாயே . 
4721. ஆசையின் - ஆசையைப்போல . 

4722. போய்விடு - அழித்து விடுகின்ற . சுகமத்தான் - சுகம் அதனால் . மரபு - 
தொன்றுதொட்டு வந்த முறைமை . பரதம் - பரத நாட்டியம் , 

4723. சணத்தினின் - மிக விரைவாக . நரிகனைப் பரிகளாக்கிய மதுரைச் 
சொக்கநாதரின் திருவிளையாடல் மூன்றாம் அடியில் குறிக்கப்படுகின்றது . 

4724 , பாதபதயுகளம் - நடன் மிடுகின்ற இரு திருவடிகள், 


தின கவிதை 


451 


இரவினிற வுடலவுண 

ரிலகுகுல மழியவயில் - விடுதேவே ! 
குரவின்மலர் மிகுபொழில்கள் 

குலவுசிகி மலையில்வரு - குகவேளே ! 
4725. பாவியென வந்து பாரில்வெகு துன்ப - மதனாலே 

ஆவிதுயர் கொண்டு ஆசைபடு கின்ற- தது தீராய் . 
காவிமலர் ரெண்டு காதள வுயர்ந்த -விழிமானார் 

தேவியர்பு ணர்ந்த தேவ ! சிகி அங்கி - ரியினாதா ! 
4726. கனக தண்டை யொலியி லங்கு 

கழல்க ளென் றன் விழிகள் கண்டு - குளிரேனோ ? 
எனது சிந்தை மகிழ வந்து 

இனிய தொண்டை இதழ்தி றந்து - அருளாயோ ? 
அனந டந்த நடைப யின்ற 

அழகு கொண்ட குறம டந்தை -புணர்தோளா ! 
வனநி றைந்த வளமி குந்த 

மயிலி னங்கி ரியிலி லன்பு- புரிதேவே ! 
4727. அடலவுணர் கிளை முழுதும் 

அழிவுபட வொருவயிலை -விடுசூரா ! 
மடலவிழு மலரணியும் 

மரும நல மடியனிட - முதவாயோ ? 
கடல்துயிலு மரியினுடைக் 

கருணையுள மருக | கிருபை - புரிவாயே . 
வடவரையை நிகரவரு 

மயின்மலையி லிலகுகுரு ! -பரவேளே ! 
4728. மகஞ்செய்து பேறு பெறுமகன் வாழ்வில் 

மகிழ்ந்திடு வாச - வன்மினாதான் 
சுகம்பெற மேப விரும்பிமு னாடு 

துலைந்திட மாதை - யடுவேலா ! 
அகமெனு மாசை மிகுந்திடு வாழ்வில் 

அலைந்திடு நாயன் - மிடிதீராய் . 
சகந்தனில் மேன்மை பெறுஞ்சிகி யான 

தழைத்திடு மேரில் - வருதேவே ! 
4729. எனது மனதினிலே 

இலகு துயரதனை 
- யடுவாயே . 
வனச மலரினிலே 

வளரு மகளுடைய - மருகேசா ! 


. 


H 


s 


. 


| 


452 

தின கவிதை 
உனது பதமுறுதி 

கொளுமெ னையருள - மயிலாளாய். 
கனக மலைநிகரு 

கமழு சிகியின்மலை- வருதேவே ! 
4730 . ஆதரவு வேறு 

ஆருமிலை தோண - விலையோதான் ? 
மாதரசி வேடர் 

மான்மகளை மேவு- புயவேளே ! 
தாதவிழு நீப ! 

சாமி குரு சாமி |-அருளாயோ ? 
சீதமதி தாவு 

சீர்சிகியின் மேரில் - வருதேவே ! 
4731. வனசத்திரு மயிலைத்தின 

மருவிப்புணர் புயமாயோன் -- மருகோனே ! 
எனதிச்சையை நிறையச்செய 

இப்பொழுதென் விழிகாண - வருவாயே. 
சினமுற்றிடு அவுணர்ப்படை 

தெறிகெட்டிட அயிலாலே - பொருதேவே ! 
கனகச்சிலை நிகரொத்திடு 

கமழ்மெய்ச்சிகி மலைமீதினி - லொருநாதா ! 
4732. மெலிதாகிய நூலிடை மாதர்கள் 

விடுதாய்வரு மாசையி னான்மன- மெலிவேனோ ? 
சலியாதுயிர் வாழ்ந்திடு வானவர் 

சகலோர்களும் நாள்தொறு மேபணி - புரிதாளா ! 
வலிதாயெதிர் தானவர் சேனைகள் 

மடிவாய்விழ வேயட லேபுரி - கதிர்வேலா ! 
மலிவாகிய சோலைகள் சூழ்தரு 

வனமேவிய தோகையின் மாமலை - முருகோனே ! 
4733. அடல்வி ளைத்திடு அசுரனைக்கொலு- மயிலாளா ! 

மடல விழ்த்திடு மலர்த ரித்திடு - குழன்மானார் 
உடல்மி னுக்கினி உருகு மைக்கொரு - அருடாராய். 

நடமு ழக்கிய நலம யிற்கிரி - வருதேவே ! 
4734. தரித்திர நோயினால் 

சனத்தினில் வாழலா - வதுவேனோ ? 
விரித்திடு நீபமே 

மிகுத்திடு மாலைசூழ் - புயநாதா ! 
4734 , சனம் . மக்கள் கூட்டம் , வரித்திரன் - வண்டுக்கூட்டம் , 


தின கவிதை 


453 


எரித்திடு நோயினால் 

இனித்துய ராகவே - அலைவேனோ ? 
வரித்திரள் சூழுகா 

மணத்திடு தோகைமா - மலைவாழ்வே ! 
4735 . 

ஒருமடமா னுடைமயலா - லலைவேனோ ? 
வருதுயரான் மனமுருகா - தருள்வாயே . 
மருமலர்சூழ் மருமசிகா - மலைவாழ்வே ! 

அருமறையோ ரடியவர்தே - டியபாதா ! 
4736. அஞ்சிட வருநோயால் 

அன்பனி னாள் துயரே - படலாமோ ? 
நஞ்சணி மிடறானோர் 

நம்பரனார் தருபா - லகவேளே ! 
கொஞ்சிய மொழிமானார் 

கொண்டிடு மால்தனினால் - மெலிவேனோ ? 
மஞ்சிக ளடர்காவே 

மண்டிய தோகையின்மா - மலைவாழ்வே ! 
4737. துயரான்மன மெலியாவகை 

துரைநாயக !-அருளாயே . 
மயலான் மிகு மட மாதர்கள் 

வசமாகிட - விதியாமோ ? 
அயலானென வெணலாவது 

அதுவேதய !-அருளாயோ ? 
கயல் தாவிய தடமேமிகு 

கனதோகையின் - மலைவாழ்வே ! 
4738. சானகி தனக்கு மாலை 

தானணி.கரத்த ராசை - மருகோனே ! 
கானவர் மயிற்பெ ணாளைக் 

காதலோ டணைத்து மேவு - புயநாதா ! 
தானவர் குலத்து மாவின் 

சாடிய படைக்கு மீறு - அயிலாளா ! 
தேனலர் மிகுத்த சோலை 

தேறிய சிகிக்கி ரீச ! -அருளாயோ ? 


4735. மருமலர்சூழ் மரும - நறுமணம் மிக்க மலரான் சூழப்பெற்ற மார்பினை 
டையவனே . 

4737. என்னை அயலான் எனத்தாங்கள் எண்ணலாகுமோ ? . ஐயனே 
அத்தகைய எண்ணம் எதற்காக ? அருள்புரிவாய் - என்பது மூன்றாம் அடியில் 
அமைர்த வேண்டுகோள் . 


454 


தின கவிதை 


. 


4739. வாதைப்படுத்துகிற தாரித்தி ரத்தையினி 

மானப்படுத்தி - விடுவாயே . 
கோதைக்கு றத்தியிரு கானப்பு னத்திலவள் 

கோலத்தி னுக்கு இனி - மயலாவோய் ! 
மேதைக்கெனக்கு இனம் வேணுற்ற விச்சையது 

பேணித்த ரக்கனிவு - வரொணாதோ ? 
போதைக்கிழித்தொழுகு தேனுற்ற பூம்பொழிலே 

பூணுற்று யர்ந்தசிகி - மலைவாழ்வே ! 
4740. என்ற னாருயிரி லிருந்து வாழுவதி 

லென்றும் மேன்மைபெற - லறியேனே . 
இந்த வேளை தனி லன்பட வேணவரம் 

இன்று தாரவென- வருவாயே . 
சொந்த மானகுற மங்கை யாள்மருவு 

தொங்கல் சூடுபுய - முருகோனே ! 
வந்த நோய்தவிர இன்று நீவருவை 

வண்சி காமலையின் - வளர்தேவே ! 
474] , வறுமைப் பிணிதனில் மெலியப் படுகிற 

மகிமைக் கெடுதல்கள்- தவிராயோ ? 
தறுகட் கொடியர்களவுணர்க் குலமது 

தணியச் சமர்புரி - கதிர்வேலா ! 
முறுவற் பளிரென நகையைப் புரிகுயின் 

மொழியைப் பயில்பவர் - மயலாலே 
சிறுவப் படுவிதி யதனுக் கொருவருள் 

செய்கு வைகள்சிகி- மலைவாழ்வே ! 
4742. துன்பக் கடல்விழு மடியவர் 

துங்கப் பிணைநின தருள்கொடு - நோய்தீராய் . 
இன்பச் சரசந யனமுள 

இந்துப் பிறைநுதன் மடவியர் - மால்தீராய் 


4739. தாரித்திரம் - தரித்திரம் ; வறுமை . வரொணாதோ - வர ஒண் 
ணாதோ . போது - பேரரும்பு. 

4740. தாரஎன - தருதற்கென்று . 

4741. தறுகண் - அஞ்சாமை . முறுவல் - பல் . சிறுவப்படு - சிறுமைப்படு ! 
இழிவுபடுத்தப்படு . 

4742. துன்பக் .... - தீராய் - துன்பமாகிய கடலில் விழுந்து கரைகாணாது 
தத்தளிக்கின்ற அடியார்க்கு நீ தரும் தூய்மையமைந்த அருளாகிய புணையினால் 
என்னை வாட்டும் நோயினையும் தீர்த்துவிடு . நயனம் - கண் . இந்து - சந்திரன் . 
மால் - மயக்கம் . அங்கம் - திருமேனி . 


தின் கவிதை 


4:55 


உன்பற் றலதினி யுளதிலை 

உம்பர்க் கரசியின் மயில்புணர்- இருதோளா ! 
அன்பர்க் கருள்தர மயின்மிசை 

அங்கத் தொடுவரு குவைசிகி - மேராளா ! 
4743. லோகத்தி லன்பிலர்க ளாகத்த னம்பெருக்கி 

லோபத்தின் மிஞ்சினர்க - ளவரூடே 
போகத் துணிந்தவர்கள் நேருற் றிரந்திடுதல் 

போலக் கொடுந்துயர் - முளதோதான் ? 
மோகத் தின்முந்துமட வாருக் கிசைந்தகன 

மோடிக் குழன்றலைதல் - விதியாமோ ? 
மாகத் துயர்ந்து பொழி னீரிற் குளிர்ந்தனைய 

வாழ்வுற்ற குன்றைமலை -- வருதேவே ! 
4744 , விதித்த விதியாலே வருத்த மிகுநோயான் 

மிகுத்த துயர்நானே - படலாமோ ? 
கதித்த மயில்மீதே நடத்தி யென்முனாலே 

கருத்தி னொடு நீயே - வருவாயே , 
உதித்த கதிர்போலே நிறத்த ஒளிர்தேகா ! 

உமைப்பெண் மகிழ்பால ! - முருகோனே ! 
மதித்த முடிமேலே நிறைத்து வளர்காவே 

வளைத்த சிகிநாதா ! - கிருபைதாராய் . 
4745. அடியவர் கோடி பேர்கள் 

அடிதொழு நாத 1 வேண- தருளாயோ ? 
கடிகம ணீப மாலை 

கனபுய மீது சூடும் - வடிவாளா ! 
மிடியினில் வீழு வோர்கள் 

வினை தனை யோட வேசெய் - கதிர்வேலா ! 
குடிசினில் வாழு மாது 

குறமயில் தோள ! தோகை - மலைவாழ்வே ! 
4746. மடவார்கள்- மயலாலென் 

மனநோதல் தவிராத - தெதனாலோ ? 
நடமாடு மயிலேறி 

* நறுநீப மலர்சூடி - வருவாயே 
படராவை யணிவேணி 

பரமேச னருள்பால ! - அருளாயோ ? 
தடநீடு புயல் சூழு 
தகுதோகை மலைமீது 

- வருதேவே ! 


4746 , படரா - படத்தொடு கூடிய பாம்பு . 


( 


1456 


தின் கவிதை 


. 


4747 . பரவு மடியவர் கொடிய வினைகெடு 

படநல் வரமருள் - புரிவாயே . 
இரவு பகலநு தினமு நினைவுள 

எனது துயரினை - அழியாயோ ? 
கரவு புரிவிழி மடவ ரவருடை 

கபட வுறவொடு - அலைவேனோ ? 
குரவு மிகுபொழி லுகும தருவிகள் 

குலவு சிகிமலை - வருதேவே ! 
4748. கற்பு நிறைமயில் நற்ப வளஇதழ் 

கட்டு மலரணி- குழல்மானாள் . 
விற்பு ருவமதி லிட்ட கணைவிழி 

விரத்தி பெறுமதி - முகமானாள் . 
பொற்பு மிகுஇமை யக்கொ டியளருள் 

புத்திர ! குருபர ! -- குமரேசா ! 
அற்பு ருகுபவ ருக்கு அருள்செயும் 

அத்த ! சிகிமலை - வருதேவே 
4749. வருமைப் பிணியாலே 

மனமிப் படிநானே- மெலிவேனோ ? 
சிருமைப் படலாமோ ? 

தினநிற் பதநாளாய் - நினைவோரே . 
தருமைக் கணினாராற் 

தருபொய்க் கனமயலா- லலைவேனோ ? 
இருமைக் கருடாராய் 

இனநற் பொழில் சூழ்தோ - கையினதா ! 
4750. துயரக்கடல் விடுவோர்கள் 
சுகமுற்றிட நலமான - அருடாராய் . 

. 
மயலைப்புரி மடவார்கள் 

வசமிச்சையி லலையாதே- அருடாராய் 


4747. கரவு புரி விழிமடவர் - களவினைச் செய்கின்ற விழிகளைப் பெற்ற 
மகளிர் . உகுமதருவிகள் - வீழ்கின்ற தேனாகிய அருவிகள் . 


4748 , இமையக்கொடி - மலையரசன் 
தலைவனேன . 


மகளாகிய 


பார்வதி . 


அத்த 


| 


4749 ... வறுமை , சிறுமை என்பன வருமை சிருமை என ஆளப்பட்டன . 
ருமை - இம்மை மறுமை ஆகிய இரண்டு . 


. 


ட் 


நின கவிதை 

4 
இயன்முத்தமிழ் பகர்வாயா ! 

இனியற்பொடு மயின் மீதே - வருவாயே . 
செயமுற்றிடு புயநாதா 

! 
சிகிமெய்க்கன மலைவாழ்வே ! - புரிதேவே ! 
4751. தருநிறை தினைக்கதி ராவ லாய்கிழி 

தமரொடு இரைத்ததை நாடி யேமுனம் - எதிராவே 
வருவதை விரட்டுசொல் காதி லேவிழ 

மனமது மயக்க தாக வேயவள் - முனமே போய் 
உருகிய மனத்தொடு சேரவே யவளுடை 

உபய சரணத்தினில் வீழு நாயக !-அருளாயோ ? 
பருவரல் விலக்கியே நாளு மாளுவை 

பருமணி முடிச்சிகி மேரி லேவளர் - குகவேளே ! 
4752. வடிவே லெடுத்து மயின்மே னடத்தி - வருவாயே . 

அடியார் தனக்கு அனுபூதி மெத்த - உதவாயோ ? 
குடிவாழ் குறத்தி குவிமா முலைக்கு - இசைதோளா ! 

கடியார் பொழிற்கொள் கனதோகை மெய்க்கி - ரியினாதா ! 
4753. காயத்தினை மினுவெனவும் 

காணப்பல பணியுடன் முன் - வருமானார் 
மாயத்தினில் மனம்விழவும் 

வாதைப்படு வதுமிதுவென்- விதிதானோ ? 
தீயத்திட அவுணர்களைச் 

சீறிப்பொரு தியசவுரிய - மிகுவேலா ! 
தூயத்திரு முடிகுலவுந் 

தோகைக்கிரி வருகுமர ! - குருநாதா ! 
4754. வால மதிநுதன் 

மாது குறமயில் - புணர்தோளா ! 
சால விழியர்கள் 

சார மயல் தனி-- லலைவேனோ? 


4750. இயன்முத்தமிழ் - உயிரோட்டத்துடன் அமைந்த இயல் , இசை நாட 
கம் எனும் முப்பகுதியவாய தமிழ்மொழி . 

4751. முதல் மூன்று வரிகள் முருகன் வள்ளியுடன் தினைப்புனத்தில் செய்த 
திருவிளையாடலைக் குறிக்கின்றன . 

4753. காயத்தினை ...... மானார் - உடல் மின்னலென்று காண்போர் கூறு 
மாறு பலவகை அணிகளை அணிந்து முன்வரும் மங்கைமார் . சவுரியம் - ஆற்றல் . 

4764. வாலமதி - பிறைச்சந்திரன் . சாலவிழியர்கள் - ஜாலம் செய்யும் கண் 
ணினைப் பெற்றவர்கள் . தலம் என்ற சொல் தாலம் என நீண்டது . 


4:58 


தின கவிதை 


கால மிதுகலி 

கால மெனவருள் - புரியீரே . 
தால மதிலுயர் 

சார லுயர்சிகி - மலைவாழ்வே ! 


4755. வந்த டிபணி யடியவர் 

வண்பொ ருணிறை வுற அருள்- புரிவாயே . 
சந்த டிமிக இமையவர் 

தண்டளிர்மலர் கொடுபணி- யிருதாளா ! 
எந்த னைமயல தனிலினி 

இன்பு றும்படி வசமிடு - மடவாரால் 
சிந்த னைகெடு மதற்கெடு 

தென்சி கிமலை வருகுரு - பரவேளே ! 


. 


4756. பருத்த தனமாதர் 

பகட்டின் மனநோத - லதனாலே 
வருத்த முடனாயன் 

மயக்கு மயல்வீழல் - விதியாமோ ? 
ஒருத்தர் துணையேது 

உமைக்கு மகவான - முருகேசா ! 
திருத்த முளசோலை 

செழித்த சிகிமேரில் - வருதேவே ! 


4757. கனக தண்டை யொலிமி குந்த 

கழல்கள் கண்டு பணிய வந்து - அருளாயோ ? 
எனது சிந்தை யிலகு துன்பம் 

இடர்து றந்து வெகுந லங்கள்- புரிவாயோ ? 
வனச மண்ட பமதின் மங்கை 

மருவு கின்ற விறலி னன்பு - மருகோனே !. : 
தின்க ரன்பி ரபையின் மிஞ்சு 

சிகர முந்து கமழ்செ கண்டி - மலைவாழ்வே ! 


| - 


4758. கடிக மழ்பொழில் வளர்கு றமயில் 

கனத னமிசை - புணர்தோளா ! 
மிடியெ னவொரு கடல்வி ழுமெனை 
வெளிப ட அருள் 

- புணை தாராய் . 


- 


4755. சிந்தனை ........ கெடு - உள்ளத்தைக் கெடுக்கும் அத்தீய தன்மையைக் 
கெடுத்துவிடு, 


--- 


தின கவிதை 


{ 459 


அடிதொ ழவரு மிமைய வர்முடி 

அறைப் டவுகு - மணிதானே 
படிமு ழுவது நிறைப் டவது . 

பளிரி டுசிகி - மலைவாழ்வே ! 
4759. கஞ்ச மலர்நிகர் 

கண்கள் கொடுபயில் - புரிமானார் 
வஞ்ச மயல் தனில் 

மங்கி மனத்துய- ராகாதே 
அஞ்ச லெனவருள் 

அண்டர் பணிபுரி-- குகநாதா ! 
தஞ்ச மிலையருள் 

தங்க மலைநிகர் - சிகிமேரா ! 
4760. குடத்தைப் பொருதன மடமான் 

குறத்திக் கிசைதரு புயவா !-அருளாயோ ? 
நடத்தைப் புரிபரி மயின்மேல் 

நலத்தைத் தரவென்முன் வருவாய்- குகநாதா ! 
விடத்தைத் தருவிழி யவர்பால் 

விருப்பத் தொடுதிரி குதனீ- தவிராயோ ? 
அடத்தைச் செயுமவு ணர்களே 

அழிப்பைப் பொருதிய வயிலா ! - சிகிமேரா 1 
4761. அடல்வி ளைத்திடு மவுணர் மெய்க்குலம் 

அழிய நெட்டயில்- தொடுசூரா ! 
மடல்வி ரித்திடு மலர்த ரித்திடு 

மடம யிற்குற - மகள்தோளா ! 
கடனி கர்த்திடு மிடித விர்த்தொரு 

கருணை யுற்றென்முன் - வருவாயே . 
உடலெ டுத்திடு துயரொ ழித்தரு 

ளுடனெ னக்தருள் - சிகிமேரா ! 
4762 , எவனக்குற மயிலுக்கிசை 

எழிலுற்றிடு - துரைநாதா ! 
கவனப்பட வறுமைக்கன 

கடலுற்றலை -வதுதீராய் . 


- 


4761. கடனிகர்த்திடுமிடி 


ஆழங் காணமுடியாத கடலை 


ஒத்திருக்கும் 


மமை . 


--- 4762. - எவனக்குறமயில் - இளமை பொருந்திய குறவர் மகளாகிய மயில் 
போன்ற வள்ளியம்மை . 


468 


தின கவிதை 


தவனற்குறு முனிவர்க்கருள் 

தகுமெய்க்குரு - பரவேளே ! 
சிவனற்பொடு தருபுத்திர ! 

சிகரச்சிகி - மலைவாழ்வே ! 


4763. தாதவிழ்மண நீப மாலிகை 

தானணிபுய நாத நாயக !-அருளாயோ ? 
மோதமர்புரி சூர மாவுடன் 

மூடிடவரு சேனை வீழிட - எயும்வேலா ! 
மாதவர்முத லோர்க ளேபணி 

வாசனைமல ரான சீர்பத - முருகோனே ! 
வாதடர்பொழில் சூழ்சி காமலை 

வாழ்தருகுரு தேசி காநடை- மயிலாளா ! 


4764, அந்திமதி சூடு செஞ்சடையி னாதன் 

அன்பின்மிகு வான - மக | வேளே ! 
சந்திரமுக மாது பைங்கொடியள் வேடர் 

தன்குலமி னாளை - யணைதோளா ! 
தந்திமுக நாதர் தன் துணைவர் மேன்மை 

தந்து நய மாக - அருளாயோ ? 
மந்திகுதி போடு பைம்பொழில்கள் சூழு 

வண்சிகியின் மேரில் - வருவாழ்வே ! 
4765. மனம்வருந்திய துயர கற்றிநல் 

வரமெனக்கருள்- புரிவாயே . 
தனகிரிக்குற மகள்ம யற்கிசை 

தருகு கக்குரு - பரநாதா ! 
தினக ரப்பிரபை நிறமி குத்திடு 

திருவுற் றெனவு - டன்வாராய். 
கனக மெய்க்கிரி நிகர்ப டைத்திடு 

கமழ்சி கிக்கிரி - வருதேவே ! 
4766. அண்டர்கள் பணிசரணா! 

அன்புட னருள்புரிவாய்- குகநாதா.! 
வண்டர்கள் கனவவுணர் 

மங்கிட அயில்தனையே -- வியசூரா ! 


4762. தவனற்குறுமுனிவர் - தவத்தைச் செய்த நல்ல குட்டை முனிவராகிய 


| 


அகத்தியர் , 


- 


தின கவிதை 


461 


செண்டட ரிருதனமான் 

சிந்தை மகிழ்புதல்வா ! - அருளாயோ ? 
கொண்டல்கள் படிபொழில்சூழ் 

குன்றையின் மலையரசே !-அமரேசா ! 
4767. வறுமைக ளாகிய வளைகடல் மீதினில் 
மடிபடு நாயன்முன் 

- வருவாயே . 
சிறுநுத னாயகி குறமகள் மேவிய 

திருமலர் சூடிய - புயநாதா ! 
தறுகணர் தானவர் குலமழி வாய்விடு 

சமரகு கேசபொன் - மயிலாளா ! 
மறுவறு சோலைகள் நிறைசிகி மாமலை 

வருகுரு நாயக ! - அருளாயோ ? 
4768. சூது நிகர்த்த மாதன முற்ற 

தோகைய ரற்ப - மயலாலே 
யாதும் நினைப்பி லாது மயக்க 

மாக விதித்தல் - தவிராயோ ? 
சூது படித்த சூர னுரத்தில் 

தூய அயிற்கொ - டெயும்வீரா ! 
போது நிறைத்த சோலை நிறைத்த 

பூமலி யுற்ற - சிகிமேரா ! 
4769. விதித்த விதியோ ? 

மிடிக்கு ளலைவே - னெனையாளாய் . 
கதித்த நடைசேர் 

கனத்த மயின்மேல் - வருவாயே . 
துதித்த சரணா ! 

துரைப்பெணினையே-யணைதோளா ! 
உதித்த பொழில்சூழ் 

உயர்த்த சிகிமா - மலைவாழ்வே ! 
4770. கானக மடந்தை 

காதல்கொ டணைந்த - புயநாதா ! 
வானவர் மதிழ்ந்து 

மாமல ரணிந்து- பணிபாதா ! 
தானவர் குலங்கள் 

தாழ்ந்திட வன்று- விடுவேலா ! 
தேனலர் நிறைந்த 

சீர்சிகியில் வந்த - முருகோனே ! 


462 . 


தின கவிதை 


4771. வடிவே லெடுத்து 

வலுசூரை வெற்றி- புரிசூரா ! 
குடிவாழ் குறத்தி 

குயமீ தணைத்த - புயநாதா ! 
மிடியால் வருத்த 

மிகவே அலைத்தல் - தவிராயோ 
கடியார் பொழில்கள் 

கமழ்தோகை மெய்க்கி - ரியினாதா ! 


4772. எடுத்த உடல்தீர 

எனக்கு நலமாக - அருளாயோ ? 
தொடுத்த கனமாலை 

சொருக்கு குழன்வேடர் -- மகள்தோளா ! 
அடுத்த மர்செய்சூரை 

அலக்க ழியவேலை- எயும்நாதா ! 
விடுத்து மலர்தேனை 

மிகுத்து விடுதோகை - மலைவாழ்வே ! , 


1 . 


4773. உத்திரமதி லடியன் முன் 

உத்திரமினி யுதவுவை- செகநாதா ! 
பத்திரமலர் கொடுநித்தம் 

பத்தியினொடு பணியடி - யவர்நாதா ! 
அத்திவிழி மடவியர் 

அற்பதனி லலைகுத - றவிராயோ ? 
சித்திரமுடி மணியொளிர் 

சித்தியருள் சிகிமலை - வருதேவே ! 


4774. அந்தர விமையவர் 

அன்பர்கள் முனிவர்கள்-பணிபாதா ! 
இந்தணி சடைமுடி 

இன்கறை மிடறின - ரருள்பாலா ! 


4772. சொருக்குகுழல் - சொருகிய கூந்தல் ; சேர்த்த கூந்தல் . 


4773 , உத்திரம் - முன்னது நாண்மீன் ; பின்னது விடை , : 


- 


. 


தின கவிதை 


463 . 


செந்தமிழ் பகரிடு 

செங்கனி யிலகிய - அருள்வாயா ! 
சந்தமி கும்பொழில் 

தங்கிய சிகிமலை -வருதேவே ! 


4775. எனது துயர்தீர 

இனிய வரம்வேண- தருள்வாயே . 
அனந டையின்மாது 

அழகு திகழ் வேடர் - மகள்தோளா ! 
உனது பதமீது 

உறுதி செயுநாய - னிடம்வாராய். 
கனக மலையான 

கமழ்சி கியின்மேரில் - வருதேவே ! 
4776. சிந்தையில் வருதுய ரம்பொடி படவருள் 

செங்கதி ரொளிவிடு - வடிவாளா ! 
தந்தையி னொருசெவி யின்கனி வுடன்மறை 

தங்கிட வருள்புரி - கனிவாயா ! 
பந்தையு மலையினை யுஞ்சரி சொலுமுலை 

பண்கிளர் மொழிமட - வியர்தோளா ! 
எந்தை ! நி னடிதொழு மன்பனை அனுதினம் 

என்தனை நினைகுவை - சிகிவாழ்வே ! 
4777. அருண நிறமேனி 

அழகு திகழவே - அருளாயோ ? 
தருண மிதுவேளை 

தனிமயி லிலேறி- வருவாயே . 
வருண மலர்சூடு 

மயிலி குறமாது -- புணர்தோளா ! 
கருணை முருகேச ! 

கமழ்சி கியின்மேரில் - வருதேவே ! 
4778. இடியென முழக்கி 

எதிரவு ணற்கு - லமெலாமே 
முடிபட மிகுத்த 

முனிவுட னடற்செய்- செயவீரா ! 


4776. எந்தை - அண்மைவிளி. 
4777. வருணமலர் - நல்ல நிறமமைந்த பூ . 


( 


464 


தின கவிதை 


அடியவர் தமக்கு 

அளவறு நலத்தை - அருள்தேவே ! 
கடிகமழ் பொழிற்கொள் 

கனசிகி மலைக்கு - அரசாளா ! 
4779. சமரமிடு சூரன் 

தனதுபடை வீழ - விடுவேலா ! 
அமரர்முத லோர்கள் 

அடியர்முனி வோர்கள் - பணிபாதா ! 
எமன்வருமு னாக 

எளியன்முனு லாச - முடன்வாராய். 
பமரமிசை சோலை 

படியுமுயர் தோகை - மலைவாழ்வே . 
4780. மடலெ டுத்திடு நீப 

மலர்த ரித்திடு மார்ப ! - அருளாயோ ? 
கடலெ டுத்திடு மாயன் 

கருணை யுற்றிடு வாசை - மருகோனே ! 
அடலெ டுத்திடு சூரன் 

அழிபடக்கதிர் வேலை - எயுநாதா ! 
உடலெ டுத்திடு பாவம் 

ஒழிப டச்செய்வை தோகை - மலைவாழ்வே ! 
4781. மண்டப வனசம் வந்திடு மயிலி - மருகேசா ! 

அண்டர்க ளடியர் அன்பொடு பணிசெ- யிருதாளா ! , 
தொண்டர்க ளுடைய துன்பம தழிய - அருள்வாயே . 

கொண்டல்கள் படியும் குன்றையின் மலையில் - வருதேவே ! 
4782. கயலைத்தரு பார்வையி னார்மிகு 

கமழ்மைக்குழல் மாதர்கள் நீடிய - அயிலாலே 
மயிலைத்தர நான்மெலி யாதொரு 

வகையைச்செய வேணும யா குரு - பரவேளே ! 
செயலைத்தர னீயலதி யாரினி ? 

திடமுற்றிடு சூருட னேயடல் - புரிவேலா ! 
வயலைத்திற மாயுள் நேமநல் 

வளர்முற்றிடு தோகையின் மாமலை - வருதேவே ! 


4781 . ( வனச மண்டபம் என மாறுக . 

4782. கயல் - மீனில் ஒருவகை ; கண்ணுக்கு உவமையாகக் கூறப்படுகிறது . 
செயலை ....... யாரினி - செயற்படுவதாகிய அருளை யான் பெறச்செய்தற்கு உரிய 
வர் தங்களைத் தவிர்த்து வேறு யார் உண்டு . 


தின கவிதை 

1405 
4783. வடிவே லெடுத்து 

மயின்மே னடத்தி வருவாயே . 
குடிவாழ் குறத்தி 

குவிமாமு லைக்கு - இசைதோளா 
அடியே னிடத்தில் 

அருளா திருப்பு - தெதனாலோ ? 
கடியாற் பொழிற்கொள் 

கனதோகை மெய்க்கி - ரியின்வாழ்வே ! 
4784. சரசத்தினில் நயமுற்றிடு தனிமெய்க்கொடி- மடவாரால் 

விரகுற்றிடு மயலிற்றினம் மெலியப்படல் - விதிதானோ ? 
பரசுக்கர தவவற்புத பரமர்க்கிசை- தருபாலா ! 

வரமற்பொடு தருவித்தக ! மகிமைச்சிகி - மலேவாழ்வே ! 
4785. கொண்டைச் சொருக்கழகு 

கொங்கைப் பகட்டழகு - அதனாலே 
மண்டிச்சை யுற்றலைய 

வந்தத்தை யிப்பவடு -- குவைநாதா ! 
கெண்டைப் பயிற்றுவிழி 

கெந்தக்கு முற்குறமின் - மயலாளா ! 
அண்டத் துயர்த்ததொரு 

அந்தச்சி கிக்கிரியின் -- வருதேவே ! 
4786. நச்சுத் தரித்தவிழி 

நத்துக் கிசைத்தமிடர் -- மடமானாள் 
கச்சுக் கனத்த முலை 

கட்டிக் கிடக்குமயல் - தவிராயோ ? 
தச்சுப் படப்பொருது 

சத்திப் புயத்தவுணை - அடுவேவா ! 
மொச்சுற் றுயர்த்த பொழில் 

முத்திக் கிசைத்தசிகி - மலைவாழ்வே ! 
4787. மடக்கொடிய ராசை 

மருட்டுவதை யோட - வருவாயே . 
தடக்களிறி னாசை 

தனக்கிசை வதான - துணையாளா ! 
4784 . பரசு .......... பாமர் - பாசு ஆயுதத்தினைக் கையிலேந்திய தவத்தினுரு 
வாகிய வியக்கத்தகும் சிவபெருமான் . 

4785. வர்தத்தை - வந்ததை ; விரித்தல் விகாரம் . கெந்தம் - சந்தம் , ஈறு 
மணம் . 
4786 , கத்து - சங்கு ; மகளிரின் மிடற்றினுக்கு உவமையாகக் கூறப்படு 
மிடர் - மிடறு . மொச்சு . மெச்சு என்ற சொல்லின் திரிபு. 


. [ 30 ) 


486 


தின கவிதை 


படத்தரவு சூடு 

பருத்தசடை நாத - ரருள்பாலா ! 
திடப்பொழில்கள் சூழு . 

சிகிக்கிரியி னாத ! - அருளாயோ ? 


4788. சதங்கையொலி மிஞ்ச 

தகுந்தமயில் வந்து - அருளாயோ ? 
கதங்கொளவு ணன்றன் 

கலந்தபடை வென்ற அயிலாளா ! 
பதந்தனைமு னின்று 
பணிந்தவர்கள் துன்ப - மது 

தீராய் . 
இதம்பெறுசெ கண்டி 

இலங்குமலை யின்பொன் - முருகோனே ! 
4789. சமரைப்பொரு சூர்படை 

தனைவெற்றிகொள் கூரிய - அயிலாளா ! 
அமரர்க்கிறை வா ! உன் 

தடியர்க்கருள் யாவையும் - உதவாயோ ? 
பமரக்கம லாசனர் 

பணிவித்தக ! நாயன்முன் - வருவாயே . 
கமழ்மைப்பொழில் சூழ்தரு 

கனகச்சிகி மாமலை - வருதேவே ! 
4790. நடனமிடு மயிலேறி 
நலமருள அடியேன் முன் 

- வருவாயே . 
கடகளிறு துணையாள ! 

கருணையுள முருகேச ! - அருளாயோ ? 
மடமயிலி குறமாது 

மயிலினொடு புணர்தோள !-அமரேசா ! 
வடவவரை நிகரான 

மயின்மலையில் வருதேவே ! -- முருகோனே ! 
4791. கரிய முகிற்குழலார் 

கலக விழிக்கொடியார்- மயலாலே 
பெரிய தனத்தினையே 

பிசக வலைத்திடுவே - னது தீராய் . 
தெரிய வெனக்கருள்தான் 

தெளிய தமிழ்க்குருவே ! - கிருபைதாராய் . 
அரிய மறைப்பொருளே ! 

அழகு படைத்தசிகா- மலைவாழ்வே ! 


தின கவிதை 


467 . 


4792. உனையலது வேறு 

உதவியுள தோ ? சொல்-- முருகேசா ? 
சினைகொண்மலர் நீப 

தெரியலணி மார்ப - வடிவேலா ! 
எனை நலம தாக 

இனியமயி லேறி - வருவாயே . 
அனைபொழில்கள் சூழு 

அழகுசிகி மேரில் -- வருதேவே ! 


4793. மடவரல் குறத்தி 

மருவிய புயத்து - மணவாளா ! 
கடகளிறு முகத்தர் 

கருணைகொள் துணைப்பொன் - மயிலாளா ! 
இடர்தனை விலக்கி 

இனியநல் வரத்தை - அருள்வாயே . 
திடமுடி படைத்த 
சிகி மலை தனக்கு - முதனாதா ! 


4794. பருவ மதிச்சடை , 

பரமர் தனக்கிசை - புதல்வோனே ! 
மருமண முற்றிடு 

வளர்செய் கடப்பணி - புயநாதா ! 
கருணை படைத்துயர் 

கனமயி லுற்றென்முன் - வருவாயே . 
திருநிறை வுற்றிடு 

சிகிமலை யிற்குரு - பரவேளே ! 


4795. மாதவ முனிவர்கள் 

மாமலர் கொடுப்பணி - இருதாளா ! 
தாதகி மதிபுனை 

தாழ்சடை முடியர - னருள்பாலா ! 
பாதக முதலிய 

பாவம திடர்பட - அருள்வாயே . 
வாதடர் பொழிலுறை 

மாமுடி மிகுசிகி- மலைவாழ்வே ! 


4792. தெரியல் - மாலை . 


எனை நலமதாக - எனக்கு நலம் உண்டாக . 


4794. பருவமதி - பிறைமதி . 


பரிய , வவுணர்க்கொலு - மயிலாளா ! 
468 

தின கவிதை 
4796. இடர்ப்படு நோயினால் 

எளியனை வாட்டிடா - தருள்வாயே . 
கடல் துயின் மாயனார் 

கருணைகொ ளாசைசேர் - மருகோனே ! 
மடலவிழ் நீபமா 

மலரணி மார்பவே - டமின்மாலால் 
திடவன மூடுபோய்த் 

திரிபவ ! தோகைமா- மலைவாழ்வே ! 
4797. வனச மலர்மாது 

மருவு புயமாயன் - மருகோனே ! 
புனம யில்கொள்சாயல் 

புளக முலைவேடர்- மகள்தோளா ! 
உனது பதமீது 

உறுதி யுளநாய - னிடம்வாராய் . 
தினக ரனைநேரு 

சிகிமி குதோகை - மலைவாழ்வே ! 
4798 . ஆடிய மயின்மீதே 

யான் மகிழ வேதான் - வருவாயே . 
பாடிய கனிவாயா ! 

பாவைகு றமினாள் மே -வியதோளா ! 
கூடிய படையோடுங் 

கோலிமுன் வருசூர - னடுவேலா ! 
நீடிய பொழிலேசூழ் 

நேமபொ னிறைசீர்தோ - கையின்மேரா ! 
4799. அரிய தவத்தினர் 

அளவில் மகத்தினர் - பணிபாதா ! 
கரிய நிறத்தினர் 


பரிய நடத்திய - செய்வீரா ! 
வரியளி மொய்த்திடு 

வனநிறை மெய்ச்சிகி- மலைவாழ்வே ! 


4796. வள்ளியம்மையை மணத்தற்காக வனம் சென்று முருகன் செய்த 
திருவிளையாடலினை இறுதியில் அமைந்த இருவரிகளும் அறிவிக்கின்றன. . 


4799. வரியளி - செவ்வரி பரந்த வண்டு . 


தின கவிதை 


4:69. 
4800. மாறுபடு மனத்தர் 

வான்மதியின் முகத்தர் 
மயலாலே - அறிவேதான் 
தூறுபட விட்ட 

தோசம தகற்றி 
அருளாயோ ? - குகநாதா ! 
மீறுபடு கொற்றம் 

மேவவு ணரைக் கொல் 
அயிலாளா ! -- செயவீரா ! 
தேறுதமி ழைச்சொல் 

தேவசிகி மெய்க்கி 

ரியின்மீது - வருதேவே ! 
4801. வனசத்திரு மயிலைப்புணர் புயமாயோன் - மருகோனே ! 

சினமுற்றிடு திறமுற்றிடு அசுரோன்மேல் - விடுவேலா ! 
மனமுற்றசுர் மடியச்செயும் அயிலாளா ! - வருவாயே . 

கனமுற்றிடு கமழ்மெய்ச்சிகி மலைவாழ்வே ! - அருளாயோ ? 
4802. மடம யிற்குற மகளை யற்பொடு - புணர்தோளா ! 

கடக ளிற்றினர் கருணை யுற்றிடு - துணை நாதா ! 
நடன மிட்டிடு நலம யிற்பரி - மிசைவாராய் . 

வடவ ரைக்கிணை வளர்சி கிக்கிரி - வருதேவே ! 
4803. அருமை மிகக்கொடு 

அடிய னிடத்தினில் - வருவாயே . 
செருபுரி மற்புய 

செய்வசு ரைக்கொலு - மயிலாளா ! 
கருநிற முற்றவன் 

கருணைப டைத்திடு - மருகேசா ! 
மருமல ரைப்பொழி 

வளர்பொழி லுற்றிடு - சிமேகிரா ! 


4804 . 


அனநடை நடக்கும் அழகிய குறத்தி - புணர்தோளா ! 
கனமயின் நடத்து கமழ்மலர் கடப்ப - மணிமார்பா ! 
மனமதி லுற்ற வலி துயர் இப்ப - விலக்காயோ ? 
தினகர னொத்த சிகாமிகு நற்சி - கியின்மேரா ! 


4800. தோசம் - குற்றம் . 


4801. கனம் - மேகம் . 


* 


478 


* 


தின கவிதை 
4805. வரியளி முரன்று நிறைமதுவை யுண்ட் 

மலர்செய் கடம்ப - மணிமார்பா ! 
தரியலர் நெருங்க வருவசுரை வென்று 

தகமைபெறு கின்ற - அயிலாளா ! 
அரியரன் முகுந்தன் முதலியவர் மிகுந்த 

அடியரொடு வந்து - பணிதேவே ! 
பெரியசிக ரங்கள் நிரைநிரைக ளுயர்ந்த 

பிரபலமிகு குன்றை - மலைவாழ்வே ! 
4806. அடம்புரி சூரன் 

அழிந்திட வேலை - எயும்வீரா ! 
நடம்புரி தோகை 

நலந்திகழ் சீர்ம - யிலின் நாதா ! 
வடம்புரி மார்பன் 

மடந்தைமின் வேடர் - மகள்தோளா ! 
தடம்புரி தோகை 

தகுந்திடு மேரில் - வருதேவே ! 
4807. தொடுத்த மாலிகை தரித்த கார்குழல் 

துடிக்கு நேரிடை - மடமானார் 
கொடுத்து மாமயன் மிகுத்து வாடுதல் 

குணக்கெ டாவதை - தவிராயோ ? 
கடுத்த சேனைக ணெருக்க மாய்வரு 

கதித்த சூருடல் - அடுவேலா ! 
எடுத்த மாமுடி நிரைத்த தோகையின் 

எழிற்பொன் மாமலை - வருதேவே ! 
4808. அடலவு ணன்றனை -- 

அலறிட வென்றிடு - செயவீரா ! 
மடலவிழ் கின்றபோன் 

மலிசெய் கடம்பணி - மணிமார்பா ! 
கடலது துயிலும் 

கனகருணைமிகு - மருகோனே ! 
வடவரை மிஞ்சிய 

* ! மகிமையிற் றங்கிய - சிகிமேரா ! 
4809. வஞ்ச வரக்கர் குலங்க ளழித்துடன் 

மண்டு நுதிக்கதி - ரயிலேதான் 
மிஞ்ச வெடுத்திடு கின்ற மயிற்குக ! 

விண்டு முதற்பணி -- இருதாளா ! 


4808. கருணை - கருணை உருவினனாகிய திருமால் . 


Ari 


தின கவிதை 
நெஞ்ச மதிற்றுய ரந்தனை யற்பொடு 

நின்கிரு பைக்கொடு - அடுவாயே . 
மஞ்சடர் மைப்பொழில் கொண்டிடு மெய்ச்சிகி 

வண்கிரி யுற்றிடு - துரைநாதா ! 
4810. கடலிற் றுயில்பவர் 

கருணைக் கிசைப்படு - மருகோனே ! 
மடலுற் றிடுகன 

மலரைத் தரிகுழன் - மடமானார் 
அடலுக் கெதிர்மயல் 

அதனுக் கினியுடல் - மெலிவேனோ ? 
திடமுற் றிடுபொழில் 

திகழ்மெய்ச் சிகிமலை - வருதேவே ! 
4811. இனித்த மொழிமாது 

எழிற்கு றமினாளை - அணிதோளா ! 
கனித்த நிகர்வாயின் 

கனத்த முலைமாது - வுமைபாலா ! 
மனித்த முதலோர்கள் 

மகத்து முனிவோர்கள் - ப்ணிபாதா ! 
தனிப்பொ ழில்கள்சூழுந் 

தழைத்த சிகிமேரில்- வருதேவே ! 
4812. அடியவர் முதலினர் 

அனுதின மடிபணி- புரிநாதா ! 
கொடியெனு நுணுகிடைக் 

குறமகள் மனமகிழ் - புயவேலா ! 
இடியென வதிரிட 

எதிரிடு வசுரனை - யடுவேலா ! 
கடிகமழ் பொழிலுறை , . 

கனமிகு சிகிமலை - வருதேவே ! 
4813. வித்துரும இதழினாள் 

விற்குநிகர் நுதலினாள் - குறமானாள் 
சித்தமகிழ் தருகுகா ! 

சித்திரமயில் முருகையா ! -- முன்வாராய் . 
பத்தியொடு பணிசெய்வோர் 

பத்தர்மிடி தவிரவே - அருளாயே . 
முத்தமிழை யருள் செய்வாய் . 

முத்தியுள் சிகியின்மா - மலைவாழ்வே ! 


1 


472 


தின கவிதை 


( 


4814. தண்டை யொலிக ளிலங்க மயின்மிசை 

தங்க அயிலுடன் - வருவாயே . 
கெண்டை தனைநிகர் ரெண்டு விழிபயில் 

கெந்த மலர்மிகு- குழன்மானாள் 
கொண்டை மயில்குற மங்கை புணர்புய ! 

கொங்கு லவுமல - ரணிமார்பா ! 
அண்டர் அடிபணி குன்றை மலைவரு 

அந்த மிகுகுக !-அருளாயோ ? 
4815. அண்டர்கள் முனிவர்கள் வந்தடி பணிசெய 

அன்புட னவர்வினை - தவிர்தேவே ! 
மண்டிட வருபடை கொண்டிடு வசுரனை 

வம்பு செய் தவனுட- னெதிர்வேலா ! 
புண்டரி கமல ரிலங்கிடு முகமொளிர் 

பொன்குற மகள் புணர் - புயவேளே ! 
கொண்டல்கள் தவழ்பொழில் மிஞ்சிய மலர்நிறை 

குன்றையின் மலைவளர் - குருநாதா ! 
4816. வால மதிபுனை வேணி யரனருள் 

வால முருகைய ! -அருளாயோ ? 
சால மிகுகுற மாது புணர்புய ! 

சாமி யருள்குரு - பரவேளே ! 
ஆல நிகர்விழி மாதர் தருமய 

லான் மெய் மெலிந்திடல் - தவிராயோ ? 
நீல முகிறவழ் சோலை நிறைவனம் 

நீடு சிகிமலை - வருதேவே ! 
4817. மடவார் மயலான் 

மனநோ கிடலா - மதுவாமோ ? 
குடமா முலையாள் 

குறநா யகியாள் - புணர்தோளா ! 
அடமா வுடனே 

அடலே புரிவே - லணிவீரா ! 
திடமா முடிசூழ் 

சிகிமா மலைவாழ் - குருநாதா 
4818. ஆவி போகு முனமே 

ஆசை தீர நலமே - புரிவாயே . 
பாவி யான புலையோர் 

பால்செ லாது வரமே - புரிவாயோ ? 


43 


தின கவிதை 
தாவி யோடு மயிலா ! 

சாமி தேவர் முதலோர் - பணிபாதா ! 
காவின் மீறு பொழில்சூழ் 

காத லான சிகிமா -மலைவாழ்வே ! 
4819. சீதள நதிபுனை மௌலி 

தேவர்தன் னாருயிர் மகவின்- முருகேசா ! 
தாதவிழ் மலரணி குழலி 

சாரலின் மலைவளர் குறமின் - புணர்தோளா ! 
மாதர்கண் மயலெனு மலையின் 

மாழ்கிட வரும்விதி யதனை- அடுவாயே . 
போதடர் பொழினிறை முடியின் 

பூமலி சிகிமலை வருகு - மரவேளே ! 
4820. சடைமுடித்தவர் கயிலை யுற்றவர் 

தவழு மெய்ப்பொடி - அணிவோர்சீர் 
விடைப டைத்தவர் பரம ருக்கிசை 

விமல வற்புத - மகவேளே ! 
நடைமி குத்திரு மயின் டத்திய 

நறும லர்ப்புனை - புயநாதா ! 
அடைய லர்க்கொலு மயின்ப டைத்தவ ! 

அழகு பெற்றிடு - சிகிமேரா ! 
4821. தானவர் குலகாலா ! 

தாமரை நிகர்பாதா !-அருளாயோ ? 
பானல மொழிமானாள் 

பாவைகு றமினாளே - புணர்தோளா ! 
கானக மயிலாளா ! 

காரண ! குருநாதா ! - உமைபாலா ! 
வானவர் பணிபாதா ! 

மாறவழ் சிகியாமோர் - மலைவாழ்வே ! 
4822. அமரர் முதலினர் 

அகிலர் பணிசெயு - முருகேசா ! 
சமர மிடுசுரன் 

தனைவி ழவுமுன - மடுவேலா ! 
எமன்வரு முனமெ 

இனியரு மயில்மிசை - வருவாயே . 
குமர குருபர ! 

குளிர்கொள் சிகிமலை - வருதேவே ! 


7 


44 

தின் கவிதை 
4823. கதறிய கடல் துயில் 

கரியபொன் னரிமகிழ் - மருகேசா ! 
மதமிகு கரிநிகர் 

வதனர்த னருமைகொள் - துணை நாதா ! 
சதன்மலர் வருநல 

தகுமறை புகலயன் - குருநாதா ! 
நிதமடி யவர்பணி 

நிதிநவ மணிநிறை - சிகிமேரா ! 
4824 , கறையணி கழுத்தர் 

கமழ்நந்தி முடித்த 
பரமேச -- ரருள்பாலா 1 
அறைகழன் மிகுத்த 

அசுரனை யெதிர்த்த 
அயிலாலாள ! -அருளாயோ ? 
முறைபணி செய்பத்தர் 

முனம்வரு கருத்த 
மயின்மீது - வருவாயே . 
நிறைபொழின் மிகுத்த 

நெடுஞ்சிகி மலைக்கு 

அரசாள ! - முருகோனே ! 
4825. வருத்திய நோயை மடித்திட வேண - தருளாயோ ? 

கருத்தினி லாசை கதித்திடல் போல - அருளாயே . 
திருத்திய ரூப திகழ்குற மாது - புணர்தோளா ! 

பருத்திடு சோலை பணைத்திடு தோகை- மலைவாழ்வே ! 
4826. அடத்தை புரிசூருடன் 

அடுத்துச் சமராடிடு - கதிர்வேலா ! 
படத்தைப் புரியராவணி 

பணைத்துற் றிடுவேணி - யருள்பாலா ! 
குடத்தைப் புரிமாமுலை - 

குறத்திக் கிசைவாகிய - புயநாதா ! 
திடத்தைப் புரிகோடுயர் 

சிகிப்பொற் கிரிமாமலை - வருதேவே ! 
4827. பானை வயிற்றினர் 

பாலன நெற்றியர் - துணையாளா ! 
மானை நிகர்த்திடு 

மால்குற நாச்சியை - அணைதோளா ! 


13 


4826. நந்தி - நந்தியர் வர்த்தம் ; ஒருவகை மலர் . 


தின கவிதை 

46 
சேனை மிகுத்திடு 

சேவக ! சூர்ப்பகை - முடிவேலா ! 
வானை யுயர்த்திடு 

மாமுடி சூட்டிய - சிகிமேரா ! 
4828. பனிம திச்சடை பரம ரற்புத - மகவேளே ! 

கனிநி கர்த்திடு கமழி தட்கொடி - குறமானாள் 
தனிம யிற்கிசை தகுபு மகுரு - பரநாதா ! 

முனிவர் பத்தர்கள் முறைமி கபணி - சிகிமேரா ! 
4829. மனதுத் துயரதை 

மடியப் படவருள் - புரிவாயே . 
உனதற் புதபதம் 

உறுதிப் படநினையென் - முன்வாராய் . 
சினமற் பயமிகு 

தினமுற் றிடுவசுரரை- வெல்வேலா ! 
கனமைப் பொழினிறை 

கமழ்மெய்ச் சிகிமலை- வருதேவே ! 
4830. மாதவ முனிவர்கள் 

மாமலர் கொடுபணி - இருதாளா ! 
பாதக முதலிய 

பாவயென் வினை தவி - ரிடவாராய் . 
காதலி குறமகள் 

காமம தினின்மிகு - வடிவாளா ! 
வாதடர் பொழினிறை 

வாசனை மிகுசிகி- மலைவாழ்வே ! 
4831. அடியவர் முதலிமை 

யவர்பணி புரியிரு - பதநாதா ! 
துடிங்க ரிடையுள 

துரைமகள் குறமகள் - புணர்தோளா ! 
வடியயி றனையெதிர் 

வருவசு ரன்முன்விடு - திறலாளா ! 
கடிகமழ் பொழில்நிறை 

கனமிகு சிகிமலை - வருதேவே ! 
4832. மறலி விடு தூதர் 

வருமுன் மயிலேறி - முன்வாராய் . 
குறவர் மகிழ்வான 

கொடியை மயலாக - அணைதோளா ! 
4829. 2 - ம் அடியின் நான்காம்சீரிலும் 3 - ஆம் அடியின் நான்காஞ்சீரிலும் 
ஓரசை மிக்குள்ளது . 


476 

தின கவிதை 
திறமு டையசூரன் 

செருவில் மடிவாக- எதிர்வேலா ! 
நறவொ ழுகுசோலை 

நலமு லவுதோகை - மலைவாழ்வே ! 
4833. வீரவடி வேல்கொடெதிர் 

வீறுடைய சூரன் முடி - விழவேதான் 
கோரமுட னேயடல்செய் 

கோலமிகு நீபமலர் - புனைமார்பர் ! 
நாரணனும் வாசவனும் 

நான்முகனு மேபணிசெ - யிருதாளா ! 
சாரலுயர் சோலைவளர் 

தாவுசிகி மேரில்வரு- குகநாதா ! : 
4834 , மந்திர மறையவர் 

வந்தடி பணிபுரி - முருகேசா ! 
அந்தியின் மதியணி 

அம்பர ரருளிய - புதல்வோனே ! 
செந்திரு மகள் புணர் 

தென்றுளை யணிபவர்- மருகோனே ! 
மந்திகள் நடமிடு 

மண்டிய பொழினிறை - சிகிமேரா ! 
4835. ஞான முனிவர்கள் முதலோர் 

நாளு மலர்கொடு துதியே - புரிநாதா ! 
கான வர்கள்தர வருபவள் 

காத லொடுமரு வியவா ! - அருளாயோ ? 
தேன லர்கள்புனை புயவா ! 

தேகம் வருதுயர் தவிராய் - அமரேசா ! 
வானர மதுக்கள் நிரையாய் 

வாவு பொழில்மிகு சிகிமா - மலைவாழ்வே ! 
4836. வீரம் படைத்த சூரை 

மேல்ரெண் டிடச்செய் கூரி - னயிலாளா ! 
சாரம் படைத்த சீர்சொல் 

தாவுங் கடைக்கண் வேடர் -மகள்தோளா !. 
ஈரம் படைத்த தேவ . 

ரேவந்து வற்பி னொடு - பணிபாதா ! 
பாரம் படைத்த சோலை , 

பாவுஞ் சிகிப்பொன் மேரில் - வருதேவே ! 
4832. நறவு - தேன் 


1 


A77 


. 


தின கவிதை 
4837. வடிவே லெடுத்து 

வருசூரை வெற்றி - புரிநாதா ! 
குடிவாழ் குறத்தி 

குவிமா முலைக்கு - நிகர்தோளா ! 
அடியார் தமக்கு 

அவர்மேன் மிகுத்த - மயலாளா! 
முடியே நிறைத்த 

முதுதோகை மெய்க்கி - ரியினாதா ? 
4838. பொருசம ராடிய 

பல சூருடல் - அடுவேலா ! 
வருதுயர் தீரிட 

வரமரு ளேபுரி -- முருகோனே ! 
கருமுகின் மேனியர் 

கருணைகொள் சீர்தரு - முருகோனே ! 
தருநிறை சோலைகள் 

தகுசிகி மாமலை -வருதேவே ! 
4839. கடக்களிறு முகத்தர் 

கருத்தின்மகிழ் மிகுத்த- துணையாளா ! 
மடக்கொடியள் குறத்தி 

மயற்குழியி லழுத்தி - அலைவோனே ! 
திடப்படைகொ டெதிர்த்து 

செருப்புரிய வுணர்க்கொ - லயிலாளா ! 
தடப்பொழில்க ணிறைத்த 

தழைத்தசிகி மலைக்கு - வருதேவே ! 
4840. மகமுனி வரர்பணி 

மலர்நிக ரிருபத - முருகோனே ! 
சுகமிகு குறமகள் 

துரைமகள் மருவிய - புயநாதா ! 
அகமுயர் படையுடன் 

அமர்செயு மசுரரை - வெல்வேலா ! 
குக குரு பர அருள் 

குளிர்புன நிறைகிகி - மலைவாழ்வே ! 
4841. அஞ்சிடவரு நோயினை 

எண்டலரென வேசெய - மிடுவாயே . 
நஞ்சினையணி மாமிடர் 

நம்பர் தனருள் பாலக ! - முருகோனே ! 


478 


தின கவிதை 


பஞ்சினைநிகர் சீரடி 

பண்புயர்குற மாமகள் - புணர்தோளா ! 
மஞ்சுகள்படி சோலைகள் 

மண்டியசிகி மேரினில் - வருதேவே ! 
4842. எதிர்வரு சூரை யிடரவயி லேவி- அடுசூரா ! 

மதியையணி வேணி வரதரருள் பால ! - அருளாயோ ? 
கதியுலவு தோகை கனமயிலி லேறி - வருதேவே ! 

அதிகபொழில் சூழும் அமரர்பணி தோகை - மலைவாழ்வே ! 
4843. வீறது படைத்த தானவர் குலத்தை 

வேரொடு எடுத்த - அயிலாளா ! 
நாறிய கடப்ப மாமலர் தொடுத்து 

நாள்தொறு நலத்த - புயநாதா ! 
சாறடு கருப்ப வாலைக ணிறைத்த 

தாவள மிகுத்த- வயனேமா ! 
தூறடர் கனத்த தேனருவி யுற்ற 

சோலைநிழல் பெற்ற - சிகிமேரா ! 
4844. வீர மிகுத்த சூரனுடற்கு 

மீறு வயிற்கொ- டெயும்வீரா ! 
சார மிகுத்த சீர்சொல் குறத்தி 

தாம முலைக்கு - இசைதோளா ! 
ஈர மனத்தி னோடு நலத்த 
ஏவரு மிச்சை - மிகுபாதா ! 

! 
தீர மிகுத்த சோலை நிறைத்த 

சீர்கொள் சிகிப்பொன் - மலைவாழ்வே ! 
4845 , சமராடிய வசுரோனுடல் 

தனைநீறுசெய் - திறலாளா ! . 
குமரா குரு பரனே கிருபை 

குணமாய் அருள் - புரிவாயே . 
எமராசன் முன் வருவேளையில் 

எளியேன் முன் - வருவாயே . 
அமரர்பதி நிகர்நேமவிண் 

ணடர்தோகை - மலைவாழ்வே ! 
4846. வஞ்சனை புரிபவர் 

வந்தெதி ரிடுபவ - ரவரூடே 
நெஞ்சுட னவரிடை 

நின்றுற வுகள் செய்த - றவிராயோ ? 


தின கவிதை 


479 


4847. ஆடிய 


சஞ்சித வினையது 

தன் கிருபை யினிலதை - அடுவேனோ ? 
மஞ்சது தவழ்பொழில் 

மண்டிய சிகிமலை - வருதேவே ! 
ஆடிய மயின்மீதே 

ஆவல்க ளுடனேதான்- வருவாயே . 
பாடிய கனிவாயா ! 

பார்புகழ் கணநாதா ! - அருளாயோ ? 
வாடிய யிடைமானாள் 

வார்முலை புனமானாள் -- புணர்தோளா ! 
கூடிய பொழில்சேருங் 

கோதறு சிகிமேரா !-அருளாயோ ? 
4848. ஆனை முகத்தினர் 

ஆசைமி குத்திடு - துணை நாதா ! 
சேனை மிகுத்திடு 

சீர்சுரருக்கிசை - அயிலாளா ! 
மானை நிகர்த்திடு 

வாள்விழி மெய்க்குற மயில்தோளா ! 
கானை நிகர்த்திடு 

காவளர் . நற்சிகி - மலைவாழ்வே ! 
4849. மடலெ டுத்திடு 

மலர்த ரித்திடு - புயநாதா ! 
அடலெ டுத்திடு 

அசுரரைக்கொலு - மயிலாளா ! 
உடலே டுத்தவ 

ருளம கிழ்ச்சியி - னருள்தேவே ! 
கடலெ டுத்திடு 

கனமி குத்திடு - சிகிமேரா ! 
4850. மனத்துயர் தீரிட 

வரத்தினில் வேணது-தருவாயே . 
சினத்தினில் மீறிய 

திறத்துள சூருடல் - அடுவேலா ! 
தனக்குற நாயகி 

தனக்கிசை வேடமின் - மகள்தோளா ! 
எனக்கரு ளேபுரி 

எழிற்சிகி மேரினில் - வருதேவே ! 


480 


தின கவிதை 


4851. வடிவே லெடுத்து 

வருசூரை வெற்றி- புரிநாதா ! 
குடிவாழ் குறத்தி 

குவிமா முலைக்கு - இசைதோளா ! 
அடியார் தமக்கு 

அருள்வேண தைச்செய்- குருநாதா ! 
படிமே லுயர்த்த 

பருதோகை மெய்க்கி - ரியின் வாழ்வே ! 
4852. வித்துரும இதழாள் 

விற்குநிகர் நுதலா - ளொருமானாள் 
சத்துமன திலளாள் 

சற்பனைசெய் பவளா - லலைவேனோ ? 
நத்துலவு கரமால் 

நத்துமரு கயனே ! - அருளாயோ ? 
முத்து நவ மணிசேர் 

மொய்த்தபொழி னிறைதோ - கையின்மேரா ! 
4853. மதிதனை யணிபவர் 

மௌலிய ரருளிய - மகவேளே ! 
விதியரி முதலிய 

வெகுவெகு வடியவர் - பணிபாதா ! 
கதியுறு மயின்மிசைக் 

கருணையி னுடனென்முன் - வருவாயே . 
நதிவள முலவிய 

நலமிகு சிகிமலை - வருதேவே ! 
4854. கனக தண்டை யொலியி லங்கு 

கழல்கள் கண்டு பணிவன் முன்பில் - வருவாயே . 
அனந டந்த படிந டந்த 
அழகு 

கொண்ட குறம டந்தை - மகிழ்தொளா ! 
மனது கந்து கிருபை தந்து 

மகிமை தந்து நலமி லங்க - அருள்வாயே . 
எனக ரன்றன் ஒளியி லங்கு 

சிகர மிஞ்சு வளர்செ கண்டி - மலைவாழ்வே ! 
4855. அடலெ டுத்திடு சூருடல் 

தனநெட் டிலைகொ டேயுடன்- அடுவோனே ! 
மடலெ டுத்திடு நீபமென் 

மலர்த ரித்திடு சீர்புய ! - முருகோனே ! 


தின கவிதை 


481 


குடலெ டுத்திடு மாவுடல் 

குறைய மொய்த்திடு சீர்புய - முருகோனே ! 
திடலெடுத்திடு சோலைகள் 

திறமி குத்திடு தோகையின் - மலைவாழ்வே ! 
4856. அம்பு நிகர்த்த விழியாள் 

அஞ்சுக முற்ற மொழியா - ளவளாலே 
வெம்பு. மனத்தி னுடனே 

மிஞ்சு மயக்கி லலைவே - னதுதீராய் . 
கும்பு மிகக்க வருசூர் 

கொண்ட படைக்கு யெதிரா - யடுவேலா ! 
நம்பு மவர்க்கு வருவாய் 

நன்று படைத்த சிகிமா - மலைவாழ்வே ! 
4857. தேவர் முதலினர் பணிபுரி 

சேயி னிதழ்மல ராகிய - இருபாதா ! 
ஆவல் மிகுகிற மடமயி 

லாளை அனுதின மேவிய - புயநாதா ! 
பாவ வினை தவி ரிடுகுவை 
பாரின் மிடிதனில் விடாதருள் 

- புரிவாயே . 
ஏவல் முதலிய பிணிதவிர் 

இச்சிகி மாமலை மீதினில் - வருதேவே ! 
4858. நாட்டி லுயரு நேம 

நாட்டின் வளமு லாவு - சிகிமேரா ! 
காட்டில் வளரும் வேடர் 

காக்கும் மயிலை மேவு - புயநாதா ! 
தாட்டி கமது வான 

தாக்கு படையின் மாவை - அடுவேலா ! 
பாட்டின் மிகுமுரு கேச ! 

பார்த்து அடியனும் வாழ்க - அருளாயோ ? 
4859. தனக்குற மாது 

தனக்கிசை வான - வெகுலோலா ! 
மனக்குறை வான 

மருட்படு நோயை - அடுவாயே . 
வனக்குயில் போல 

மயக்குசொல் மாதர்- மருடீராய் . 
இனக்குளிர் சோலை 

எழிற்சிகி மேரில் - வருதேவே ! 
(31 ) 


482 


தின கவிதை 


4860. சங்கரசி வாய 

சம்புமக தேவ - ரருள்பாலா ! 
செங்கண்விறல் மாயன் 

சிந்தை மகிழ் வான - மருகேசா ! 
துங்கமயி லேறு 

சுந்தரகு கேச ! - அருளாயோ ? 
தங்கமலை யான 

தங்குசிகி மேரில் - வருதேவே ! 
4861. மடமயில் குறத்தி 

மருவிய புயத்து - முருகேசா ! 
அடமிகு வெதிர்த்து 

அடல் செயவு ணர்க்கொ - லயிலாளா ! 
கடகளிறு முகத்தர் 

கருணைகொள் நலத்த- துணை நாதா | 
வடவரை நிகர்த்த 

மயில்மலையி லுற்ற - குகவேளே ! 
4862. குடவளை முழக்க ராத 

குளிரது மிகுத்த நேம - வள நாடா ! 
இடர்படு துயர்க்கு வேணது 

இனியொரு மருந்து நீயே - அருளாயோ ? 
தொடருள பவத்தில் வீழல் 

தொலைபட விரட்டி மேன்மை - யருளாயோ ? 
தடமுடி நிறைத்த தோகை 

தனிமலை தனக்கு நாத ! -- முருகோனே ! : 


4863. கஞ்ச மலர்மாது 

கண்டு களிகூரும் 
விறன்மாயோன் - மருகோனே ! 
அஞ்ச வருசூரை 

அண்டி டவிடாது 
சமராடி - அடுவேலா ! 
நஞ்ச விழியார்கண் 

நங்கை யர்களாசை .. 
மயலாலே - அலைவேனோ ? 
மஞ்ச மலிசோலை : 

மண்டி வளர்தோகை 
மலைமீது - வருதேவே ! 


தின கவிதை 


483 


. 


4864. கூன மதிச்சடை 

கோமனை யற்பொடு - தருபாலா ! 
தேனல ருற்றிடு 

சீர்புய வித்தக ! - முருகோனே ! 
தானவரைக்கொலு 

தாம வயிற்கணி - செய்வீரா ! 
வான முயர்த்திடு 

மாமுடி பெற்றிடு - சிகிமேரா ! 
4865. வண்டு படிந்த குழலார் 

வம்பு புனைந்த முலையார் -- மயலாலே 
கண்டு வெருண்டு மெலிவேன் 

கஞ்ச நிகர்த்த பதமே - தருவாயே . 
மண்டு நெருங்கு படைசூழ் 

வஞ்ச வுணன்ற னுடனே - யடுவேலா ! 
விண்டு நறுந்தண் மலர்சூழ் 

விண்தொடர் குன்றை மலைவாழ் - குகநாதா ! 
4866. வனசத் திருமகள் 

மருவிப் புணர்புயன்- மருகோனே ! 
உனதற் புதபதம் 

உறுதிப் படநினை - எனையாளாய் . 
மனதிச்சை யில்வரு 

மயலிற் றிரிதுயர்- தவிராயோ ? 
தனமெய்க் கிரிநகர் 

தருநற் கனசிகி - மலைவாழ்வே ! 
4867. வாவிநிறை சோலையுடை 

மாடநிறை நேமமெனும் - வளநாடா ! 
ஆவிகொளு மேமனுடை 

ஆள்வருமு னீயென் முனம் - வருவாயே . 
தேவிகுற மாதுடைய 

தேமமுலை யாசையதி - லலைதோளா ! 
கூவிவிளை யாடுமயில் 

கோலசிகி மேரில்வளர்-- குகநாதா ! 
4868. பிறைமு டித்தவர் பிரிய முற்றிடு - புதல்வோனே ! 

கறைமி குத்திடு கனகு முற்குற - மயில்தோளா ! 
அறைக ழற்கன வசுரரைக்கொலு - மயிலாளா ! 
சிறைம யிற்குக ! திகழ்சி கிக்கிரி - வருதேவே ! 


484 


தின கவிதை 


4869. பதும தளத்தினர் 

பழமறை யுற்றவர் - குருநாதா ! 
விதுதரி நற்சடை 

விமலர் மகிழ்ச்சிகொள் --புதல்வோனே ! 
மதுமல ரைத்தரி 

வனமயி லைப்புணர் - புயவேளே ! 
புதுமல ருற்றிடு 

பொழிலுறை மெய்ச்சிகி - மலைவாழ்வே ! 
4870. வீரம் படைத்த சூரன் 

மேலன் றெடுத்த சேனை - மிகுசூரா ! 
சாரம் படைத்த சீர்சொல் 

தாவுங் கடைக்கண் மாதர் - மயலாளா ! 
கோரம் படைத்த காளி 

கூடன்று நித்தமாடு- பவர்பாலா ! 
பாரம் படைத்த சோலை 

பால்கொண்ட மெய்ச்சி காநன் - மலைவாழ்வே ! 
4871. ஆடி யமயி லாள ! முன்வரு- குவைநாதா ! 

நாடி யபடி நான் நலம்பெற - அருளாயோ ? 
வாடி யயிடை மாது மைதரு - புதல்வோனே ! 

சூடி யபொழில் சூழ்சி கிமலை - வருதேவே ! 
4872. கானக மயிற்குக் காதல்கொள் நலத்த - புயநாதா ! --. 

வானவர் மகிழ்ச்சி மாமன மிகுக்க- நிதமேதான் 
தூனல மலர்கொ டூயவடி யார்முற் - பணிநாதா ! 

தேனலர் நிறைத்த சீர்பொழின் மிகுத்த - சிகிமேரா ! 
4873. வனசத்திரு மகளைப்புணர் 

புயமாயோன் - மருகோனே 1 : 
புனமெய்க்கொடி புணரற்புத 

புயநாதா ! - அருளாயோ ? 
மனதிற்றுயர் மடியச்செய்வை 

முருகோனே ! - செகநாதா ! 
கனகக்கிரி கயிலைக்கிரி 

நிகராமோர் - சிகிமேரா ! 


- 


? 


4874. திங்களணி சடிலர் 

தென்கயிலை யமல -- ரருள்பாலா ! 
கொங்கலரு குழலார் 

கொண்டமயல் தனிலே - மெலிவேனோ? 


தின கவிதை 


485 


துங்கமயில் தனிலே 

தொந்தமென வருகுவை - முருகோனே ! 
தங்கமலை நிகருந் 

தண்சிகியின் மலையின் - முருகேசா ! 


4875. வந்த நோயது தான் 

மங்கி யோடிடவே - அருளாயோ ? 
எந்தை | நீயறியாது 

இன்று யாரறிவா - ரமரேசா ! 
சந்த மாமுலையார் 

தந்த காதலினா - லலைவேனோ ? 
குந்த வாயுதனே ! 

குன்றை மாமலைமேல் - வருதேவே ! 


4876 . 

விசைபோலே 
யானலை வதுதானோ- நலமாமோ ? 
சூடிய குழன்மானார் 

தூறுள மயலாலே - துயர்வேனோ ? 
கூடிய வினையாலே 

கோலம தறவேநான் - மெலிவேனோ ? 
நீடிய பொழிலேசூழ் 

நேரறு சிகிமேரா !-அருளாயோ ? 


1 


4877. பான்மதி தரித்த 

பார்வதி புணர்த்த- அவர்பாலா ! 
கானவர் குறத்தி 

காதல்கொ ணலத்த - புயநாதா ! 
தேனலர் முடித்த 

சீர்மட வியர்க்கு - ளலைவேனோ ? 
வான்முகில் படிந்த 

வாழ்சிகி மலைக்கு - அரசாளா ! 


4878. மாட மாளிகை நிரையும் 

வான தூவிகள் மலியும் 
வளநேம - நலநாடா ! 
கூட கோபுர மதில்கள் 

கோடி சூழ்தரு சிகியின் 
மலைமீது -- வருதேவே ! 


486 

தின கவிதை 
ஆட லேபுரி மயிலில் 

ஆசை யாயடி யவன்முன் 
வரவேணும் - அமரேசா ! 
பாட லேயருள் புரிவை 

பாத மேபணி யடியர் 

வெகுபேர்கள்- துதிநாதா ! 
4879. சிலைநுதன் மடவார் 

செயுமய லதனான்- மெலிவேனோ ? 
கலைபயில் முனிவர் 

கதிபெற மறையே - பகர்வாயா ! 
அலைதுயில் விறலார் 

அருமைகொள் மருகா !-அருளாயோ ? 
மலைமகள் புதல்வா ! 

மயின்மலை யரசே ! - கிருபைதாராய் . 
4880. விருத்த மதியணி 

மிகுத்த சடைமுடி - யவர்பாலா ! 
பருத்த மயிலொரு 

பரிக்கு இசைபவ !-அருளாயோ ? 
ஒருத்த னிவனென 

உனக்கு மனமருள்- இலையோதான் . 
திருத்த மிகுகன 

சிகிக்கி ரியின்மிசை - வருதேவே ! 
4881. மந்தி வளர்சோலை 

மண்டி விளையாடு - மதிராலே 
சிந்து கனியோடு 

தெங்கி னிளநீர்கள் - நிறைவாலே 
வந்து வயல்பாய 

மண்டி விளைநேம - வளநாடா ! 
தந்த ருள்வைதேவ ! 

தங்க மலையான - சிகிமேரா ! 
4882. காலன் வருமுனமே 

காளை மயில்மிசையே - வருவாயே . 
ஆல முணுமரனா 

ராசை தருமகவே ! - அருளாயோ ? 
வால வடிவுளமான் 

மாது குறமயிலாள் --புணர்தோளா ! 
தூல மிகுபொழிலே 

சூழ்சி கியின் மலைவாழ் - குகநாதா ! 


487 


. 


தின கவிதை 
4883 . அன நடை பயில்பவர் 

அழகிய மடவர்கள் - மயலாலே 
மனமது துயர்பட 

வருவது நலமல - அதுதீராய் . 
வனசம லரிலுறை 

மறையவர் பணிதரு- குருநாதா ! 
இனமணி நிரைநிரை 

இசைமுடி பளிரிடு - சிகிமேரா ! 
4884. தண்டை சதங்கைகள் 

சங்க முழங்கிட - மயின்மீதே ! 
அண்டையில் ரெண்டுபெண் 

அன்பொ டிலங்கிட- வருவாயே . 
சண்டைசெ யுங்கன 

தந்திமு கன்றுணை - பெறுநாதா ! 
கொண்டையி லங்கிய 

குன்றையெ னுஞ்சிகி - மலைவாழ்வே ! 
4885. வஞ்ச வரக்கர் 

மண்டிய படைக்கு - எதிராவே 
அஞ்சவ வரைக்கொல் 

அருமை படைத்த - அயிலாளா ! 
நஞ்சணி மிடற்றின் 

நம்பர முதல்வர் - மகவேளே ! 
தஞ்சம ருளைச்செய் 

தங்கமு டியுற்ற -சிகிமேரா 
4886. வடிவுள குறப்பெண் 

மடவரல் தனக்கு - மயலாவாய் . 
அடியவர் நிறைத்து 

அாகர வெனச்சொல் - சமுகேசா ! 
மிடியினி லழுத்தும் 

வினையினை விலக்கி - அருளாயோ ? 
கடிமதில் விளைத்த 

கமழ்சிகி மலைக்கு - முதலாளா ! 
4887. ஆடிடுமயின் மீதினி லேயெனை 

ஆளி டவினி - வருவாயே . 
சூடிடுமலர் தான ணிகுழல் 

தோகை யர்புணர்- புயநாதா ! 
4885. அஞ்சவவர் - அஞ்சுகின்ற அந்த அரக்கர் . 
4886. நிறைத்து - நிறைந்து நின்று . 


488 

தின கவிதை 
தேடிடுமடி யாரு டவினை 

தீரி டவருள் புரிவாயே . 
நீடிடுபொழி லேநிறைசிகி 

நேர்க னமலை - வருதேலே ! 
4888. பத்தர்கள் முனிவர்கள் 

பத்தியி னொடுபணி - புரிபாதா ! 
அத்தர்க யிலையினர் 

அற்பொடு தரவரு - புதல்வோனே ! 
தத்தடர் மயில்வரு 

சற்குரு பர அருள் - புரியாயோ ? 
சத்தமு கில் தவழ் 

சக்கர முடி நிறை - சிகிமேரா ! 


4889. குடநிகர் தனத்தர் 

குமரிய ரிசைத்த - மயலாலே 
இடர்படு துயர்க்கு 

இனியலை தலைத்த - விருவாயே . 
கடகரி முகத்தர் 

கருணைகொள் துணைவ- குமரேசா ! 
வடவரை நிகர்த்த 

மயின்மலை தனக்கு- இசைநாதா ! 
4890. ஆவியது போகு முனமே 

ஆடுமயி லேறி யென்முனே - வருவாயே . 
காவியலர் போலும் விழியாள் - 

கானமயி லான குறமா - னணைதோளா ! 
தேவியுமை மாது புதல்வா ! 

தேவர்முத லோர்கள் பணிசீர்- இருதாளா ! 
வாவிதிகழ் சோலை நிறைசீர் 

மாமுடிகள் சூழு சிகிமா - மலை வாழ்வே ! 
4891. ஒருவர் துணை யேது 

உனையலது வேண - தருளாயோ ? 
அருமறைகள் தேடி 

அலறுமிரு பாத - அமரேசா ! 
பொருசமர மாடு 

புகழ்கதிரின் வேலா என் - முன்வாராய். 
திருவளரு சோலை 

தினகரன் உலாவு -சிகிமேரா ! 


1 


489 


தின கவிதை 
4892. மருப்பொலியு நீப மான 

மலர்ப்புயவ ! ஏழை யேற்கு - அருளாயோ ? 
திருப்பொலியு மார்பு செரும் 

திருத்துளப மாய னாசை - மருகோனே ! . 
தருப்பொலியு மீறு கானந் 

தனிக்குலவி வாழு மாது - மயலாளா ! 
உருப்பொலியு மேரு போல 

உயர்ச்சிபெறு தோகை மேரில் - வருதேவே ! 


4893. வஞ்ச மாகவெ னோடுதான் 

வந்து மாயை செய் மாதரா - சையை தீராய் . 
நெஞ்ச மாசைகள் தீரவே 

நின்பொன் மாமயி லேறியே - வருவாயே . 
அஞ்ச நேர்வரு சூரனார் 

அண்டு சேனைக ளோடவே - அடுவாயே . 
தஞ்சம் வேறிலை நாதனே ! 

தங்க மாமலை நேர்சிகா - மலைவாழ்வே ! 
4894. மிடியி னால்வரு 

வினையி னான்மனம் - நைகுவனோ? 
அடிய னான் நின் 

னடியினாம் மாமலர்-பணியேனோ? 
துடியி னூலினிடைத் 

துரைமி னாள் புணர் - புயவேளே ! 
கடிகொள் சோலைகள் 

கதுவு தோகையின் - மலைவாழ்வே ! 
4895. சகலசன ரட்சகா ! 

தருணமிது பத்தன்யான் - அருளாயோ ? 
அகமகிழ்கு றத்திமான் 

அழகினில் மயக்கமா - கியலோலா ! 
பகர்ரு துயர்க்குளே 

படிபவர் தமக்குவே - ணதுதாராய் . 
மகபதி முனிக்குழாம் 

மனதொடு துதிக்குமோர் - சிகிமேரா ! 
4896. வினையினா லெடுத்த காயம் 

விழுமுனே நலத்தை வேண - தருளாயோ ? 
நனைகொள்சீர் கடப்ப மாலை 

நறையுலாம் வெற்றி மாலை - புனைமார்பா ! 


490 


தின் கவிதை 


அனையினார்வ யிற்றின் மீது 

அடியனான் பிறத்தல் பாவ - மறியாயோ ? 
சினைகள்வா தடர்த்து சோலை 

திறமதாய் நிறைத்த தோகை - மலைவாழ்வே ! 
4897. வஞ்சக ராகிய 

மங்கைய ரால்வரு- துயராலே 
நெஞ்சக நோகிட 

நின்கிருபை யாலது - விலகேனோ ? 
அஞ்சிட வேபுரி 

அந்தவு ணோருட - னெதிர்வேலா ! 
மஞ்சடர் சோலைகள் 

மண்டிய தோகையின் - மலைவாழ்வே ! 
4898 . மறைமு 

னிவரர் மகிழ்வொ டுபணி- புரிவேதா ! 
அறைக ழன்மிகு வசுரனையடு - செயவேலா ! 
குறைப் டுயிடை குறம கள்புணர்- புயநாதா ! 

கறைமு கிறவழ் கனபொ ழினிறை - சிகி மேரா ! 
4899. சிந்தை மயங்குதுயர் 

சிந்தென வந்திடுதல்- தவிராயோ ? 
பந்தென நன்குறமின் 

பண்போடு வந்தணையும் - முருகோனே ! 
எந்தன் முன் னன்பினொடு 

இன்புறவே வந்து நல- முதவாயோ ? 
பைந்தளிரு மிஞ்சுபொழில் 

பம்பியகுன் றைமலை - வருநாதா ! 
4900. மாதர் மயல்வலையால் 

வாடு வதுநலமோ ? - அருளாயோ ? 
தாத விழுமலரோன் 

தாக மொடுபணியும் - குருநாதா ! 
சீத மதிவதனா ! 

தேவர் முதல்முனிவோர் - பணிபாதா ! 
ஆத ரவுபுரிவாய் 

ஆறு முகவடிவே ! -சிகிமேரா ! 
4901. ஆடிய மயிலேறி 

யான்மகிழ் படவேயென் - முனம்வாராய் . 
தேடிய வடியார்கள் 

தேமுனி வரர்சூழுஞ் - சமுகேசா!. 


தின கவிதை 


491 


சூடிய குழன்மாது 

தோகைகு றமின்மேவு- புயநாதா ! 
கூடிய பொழில்சூழும் 

கோதறு சிகிமேரில் - வருதேவே ! 
4902 , மதசல மொழுகிய வளர்கரி வதனர்து - ணையினாதா ! 

கதமிகு வசுரொடு கனவமர் புரிதரு - செயலாளா ! 
இதழுள மலர்தனி னிமையவர் முதலினர் -- பணிபாதா ! 

நிதமடி யவரிடை நினதருள் புரிசிகி - மலைவாழ்வே ! 
4903. சுகத்தில் மிஞ்சிய லீலைக ளேபுரி 

துணைத்த நற்கொடி யாகிய நூலிடை - மடமானார் 
முகத்தில் மிஞ்சிய ரூபம தால்மன 

முழுக்க நொந்திடு நோய்தரு ஆசையை - அடுவாயே . 
அகத்தில் மிஞ்சிய ராவண னார்குலம் 

அழிக்க வந்திடு ராகவ னாருடை - மருகோனே ! 
மகத்தில் மிஞ்சிய மாமுனி யோர்முதல் 

மகிழ்ச்சியன்பொடு சூழ்தரு தோகையின் -மலைவாழ்வே ! 
4904. கோடி சூரியர் போல வேயொளிர் 

கோல மாகிய - வடிவாளா ! 
வாடி யேயிடு நூலு போலிடை 

மாத ராசையின்- மெலிவேனோ? 
தேடி யேயருள் ஞான மாதவர் 

தேவர் வாசவர்-- பணிபாதா ! 
கூடி யேவளர் சோலை சூழ்தரு 

கோதில் தோகையின் - மலைவாழ்வே ! 
4905. எதிர்வரு சூர னாவி 

இடறிட வேலை யேவு-திறலாளா ! 
மதிமுக மாத ராசை 

மயலதி னாயன் வீழல் - விதியாமோ ? 
விதிதவ மாத வோர்கள் 

வெகுவெகு தேவர் நாளும் - பணிபாதா ! 
கதிர்முடி நீடு சோலை 

கமழ்சிகி மேரில் வாச ! - முருகோனே ! 
4906. அண்டலர் கண்டுடன் 

அண்டிட அஞ்சிய - அயிலாளா ! - மலர்மேரா ! 
செண்டலர் கொங்கைகள் 

திங்கணி றைந்திடு - முகமானார் - மயலாலே 


492 


தின கவிதை 





மண்ட வருந்துயர் 

மங்கிட வந்தருள் - புரிவாயே - குகநாதா ! 
கொண்டல் படிந்திடு 

குன்றையி னங்கிரி - தனிலே தான் - வருதேவே ! 
4907. மாத ராசையின் மாளி டாவகை - புரிவாயே . 

வேத மாமுனி மேல வானவர்- பணிபாதா ! 
சீத மாமதி சீற றாவணி- பவர்பாலா ! 
போத நாயக ! 

பூவு 

லாவிய - சிகிமேரா ! 
4908. வடிவுறு குறத்தி 

மருவிய புயத்து - முருகேசா ! 
அடியவர் தமக்கு 

அழிவில் வரத்தை - அருளாயோ ? 
துடியிடை படைத்த 

துவரித ழினர்க்கு - மயலாலே 
மிடிபடல் தவிர்ப்பை 

விரையுள சிகிப்பொன்- மலைவாழ்வே ! 
4909 ஆடி யமயி லேறியே 

ஆறு நலமுக மாகவே - வருவாயே . 
சூடி யகுழல் மாதினாள் 

தோகை குறமி னாளையே - புணர்தோளா ! 
பாடி யகனி வாயனே ! 

பார்பு கழ்குரு நாதனே ! - அருளாயோ ? 
நாடி யபடி நீசெய்வாய் , 

நான முலவு தோகைமா - மலைவாழ்வே ! 
4910. கந்தமல ரான 

கஞ்சமலர் மாது- மருகேசா ! 
சந்தமிகு பாடல் 

தந்துவரம் யாவு - முதவாயோ ? 
சுந்தரம் தான 

துங்கமயி லேறி- வருவாயே . 
அந்தமிகு தோகை 

அங்கிரியின் வாச ! - முருகோனே ! 
4911. கானக மடந்தை 

காதல்கொள் கடம்ப - மணிமார்பா ! 
தேனல ரலங்கல் 

சேர்குழலி னர்தந்த - மயலாலே 


தின கவிதை 


493 


மானமழி கின்ற 

மாதிரியி லென்றும் - அலைவேனோ ? 
வானவர்க ளென்றும் 

வாழ்துதிகள் செய்யும் - சிகிமேரா ! 
4912. ஆதிமக தேவர் 

ஆறுபுனை நாதர் - தருபாலா ! 
சூதிலகு மார்பள் 

தூய குற மாது - புணர்தோளா ! 
வேதியர்வி ணோர்கள் 

வேணபடி தாழு - முருகோனே ! 
சோதிமய மான 

தோகைமலை வாழும் - அமரேசா ! 
4913. மாய மாகிய 

மாத ராசையின்- மெலிவேனோ ? 
சேய தாதுதிர் 

சீர்கொ ணீபமென் - மலர்மார்பா ! 
நாய னேனெனை 

நாடி யேமுனம் - வருவாயே . 
தூய சோலைகள் 

சூழ்சி காமலை - வருதேவே ! 
4914. தரியல ரெனவரு 

தகுவசு ரனையெதிர் - புரிவேலா ! 
அரியயன் முதலிய 

அமரர்கள் முனிவர்கள்- பணிதேவே ! 
பரியெனு மயின்மிசை 

பருவரல் தனையட - வருவாயே . 
விரிகடல் வளைகன 

மிகுசிகி மலைவரு- குகநாதா ! 
4915. மனதினி லுதித்த மருள்படு துயர்க்கு - அருளாயோ ? 

எனதுட லெடுத்த திதுகெடு வினைக்கு - இடமாமோ ? 
வனசவல ருற்ற மறையவர் தனக்கு - உபதேசா ! 

இனமணி யிமைக்க இருளகல் சிகிக்கி - ரியினாதா ! 
4916. ஒருத்தர் துணையேது ? 

உனக்கெதி ரிலாத - எனையாள்வாய் . 
பருத்த மயிலேறு 

பணைத்த அயிலாள ! - அருளாயோ ? 


* 


494 


தின கவிதை 


வருத்தமிக வேயென் 

மனத்தில்வரு நோயை - அடுவாயே . 
திருத்தமுடி மீறு 

சிகிக்கிரியி னாளும் - வளர்தேவே ! 
4917. சகலசன ரட்சகா ! 

தமிழறியும் வித்தியா - குருநாதா ! 
சுகசரச முற்றமான் 

சுபமிகுகு றப்பெணாள் - அணைதோளா ! 
அகமகிழ இப்பவே 

அடியனிடம் நட்பதாய் - வருவாயே . 
மதபதி பதிக்குமேல் 

வளர்முடி படைத்ததோ - கையின் மேரா ! 
4918. மருமலர் முளரி 

வனிதையை மருவு 
புயமாயோன் - மருகோனே ! 
அருமறை முதல்வன் 

அமரர்கள் முனிவர் 
முதலானோர் - பணிபாதா ! 
குருபர ! குமரா 

குக சர வண பொன் 

மயின்மீதே- வருதேவே ! 
திருமுடி யிலகு 

சிகிமலை மனையில் 

விளையாடும் - பெருமாளே ! 
4919. வந்ததொரு வினையான் 

மைந்தன்மிக மெலியா - தருளாயோ ? 
எந்தனுட துயர்தான் 

என்றறுத லதுபோக் - கிலையோதான் . 
பந்தமெனு மயவால் 

பஞ்சையென அலையா- தருள்வாயே . 
அந்தரவி ணவர்சூழ் 

அன்பர்பணி சிகிமா- மலைவாழ்வே ! 
4920. அமரா பதிபன்முதலோர் 

அடியா ரனுதினமே - பணிபாதா ! 
சமரா டியவசுரோன் 

தனைமார் பிருபிளவாய் - அடுவேலா ! 


தின கவிதை 


495 


குமரா ! குருபரனே ! 

குகனே குறமகளா - சையினாதா ! 
எமரா சனையணுகா ( து ) 

இனிமுன் வருவாயே - சிகிமேரா ! 
4921. இகல்புரி சூருடல் 

இருபிள வாய்விட - அடுவேலா ! 
செகபரி பாலன ! 

செயமிகு தோகையின் - மயிலாளா ! 
சுகமிகு லீலைசெய் 

சபமட வார்மய - லது தீராய் . 
பகலவ னேரொளிர் 

பருமுடி சேர்சிகி - மலைவாழ்வே ! 
4922 , தண்டை யொலிமீறு 

தங்க மயின்மீது - வருவாயே . 
வண்டை நிகர்பார்வை 

மங்கை யிருபேர்கண் - மயலாளா ! 
இண்டை யணிவேணி 

இன்ப ரமராசை - மிகுவேளே ! 
அண்ட முயர்சோலை 

அந்த முயர்தோகை - மலைவாழ்வே ! 
4923. மடவரல் குறத்தி 

மருவிய புயத்து - முருகோனே ! 
அடலவு ணனைக்கொல் 

அழகிய அயிற்பொன் மயிலாளா ! 
கடன்மிசை துயிற்கொள் 

கருணைவி றலுக்கு - மருகேசா ! 
தடமுடி தரித்த 

தருசிகி மலைக்கு - அரசாளா ! 
4924. மருப்பொலி நீப 

மலர்ப்புயவ ! வேண- தருளாயோ ? 
வருத்தமிடு சூரன் 

மடித்துவிழ வேலை - எயும் வீரா ! 
கருத்திலுறு நோயை 

கசக்கியது வோட - அருளாயோ ? 
திருத்தமிகு தோகை 

சிகிக்கிரியின் வாச ! - முருகோனே ! 


490 

தின கவிதை 
4925. ஒருவர் துணை யேது ? 

உனையலது வேறு - உளதோதான் . 
மருவுநல நீப 

மலரையணி மார்ப ! - அருளாயோ ? 
பொருதுசம ராடு 

புசவலவன் மாவை - அடுவேலா 
தருவுலவு சோலை 

தழைசிகியின் மேரில் - வருதேவே ! 
4926. கருவி லுதிக்காமல் 

கரும வினைக்காளாய் - அலையாதே 
அருமறைப்பொருளே ! 

அடிய னிடத்தருளே - தருவாயே . 
பொருசமர் புயச்சூரன் 

புளவு படக்கூர்வே - லெயும் நாதா ! 
தருநிறை எமக்காவு 

தழைசிகி மெய்க்கோடே - வருதேவே ! 


4927. மனவிசனத்தை 

மடியும்வகை யிப்ப - அருளாயோ ? 
அனநடை படைத்த 

அழகிய குறத்தி - புணர்தோளா ! 
உனதுட பதத்தை 

உறுதியென வுற்ற - எனையாளாய் . 
கனகநிற மொய்த்த 

கமழ்ச்சிகி மலைக்கு - அரசாளா ! 
4928. நினது பதத்தை நாளு 

நினைவின் மறக்க லாத - அடியார்பால் 
மனது மகிழ்ச்சி யாக 

மயிலை நடத்தி யேமுன் - வருவாயே . 
சினவர வுற்ற வேணி 

திருவுமை பெற்ற வாசை- மகவேளே ! 
கனக நிறைத்த தோகை 

கமழ்மலை யிற்கு லாவு- குகநாதா ! 
4929. வஞ்சனை படைத்த சூரன் 

மண்டிய படைக்கு வேலை - எயும்வீரா ! 
நஞ்சணி மிடற்ற ராசை 

நங்கையின் மகிழ்ச்சி யான- மகவேளே ! 


497 


தின கவிதை 
கொஞ்சவிடை பெற்ற மாதர் 

கொண்டமய லிற்கு லாவ - விதியாமோ ? 
மஞ்சடர் பொழிற்கள் சூமும் 

வண்சிகி மலைக்கு வாச ! - முருகோனே ! 


4930 உனையலது வேறு 

உளதிலைநல் வாழ்வு- புரிவாயே , 
கனைகடலின் மீது 

கன துயில் கொள் மாயன் -- மருகோனே ! 
வனையரவு வேணி 

மகிழவரு பால ! - அருளாயோ ? 
சினையுலவு சோலை 

திகழ்சிகியின் மேரில் - வருதேவே ! 
4931. வனசமலர் மாது 

மருவுபுய மாயன் - மருகோனே ! 
அனநடையின் மாது 

அழகுதிகழ் வேடர் - மகள்தோளா ! 
எனது துயர் தீர 

எளியனிட மாக - வருவாயே . 
கனகமலை யான 

கமழ்சிகியின் மெரில்- வருதேவே ! 
4932. ஆதரவு யினியுளதோ ? 

யானறியன் இனியருளே - புரிவாயே . 
சீதமதி புனைமுடியார் 

தேவர்பரர் அருள்புதல்வா ! - குகநாதா ! 
மாதர்மயல் தருவதனால் 

மாய்தல் தனை இனிவிலகா - தெதனாலோ ? 
தாதவிழு பொழினிரைசூழ் 

சாரன்மிகு சிகி மலைமேல் - வருதேவே ! 
4933. கூட்டில்விளை யாடு வதெனோ ? 

கூட்டுறவி லங்க தவனோ - டுறவேனோ ? 
ஆட்டியகை யாள னினிநீ 

ஆட்டல்வச மாக விலையே - எதனாலோ ? 
கோட்டிகள்செய் சூா னுடனே 

கூர்த்தவயி லேவியடலே - புரிநாதா ! 
காட்டிலுயர் சோலை வளமே 

காட்டுசிகி மேரில் வருவாய் - அருளாயே , 
[ 33 ] 


498 


தின கவிதை 


/ 


. 


4934. வடிவுறு குறத்தி 

மருவிய புயத்து- முருகோனே ! 
அடியவர் தமக்கு 

அடியனெ னிடத்தி - லருளாயே . 
கடிகமழ் கடப்ப 

கருணைகொள் மனத்த - அமரேசா ! 
முடிபுனை சிகிப்பொன் 

முதுமலை தனக்கு அரசாளா 
4935. எனது மனத்தி லினிநினை வுற்ற - ப்டியாளாய் . 

சினவர வுற்ற திகழ்சடை பெற்ற - அவர்பாலா ! 
உனதுட பதத்தை உருகிய எனக்கு- அருடாராய்.." 

தினகர னிகர்ந்த திருமுடி படைத்த - சிகிமேரா ! 
4936. வஞ்ச ராவணன் 

மண்டு சேனையை 
அடுமாயோன் - மருகோனே ! 
தஞ்சம் வேறிலை 

தங்க மாமயின் 
முருகேசா !-அருளாயோ ? 
அஞ்ச வேவரு 

அன்பி லாவறு 
மைகடீர்வாய் - அமரேசா ! 
மஞ்ச தேதவழ் 

மண்டு சோலையணி 

தோகைமா - மலைவாழ்வே ! 
4937. கானக மடந்தை 

காதல் கொள் கடம்ப - மணிமார்பா ! 
சானகி மகிழ்ந்த 

தார்புனையும் விண்டு - மருகேசா ! 
தானவர் குலங்கள் 

சாடிய சிறந்த - மயிலாளா ! 
வானக முயர்ந்த 

மாமுடி யிலங்கு - சிகிமேரா ! 
4938. மனதுக்கி சைந்த . 

வரமெப்ப வந்து-- தருவாயோ ? 
வனசத்தி லன்பின் 

வளர்வுற்ற மங்கை - மருகேசா ! 
4937. விண்டு - விஷ்ணு ; திருமால் . 


499 


தின கவிதை 
கனகச்ச தங்கை 

கழலிற்பு லம்ப - வருவாயே . 
புனமொய்த்தி லங்கு 

புகழ்பெற்ற குன்றை - மலைவாழ்வே ! 
4939. வடிவுறு குறத்தி 

மயிலியை மகிழ்ச்சி - யொடுசேர்வாய் . 
அடியவர் தனக்கு 

அருமையொடு வித்தை - புரிவாயே . 
துடியவு ணருக்கு 

துகளிட யெடுத்த - அயிலாளா ! 
கடிபொழின் மிகுத்த 

கனசிகி மலைக்கு - அரசாளா ! 
4940. இருவிழி மிரட்டி 

எழிலுடல் பகட்டி - வலைபோலே 
சுருளிட மயற்செய் 

துயரதை விலக்கி யருளாயோ ? 
கருவெனு நிலத்து 

கனமுடன் முளைத்தல்- தவிராயோ ? 
தருபொழில் நிறைத்த 

தழைசிகி மலைக்கு - அரசாளா ! 
4941. விற்போலு நுதலினார் 

மெட்டான நடையினார் - மயலாலே 
அற்போலும் மருளினார் 

அக்காம அலைகொளா- தருளாயோ ? 
கற்போலும் வலுவினார் 

கட்டான அசுரனார்- குலகாலா ! 
பொற்போலு முடிகள்சேர் 

பொற்றோகை மயிலின்மேல் - வருதேவே ! 
4942. மடவரல் குறத்தி 

மருவிய புயத்து - முருகேசா ! 
கடவரை யுரித்த 

கதிர்மதி தரித்த - அவர்பாலா ! 


4938. கனகச் ............ வருவாயே - பொற்சதங்கைகள் வீரக்கழலுடன் கலந் 
தொலிக்க எழுந்தருளுவாய் . 

4940. கருவெனும் ........ தவிராயோ - பிறப்பென்னும் நிலத்தில் பிறத்தலை 
நீக்கமாட்டாயா 


500 


தின கவிதை 


உடல்வினை தனக்கு 

ஒருவர மருட்செய் - அமரேசா ! 
தடமுடி மிகுத்த 

தகுசிகி மலைக்கு - வருதேவே ! 
4943. கோகனக மடந்தை 

கோலமுட னணைந்த 
புயமாயோன் - மருகேசா ! 
தாகமுடன் வந்து 

சாமிகிருபை தந்து 
எனையாள - வருவாயே . 
ஆகம்வளர் கின்ற 

ஆசையகல் அன்பர் 
பணிபாதா ! - அருளாயோ ? 
மாகமு யர் அந்த 

மாமுடிக ணிறைந்த 

சிகியாமோர் - மலைவாழ்வே ! 
4944. சமராடிய சூருடல் 

தழுவியாவையு மேவிழ - அடுவேலா ! 
நமனார் வரு வேளையில் 

நலமாகிய தோகையில் - வருவாயே . 
அமராதிப னார்முதல் 

அடியார்பணி நாயக !-அருளாயோ ? 
குமரா! குரு தேசிக னேகிருபை 

கொடுவாசிகி மாமலை வாழ்வுறு - துரைநாதா ! 
4945. அஞ்சிய சூருடன் 

அண்டிமு னேயடல்-- புரிவேலா ! 
பஞ்சினு மெல்லடி 

பந்திணை முலையவர்- ம்யலாலே . 
மிஞ்சிய பிணிகொடு 

வெம்பிட அலைவது- தவிராயோ ? 
மஞ்சிகள் படிபொழில் 

மண்டிய சிகிமலை - வருதேவே ! 
4946 சமரிடு சூருடல் 

தனையிரு கூறுசெய் - அயிலாளா ! 
அமரர்கள் மாதவர் 

அனுதின மேபணி- இருதாளா ! 
4944. முதலடியிலும் இறுதி அடியிலும் சில அசைகளும் சீர்களும் மிகுந்துள் 
ளமை காண்க , 


தின கவிதை 

501 
குமரசி காமணி ! 

குக குரு நாயக ! - அருளாயோ ? 
பமரமு லாவிய 

பனிபொழில் சூழ்சிகி- மலைவாழ்வே ! 
4947. முகமாயம தேபுரி 

மொழிசீனிய தாகிய - மடவாரால் 
அகமேதளர் வாகிட 

அலையாதினி நீகிருபை - புரிவாயே . 
சுகநாயகி வேடுவி 

துரைநாயகி யாள்புணர் - புயநாதா ! 
மகமேபுரி வோர்பணி 

வளர்சோலைகள் சூழ்சிகி - மலைநாதா ! 
4918. மனது மயக்கிட வருதுய ரத்தினை - அடுவாயே . 

உனது பதத்தினை உறுதியெனத்திரி - பவர் நாதா ! 
எனது மனப்படி இனியருளைச்செய வருவாயே . 

கனக மலைக்கிணை கமழ்பொழி லுற்றிடு - சிகிமேரா ! 
4949. வடிவே லெடுத்து வருசூரை வெற்றி- புரிநாதா ! 

குடிவாழ் குறத்தி குவிமா மூலைக்கு - மயலாளா ! 
அடியார் தனக்கு அருள்யாவு மிப்ப - அருள்வாயே . 

முடிசேர் பொழிற்கொள் முதிர்தோகை நற்கி- ரியினாதா ! 
4950. வித்துரும விதழாள் 

விற்கிசையு நுதலாள் - குறமானாள் 
முத்து நகை நகையால் 

முக்கியமயல் தனிலே - விழுநாதா ! 
தத்துமயில் மிசையே 

சத்தியல கிடவே - வருவாயே. 
முத்துமயில் புடைசூழ் 

மொய்த்தபொழில் நிரைசூழ் - சிகிமேரா ! 
4951. வனசத்திரு மயிலைப்புணர் புயமாயோன் - மருகோனே ! 

எனதிச்சையில் இனியற்பொடு வரமேதா - னருளாயோ ?. 
மனதிற்றுயர் மடியச்செய்து நலமேதான் - புரிவாயே . 
கனகக்கிரி கயிலைக்கிரி நிகர்தோகையின் - மலைவாழ்வே ! 


4947. முகமாயமதேபுரி ........ மடவார் - மாயத்தை முகத்தாலும் சர்க்கரை 
பினை ஒத்த இனிப்பினைச் சொற்களாலும் விளைக்கின்ற மகளிர் . 


( 


502 

தின கவிதை 
4952. கந்த மலர்புனை கங்குன் மிகுகுழல் -- மடமானார் - 

தந்த மயல்கொடு சம்பி மெலிகிடல் - விதியாமோ ? 
சந்த மயில்மிசை தங்க வொளிவுடல் - உடன்வாராய் . - 

அந்த ரவுணர்கள் அண்டர் பணிபுரி --சிகிமேரா ! 
4953. பொருசூருடன் புளவாய்விட- அடுவேலா ! 

கருமாமுகில் கமழ்மேனியர் - மருகேசா ! 
அருமாமறை யடியார்பணி - யிருதாளா ! 

தருவேநிறை தழைதோகையின்- மலைவாழ்வே ! 
4954. வறுமைப் பிணியினில் விழுபவர் 

மனதுக் கிசைபட வருள்புரி - குருநாதா ! 
சிறுமைப் படுவது தவிர்செய 

சிறையுற் றிடுகன மயின்மிசை - வருவாயே . 
கறுவிப் புலியென வருதுயர் 

கழலத் திருவருள் புரிகுவை - அமரேசா ! 
தறுகட் கொடுலவு ணரையடு 

தகடுக் கதிரயில் முருகாசி - கியின்மேரா ! 
4955. சங்கத் தமிழ்புலவ ! 

சந்திரச் சடைப்பரமர்- தருபாலா ! 
பங்கப் படச்செய்பவர் 

* பந்துத் தனத்தியர்கண் - மயல்தீராய் .. 
துங்கச் சிறைச்சிகிய ! 

தொங்கற் புயக்குமர ! - குருநாதா ! 
தங்கப் பொருப்பைநிகர் 

தண்பொற் சிகிக்கிரியின் - மலைவாழ்வே ! 
4956. துதிபெறு மாதர் 

துரைமகள் நாத ! - அருளாயோ ? 
கதிமயி லேறு 

கமழ்மலர் நீப - மணிமார்பா ! 
விதிமுத லான 

வெகுவடி யார்கள் - பணிபாதா ! 
மதிதவழ் சோலை 

மருவிய தோகை - மலைவாழ்வே ! 
4957. மானை நிகர்த்த விழியார் 

மாலை தரித்த குழலார் - மயலாலே 
கானை நிகர்த்த உடலாய் 

காம மிகுக்க அலையா- தருளாயோ ? 
4952. சம்பி - சாம்பி ; வாடி . 


603 


t 


தின கவிதை 
பானை வயிற்றர் துணையாய் ! 

பாத மெனக்கு வருளா - தெதனாலோ ? 
சேனை படைத்த வரசே ! 

சீர்கொள் சிகிப்பொன் மலைவாழ் - குக நாதா ! 
4958. வறுமைப்பொ லாதபிணி 

வலையிற்கு ளாகயினி- அலைவேனோ ? 
சிறுமைப்படாதபடி 

திகழ்மைக்க லாபமயின்- மிசைவாராய் . 
தறுமைக்க டாவில்வரு 

தருமர்க்கா ளாகுமுன் -- எனையாளாய் . 
மறுமைக்கொல் பாசவினை 

மடியச்செ யாததென் - சிகிமேரா ! 
4959. ஆடிய சுழல்போலே 

ஆவிய தலையாதே - துயர் தீராய் . 
பாடிய கனிவாயா ! 

பாதக வினையார்போல் - மெலிவேனோ ? 
வாடிய இடையாரால் 

மாமயன் மிகவேதான்- அலைவேனோ ? 
கூடிய பொழிலேசூழ் 

கோதறு சிகிமேரா ! - மலைவாழ்வே ! 
4960. திங்கட் சடைமுடியார் 

செம்பொற் கமழ்மலர்சூ 
டியமார்பா ! - முடியேசேர் 
தங்கச் சிலைமிசைவாழ் 

சம்புக் கிசைபுதல்வா ! 
என்றன் முனே-வருவாயே . 
துங்கச் சிறைமயிலா ! 

தொங்கற் புனைபுயவா ! 

அடியேற்கு அருள்வாயே . 
பங்கப் பழனமதே 

பண்புற் றிடுவளநே 

மநன்னாட - சிகிமேரா ! 
4958. பொலாதபிணி - பொல்லாத துன்பம் . தருமைக்கடாவில் வருதருமர் 
எமன் .. மறுமைக்கொல் பாசவினை - மறுமையிலும் நலம் விாையாதவாறு அழிக் 
கின்ற பற்றாகிய கொடிய தீவினை . 

4959. சுழல் சுழலும் பொருள் என்றேனும் கறங்கு என்றேனும் கொள்ள 
லாம் . ‘ விசை என்ற சொல்லையும் இவ்வாசிரியர் இதற்கு முன் உள்ள பாடல்களில் 
ஆளுவதைக் காணலாம் . 

4960. சம்பு- சிவபெருமான் . பங்கப்பழனம் - நுண்ணிய சேறு அமைந்த 
நன்செய் நிலம் . 


1 


504 


தின கவிதை 


4961. வேறு கதியிலை 

வேறு துணையிலை - அறியாயோ ? 
மாறு படவரு 

மாவை அயில் கொடு- அடுசூரா ! 
மீறு துயர்பட 

வேண வரமினி - உதவாயோ ? 
தேறு பொழிலுறை 

சீர்கொள் சிகிமலை- வருதேவே ! 
4962. செங்குமுத வாயர் 

சிந்து நிகர் பார்வை - மடவாரால் 
பொங்குமயன் மீது 

புண்படுதல் நீங்க - அருளாயோ ? 
எங்குமொளி யான 

எங்கள் பெரு மானே ! - முருகோனே ! 
மங்குறவழ் சோலை 

மண்டிவர தோகை - மலை வாழ்வே ! 
4963. பொருது சூருடல் 

புளவ தாய்விட - தொடுவேலா ! 
மருவு வாசையின் 

மனது நோகிட - அலையாதே 
அருள்கொள் நீசெய்வை 

அழகு வேடமின் - மண வாளா ! 
தெருவு லாவிய 

சிகியின் மாமலை - வருதேவே ! 
4964. மாறு பாடுசெயு 

மாவின் மார்பிளவு- செயுவேலா ! 
சீறு நாகமுடி 

தேவ நாயகர்தன் - மகவேளே ! 
மீறு ஞானமுயர் 

வேத வேள்வியர்கள்- பணிபாதா ! 
தேறு சோலைவளர் 

சீர்சி காமலையில் - வருதேவே ! 
4961. மாறுபடவருமா - அழித்தல் நோக்கமாகிய மாறுபட்ட எண்ணத்துடன் 
போர்க்களத்தில் முற்படும் மாமரமாகிய சூரபதுமன் . 

4962. சிந்துநிகர் பார்வை - ஆழம்பெற்றும் அடியில் கிடக்கும் பொருள்களை 
அறிய முடியாதபடி மறைத்துக் கொள்கின்ற தன்மை பெற்றும் உள்ள கடலினை ஒத்த 
பார்வை . 

4963. தெருவுலாவிய சிகி - பல தெருக்கள் அமைந்த சிகி . 


தொ 


1 


/ 


தின கவிதை 

505 
4965. தரியல ராகிய 

தருவவு ணோர்குல - கலகேசா ! 
கிரிநிகர் மாமுலை 

கிளர்மலர் மாது தன்- மருகேசா ! 
அரியயன் மாமுனி 

அடியவர் மாதவர்--பணிபாதா ! 
வரிநிறை சோலைகள் 

வளர்சிகி மாமலை - வருதேவே ! 
4966. இடியென வதிரிட 

எதிரிட வருவவு - ணர்கள்காலா ! 
மிடியெனு மொருகடன் 

மிசைவிழு மெனைநல - மிகவாளாய் . 
| துடியென நுணுகிடை 

துவரிதழ் மடவியர் - மயலாளா ! 
கடிகமழ் பொழிலுறை 

கனசிகி மலைவரு - குகநாதா ! 
4967. ஆவிதடு மாறி யேமன்வச மாமுன் 

னாகமயின் மீது -- வருவாயே . 
தேவியுமை மாது ஆசைமக வான 

சீர்புதல்வ னேநின் - னருள்தாராய் . 
பாவியென வாழ்வர் பாலணுகி லாது 

பாருலகி லாளு --நிதிதாராய் . 
கூவிவிளை யாடு தோகைமயி லான 

கோதகலு நேர்நன் - மலைநாதா ! 
4968. வனசத்திரு மகளைப்புணர் 

திறன் மாயோன் - மருகோனே ! 
உனதற்புத வொளிர்நற்பத 

மலர்தானே - அருளாயோ ? 
மன துற்றிட வருபொய்த்துய 

ரது தீரா - தெதனாலோ ? 
கனகச்சிலை கயிலைச்சிலை 

நிகரான - சிகிமேரா ! 
4969. அடலமரு சூரன் சேனை 

அலறிவிழ வேலை யேவு - செயவீரா ! 
கடல் துயிலு மாய னாரின் 

கருணைமிக வான ஆசை - மருகோனே ! 
4965. தரியலர் - பகைவர் . குலகலகேசா - குலத்தை அழித்த தலைவனே. 
4967. எமன் - ஏமன் ; கொடியவனாதலின் நீட்டப்பட்டான் போலும் , 


506 


தின கவிதை 


புடவியடி யார்கள் கோடி 

புனிதமுனி வோர னேகர்- பணிதாளா ! 
வடவரையை நேர தான 

மயில்மலையில் நாளும் வாழும் - முருகோனே ! 
4970. மடவியர் தருகன 

மயலினின் மனமெலி - கிடலாமோ ? 
நடமிடு பரியெனு 

நலதொரு மயின்மிசை - வருதேவே ! 
அடமிகு படையுள 

அசுரர்கள் குலமவிழ் - விடுவேலா ! 
தடமுடி முதலிய 

தருநிறை சிகிமலை - முருகோனே ! 
4971. வனச மலர்த்திரு 

மகளை மணத்திடு 
புயமாயோன்-- மருகோனே ! 
அனநடை பெற்றிடு 

அழகு குறக்கொடி 
புணர்தோளா ! -அருளாயோ ? 
மனதின்ம யக்கிய 

வறுமை தனைக்கெட 
அருள்வாயே - அமரேசா ! 
கனகம லைக்கிணை 

கமழ்பொழி லுற்றிடு 

சிகியாமோர் - மலைவாழ்வே ! 
4972. அறிவி லாதவர்கள் அவர்கள் பாலிரவு - புகுதாதே 

பிரிய மாகவெகு பிரபல மானநிதி - தருவாயே . 
குறிக ளேபயில்செய் குறமி னாள்மருவு - புயநாதா ! 

வறிய னாயினிய வதிகொ ளாதருள்வை -சிகிமேரா ! 
4973. கூவி விளையாடு மயிலா ! 

கோக னகமான சரணா !-அருளாயோ ? 
ஆவி தடுமாறு முனமே 

ஆத ரவுவேண தருள்வா - யமரேசா ! 
காவி யுடைதோண வடியேன் 

காண முனமாக வருவாய்- குகநாதா ! 
தேவி குறமாது கணவா ! 

சீர்கொள் சிகிமேரி லரசே ! -- செகதீசா ! 


கி 


தின கவிதை 


50 


4974. மதுமலர் முடித்த 

வளர்குழல் படைத்த - மடவாரால் 
மெதுகுற வணைந்த 

விதமுள மயற்கு - ளலைவேனோ ? 
சதுமறை படித்த 

தவசிகள் துதித்த- இருதாளா ! 
கதுமென நடித்த 

கனமயில் நலச்சி- கியின்மேரா ! 


4975. கானக மடந்தை 

காதல் கொள் கடம்ப - மணிமார்பா ! 
சானகி மணந்த 

தார்புனை யும்விண்டு- மருகோனே ! 
தானவர் குலங்கள் 

தானழிய வன்று - விடுவேலா ! 
வானவர் பணிந்த 

வாசமிகு குன்றை - மலைவாழ்வே ! 


4976. வனசத்திரு மகளைப்புணர் புயமாயோன்-- மருகோனே ! 

புனமெய்க்கொடி புணரற்புத முருகோனே !-அருளாயோ ? 
மனதுத்துயர் மடியக்கிருபை புரியாத - தெதனாலோ ? 
கனகக்கிரி கயிலைக்கிரி நிகராமோர் - சிகிமேரா ! 


4977. மிரட்டு தொழிலாலும் 

விழிக்க டையினாலு - மெதிராவே 
பிரட்டு மொழியாலும் 

பிதற்று மடவார்கள் - மயல்தீராய் . 
விரட்டு வலுசேனை 

மிகுக்க வருசூரை - யடுவேலா ! 
திரட்டு முடிசூழுஞ் 

சிகிக்கி ரியின்நாளும் --வருதேவே ! 
4978. அண்டர் முனிவர் 

அன்பர் முதலியர்- பணிபாதா ! 
வண்ட னென எதிர் 

வந்த வசுரனை - யடுவேலா ! 


4974. மெதுகுற - மென்மை அமைய . 


4977. மிரட்டு , பிரட்டு என்பன சிதைந்த வழக்கின . 


608 


தின கவிதை 
சண்ட னெனமுனொரு 

சண்டை செயுமுனம் - வருவாயே . 
கொண்டல் படிதகு 

குன்றை மலைவரு- குருநாதா ! 


4979. கடமா முகத்தவர் 

கருணா நிதிக்கிசை - துணை நாதா ! 
படரா வணித்திடு 

பரமே சருக்கிசை - மருகேசா ! 
அடமா வெதிர்த்திடு 

வசுரோ னுடற்கிழி - அயிலாளா ! 
தடமா முடிச்சிகி 

தனிவான் மலைக்குக ! - குருபரனே ! 


4980 . 


ஆடை யாபரணம் 


யாவு 

மென்மினுன் - விழியாலே 
சாடை யேபுரிவர் தாக மாதர்கள் தம் - மயல்தீராய் . 
ஓடை வாவிகளும் ஊடு சேர்வயலின் - வளநேமா ! 
ஏடை யேவிரியும் ஏர்கொள்கா நிறைசி - சியின்மேரா ! 


4981 , மாயஞ்செய நூலிடை 

மால் கொண்டிடு மாதர்கள் - மயலாலே 
காயங்கெட வேயலை 

காலம்மென காலம - தறியாயோ ? 
வாயன்பொடு பேசியென் 

வாடுந்துயர் தீரிட - அருளாயோ ? 
தேயம்பணி தோகையின் 

சீர்குன்றைநன் மாமலை - வருதேவே ! 


4982. மதுகர மதுவுண் 

மலர்மக ளுறைபுய 
விறன்மாயோன்- மருகோனே ! 
சதுமறை முனிவர்கள் 

சகலரு மடிபணி 
புரிபாதா | -முருகோனே ! 


4978. 


சண்டன் எமனைக் குறித்தது . 


| 


4979 . கடமா........... நாதா - மதநீர் ஒழுகும் யானையின் முகத்தினைப் பெற்ற 
வரும் அருட்கடலும் ஆகிய விநாயகருக்குத் துணைவனாகிய தலைவனே . 


தின கவிதை 


509 


விதுதவழ் சடைமுடி 

விமலர்தன் னருமையின் 
மகவேளே ! - அருளாயோ ? 
புதுமல ருகுமது 

புரளரு விகளென 

வருசீர்தோ - கையின்மேரா ? 
4983. வருந்திய பணியினால் 

மனத்துயர் படவுமே அலைவேனோ? 
அருந்திய வுணவிலா 

தருந்தவர் முதலினோர்- பணிபாதா ! 
முருந்திள முறுவலார் 

முகஞ்செயு மயலினா - லலைவேனோ ? 
திருந்திய முடிகள்சேர் 

செகண்டியின் மலையில்வாழ் - குகநாதா ! 
4984. சாரசமிகு மாதர்கள் 

சாடையின்விழி யான்மன - முழலாதே 
தாரணிபுய நாயக ! 

தாவியமயின் மீதினில் - வருவாயே . 
போரடுவசு ரோனுயிர் 

போய்விடவொரு வேல்விடு- செயவீரா ! 
தோரடர்பொழி லேநிறை 

தோகையின்மலை மீதினில் - வருதேவே ! 
4985. துடி நிக ரிடையாள் 

சுக்குற மடமா - னணை தோளா ! 
அடியிணை மறவா 

அடியனை யினியா -ளிடவாராய் . 
வடிவுறு மயின்மேல் 

வருகுரு பரனே ! - அருளாயோ ? 
கடிகமழ் பொழில்சேர் 

கனசிகி மலைமேல் - வருவாயே . 
4986. எடுத்த சென்னம் 

இதற்கு மகிமை - அருளாயோ ? 
தொடுத்த தொடையல் 

சொருகுக் குழலர் - மயலூடே 
அடுத்தல் தவிரும் 

அருட்கொள் பெரியர்- பணிபாதா ! 
உடுத்த கடல்மண் 

உயர்த்த புகழ்ச்சி - கியின்மேரா , 


510 


தின கவிதை 


4987. பத்து முடியுள ராவணன் 

பட்டு விழயெதி ராடிய 
செயமாயன் - மருகோனே ! 
தத்து மயின்மிசை யேறிய 

சத்துரு செயவடி வேலவ ! 

அடியன் முன் - வருவாயே . 
சித்து விதமிடு மாதவர் 

சித்திர முடியிமை யோர்முன 
அடியார்கள்- பணிபாதா ! 
முத்து முதனவ மாமணி 

முற்று மொளிவிடு தோகையின் 

மலைமீது - வருதேவே ! 
4988. மங்கு னிறத்தவர் 

வந்து எதிர்த்தவர் - குலகாலா ! 
கொங்கு மலர்த்தொடை 

கொண்ட புயக்குக ! - குமரேசா ! 
பொங்கு கடற்றுயில் 

புண்டரி கக்கணர்- மருகோனே ! 
எங்கு முயிர்க்குயிர் 

என்று நிறைத்தவ ! --சிகிவாழ்வே ! 
4989. கடகரி முகத்தர் 

கருணைகொள் நலத்த - துணையாளா ! 
அடமிகு வலத்த 

அசுரர்கு லத்தை - அடுவேலா ! 
நடமிடு சிறைப்பொன் 

நலமிகு சிகிப்ப - ரியினாதா ! 
வடவரை நிகர்த்த 

மயின்மலையி லுற்ற - குருநாதா ! 
4990. மாதவ முனிவர்கள் 

மாமலர் கொடுபணி - பதஈசா ! 
தாவிதழ் மலர்முடி 

தார்குழன் மடவியர் - மயலாலே 
மேதக னேனலை 

வேனது தவிரிட - அருளாயோ ? 
ஆதர வுகள் செய்வை 

ஆர்பொழின் மிகுசிகி - மலைவாழ்வே ! 
4988. புண்டரிகக்கணர் - தாமரை போன்ற கண்களைப் பெற்றவர் . 
தவ - நிறைந்தவனே . 


நிறைத் 


( 


தின கவிதை 


511 


4991. வஞ்சக ராய்மன தன்பில ராய்வறு 

வண்டர்களானவ - ரவர்பாலே 
நெஞ்சது நோகிட பொன்றிரள் தாவென 

நன்றிர வாவகை - அருளாயோ ? 
நஞ்சணி மாமிட றின்கமழ் வேணியர் 

நங்கையு மாபதி - தருபாலா ! 
மஞ்சடர் சோலைகள் மிஞ்சிய தோகையின் 

வண்கிரி மேல்வளர் - குகநாதா ! 
4992. அந்தர விமையவர் 

அன்பர்கள் முனிவர்கள் - பணிபாதா ! 
சந்தமென் முலையுமை 

சங்கரி திரிபுரை- தருபாலா ! 
வந்தடி பணியென்முன் 

வண்சிறை மயின்மிசை - வருவாயே . 
பைந்தளிர் மிகுபொழில் 

பம்பிய சிகிமலை - வருதேவே ! 


4993. உனது பதத்தினை 

உறுதியெ னப்பணி- எனையாளாய் . 
மனது மயக்கிட 

வருதுய ருக்கொரு - அருளாயோ ? 
அனநடை பெற்றிடு 

அழகுகு றக்கொடி - புணர்தோளா ! 
கனகம லைக்கெதிர் 

கமழ்சிகி நற்கிரி - வருதேவே !. 
4994. ஆடிய மயின்மிசை 

ஆறிரு கரமில - கிடவாராய் . 
வாடிய நுணுகிடை 

மாதுகு றமினணை - புயநாதா ! 
சாடிய படைபொடு 

தானெதி ரசுரரை - அடுவேலா ! 
சூடிய பொழிலுறை 

தோகையின் மலைவரு- குகவேளே ! 
4995. பாதக ராய்வெகு 

பாவிக ளாய்வரு - கொடியோரே 
வாதட மேசெயு 

மாவவு ணோர்குல - கலகேசா ! 


512 


தின கவிதை 


* 


சூதடர் பூன்முலை 

தோகைமி னாரிரு - வர்கள் தோளா ! 
வாதடர் சோலையின் 

வாசமு லாவிய - சிகிமேரா ! 
4996. வானதி தரித்த 

மாமுடி படைத்த 
விமலேசர் தருபாலா ! 
தானவர் குலத்தன் 

தார்முடி விழக்க 
திரின் வேலை - விடுதேவே ! 
தேனலர் தரித்த 

சீர்குழன் முடித்த 
குறமாது - புணர்தோளா ! 
வானவர் பணித்த 

மாமுடி நிரைத்த 

சிகிமேரில் - வருதேவே !. 
4997. அருமறை படைத்த 

அயனமரர் பத்தர் - பணிபாதா ! 
பொருபடை மிகுத்த 

புயவவு ணனைக்கொ - லயில்வீரா ! 
வருகுற மயிற்கு 

மணமலர் தரித்த - மணவாளா ! 
திருவளர் நிறைத்த 

சிகிமலை யுற்ற - குகநாதா ! 
4998. பிஞ்சு மதிசூடு 

பெண்கொடியுமாமின் - அருள் பாலா ! 
கொஞ்சு மொழிமாதர் 

கொண்ட மயல்தீர - அருள்தாராய் . 
அஞ்சு படையோடு 

அண்ட வருசூரை - அடுவீரா ! 
மஞ்சு தவழ்சோலை 

மண்டி வளர்தோகை - மலைவாழ்வே ! 
4999. அந்தர வானவர் 

அன்பர்கள் மாதவர்-- பணிபாதா ! 
கந்தர நீனிறர் 

கங்கையின் வேணிய - ரருள்பாலா ! 


. 


| 


தின கவிதை 


513 


பைந்தளிர் சூடிய 

பங்கச மாமுகள் - புணர்தோளா ! 
வந்தருள் செய்வை 

வண்புகழ் சேர்சிகி - மலைவாழ்வே ! 
5000. வாதுக் காகமு னாடிய 

வாசத் தார்புனை வேணிய - ரருள்பாலா ! 
சூதுக் கேநிகர் பூண்முலை 

தோகைக் கான்மயின் மேவிய - இருதாளா ! 
போதுற் றேவளர் நான்முகன் 

போதத் தான்மக ஞானியர் - பணிபாதா ! 
சேதுச் சீர்மணி மாமுடி 

சேர்நற் றோகையின் மேரினில் - வருதேவே ! 
5001. தனகிரி படைத்த 

சரசமட வர்க்கு - இசைவாவே 
மனதுமய லுற்று 

வருவது தவிர்த்து - அருளாயோ ? 
உனதிரு பதத்தை 

உறுதிகொ ளெனக்கு - அருளாயோ ? 
தினமணி இமைத்த 

சிகரமிகு மெய்ச்சி - கியின்மெரா ! 
5002. ஒருபோதும் நினையாத 

உபயோக மிலரான - அவர்பாலே 
தருவாய்பொ னெனவோடல் 

தவிர்வாய்தென் மயிலேறு- பெருமாளே ! 
குருவான குமரேச ! 

குக / ஈச ! இனியென்முன் - வருவாயே . 
திருவாழு முடிகோடி 

திகழ்தோகை மலைவாச ! -- முருகோனே ! 
5003. அடியவர் முதலினர் 

அனுதின மகிழ்வொடு - பணிபாதா ! 
கடிகமழ் மலர்புனை 

கரியகு ழலினர்கள் - மயலாளா ! 
வடிவுள மயின்மிசை 

மகிழ்வொடு அடியன் முன் - வருவாயே . 
முடிநிரை நிரையுள 

முதியசி கியின்மலை - முருகோனே ! 
[ 33) 


I 


ப 


514 

தின கவிதை 
5004. சமராடிய அசுரோனொடு தகுபோர்புரி - திறலாளா ! 

அமராதிபன் முதலோர்பணி அலர்போலொளிர் - இரு 
குமரா குரு பரநாயக ! குறநாயகி - மகிழ்தோளா! ( தாளா ! 

நமனாருடை பகைதீருவை நலதோகையின் - மலைவாழ்வே ! 
5005. எதிரிட்டசு ரரைக்கொன்றிட இலைநெட்டயில் - விடுசூரா ! 

அதிரக்கன நடைபெற்றிடு அழகுத்திறல் - மயிலாளா ! 
மதியைத்கரி சடைபெற்றவர் வரதர்க்கொரு - மகவேளே ! 

கதிரிற்கன முடியுற்றிடு கமழ்மெய்ச்சிகி- மலைவாழ்வே ! 
5006. சங்கரி திரிபுரை 

சந்திர சடைமுடி - யுமைமானார் 
பங்கச பதமயில் 

பைங்கிளி மொழிபயில் - பவள் பாலா ! 
மங்கள குறமகள் 

வஞ்சியை மயலொடு- புணர்தோளா ! 
கொங்கலர் பொழிலுறை 

குன்றையின் மலைவரு - குகநாதா ! 
5007. மனதில் மயக்கிட 

வருதுய ருக்கொரு - அருள்தாராய் . 
சினவசு ரைக்கொலு 

திறலயி லைப்படை - கனவீரா ! 
அனநடை பெற்றவள் 

அழகுகு றக்கொடி - புணர்தோளா ! 
வனசம லர்க்கொடி 

வளர்சிகி நற்சிகி- வருதேவே ! 
5098. வெங்கணசுர் சுற்ற எதிரும் 

மிஞ்சுபடை யுற்று வடல்செ - யயிலாளா ! 
பங்கச நிகர்த்த சரண ! 

பைங்கிளி தரித்த வொளிர்கை- முருகோனே ! 
தங்கநிற முற்ற மயில் ! 

சந்திரன் நிகர் பெற்ற வதன ! - அருளாயோ ? 
செங்கதிர்மு டிப்பொ னிலகு 

தென்சிகி மலைக்கு வரசு - புரிநாதா ! 
5009. மாயஞ்செயு மாதர்கள் 

மால்கொண்டதி னான்மன- மெலிவாயே 
காயங்கெட வேயலை 

காலந்தவிர் மாதவர்- பணிபாதா ! 


- 


தின கவிதை 


515 


நேயம்படு வேடமி 

னேயன்பொடு சேர்தரு - புயநாதா ! 
தேயம்பணி யேசெயும் 

சீர்குன்றையின் மாமலை - வருதேவே ! 


5010. வறுமை யுற்றிடு பிணியான் 

மனது கெட்டிட விதியா - வதுயேனோ ? 
சிறுநு தற்கொடி யிடையார் 

திருகு மைக்கணில் அலையா - தருளாயோ ? 
தறுகண் வெற்றியி னவுணோர் 

தனையெ திர்த்தடல் புரிகூ - ரயிலாளா ! 
மறுகு தேய்ப்பிணி விலக 

வரமெனக்கருள் சிகிமா - மலைவாழ்வே ! 
6011. வாசக் கமல மலர்மீதே 

வாழ்வுற் றிடுதிரு மகள்மாயோன்-- மருகோனே ! 
நேசக் குறமயில் புணர் நாதா ! 

நீடுற் றிடுகதி ரயிலாளா ! - அருளாயோ ? 
நாசப் 

படவரு வசுரோன்மேல் 
நாடிச் சமர்புரி செயவீரா - கிருபைதாராய் . 
மாசற் றிடுவொளிர் முடியே சேர் 

மாகத் துருவிய சிகிமேரா ! - மலைவாழ்வே ! 
5012, மொழிகலு கலென 

முலைதள தளென - நயமாவே 
விழிகுழை படவே 

வெகுமயல் தருமா - தர்களாலே 
அழிவர வலையா 

தருள்தர வருவாய்- மயின்மீதே . 
பழிபிணி தவிர்வாய் . 

பருமணி முடிசேர் - சிகிமேரா 1 
5013. அடம்புரி சூர னிறைந்திடு சேனை 

அழிந்திட வேலை - விடுசூரா ! 
நடம்புரி தோகை யிலங்கும யூர 

நலம்பட மீது- வருவாயே . 
சடம்புரை யாக வருந்திய நோய்கள் 

தகர்ந்தது வோட - அருளாயோர் 
தடம்புகழ் வேதர் நிறைந்திடு சோலை 

தகுஞ்சிகி மேரில் - வருதேவே ! 


516 

தின கவிதை 
5014. தாதவிழ் மலர்நீப ! 

தார்புனை புயநாதா ! - அருளாயோ ? 
ஆதர வுடனாள்வாய் 

ஆறிரு புயவீர ! - வடிவேலா ! 
காதலி குறமானாள் 

காவிறை மகள்மானாள் - புணர்தோளா ! 
வாதடர் பொழிலேசூழ் 

வானடர் சிகியாமோர் - மலைவாழ்வே ! 
5015. தரித்திர மான நீடு 

தடக்கட லாழ்கி லாது- அருளாயோ ? 
கரித்திர ளான சேனை 

கனத்திடு சூரன் வீழ - அடுவேலா ! 
விரித்திடு தோகை யாடல் 

மிகுத்திடு கேகை யாந - லருடாராய் . 
வரித்திரள் சூழு சோலை 

வனத்தொடு மேவு தோகை- மலைவாழ்வே ! 
5016. அண்ட ரண்டபகிர் 

அண்ட மெங்குமசை - படவேதான் 
சண்ட னஞ்சவிசை 

தன்ப தங்கொடி - மயில்வாகா ! 
தொண்டர் வந்துபணி 

துங்க மங்கள - சருவேசா ! 
கொண்டல் கொண்டபொழில் 

குன்றை யங்கிரி - வருதேவே ! 
5017. செகத்தி லுயிர்கள் 

செழிக்க வருள்செய் - கிருபைநாதா ! 
மகத்து முனிவர் 

வழுத்து துதிகொ - ளிருதாளா ! 
இகத்தி லடிய 

ரிடத்தி லருள்செய் - துடனாளாய் . 
அகத்து வசுரை 

அழித்த வயில ! -சிகிமேரா ! 
5018. வனசத் திகுமகள் 

மருவிப் புணர்புயன் -- மருகோனே ! 
புனமெய்க் கொடிமயில் 

புளகத் தனகிரி -- புணர்தோளா ! 
5014. காவிறைமகள் - கற்பகச் சோலையின் தலைவனாகிய இந்திரனின் மகள் 
தேவசேனை , வானடர் சிகி - விண்ணளவும் பாய்ந்து வளர்ந்திருக்கின்ற சிகிமலை. 


தின கவிதை 


517 


மனதுற் றிடுதுயர் 

மடியக் கிருபைபுரி - குருநாதா ! 
கனகக் கிரிநிகர் 

கமழ்மெய்ச் சிகிமலை -- வருதேவே ! 
5019. துவர்க்கிசை வான வாயர் 

சுகத்தினி லாசை யாகி- அலைவேனோ ? 
பவத்துடர் தீர வேண 

பரிப்பொடு தோகை மீது -- வருவாயே . 
அவத்தின ரான சூரர் 

அழிந்திட வேலை யேவி - யடுசூரா ! 
தவத்தினர் தேடு பாத ! 

தழைத்திடு தோகை மேரில் - வருதேவே ! 
5020. கடக்களி றுடைய முகத்தினர் 

கருணைகொள் துணைப டைத்திடு - முருகோனே ! 
நடமிடு மயிலை நடத்திநன் 

நயவரு.ளுதவ யெனக்கு மூன் - வருவாயே . 
மடமிகு குறவர் குலக்கொடி 

வனமுலை யிறுக வணைத்திடு - புயநாதா ! 
தடமுடி பொழில்க ணிறைத்திடு 

தழைசிகி யெனுமலை யுற்றிடு- செயலாளா ! 
5021 , வடிவே லெடுத்து வருசூரை வெற்றி - புரிநாதா ! 

குடிவாழ் குறத்தி குயமீ தணைத்த - புயகாதா ! 
அடியார் தனக்கு அருள் வீடளித்த - குருநாதா ! 

கடியார் பொழிற்கள் கமழ்தோகை மெய்க்கி - ரியினாதா ! 
5022. கடகளிறு முகத்தர் 

கருணைகொள் நலத்த- துணையாளா ! 
படவர வணிந்த 

பரமர்தன் மகிழ்ச்சி- பெறுபாலா ! 
நடமிடு திடத்த 

நளமுள வரிக்கி - முருகோனே ! 
வடவரை நிகர்த்த 

மயின் மலை யிருக்கு - மமரேசா ! 
5023. அலையாத வினையால் வரு 

துயர்யாவு மதுவேசெய் - ததனாலே 
மலையாக மனமேயென 

வருதேயது வேணாவகை-அருளாயோ ? 


518 


தின் கவிதை 


1 


நிலையாத மனை வாழ்வினை 

நிசமாக நினைவாருனை -- யறியாரே. 
கலையாவு நிறைநாயக ! 

கமழ்தோகை மலைமேல்வரு- குருநாதா ! 
5024. கடலாகிய துயரக் 

கரையேறிட வருளே- புரிவாயே . 
மடல்சூழ்தரு மலரின் 
வருநாயகன் முதலோர் 

- பணிபாதா ! 
அடலாயெதி ரசுரன் 

அறவேகதிர் வடிவேல் - விடுநாதா ! 
தடமாமுடி பொழில்கள் 

தழைதோகையின் மலைமேல் - வருதேவே ! 
5025. வடித்த பாகுமொழி 

மருட்டு கூரின் விழி - மடமானார் 
படித்த லீலைமயல் 

மடுத்து பாடில்லை - கிடலாமோ ? 
நடத்த தோகைமயில் 

நலத்த மாவிலினி- வருவாயே . 
முடித்த பூவையணி 

முதிர்ச்சி காமலையி - னமரேசா ! 
5026. மடக்கொடி குறத்தி 

மருட்டிய மயக்கி - லலைபாதா ! 
கடக்களிர் நிகர்த்த 

கனத்திடு முகத்தர் - துணையாளா ! 
அடத்தினின் மிகுத்த 

அவர்க்கெதி ரயிற்கொ - டெயும்வீரா ! 
திடத்திடு பொழிற்கொள் 

சிகிக்கிரி தனக்கு - அரசாளா ! 
5027. அதிகநய மான 

அழகு திகழ்மாதர் ---புணர்தோளா ! 
மதியணியும் வேணி . 

மகவெனுமு லாச - முருகோனே ! 
கதியினிட மாடு 

கனசிறையின் மீறு- மயிலாளா ! 
நதியுலவு நேம 

நயமூலவு நாட --சிகிமேரா ! - 


தின விகதை 

519 
5028 . தயவு மிகுத்துடல் 

தனில்பிணி யைத்தவிர்- குகநாதா ! 
கயலை நிகர்த்திடு 

கதிர்விழி யுற்றிடு - மடமானார் 
குயமி றுகப்புணர் 

குளிர்மல ரைத்தரி - புயநாதா ! 
வயல்வள முற்றிடு 

மலர்பொழில் மெய்ச்சிகி - மலைவாழ்வே ! 
5029. சந்தத் தமிழ்பாடிய நாவலர் 

தங்கட் கிசைவாகியே வேணது - அருள்தேவே ! 
பந்தத் தினிலேயலை யாவகை 

பண்புற் றிட நீவர மேயினி - உதவாயோ ? 
வந்தற் புடனேகிரி வாகன ! 

வஞ்சற் கிடமாயலை யாவகை - செய்வாயே . 
கந்தப் பொழில்சூழ்தரு மேரிணை 

கங்குற் படுதோகையின் மாமலை - வருதேவே 
5030. வடிவுக் கிணைவிழியார் 

மலரைத் தரிகுழலார்- மயலாலே 
கெடுதற் படவிடுவோர் 

கெறுவத் தினையடுவா - யமரேசா ! 
கடுவைத் தரிமிடறார் 

கமழ்நற் சடையரனா- ரருள்பாலா ! 
நெடுமைப் பொழினிரைசேர் 

கிளர்மெய்ச் சிகிமலைவாழ் - குகநாதா ! 
5031. கடக்களி றானனர் 

கருத்தினி லாசைகொள் - துணை நாதா ! 
மடக்கொடி வேடுவர் 

மயிற்கிசை வாகிய - வடிவாளா ! 
திடப்படு சூருயிர் 

தெறித்திட வேயடல்- புரிவீரா ! 
தடப்பொழில் சூழ்தரு 

தழைத்திடு தோகையின் - மலைவாழ்வே ! 
5032. மதிமுடித்தவர் மகிழ்சு புத்திர ! - அருளாயே . 

துதிப டைத்திடு துயம லர்ப்பத - முருகோனே ! 
கதியெ னக்கருள் கருணை யுற்றிடு - வமரேசா ! 
கதிர்முடிச்சிகி கமழ்ம லைக்குரு - பரவேளே ! 
5032 . தூய என்ற சொல் துய எனக் குறைந்து நின்றது . 


520 


தின கவிதை 


- 


5033. ஆவியது போகு முனமே 

ஆதரவு நீசெய் 

குவைமா - மயிலாளா ! 
தேவிகுற மாது தனையே 

தேனொழுகு கான மதிலே - புணர்நாதா ! 
காவில்வரு நாதன் முதலோர் 

காதலொடு பூவி னுடனே- பணிநாதா ! 
வாவிவன மேவு வயல்சூழ் 

மாமுடிக ணீடு சிகிமா - மலைவாழ்வே ! 
5034. மதுமலர் மாலிகை 
வளர்புய மேலணை 

குகநாதா ! 
விதிமுத லோர்பணி 

விரைமிகு சீரிரு - சரணேசா ! 
முது தமிழ் பாடிய 

முதிர்கனி வாயுள்- குமரேசா ! 
சதுமறை யேபணி 

தருவளர் தோகையின் - மலைவாழ்வே ! 
5035. சரண டைந்தவர் 

தனது துன்பதை - அடுவாயே . 
வரமி குந்தருள் 

மயிலி லன்புடன் - வருவாயே . 
அரவணிந்தவர் 

அருமை கொண்டிடு - புதல்வோனே ! 
குரவ தண்பொழில் 

குளிர்செ கண்டியின் - மலைவாழ்வே ! 
5036. கங்கு னிறமேனி மிஞ்சு மவுணோர்கள் 

கண்டு விழவேமு - னடுவேலா ! 
கொங்கு லவுநீப ! வண்டு மறுமாலை 

கொண்ட புயநாத !-அருளாயோ ? 
செங்கு வளையான அம்ப கமினார்கள் 

திங்கள் முகமாய - மறியீரோ ? 
மங்கு றவழ்சோலை துங்க முடிமேவு 

வண்சி கியின்மேரில் - வருதேவே ! 
5037. வீர மிஞ்சிய சூர னைந்திட 

வீறு கொண்டுட - னடுவேலா ! 
சார மிஞ்சிய லீலை யும்புரி 

தாக மங்கையர் -- மயலாளா ! 


தின கவிதை 

1 
ஆர மிஞ்சிய மார்ப ! அன்புட 

னாக வந்தருள் புரிவாயே . 
ஈர மிஞ்சிய தேவ ரன்பர்க 

ளேபணிந்திடு - சிகிமேரா ! 
5038. கடலிற்றுயில் பவருக்கொரு கருணைத்திரு - மருகோனே ! 

அடலுற்றிடு திறல்பெற்றிடு அசுரைப்பொரு - வயிலாளா ! 
நடனப்பரி மயில்வித்தக ! நளினப்பத - மருளாயோ ? 

மடலுற்றிடு மலர்மைப்பொழில் வளர்மெய்ச்சிகி - மலைநாதா ! 
5039. நோயது படைத்து 

நோகிட வருத்த - மிகவே நான் 
தாயது வயிற்றில் 

தானுட லெடுத்த - னலமாமோ ? 
வாயது துதித்து 

மாதவர் பத்தர்- பணிபாதா ! 
தூயது நிறைத்த 

சோலைகொள் சிகிப்பொன்- மலைவாழ்வே ! 
5040. மாதர் மயக்கெனு 

மாய வலைக்கு - ளலைவேனோ ? 
பாத மலர்த்துணை 

பாடிய பத்தன்முன் - வருவாயே . 
தாதவிழ் பெற்றிய 

தார்கள் தரித்திடு - புயநாதா ! 
வாதடர் மைப்பொழில் 

வாழுமு டிச்சிகி - மலையோனே ! 
• 5041 . வனசத்திரு மகளைப்புணர் விறன்மாயோன்-மருகோனே 

புனமெய்க்கொடி புணர்வித்தக ! மயின்மீது -- வருவாயே . 
எனதிச்சையை இதுநாள்வரை நினையாத - தெதனாலோ ? 

கனகச்சிலை கமழும்மைப் பொழில்குன்றை - மலைவாழ்வே ! 
5042. ஆசாபா சக்கடலு 

ளாழ்வாய்நீ யிப்படியே- எனலாமோ ? 
காசார்பார்த் தனமான் 

கரவேவாழ் மைக்குறவே - டுவிபாகா ! 
தூசார்நீ யப்புயனே ! 

சேர்த்தாய்மா துக்கொருகான் - மருகோனே ! 
ஈசா நீ யற்புடனாள் . 

ஏர்சேர்தோ கைக்கிரிவாழ் - குகநாதா ! 

‘ நீ இப்படியே ஆசாபாசக் கடலுள் ஆழ்வாய் எனல் ஆமோ எனச் 
கூட்டுக . 


5042 . 


- 


522 


தின கவிதை 


1 


5043. எந்தன் மனப்படி 

எந்த விதத்திலும் - அருளாயோ ? 
கந்த மலர்க்கொடி 

கங்கு னிறத்தினர் - மருகோனே ! 
செந்தமிழைப்புகல் 

திங்கண் முகத்தொளிர் - கனிவாயா ! 
சந்த மலர்ப்பொழில் 

தங்கு சிகிக்கிரி -- வருதேவே ! 
5044. வஞ்ச மேபுரி தானவர் 

மண்டு சேனைகள் வீழிட- எதிர்வேலா ! 
தஞ்சம் வேறிலை வேணருள் 

தந்தி டாவகை தானது - எதனாலோ ? 
கஞ்ச நாயகி நாதனார் 

கங்குன் மேனிய ராசையின்- மருகோனே ! 
மஞ்சு சூழுயர் சோலைகள் 

மண்டு தோகையின் மேரீனில் - வருதேவே ! 
5045 நாடகமிடு தாளினர் 

நான்மறை புகழ் நாயகர் - அருள்பாலா ! 
மாடகமுய ராள்மொழி 

மாதர்கள்மய லான்மன - முழல்வேனோ ? 
ஏடகமலர் வேதனு 

மேவருமுனி வோர்களு - நிறைமேரா ! 
ஆடகமலை போலுயர் 

ஆர்பொழிலுறை தோகையின்- மலைவாழ்வே ! 
5016. சதமகன் முதலினர் 

சகலரு மடிதொழு - முருகோனே ! 
மதவரை நிகரிடு 

வதனர்த னருமை - துணை நாதா ! 
கதமுடன் வருபடை 

கழிபட வயில்விடு- செயவீரா ! 
உதயவ னிகர்முடி 

ஒளிர்சிகி மலைமிசை - வருதேவே ! 
5047. அடியவர் முதலினர் 

அவரவர் பணிபுரி- யிருதாளா ! 
குடிவளர் குறமயில் 

குவிமுலை முகடுற - வணைதோளா ! 


தின கவிதை 


523 


துடியிடை மடவியர் 

துயர்பட வருவினை - தவிராயோ ? 
முடிபொழில் நிறைதரு 

முதுசிகி மலைவளர் - குகநாதா.! 
5048. உலக வழக்கினில் 

உழறல் தவிர்த்தினி - யருளாயோ ? 
கலக விழிச்சியர் 

கனமய லுற்றினி-- யலைவேனோ ? 
திலக நுதற்கொடி 

தினைவன மைக்குற - மயிலாளா ! 
பலகலை வித்தக ! 

பளிடு நற்சிகி-- மலைவாழ்வே ! 


5049. திங்களணி சடையார் 

தென்கயிலை மலையா - ரருள்பாலா ! 
தங்களுட வடியார் 

தன் குறையை யடைவே-- யருளாயோ ? 
பங்கச சரணமே 

பண்புயரு மலரே - யருளாயோ ? 
மங்கள சிகியின்மா 

வண் கிரியின் மலைவாழ் - குகநாதா ! 


5050. வானத் தரசுசெய் 

வாசத் தருவளர்- பவன்வானோர் 
தானற் பொடுபணி 

தாமப் புய குரு - பரநாதா ! 
கானக் குறமயில் 

காமக் கடல்முழு- கியகோலா ! 
ஞானத் தவர்நிறை 

நாகத் தினிலுயர் - சிகிமேரா " 


5051 வனசத் தடமலர் 

மயிலைப் புணர்பவர் - மருகோனே ! 
உனதற் புதபதம் - 

உறுதிப் படநினை - பவர்நாதா ! 


. 


5050. வாசத்தரு வளர்பவன் - இந்திரன் .. தாமப்புய - மாலைகளை அணிந்த 
புயங்களை உடையவனே . நாகம் - மலை , 


. 


52A 


தின கவிதை 


மனதுற் றிடுதுயர் 

மடியப்படவொரு- அருள்தாராய் . 
கனகக் கிரியுயர் 

கயிலைக் கிரிநிகர் - சிகிமேரா ! 


5052. நச்சு விழிச்சியர் 

நத்து மிடற்றினர் - மயலாலே 
எச்சு வலைத்திட 

இப்படி யுற்றிட - விதியாமோ ? 
அச்சுத னுக்கொரு 

அற்பு மிகுத்திடு - மருகோனே 
மொச்சு நிரைத்துவிண் 

முற்று பொழில்சிகி - மலைவாழ்வே ! 


5053. தீவினை யான்மன நோகிட வேவலி 
தீரிட வேயருள்- 

புரிவாயே . 
பாவிய ராகிய மூடர்கள் கோவியர் 

பாலணு காவகை - யருளாயோ ? 
தாவிய தோகையின் மாமயில் வாகன ! 

சாடிய தானவர்-- குலகாலா ! 
கூவிய சேவல ! ஆதர வேயருள் 

கூரிய வேலவ ! சிகிமேரா ! 


5054. மாதவ முனிவர் தேவர் 

மாமலர் இதழ்கள் தூவு- மிருபாதா | 
ஆதர வுனைய லாது 

யாவரு மிலைய யாந - லருளாயோ ? 
காதல ரிருமி னார்கள் 

காமம துவிலே யாளும் - வடிவாளா ! 
பூதல மதனி னீடு 

பூமலி சிகியின் மேரில் - வருதேவே ! 
5055. உனது பதத்தினை உறுதி பிடித்திடு - மடியாரே 

மனது மகிழ்க்கொள மயிலை நடத்திமு - னருள்தேவே ! 
அனநடை பெற்றவள் அழகு குறக்கொடி - யவள்தோளா ! 
தினகர னுக்கெதிர் சிகர முயர்த்திடு - சிகிமேரா ! 


5052. - ஏச்சு வலைத்திட . ஏச்சாகிய வலையில் இட ; எச்சு . ஏசுதல் , குறை 
கூறுதல் , 


525 


5057 . 


தின கவிதை 
5058. ஆறு முகத்தழ 

காக வெனக்குமுன் - வருவாயே . 
மீறு படைத்திரள் 

மேவயெ திர்த்திடு - அசுரோன்மேல் 
கூறு படைத்திடு 

கூரயிலைத்தொடு - செய்வீரா ! 
தேறு மகிழ்க்குரு 

தேசிக | மெய்ச்சிகி - மலைவாழ்வே ! 
ஆடிய மயின்மீதே 

ஆறிரு புயநாத ! - வருவாயே . 
பாடிய கனிவாயா ! 

பார்வதி தருபாலா ! - அருளாயோ ? 
கூடிய படைவீழக் 

கூரிய வயிலேதான் - விடுசூரா ! 
நீடிய பொழின்மேரா ! 

நேர்சிகி மலைமீதே - வருதேவே ! 
5058. பாதார விந்த மதையே 

பாராதி ருத்தல் நலமோ ? -- அருள்வாயே . 
நீதானி லங்கு மயில்மேல் 

நேயேனும் காண வருவாய்- தயவாலே . 
ஆதார மொன்று மிலையே 

ஆறாறு செங்கை வடிவே ! - மணமேசேர் 
போதாரும் தண்ட லைகளே 

போதாக குன்றை மலைமேல் - வருதேவே ! 
5059. நூலினை நிகரிடை 

நூபுர மணிபத - மடமானார் 
பாலினி யலைகுதல் 

பாவம தையினி - யடுவாயே . 
வேலினை யெதிர்வரு 

வீறுள வசுரன்மு - னெயுநாதா ! 
வாலிய மதிதவழ் 

மாமுடி யுயர்சிகி- மலைவாழ்வே ! 
5060. மாதவ முனிவர்கள் 

வானவர் முதலினர்-பணிபாதா ! 
காதலி குறமகள் 

காமமென் மடுவினி - லலைநாதா ! 
5059. வாலியமதி - வெண்ணிறச்சந்திரன் 


528 


தின கவிதை 


ஆதர விலையரு 

ளாய்குரு பரிமுரு - கைய்னே ! பொன் 
கோதகல் கொடுமுடி 

கோடுயர் சிகிமலை - வருதேவே ! 
5061. வான வர்முதல மரர்முனிவரர் -- பணிபாதா ! 

கான கமயில் காதல் கொள்மல - ரணிமார்பா ! 
தான வர்படை தான்வி ழவடு - வயிலாளா ! . 

தேன லருகு சீர்பொ ழினிறை - சிகிமேர ! 
5062. கடவுளர் முதலினர் 

கருணையி னொடுபணி- புரிபாதா ! 
மடமயில் குறயினை 

மயலொடு புணர்தரு - புயநாதா ! 
குடவயி றுடதுணை 

குக ! குரு பரருள்- புரிவாயே . 
தடவரை நிகர்முடி 

தழைசிகி மலைவரு - குகநாதா ! 
5063. மங்கல குறமடமான் -- 

வண்குழன் முடிமயிலாள் - புணர்தோளா 
சங்கரி யுமைபுதல்வா ! 

தன்கழல் பணியெனையா - ளிடவாராய் . 
செங்கணி னடலரியான் 

திண்படை விழவயிலே - வியவீரா ! 
கொங்கல ருகுபொழில்சேர் 

குன்றையின் மலையினில்வாழ் - குகநாதா ! 
5061. அடல்புரி சூரன் சேனை 

அலறிட வேலை யேவு- செயவீரா ! 
கடல் துயில் மாய னார்தன் 

கருணைய தான ஞான - மருகேசா ! 
நடமிடு தோகை யாள ! 

நகுமலர் நீப மாலை- புனைமார்பா ! 
மடலவிழ் சோலை நீடு 

மணிமுடி மேவு தோகை- மலைவாழ்வே ! 
5065. துயர மெனுங்கடல் 

துலைய வரம்புரி - குவை நாதா ! 
நயமிகு வன்பர்கள் 

நறுமலர் கொண்டிடு- இருபாதா ! 


தின கவிதை 


527 


கயல்க ளிரண்டு கொள் 

கடைவிழி மங்கையர்- புணர்தோளா ! 
வயல்க ணிறைந்திடு 

வளர்முடி யின்சிகி- மலைவாழ்வே ! 
5066. சங்கரி திரிபுரை 

சந்திர சடைமுடி - யுமைபாலா ! 
பங்கச யிருபத 

பங்கிரு யிருமட - வியர்தோளா ! 
செங்கணி னசுருயிர் 

சிந்திட வயில் விடு - செய்வீரா ! 
மங்கது தவழ்பொழின் 

மண்டிய சிகி மலை - வருதேவே ! 
5067. வித்துரும இதழினாள் 

விற்குநிகர் நுதலினாள்- குறமானாள் 
குத்துமுலை மயலுளாய் ! 

கொத்துமண மலர்கள்சூ - டியமார்பா ! 
தத்துமயில் முருகையா ! 

சத்தியணி யிருகையா ! - அருளாயோ ? 
நத்துலவு வயல்கள்சூழ் 

நற்றமிழ்கள் துதிசிகா -மலைவாழ்வே ! .. 
5068. வடிவே லெடுத்து 

வருசூர் படைக்கு - விடுதேவே ! 
படியேழ் துதித்த 

பரமா ! நலத்தை - யருளாயோ ? 
கடியார் கடப்ப 

கருணா நிதிப்பொன் மயிலாளா ! 
அடியார் நிறைத்த 

அழகார் சிகிக்கி - ரியினாதா ! 
5069. அமரர் பணிசரணா | 

அடியன் மிடிதவிரா - தெதனாலோ ? 
சமர மிகுவசுரோன் 

தனையயில் கொடுடனே- கொலுநாதா ! 
குமர குருபரனே ! 

குளிர்தினை யின் வனமா - னணைதோளா ! 
பமர நிரைபொழில்சூழ் 

பதிதுதி சிகியின்மா - மலைவாழ்வே 


528 


தின கவிதை 


5070. அடவியி லிருக்கும் 

அழகுள குறத்தி - புணர்தோளர் ! 
கடதட மிகுத்த 

களிறுமுகர் தனக்கு மகிழ்தோளா ! 
நடமிடு கனத்த 

நலமிகு மயிற்ப - ரியினாதா ! 
தடமுடி படைத்த 

தகுசிகி மலைக்கு - வொருநாதா ! 
5071. வானகத் தரசாகிய 

வாசவற் கிசைமாபுதல் - வியினாதா ! 
தானவர்க் குலமேன்மைய 

தானமற் புயசூருட - னடுவேலா! 
சானகித் திருவேபுணர் 

தாமமைத் துணைமாயவன்- மருகோனே | 
ஞானவித் தகரேபணி 

நாடுமெய்ச் சிகிமாமலை- வருதேவே ! 
5072. தேனலர் முடித்த 

சீர்குழன் மிகுத்த - மடவாரால் 
நானவ தியுற்று 

நான்மெலி வுபெற்ற - லைகலாமோ ? 
நீனல மிகுக்க 

நீடிய வரத்தை - யுதவாயோ ? 
வானவர் முடிப்பொன் 

மாமணி யிமைத்த - சிகிமேரா ! 
5073. எடுத்த சென்னம் 

இதற்கு நலமு - மிலையோதான் . 
தொடுத்த வினைகள் 

துலைத்து விடநி - னருடாராய் . 
கெடுத்த அசுரன் 

கிளைக்கு யழிவு- புரிவேலா ! 
விடுத்த மலர்கள் 

மிகுத்த பொழில்கள் - சிகிமேரா ! 
5074. ஆதர வெனக்கு 

ஆருள ரற்பி - னுடன்வாராய் . 
| காதள வடுத்த 

கார்விழி மயிற்கு - றமின்பாகா ! 


தின கவிதை 


529 


கோதகல் நலத்த 

கூர்குறு முனிக்கு - வுபதேசா ! 
வாதடர் பொழிற்கொள் 

வாகுள சிகித்தென்- மலைவாழ்வே ! 
5075. வடிவுறு குறத்தி 

மயலினின் மயக்கம் - மிகுவோனே ! 
கடிமலர் தரித்த 

கமழ்புய ! வெனக்கு - அருளாயோ ? 
அடியவர் தமக்கு 

அருளிய நலத்த - கனிவாயா ! 
படிபுகழ் மிகுத்த 

பருமுடி ப்டைத்த - சிகிமேரா ! 
5076. மதுமலர் நீப 

மலரணி மார்ப ! - அருளாயோ ? 
பதுமமென் மாது 
பணைமுலை மேவி - வளர்நாதா 

| 
சதுமறை தேடு 

சரவண நாத !-அருளாயோ ? 
முதிர்பொழி னீடு 

முதுசிசி மேரில் - வருதேவே ! 
5077. கரிய மிடறினர் 

கடவு ளுமைபதி - தருபாலா ! 
தரிய லர்கள் 

பணி 
தருவை யடல்புரி - அயிலாளா ! 
பரிய மயிலெனும் 

பரியில் வருகுரு - பரவேளே ! 
வரிக ணிறைபொழில் 

வளரு சிகிமலை- முருகோனே ! 
5078. அடவியின் வருமகள் அவடனை மருவிய - புயநாதா ! 

கடகளி றுயர்முகர் கனவட்டிடையவர் - துணை நாதா ! 
மடமயி லெனவரு மகளிர்கள் மயல்தவ - றிடவாராய் . 

வடவரை நிகர்தரு மயின்மலை மிசைவரு- குருநாதா ! 
5079. கடம்பை யணிபுயத்தர் 

கனிந்த ருளுநயத்தர் - முனிவோர்பால் 
நடம்பு ரிசெய்பத்தர் 

நறும்ப வுன்நிறத்த - ரருள்பாலா ! 
( 34 ) 


( 


530 


தின கவிதை 





வடங்கள் தரிதனத்தார் 

வழங்கு மயலதனை - தீரிடுவாய் . 
ங்க வெனமுடிபிடித்தே 

இலங்கு சிகிமதுகனே ! - அருடாராய் . 
5080. பதும மலர்த்திருப் 

பருவ முலைகளுடன் 
அணைமாயோன் - மருகோனே ! 
சதுமறை யுற்றவர் 

தனைமகி ழச்செயு 

முபதேசா !-அருள்தாராய் . 
முதுதமிழ் வித்தக ! 

முனிவர் முதற்பணி 
புரிநாதா ! - கிருபைதாராய் ! 
மதுமலர் மைப்பொழில் 

மயில்ம லைக்கொரு 

பொருள்போலே - வருதேவே ! 
5081. சிலையை நிகர்நுதலாள் 

சிறிய நுணுகிடையள் - குறமானாள் 
மலையை நிகர்முலைமேல் 

மயலி னொடு புணர்வியராய் ! - அருள் தாராய் . 
கொலைகள் புரிவசுரோன் 

குலமு ழுதுமழிவாய் - விடுவேலா ! 
கலைகள் பயில்புலவர் 

கமழ்சி கியின்மலைமேல் - வளர்வேலா ! 
5082. கதிமிகு மயின்மிசை 

கருணையி னுடனென் முன்- வருவாயே . 
அதிமய லொடு புணர் 

அவர்மய லது தவி - ரிடுவாயே . 
கெதியருள் குருபர ! 

கிருபைபுரி தயவுள் - குகநாதா ! 
மதிதவழ் பொழிலுறை 

வளர்சிகி மலைமிசை - வருதேவே ! 


5079. நான்காம் அடியின் முதற்பகுதி விளங்கவில்லை. 


5081. இரண்டாம் அடியின் நான்காம் சீரில் ஓரசை மிகுதியாக உள்ளது , 


531 


- தின கவிதை 
5033. மீறிய வசுரன் மேலடர் புரியு - மயிலாளா ! 

சீறிய வரவு சீர்சடை யணியு - மவர்பாலா ! 
கூறிய தமிழர் கோகன கநயனன்- குருநாதா ! 

தேறிய பொழில்சேர் சீர்சிகி மலைவாழ் - குகநாதா ! 
5034. மதுமலர் தரித்த 

வளர்குழல் முடித்த - மடவாரால் 
பதுமமென் விழிக்குள் 

பயில் தரு மயற்கொ - டலைவேனோ ? 
சதுமறை துதித்த 

சரவண பவக்குரு ! - அமரேசா ! 
விதுதவழ் பொழில்கள் 

மிகுசிகி மலைப்பொன் - மலைவாழ்வே ! 
5035. தண்டமி ழார்நிறை 

சங்கம தனிலொரு - புலவோனே ! 
அண்டர்கள் முனிவர்கள் 

அன்பர்கள் பணிசெயு - மிருதாளா ! 
வண்டனை யெதிர்வரு 

வம்பனை வசுரனை - யடுவேலா ! 
கொண்டல்கள் படிதரு 

குன்றையின் மலைவரு - குகநாதா ! 
5086. மருப்புய நீப மாலை 

மணிப்புய மீது சூடு - மமரேசா ! 
கருக்குழி வீழி டாது 

கருத்தினி லாசை யாக - நினையாயோ ? 
பொருப்பென் வேமு னோடு 

புயத்தசு ரோனை வேல்கொ - டெயும் வீரா ! 
திருப்பொலி சோலை நீடு 

சிகிக்கிரி நாத ! கோடி- அருளாயோ ? 
5087. வருதுய ரக்கடலை 

மடிப டக்கிருபை - புரிவாயே . 
கருவிழிக்குமரி : 

கமழ்கு முற்குறமி - னணைதோளா ! 
பொருதி றத்தவுணர் 

புரைபடப்பொருது - மயிலாளா ! 
தரும லர்ப்பொழில்கள் 

தழை சிகிக்கிரியில் - வருதேவே ! 
5083. தமிழர் கூறிய கோகனக நயனன் என மாறுக் . 


1 


582 


தின கவிதை 


5088. அடியவர் பணிபுரி 

அடியிணை தொழுமென் முன் - வருவாயே . 
கடிகமழ் மலரணி 

கனபணி யிருபுய ! - அருளாயோ ? 
துடிநிகர் இடைமயில் 

துரைமகள் குறமகள் - புணர்தோளா ! 
வடிவுள முடிநிறை 

மயின்மலை மிசைவரு- குகநாதா ! 
5089 மருட்படு விழியார் 

மயற்கி டையாது - மலைவேனோ ? 
விருப்பொடு மடியார் 

வினைப்பிறவிகள் தீ - ரிடுநாதா ! 
செருக்கிள ரசுரோன் 

தெரித்தவன் விழவே - அடுவேலா ! 
திருக்கதிர் முடிசேர் 

சிகிக்கிரி மலைவாழ் - குகநாதா ! 
5090. மதுமலர் தரித்த 

வளர்பிறை நுதற்பொன் - மயில்போல்வார் 
மெதுவுட லணைத்த 

வெறிமய றனக்கு- மெலிவேனோ ? 
பதுமமென் மனைப்பொன் 

பழகிய புயத்தர் - மருகோனே ! 
விதுதவழ் பொழிற்கொள் 

விரைச்செறி சிகிப்பொன்- மலைவாழ்வே ! 
5091. மாதருடன் மயலான் 

மாயம தனிலே - அலைவேனோ ? 
ஆதரவு தருவாய் 

ஆறுமுக வடிவா - கியநாதா ! 
வாதடர வருசூர் 

மாயவயில் விடுசே - வக ! வீரா ! 
சீதமதி தவழ்சீர் 

சேர்சிகியின் மலைவாழ் - குகநாதா ! 
5092. வனசத்தினில் வளர்மெய்க்குயில் 

புணர்தோளர் - மருகோனே ! 
புனமைக்கொடி புளகத்தன 

மிசையேதா- னணைதோளா !! 


தின கவிதை 


533 


உனதற்புத உபயச்சர 

ணினைவோர்பால் - வருவாயே . 
கனகச்சிலை கயிலைச்சிலை 

நிகராமோர் - சிகிமேரா ! 
5093. வாதுபுரி சூரன் 

மாய அயி லேவு- செயவீரா ! 
போதுமளர் மாது 

போலவரு வேடர்- மகள்தோளா ! 
மாதுவுமை யாடன் 

மாமகவ தாக - வருதேவே !. 
கோதுவகல் சோலை 

கோலமிகு தோகை - மலைவாழ்வே ! 
5094. கடமத மொழுகிய 

களிவத னருடை - துணை நாதா ! 
உடல்படு துயரினை 

ஒளிபட நலவருள் புரிவாயே . 
மடமயில் குறவர்கள் 

மகளரு மையின்மரு - வியதோளா ! 
வடவரை நிகர்தரு - 

மயின்மலை மிசைவரு - குகநாதா ! 
5095. கஞ்ச நிகர் மலரார் 

கண்டு தருமயலான் - மதிசோர்வாய் 
தஞ்ச மலையருள்வாய் 

சங்க ரிதன்மகவே !-அருளாயோ ? 
வஞ்ச மிகுபிணிதான் 

மங்கி யதுபடவே -அருளாயோ ? 
மஞ்ச டருபொழில்சூழ் 

வண்சி கியின்மலைவாழ் - குருநாதா ! : 
5096. வாடிய கொடியிடையார் 

மாமயல் தனிலலைவாய்- மெலிவேனோ? 
ஆடிய பரிமயின்மேல் 

ஆரணர் முதலினர்சூ - ழிடவாராய் . 
நாடிய வரமருள்வாய் - 

நாமபொன் வடிவயிலா - யுதவீரா ! 
கூடிய பொழினிரைசேர் 

கோதறு சிகி மலைவாழ் - குகநாதா ! 


634 


தின கவிதை 


5097. மடமாதர்கள் மயலாலுடல் மனனோகிடல் - விதியாமோ ? 

திடமாகிய அவுணோர்படை தெறிவாகிட - அடுவேலா ! 
உடனோய்தனை யுடனேகெட வொருமாமயின் 

[ மிசைவாராய் . 
வடமேரினை நிகராய்வரு மயின்மாமலை - முருகோனே ! 
5098. சவுரிய னாகிய தருவினை யேயடு - அயிலாளா ! . 

கவுரிமி னருள் தரு கமழ்மல ரணிபுய ! -அருளாயோ ? 
அவியுண ரிமையவர் அடியவர் முதலினர் - பணிபாதா ! 

குவிதரு முடிநிரை குளிர்சிகி மலைவரு - துரைவேளே ! 
5099 கொங்குலவு நீப குஞ்சரர்ச கோதர - குமரேசா ! 

கங்குனிற மான கன்டரருள் பாலா ! - அருளாயோ ? 
செங்குமுத வாயன் திங்கண்முக மாதர் - புணர்தோளா ! 

மங்குறவழ் சோலை மண்டுசிகி மேரில் - வருதேவே ! 
5100. அயலார்கள் போல 

அடியேனை யெணுத - லேனையனே ! 
கயலான பார்வை 

கமழ்கேச மாதர் - மயலாலே 
துயராக வாடல் 

துலையா மலேய - லைகுவனோ ? 
வயலாழி சூழும் 

மயிலான தோகை- மலைவாழ்வே ! 
5101. பாதகத்தி னால்வரு 

பாவமிப்ப வோடிட - அருளாயோ ? 
வாதவித்தை மாதவர் 
வானவர்க்கு ழாமுத - லினர்நாதா 

| 
தளச்ச டாடவி : 

தேவரற்பு தமாகிய - புதல்வோனே ! 
கோதகன்ற சோலைகள் 

கூடுமெய்ச்சி கிமாமலை - வருதேவே ! 
5102. உனது பாத மலரை , 

உறுதி யாக நினையு - மெனையாளாய் . 
மனது நோய்கள் தவிர 

மயிலி லேறி யென்முன் - வருவாயே . 


5101 , சீதளச்சடாடவி தேவர் - குளிர்ந்த சடைக்காட்டினைப் பெற்ற சிவபெரு 
மான் . 


1 


தின கவிதை 


535 


சினவ ராவு புனையுஞ் 

சிவனிட மேவு கவுரி - தருபாலா ! 
கனக மேரை கெருங் 

கமழ்சி காநன் மலையில்- வருதேவே ! 
5103. கடன்மிசை துயில்புரி 

கமழ்துளை யணிபுயன்- மருகோனே ! 
மடமயில் குறவர்தன் 

மகள்மயல் தனின்மயல் - புரிநாதா ! 
உடல்வரு பிணிதனை 

ஒழிபட வருள்புரி- தயவாளா ! 
நடமிடு மயிலெனு 

! நறுமலை வருகுரு - பரவேளே ! 
5104. பனகச யனத்து 

பரவரிய முத்த- ரருள்பாலா ! 
அனமிலு மிகுத்த 

அழகிய நடைக்கு - றமினாதா ! 
உனதுடைய பத்தன் 

உறுபிணி தனக்கு - அருளாயே . 
வனமுயர் சிகிப்பொன் 

மலைவரு நலத்த - குகநாதா ! 
5105. அடிய னேனிடம் 

அளவி லாவர - மருளாயோ ? 
குடியி னால்வரு 

குறைக டீரிட - நினையாயோ ? 
வடிவி னாள் குற 

மயிலி னாள்புணர் - புயநாதா ! 
கடிகொள் சோலைகள் 

கமழ்சி காமலை - வருதேவே ! 
5108. வஞ்சி நுண்ணிடை 

மங்கை யர்மய - லதனாலே 
1. நெஞ்சி லன்புடன் 

நின்று நோகிடல் - விதியாமோ ?. 
பஞ்சின் மெல்லடி 
. 

--பந்தின் மென்முலை - யவர்தோளா ! 
மஞ்சு வந்துறு 

வண்செ கண்டியின் - மலைவாழ்வே ! 


L 


538 


தின கவிதை 


5107 . அடிய ரனேக பேர்கள் 

அதிலொரு பாவி யாக - வெணலாமோ ? 
மிடிதனி லாழ்கி டாது 

வெகுதய வாக வேண- தருளாயோ ? 
வடிவுறு தோழி மாதர் 

மனமகிழ் வாக மேவு - புயநாதா ! 
முடிபுனை சோலை நீடு 

முதுசிகி மேரின் வாழு - முருகோனே ! 
5108. அண்டரு முனிவர்கள் அன்பி னொடுபணி- புரிதாளா ! 

வண்ட னெனுமவு ணன்றனை யமர்செயு -மயிலாளா ! 
செண்ட னையமுலை திங்கள் முகமட -வியர்தோளா ! 

கொண்டல் படிதரு குன்றை மலைவரு- குகவேளே ! 
5109. கானக மயிலி 

காதல்கொள் வடிவ !-அமரேசா ! 
தானவர் குடிகள் 

தானழி வாக - யடு வேலா ! 
வானவர் முனிவர் 

மாலொடு பரவு - மிருதாளா ! 
தேனலர் நிறைகொள் 

சீர்சிகி மலையில்- வருதேவே ! 
5110. சூடிய மலரணி 

தோகையர் மயல்மடு - வினில் வீழ்வோர் 
வாடிய மனதினை 

மாசது தவிரிட் -அருளாயோ ? 
பாடிய தமிழொடு 

பான்மொழி யொழுகிய - கனிவாயா ! 
ஆடிய மயின்மலை 

யாகுக ! குருபர ! - முருகோனே ! 
5111. படையெடுத்துவரு பனைபு யத்தசுரை - யடுவேலா ! 

நடைமி குத்தொரு நலம யில்பரியில் - வருதேவே ! 
இடையி ளைக்குமுயர் இருதனத்தியர்கண்-மயலாளா ! 

விடைய வர்க்குமக ! விரைம லர்ப்பொழில்கொள்- சிகிமேரா ! 
5112. மோதம ருற்றிடு மூடனரக்கனை - யடுவேலா ! 

காதன் மிகுத்திடு காரிகை மெய்க்குற மகள்தோளா ! 
சீதம லர்த்திடு சேர்புய னுக்கிசை - மருகோனே ! 
வாதடர் மைப்பொழில் வாழ்சிகி நற்கிரி - வருதேவே ! 


. 


| 


தின கவிதை 

537 
5113. கூனிய பிறையணி 

கூடிய சடையுயர்- பெருமானார் . 
தானருள் திருமக ! 

தாவிய மயின்மிசை- வருதேவே ! 
வானவர் முனிவர்கள் 

மாமுனி வரர்பணி - புரிபாதா ! 
தேனலர் உகுபொழில் 

சேர்சிகி மலைமுரு - கய வேளே ! 
5114. வாடிடு மிடையார் வாரணி முலையார் - மயலாலே 

தேடிய துயரே தீரிட வகைதா - னருளாயோ ? 
சூடிய தொடையார் தோகையின் மயில்வா - கனவேளே ! 

கூடிய பொழில்சேர் கோதறு சிகிமா - மலைவேளே ! 
5115. வீறு படைத்திடு சூர னுடற்கிழி 

வேலை யெடுத்திடு -- செயவீரா ! 
மீறு தனத்திய ராசையி லுற்றிடு 

வேனெனை யற்பொடு - அருளாள்வாய் . 
கூறு விழிச்சியர் ஆசை படைத்தவ ! 

கோகன கச்சரண் - முருகேசா ! 
தேறு பொழிற்கன மாமுடி யுற்றிடு 

சீர்சிகி மெய்க்கிரி -- வருதேவே ! 
5116. மடவியர் மயற்கு மனமது இளைத்து- அலையாதே 

உடனவர் மெனக்கு வுதவிசெய் நலத்த - மயிலாளா ! 
நடமிடு பதத்தர் நயமிகு உமைப்பெண்- மகவேளே ! 

தடமுடி படைத்த தழைசிகி மலைக்கு - முதலாளா ! 
5117 . ஆதிபர மேசர் ஆரணவி லாச - ரருள் பாலா ! 

மாதிலுயர் வேடர் மாமகளை மேவு - புயநாதா ! 
வாதிலுயர் சூரை மாயவயி லேவு 

- செயவீரா ! 
சோதிமய மான தோகைமலை வாச ! - முருகோனே ! 


சுப்பராயர் துணை . 


குன்றக்குடியார் துணை . 

முருகன் துணை . 


[ 35 ) 


! 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 

( எண்- பக்க எண் )] 


அ 

அடமுலவு சூரன் 273 
அகம்புரி சூர னோடு 235 

அடமேபுரி அசுரோனுடல் 
அகம்புரி தானவர் 86 

அடுவேலா 204 , 236 
அகிலமுழுவதும் 31 

அடமேபுரி அசுரோ 202 
அக்காவு புனைசடிலர் 434 

அடமேபுரி அசுரோனுடல் 137 , 182, 
அசுர வெனச்சொல் 400 

228 
அஞ்ச வருகின்ற அசுரன்றனை 318 

அடமேபுரி அசரோனுடல் 
அஞ்சவரு சூரன் அங்க 299 

விடுசூரா 195 
அஞ்ச வருவசு ரன்ற 289 

அடமேபுரி அவுணோர் குல 70 
அஞ்சன மிடுவிழி 330 

அடமேபுரி சூரனார் அழிவாய்விட 
அஞ்சாத அரக்கர் குலத்தினை 376 

212 
அஞ்சாமல் வருசூரனை 296 

அடமேபுரி சூர 222 
அஞ்சிட வருசூரனை 296 

அடம்புரி சூர னாவி நெருங்கிய 217 
அஞ்சிட வருநோயால் 453 

அடம்புரி சூரன் அகந்தையை 190 
அஞ்சிடவரு நோயினை அண்டலரென 

அடம்புரி சூரன் அகந்தையை யோட 

304 
477 
அஞ்சிடு படையதிரும்படி 317 

அடம்புரி சூரன் அகந் 276 
அஞ்சிய சூருடன் அண்டிமு னேயடல் அடம்புரி சூரன் அகந்தை 274 
500 

அடம்புரி சூரன் அகந்தையை 

வேரோ 179 
அஞ்சுக மொழியாள் அம்பிகை 310 

அடம்புரி சூரன் அகந்தை யோட 
அடங்காத சூரன் 153 

232 
அடங்காத சேனை யோடு 218 

அடம்புரி சூரன் ஆவி 261 
அடஞ்செய் சூருடைய 312 

அடம்புரி சூரன் அருவரை 152 
அடஞ்செய் மாவை 277 

அடம்புரி சூரன் அழிந்திட 140 
அடடாஇவன் உடலெடுத்தது 229 

அடம்புரி சூரன் அழிந்திட வேலை 
அடத்தில் வந்தெதிர் சூருட 252 

எயும் வீரா 190 
அடத்தில் வந்தெதிர் 440 

அடம்புரி சூரன் அழிந்திடவேலை 
அடத்தில் வருசூரன் அகத்தை 365 

150 
அடத்தில்வரு சூரன் 197 

அடம்புரி சூரன் அழிந்திட வேலை - 
அடத்தில்வரு சூரை 265 

எயும் வீரா ! நடம்புரி .......... 470 
அடத்திலே வரு 27 

அடம்புரி சூரன் உடம்பது கீறி 292 
அடத்தை புரிசூருடன் 474 

அடம்புரி சூரன் அடுங்கன 5 
அடமாய்வரு வலுசேர்படை 290 

அடம்புரி சூரன் 436 
அடமிகு சூரன் 51 

அடம்புரி சூரனிறைந்திடு சேனை 515 
அடமி குத்துவரு 

அடம்புரி சூரை அடங்கிட 154 
அசுரை வெற்றிமிகு 193 அடம்புரி, மாவின்குலம் 58 


540 


தின் கவிதை 


அடம்புரி 373 


அடிமை யாகிய எளியன் வாழிட 247 
அடம்புரி வோர்களிடம் 161 

அடிய ரனேக 

எனக பேர்கள் 536 
அடம்புரி வோர்கள் அனம்படை அடியர் பணிசரணா 159 
யார்கள் 165 

அடியவருக் கருள் தேவ 59 
அடலவித் திடு படை 315 

அடியவ ருடமிடி தவிரிட 256 
அடலேபுரி சூருடல் அழிவாகிட 191 அடியவர் கோடி பேர்கள் 455 
அடர்ந்த பூமுலை அடங்கி 304 

அடியவர் தொழு குருபா ! 143 
அடம்புரி சூரன் 259 

அடியவர் தொழுசரணா! 145 
அடலமரு சூரன் சேனை 505 

அடியவர் பணிசரணா அமரர்கள் 165 
அடலவுணர்கிளை 451 

அடியவர் பணிசரணா ! 151 
அடலவு ணன்றனை அலறிட 470 

அடியவர்கள் பணிசரணா 254 
அடலெடுத் திடு அசுர னுக்கருள் 379 , அடியவர் பணிபுரி அடியினை 532 
அடலெ டுத்திடு சூருடல் 480 அடியவர் முதலிமை யவர்பணி 475 
அடலெ இத்துவரும் அசுரனைக் 

அடியவர் முதலினர் 471 
கொலு 276 

அடியவர் முதலினர் அவரவர் பணிபுரி 
அடலேபுரி அசுரோனுடல் - அடு 

522 
வேலா 185 

அடியவர் முதலினர் அனுதின மகிழ் 
அடல் புரிசூர 5 

வொடு 513 
அடல்புரி சூரர் சேனை அழிபட அடியனிடம் வருகலியை 61 
430 

அடியனுட 257 
அடல்புரி சூர னாவி அழிபட வேலை அடியன் மீதுதய 76 
யேவி - செயவீரா 243 

அடியன் மீது தய வது விலாமலலை 71 
அடல்புரி சூரன் அலறிட 127 அடியன்மீது துயரது 76 
அடல்புரி சூர னலறிட வேலை 8- + அடியன் வானிட 35 
அடல்புரி சூரன் அலறிட 42-4 அடியாருட வினை தீரிட 156 
அடல்புரி சூரன் அலறிட வேலை அடியாரிடம் அழகாகிய 238 
எயும்வீரா ! 314 

அடியாருடை மிடி தீரிட 237 
அடல்புரி சூரன் அலறிடவேலை 7 ] , அடியார்கள் மிடிதீர அருளாய் 152 
89 

அடியார்கள் வந்து 307 
அடல்புரி சூரன் சேனை அலறிட 

அடியார் முதல் அமரோர்பணி 200 
வேலை யேவு 526 

அடியேனிடம் 535 
அடல்புரி சூரன் 14 , 444 

அடியேனிடம் மயின் 288 
அடல்புரி 47 

அடியேனிடம் வருதீவினை 300 
அடல்புரி சூர னகமது போக 81 

அடியேனுட 
அடல்விளைத்திடு அசுரனைக்கொலு அடியேனுட மிடிதீரிட அழகார்மயின் 
420 

213 
அடல்விளைத்திடு மவுணர் 459 அடுசூரன் உடல்கீறு அயிலாள 115 
அடல் விளைத்திடு 452 

அடுசூருடன் அடலேபுரி 134 
அடவியி லிருக்கும் 528 

அடுசூருடன் வருசேனைகள் 309 
அடவியில் வருகுற மடமகள் 388 அடுத்த அடியர்களை 167 
அடவியில் வருகுற மயிலியின் 18-1 அடுத்த வடியார்கள் 156 
அடவியில் வளர்குற மகள்தனை 313 அடுத்தவர் சகாயா 29 
அடவியின் வருமகள் 529 

அடுத்த வர்சகாய -278 - 


| 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


541 


அடுத்த வர்சகாய வருட்செய்குவை அதிர்படு சூரனாவி அழிபட வேலை 
302 

யேவு - செயவீரா! 253 
அடுத்த வர்தனை வருத்தி 286 அந்தகன் வருமுனமெய் 295 
அடுத்தவர் தீவினை 333 

அந்தர துந்துபி நின்று 401 
அடுத்து வந்திடு 257 

அந்தரம் அதில்வாழ் 315 
அடுத்து வந்திடு வோர்களை 194 அந்தரம் வந்திடு அண்டர் பணிக் 
அடுத்து வந்தெதிர் ஆடிய 214 

திடு 246 
அடுத்து வந்தெதிர் 397 

அந்த ரம்வளர் வானவர் 325 
அடுத்து வரு சூரனாவி 258 

அந்தர வானவர் அன்புட னேபணி 
அடுத்து வரு சேனை சூழ 244 

427 
படுத்து வரு யசுரனைக் 337 அந்தரி வராகி நீலி 363 
அடுபோர் புரி வலுதானவர் 230 அந்தர வானவர் அன்பர்கள் 512 
அணுவாகிலும் எளியேனிடம் 170 அந்தர விமையவர் அன்பர்கள் 511 
அண்ட முகடுக ளெங்கு 251 

அந்தர விமையவர் 462 
அண்டரு முனிவர்கள் 536 

அந்தரி கௌமாரி 334 
அண்டர்கள்பணி சாணா 460 

அந்திமதி சூடு கின்ற சடையாளர் 422 
அண்டர்கள் முனிவர்கள் 472 

அந்தி மதிசூடு செஞ்சடையின் நாதர் 
அண்டர்கள் வந்துடன் 405 

373 
அண்டர் முனிவர் அன்பர் 507 அந்திமதி சூடுசெஞ் 460 
அண்டலர் கண்டுடன் அண்டிட 491 அந்திமதி சூடும் 159 
அண்டவர் தானவர் 265 

அந்தி மதிச்சடையின் 308 
அண்ட ரண்டபகிர் 516 

அந்தி மதியணி செஞ்சடையினரன் 
அண்டர்பணி கொண்டபத ! 359 

256 
அண்டர்பணி சரணா ! அன்பன் எனை 

அந்தி மதிபுனை செஞ்சடையின் முடி 
யினியா 176 

175 
அண்டர்பணி சாணா 320 

அந்தி மதியணி செஞ்சடையருயர் 
அண்டர்பணி சரணா தொண்டர் பணி 

293 
280 

அந்தி மதியணி செஞ்சடையின் 260 
அண்டர் பணிதரு அன்பர் மிகுகுரு 

அந்தி மதியணி சடையார் 201 
310 

அந்தி மதியணி அண்டர் 326 

அந்தி மதியணி 262 
அண்டர் பணி நாதா ! அன்பனெனை அப்ப சாமிக ணோயெலாம் 73 
198 

அமரர்சிறை மீட்டு 403 
அண்டர் முதலினர் வந்து 426 அமரர்சிறை 437 
அண்டர் முனிவர்கள் கண்டு 364 அமரர் பணிசரணா! அடியன் மிடி 527 
அண்டர் வானவர் கண்டு 286 அமரர்பணி சரணா ! அடியன் முன் 233 
அதிகநய மான 518 

அமரர் முதலினர் அகிலர் பணிசெயு 
அதிக பலமுள அசுர னுடல் 199 473 
அதிகமய லாகமுனிவர் 160 

அமரா பதிபன் 494 
அதிபதிசூரன் அலறிட நீடு 114 அம்பின் விழிச்சி பாளின் 23 
அதிரூப மடமாது 101 

அம்பு நிகர்த்த விழியாள் அஞ்சுக 481 
அதிரூப மடவார்கள் . 183 

அம்பு நிகர்த்த விழியாள் 300 


64 


தின கவிதை 


- 


அயலார்கள் போல 534 

அற்புத . மலரில் குலவிய 150 
அயிலான விழிமாத ரவராசை 174 அற்பு தமலர் நிகர் 332 
அரக்கர் குலத்தின் மிகுத்த 379 அற்புத மாமல ரிற்கிசை 220 
அரவ சயனத்தர் 438 

அற்பொடு பக்தர்கள் 213 
அரவ சயனத்தில் அரிய 365 அற்பொடு வென்முனே 264 
அரவணி சடையார் 154 

அனநனட நடக்குங் 408 
அரவி னடித்த அழகிய 163 அனநடை நடக்கும் அழகிய 469 
அரவி னடித்திடு பதகமலத்தினர் அனநடை பயில்பவர் 487 
349 

அனநடை புரிபவள் 401 
அரவு தரித்தவர் 312 

அனநடை யான அழகுள 192 
அரனாருட வொருபாதிகொள் 112 அனநடையின் மாது 160 
அரிய தவத்தினர் அளவில் 468 அனமா கியநடை அழகார் 321 
அரிய தவத்தினர் பரவு 189 

அனமென் நடை பழகியகிளி 147 
அரிய தவமேபுரி அவர்பணி 196 அனவரதகாலும் அடியனிடம் 114 
அரியமறைதேட அரிய 152 

அனவரத காலும் அடியை 251 
அரிய மறைபுகழ் அழகு 162 அனியாய சூரன் 60 
அரிய மறைபுகழ் 112 

அனியாய மான 25 
அரிய மறைபுகழ் மலர்கள் மிகுபத 79 அனியாய மான மிடியூடு 172 
அரியமறை 313 

அனியாய லோப ரவரூடு 316 
அரிவையர் மயல்தனை அழிபட் 

அனியாய லோபரவர் 106 
அருணநிற மேனி 463 

அன்ன நடை மாதரார் வரமய 
அருண மேனிய மயிலிலேறிமுன் 

லாலுமே 209 
122 

அனியாய லோப 48 
அருந்தவர் முதலினர் 265 

அனியாய லோபர் 30 
அருமறை துதிசரணா ! 393 

அனையுடை வயிற்றுக் 445 
அருமறை தேடிய சிரத்தார் 292 
அருமறை படைத்த அயனமரர் 512 

ஆகத்திலே வரு நோய்தனை 219 
அருமறை முனிவரர் 330 

ஆகாத பாசவினை 291 
அருமறைபயில் முனிவர் 348 

ஆகாத முழுமூட 403 
அரு மறையவர் புகழ் 328 

ஆசாபா சக்கடலு ளாழ்வாய் 521 
அருமை மிகக் கொடு 469 

ஆடிய சுழல்போலே 503 
அருமையுடன் வருவாய் 313 

ஆசைக் குறத்தி 264 
அரும்பை நிகராக 404 

ஆசைப் படுதுயர் தீரச் 253 
அலைகடலில் இச்சை யுடன் 251 

ஆடரவு தரித்த 449 
அலையாகிய சமுசாரமா 26 

ஆடரவு தரித்த நீள் சடை 423 
அலையாத வினையால் வரு 511 

ஆடரவு தரித்த நீடுசடை 419 
அலையாழி யீற்றுயிலும் 294 

ஆடரவு தரித்த முடியார் 343 
அவுணர் குல காலா 2 

ஆடர வைத்தரி வேணி 356 
அறியாத பேர்கள் போல 243 

ஆடல்புரி மயிலாய் 107 
அறிவி லாதவர்கள் 506 

ஆடிக் கொண்டு மயின்மேன் 38 
அற்பரான பிரபுக்களால் 273 ஆடிய திருமயிலா ! சரவண பவனே ! 
அற்புத நற்கொடி யைச்சரி 321 310 


- 


| 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


543 


ஆடிய பம்பரம் என ஆகிய 142 ஆடியமயின் மீதினில் எனை 113 
ஆடியபாதர் தேவியர் 74 

ஆடிய மயின் மீதினில் 213 
ஆடிய மயிலா ஆதர வருள்வாய் 104 

ஆடிய மயின்மீதே ஆவல்க ளுடனே 
ஆடியமயிலா ! ஆதரவு 
ஆதரவு செய்வாய் -296 

தான் 479 
ஆடிய மயிலா ! ஆரண குருவே 198 
ஆடிய மயிலா ஆரண 97 

ஆடிய மயின் மீதே 27 
ஆடியமயிலா ! ஆரணமுடிவே ! 147 ஆடிய மயின்மீதே யான்மகிழ நீயே 
ஆடிய மயிலா ! ஆறிரு புயவா ! 224 237 
ஆடிய மயிலா ! ஆவல் கொள் 136 

ஆடிய மயின்மீதே யான்மகிழ வே 
ஆடிய மயிலா ! ஆறிரு வதனா! 183 

தான் 468 
ஆடிய மயிலா ! யான்மகிழிடவே - அரு 
ளாயோ ! 191 

ஆடிய மயின்மீதே யான் 202 
ஆடியமயிலா ! யான்மகி ழிடவே 110 

ஆடிய மயின் 270 
ஆடியமயிலா ! யான் 123 

ஆடியவரு தோகையின்மயி 204 
ஆடிய மயிலாய் 32 

ஆடிய விசைபோல யானலை ...... 485 
ஆடிய மயிலா 263 

ஆடிய விசைபோலே 446 
ஆடிய மயிலா ! வானனமதியா ! 128 

ஆடிவரு தோகைமயிலாள 116 
ஆடிய மயிலாள 1 முன்வரு -484 ஆடிவரு மயின்மீது 69 
ஆடிய மயிலேறிய ஆரணமுடி 98 ஆடுகிற பாதர் 311 
ஆடியமயி லேறியதுரை 122 ஆடுமயின் மீதினி லேயெனை 487 
ஆடிய மயிலேறி யான்மகிழ் படவே ஆடு மயிலேறி யான்மகிழ் ஓடி 80 
490 

ஆடுமயில் வாகனா! ஆதரவு செய்வாய் 
ஆடிய மயிலே றியென் முன் 202 170 
ஆடிய மயி லேறியே ஆறு நலமுக ஆடு மயிலேறி விளையாடி 82 
492 

ஆடை யாபரணம் 503 
ஆடிய மயில் ஏறி ஆதரவுடனாடி 63 ஆட்டிவிடு பம்பாமென 90 
ஆடிய மயின்மீதே ஆறிரு புயநாத ஆதர வெனக்கு ஆருள சற்பினுடன் 
515 

வாராய் 528 
ஆடிய மயில் நாதா ! ஆதர வினி நீ தான் ஆதரவு எனக்கு நீயல 366 
188 

ஆதரவு புரிவாய் ஆடுமயில் தனிலே 
ஆடிய மயில் 149 

85 
ஆடிய மயில்மேல் யான்மகி ழிடவே ஆதரவு புரிவாய் ஆடுமயில் 92 

ஆதரவு புரிவாய் ஆடுமயின் முருகா 
ஆடியமயில் வாகனஇசை 325 

93 
ஆடிய மயில் 138 

ஆதரவு புரிவாய் ஆடுமயின் 70 
ஆடிய மயில் வாகனா 45,141 , 151 

ஆதரவு புரிவாய் ஆறு 242 
ஆடிய மயில்வாசா 133 

ஆதரவு புரிவாய் ஆறுமுக 232 , 300 
ஆடிய மயில்வீரா 94 

ஆதரவு புரிவாய் ஆறுமுக வடிவே 
ஆடிய மயின்மிசை ஆறிரு 511 

141 , 239 , 358 - 
ஆடியமயின் மீதிலடியவன் 439 

ஆதரவு புரிவாய் 253, 139 , 145,, 
ஆடியமயின் மீதினிலெனை -18 ) 154 


175 


ஆதரவு 77 


544 

தின கவிதை 
ஆதரவு யினியுளதோ ? 497 

ஆறுமுக வேல ! 397 

ஆனை முகத்தினர் ஆசைமி குத்திடு 
ஆதரவு வேறுமுளதோ 110 

479 
ஆதரவு வேறு 452 

ஆனை முகத்து ஆகோத்தர் 177 
ஆதரவுற்ற பேரருள் 270 
ஆதார வினை யாகிலு 338 

இகவிடு சூரன் 42 
ஆதி சேடன் முடி யாட 218 

இகல்புரி சூரன் 61 
ஆதிகாயக ! நாயன் வாழ்கிட 359 

இகல்புரி சூருடல் இருபிள வாய்விட 
ஆதி நாயகர் ஆனநாயகா ! 387 

495 
ஆதியா மேசர் ஆரணவி லாசர் 537 
ஆதிபர மேசர்தரு 185 

து சமைய மாகையாலே 117 
ஆதிபர மேசுரித னாவலுள 

இச்சையி னால் மடவார் 428 
மாமகனே 110 

இடர்ப்படு நோயினால் எளியனை 483 
ஆதிமக தேவர் 493 

இடியென முழக்கி 463 
ஆதி மறைபுகழ் பூவிலுயர்பத 81 

இடியென வதிரிட 505 
ஆதிய னாதியும் ஆகிய 359 

இடியேறென வரு 264 
ஆதியின் முதலே ! 300 

இடியேறென வெகுசேனைகள் 181 
ஆதிமூலமாம் யானை 232 

இது நாள் வரை 27 
ஆதியாகிய யாரணா ! 306 

இதுவரையிலு முன தடிபணி 448 
இருதுணை நீயறிய 175 

இரண்டு காதி னளவு 234 
ஆல காலவிடம் நேர 391 

இருதீ வினையாம் 325 
ஆவிதடு மாறி யேமன் 505 

இரு மடந்தையர் மருவும் 339 
ஆவிதுடிபடலுே மெலிபட 78 இருவர் காலர்கள் 418 
ஆவிபோகு 155 

இருவனாக மனத்து 405 
ஆவியது போகு முனமே ஆடுமயி 

இருவிழி மிரட்டி 493 
லேறி 488 

இருவினை தீரிட இனியரு 207 
ஆவியது போது முனமே ஆதரவு 

இருவினை நீரிட இனியருளேபுரி 297 
நீசெய் 520 

இருவினைதீர எனதிட 
ஆவி போகு முனமே ஆசைதீர ...... இருவினை தீரிட எளியன் முன் 208 
472 

இருவினைப்பயனா லடியனிப் படியே 

441 
ஆவி போகு முனமே 204 
ஆவி போகுமுனே நீயென் மீதினிலே இருவினைப்பயனா 444 
92 

இருவினை யகலாதே இனி 209 
ஆலி போகுமுனே 417 

இருவினை யகலிட 293 
ஆழியிற்றுயின் மாயனார் 21 

இருவினையாம் பிழையகல 402 
ஆறுபடை வீடதனை 317 

இருவினையால் மெலிகுவனோ 291 
ஆறு முகத்தர சேகிருபை 230 

இருவினை யால்வரு 291 
ஆறு முகத்தழகா ! 352 

இருவினையான் மனமது தான் 402 
ஆறுமுகத்தில் ஆசை 424 

இருவினை வசத்தால் இனியுடல் 427 
ஆறு முகத்து வடிவே 259 

இனிச்செனனம் எடுக்காமலே 341 
ஆறு முகத்தழகாக - வெனக்கு முன் இனித்த மொழிமாது 471 
525 

இனியதேனொழுகு 436 
ஆறுமுக மலங்க பாதம் அணி . 176 . 

இனியொரு தாம் 7 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


545 


. 


: எ . 


உறையிடும் வாள் போல் .330 
உடம்பி லேவரு பிணியை 208 

உற்றாரழ வாழ 288 
உடம்பில் வருநோயை 283 

உனசாணமீது யனு தினமும் 149 
உடம்பெடுத்த விதியால் 232 

உனது சேவடியதனை 143 
உடலதனில் வருத்து 228 

உனதுடைய சரணமலர் 332 
உடலி லுற்றிடு பிணியை 183 

உனதுடைய பாத சேர்வை 375 
உடலில் வந்திடு துயரகன்றிட 235 

உனது பங்கய பதமி ரண்டினில் 369 
உடலில் வந்திடுந்துயர்த விர்ந் திட 443 

உனது பதத்தி யானம் 429 
உடலில் வருபிணி விலகு 281 

உனது பதத்தினை உறுதி 511 
உடலில் வருத்திய நோயை 217 

உனது பதத்தினை 524 
உடலில் வருதுயர் தனையே 317 

உன 

எது பதமலர் தனையே 412 
உடலில் வரு நோயை உடன் விலக உனது பாதமதை 151 
177 

உனது பாத மலரை 534 
உடலில் வருநோயை 74 

உனையலது வேறு உதவி 467 
உடலில்வரு கோயை யழிவுபட 187 

உனையலது வேறு உள திலைகல் 
உடலின் நோய்கள் வர 75 

வாழ்வு 497 
உடலெ டுத்த தீவினை 257 

உனைவிட வேறுகதி 148 
உடலெடுத்ததுயர் உலகிலுற்றவிழ 
206 

எடுத்தஉட லினுக்கு வரு 292 
உடலெடுத்ததுயர் தனையெ 220 

எடுத்த உடல்தீர 462 
உடலெடுத்த நாள் முதலா 181 எடுத்த காயமது 42 
உடலெ டுத்துபல னதிலே 222 

எடுத்தசெனன மதற்கு நலமும் 442 
உடல்வ ருத்திய துயரொழித்தி எடுத்த செனனம் அதற்கு 414 
841 

எடுத்த செனனம் இதற்கு 509 
உடல்வ ருத்திய 217 

எடுத்த செனனம் எவ்வளவோ 38 
உடல்வரு நோயை யறுபட வேண எடுத்த படைசூழ 271 
336 

எடுத்து லாவு உடம்பில் 422 
உடல் நோய் கெட 255 

எதிராளியாக 1 
உடல்வரு நோயை உடனகல 218 எதிரிடு சூரன் இடறிட வேலை 110 
உடற்கு வந்திடு உறுத்து 289 எதிரிடு சூரன் இருபிளவாக 329 
உடற்கு வரும் நோயை 992 

எடுத்த செனனம் இதற்கு நலமு 
உணவாலுறு தீவினை 288 

528 
உத்திர மதிலடியன்முன் 462 எதிரியானவர்கள் எளியதாக அயில் 
உமையவள் புதல்வா 169 

121 
உரிமை யாயெனை யுலகி 197 எதிர்த்து வந்தொரு 157 
உலகமதி லெனக்கு 427 

எதிர் வருசூர 30 
உலக மாய்கையில் 51 

எதிர்வரு சூரனாவி இடறிட வேலை 
உலக மாய்கையை 42 

240 
உலக வழக்கினில் 523 

எதிர்வரு சூர னாவி இடறிட வேலை 
உலுத்தர்களான 66 

யேவு - திறலாளா ! 491 
உறுதி யாகான் 223 

எதிர்வருசூர னிடமயி லேவி 141 


546 


தின கவிதை 


+ 


336 


எதிர் வருசூரனிடம் 156 

எனது தீவினை இடறி 239 
எதிர்வரு சூரனுடன் 7 

எனது தீவினை இதனை 157 
எதிர்வரு சூரன் ஆவி இடிபட 234 எனது தீவினை கருகி யோடிட 385 
எதிர்வரு சூரன் இடறிட 200 எனது தீவினை முழுதும் ஓடிட 252 
எதிர்வரு சூரன் இடறிட வேலை 186 எனது தீவினை யதனை 155 
எதிர்வரு சூரன் 70 

எனது தீவினை யினியி 223 
ஏதிர்வரு சூரை யிடறவயி 478 எனது தீவினை யுடலி னோய்தவி 189 
எதிர்வரு 210 

எனது தீவினை யெள்ளள வாகிலு 
எதிர்வரு மசுரனை எழில்கொளு 208 எனது துயரினி விலக 310 
எத்தனிடம் வந்ததொரு 339 

எனது துயரோவிட 72 
எந்தன் மனதின் வந்த துயர் தனை 56 எனது துயர் தீர இனி அருள் செய் 
எந்த விதத்திலும் இந்த 320 

124 . 
எந்த விதத்திலும் எந்தனுடல் பிழை எனது துயர் தீர எளியனிடமாக 104 

எனது துயர்தீர எழில்கொள் 148 
எந்தவி தத்திலும் எந்தனுடற்கொரு எனது துயர்தீர எழில்மயிலின் மீது 
410 

166 
எதுரிட்டசு ரரைக் கொன்றிட 514 

எனது துயர்தீர எளிய 213 
எந்தன் மனப்படி 522 

எனது துயர் தீர 77 
எந்த விதத்திலும் எந்தன் 383 

எனது துயர் தீர 153 
எந்த விதத்திலும் 343 

எனது துயர் தீர 463 
எந்த னிடத்தில் வந்த 361 

எனது துயர் 257 
எந்தன்வி யாதி தீர 227 

எனது துயர் எனது பிணி 320 

எனது நோய்தனை இனி 170 
எவனக்குற மயிலுக்கிசை 459 

எனது நோய்தனை யீனியி 207 
எனக்கு ஒருவரம் 332 

எனது நோய்தனை 153 
எனக்கு வந்திடு நோயை 227 

எனது பாவ வினையை 424 
எனதாசை போல 22 

எனது பிணிக்கு 449 
என தாசையது போல 37 
எனதாசை போலவே எழிலான 209 

எனது மனதினிலே 451 

எனது மனத்தி லினி நினை 198 
எனதாசையின் அதுபோலவும் 405 

எனது மனத்தை வருதுயரத்தை 363 
எனதிச்சையை நிறைவுற்றிட 371 

என்றனாருயிரி 454 
எனது இச்சையை நிறைய 376 

என்ன விதியிது என்ன துயரிது 432 
எனது சிந்தையினி னைவெனும்படி 
443 

என்னவினை வரினும் என்ன 313 

என்னுடை ஆசை போல 246 
என துட துயரது 324 
என துட லெடுத்த வினை 364 
என துடலில் வருதுயரை 235 

எது துய ரேது 162 
எனதுடலில் வருநோயை 229 

எது துயர் ஏது பணி . 139 
என துட லிற்கொடு வினையறு 349 

எது பாவமோ ? நாய னாசையால் 423 
எனதுடைய ஆசை 278 

எது பிழை யேது குறை 233 
எனதுடைய நோயை 266 

ஏம காலர்கள் பாச 363 
என துடைய நோய்கள் தீரிட 146 ஏம காலர்கள் வருமுனே 351 


. 


* 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


கா 


. 


கண 


* 


லாத 493 


ஏம னார்வரு போது 285 
சமன் வருமுனமே ஆடு 254 
என யாதுயர் தீரி டாவகை 314 

கங்குல் நிறத்த 332 
ஏனோ பிறத்தியார் போல் 371 

கங்கு னிறத்தினர் திங்க 366 
எதுதுய ரேது பிணி 37.1 

கங்குகிற மேனி 520 
ஏனையா எனைப்படை 

கங்குனிற மேனி மாயன் 290 
த்து 429 
ஏனோமிடி யாகிய 312 

கங்குன் மேவிய ரங்கம் 230 
கங்கை தரித்த சடையார் 

மயக்கு 193 . 
ஐந்துவகை யாசையால் 416 

கங்கை தரித்த சடையார் 279 
கங்கையணி சடையார் 105 

கச்சணி முலையாள் 277 
ஒருகு றப்பெணால் 301 

கச்சுமேவு தனத்து நாயதி 108 
ஒரு தீவினை தவிராவகை 304 

கஞ்சநிகர் மவரார் 533 
ஒரு தீவினை யெனுமோர் 290 கஞ்சமலரவிழ் கங்குனிற குழன் 128 
ஒருத்தர் ஒணை 118 

கஞ்ச மலரை நிகர்த்த 24 
ஒருத்தர் துணை யேது 72 , 158 கஞ்ச மலர்த் திரு மங்கை 387 
ஒருத்தி வேடமினுவக்கு 98 

கஞ்ச மலர் நிகர் 459 
ஒருவர் சகாயம் இலையதை 354 கஞ்ச மலர் யாது கண்டு 482 
ஒருத்தர் துணையேது ? உனக்கெதிரி கஞ்சமலர் வாவிகுழுங் 102 

கஞ்ச மாமலர் கொண்ட நாயகி 251 
ஒருத்தர் துணையேது 112 

கஞ்ச மென்விழி 240 
ஒரு மாதர்கள் தருமாவினில் 408 கஞ்ச னார்சிறை வீழவே 200 
ஒருமடமானுடை மயவா 453 

கஞ்சுக மொழியார் 301 
ஒருமுனி பின்பு தொடாவரு 324 கடக ரிக்கி ரிகர் வதன 310 
ஒரு முனிவன் ஒரு செவிதனில் 372 கடகரி துணை கமழ்மலா 131 
ஒருவ ராலும் வெல 397 

கடகரி முகத்த ரவர் 329 
ஒருவருட துணையுயிலை 240 

கடகரி முகத்தர் கருணைகொள் நலத்த 
ஒருவர் துணை யேது உனை யலது 253 , 

510 
483 

கடகரி முகத்தர் கனகர 251 
ஒருவர் துணை யேது ? உனையலது கடகரி முகத்த ஓரெயீறு 233 
வேறு -496 

கடகரியின் முகத்த 263 
ஒருவர் துணையேது 117 , 178 

கடகரி முகத்தர் வயிறது 226 
ஒருவர் துணை 99 

கடகரி முகத்தர் 266 
ஒருவர் தரவு முளதோ 316 

கடக்களி றானனர் 519 
கடக்களி றுடைய முகத்தினர் 517 

கடகளிறு முகத்தர் கருணைகொள் 
ஓதாத மறைமுனிவோர் 194 

நலத்தர் 517 
ஓதிய மறைபயில் வாயினர் 146 - கடக்களிறு முகத்தர் 477 
ஓயாத துயரம் ஓயாத பிறவி 91 கடக்க ளிற்றினை நிகர்த்த 380 
ஓவிய நிகராகிய வடிவோர் 135 கடப்பமலர் மேவு கந்த ! 400 
ஓவியமாகிய 285 

கடப்ப மாமலர் கமழ்த்த 336 


548 


தின கவிதை 


கடமத மொழுகிய கபோலத்தினின் கட்டிய மலருற்றிடு குழல் 50 
447 

கட்டிய மலர் முடியாள் 304 
கடமத மொழுகிய 49 , 117,369,533 கட்டிய மனையினில் உற்றிடு 346 
கடமத மொழுகிய 533 

கண்டமது கறையார் 115 
கடமத வாரணனார் 154 

கண்ட மதுகறையார் 204 
கடமா முகத்தவர் கருணா நிதிக்கிசை . கண்டம் கரி நாயகனார் 263 
508 

கதம்பமலர் மார்பா ! 196 
கடம்பணிபு யாசலா 258 

கதறிய கடல் துயில் 474 
கடம்பணி மார்ப ! நாளுங் 205 கதிக்கு மயில் வாகனா 55 
கடம்பணி மார்பா 271 

கதிமிகு மயின்மிசை 530 
சடம் பணியு மார்பா | 157 

கதியி னடத்திய மயிலி 395 
கடம்பமணி மார்ப 268 

கதியி னடத்து மயின்மேற் 251 
கடம்ப மலரணி கனிந்த 305 

கதியினடை புரிசீர் 82 
கடம்ப வன முறையுங் 353 

கதிர் பரப்பிய முடி 52 
கடம்பு புனை புயவா 81 

கதிர்வே லெடுத்து மயிலே 297 
கடம்பை யணிபுயத்தர் 529 

கந்தமல ரான கஞ்சமலர் 492 
கடம்பொழி சேனை 300 

கந்தம லர்க்குழன் வஞ்சி 318 
கடலாகிய துயரக் கரை 518 

கந்த மலர்புனை கங்குன் 502 
கடலிற் றுயிலுங் 282 

சந்த மலிவாவி 221 
கடலிற் றுயில்பவர் 471 

கர்த மிகுத்த கடம்பை 358 
கடலிற்றுயில் 521 

கந்தமிகு நீப மாலை கண்டமதி லாத 
கடலிற் றுயின் மாயன் 370 

லாக 264 
டவரை யுரித்த ஆடை 331 

கந்தமிகும் நீப மாலை 262 
கடவரை யுரித்த இதழினை 431 கந்த மேவிய கடம்ப 201 
கடவரை யுரித்த 313 

கந்த மேவு கடம்ப 260 
கடவரை யுரித்த நடமிடு 351 கமலசர ணத்தை மகிழ்வொடு 411 
கடவரை யுரிவை தரித்த நாயகர் 371 கமலத் திருமகள் புணரச் 373 
கடவாரணர் கருணாநிதி 203 

கயனைத்தரு பார்வையி 464 
கடலாரணர் முகநாயகர் 211 , 232 கயல்விழி மருட்டி 256 
கடவானையின் கனிவாகிய 170 

கரிய குழற்றிரு மயிலை 303 
கடவுளர் முதலினர் கருணையி 526 கரிய முகிற்குழலார் 466 
கடன்மிசை துயில்புரி 535 

கரிய மிடறினர் கடவு ளுமைபதி 529 
கடிகமழ் நீபக் கணியணி மார்ப ! 429 கரிய வேடுவர் அருளு நாயகி 86 
கடிகமழ் நீபமாலை 21 

கருக் குழியில் வீழ்த்த 392 
கடிகமழ் பொழில் வளர் 458 கருங்குழன் மாதர் 286 
கடிதி னடைபயில் மயிலில் வருகுக ! சருணாசி தியா கையினாலே 3 
102 

கருணாம் தியே ! கமழ்மா 206 
கடிமலர் நீப மாலை 275 

கருணா நிதியேகமழ் 
கடுகிய மொழி பேசியு 52 

கருணாநிதியே 32 
கடைந்த வேல்விழி 398 

கருணை தங்கிய 17 
கட்டழ கியரான 276 

கருணை பொழிமேகமே 125 
கட்டிய மலர் உற்றிடு குழல் 12 கருணையுற்றருள் 435 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


549 


1 


கருணையோ டுமுனம் 201 

கறைமிடற்றினர் கருணையுற்றவர் 
கருதியபடிக்கி அருள்வாய் 11 

109 
ருதியபடி யருள்வாய் 187 
கருத்திலுறு நோய்கள் 212 

கறைமிடற்றினார் கமழ் 132 
கருத்தினாசை யதுபோல் 223 

கறையணி கழுத்தர் 474 
கருத்தினி னினைத்த கருத்தினை 196 கறையணி மிடற்றர் 435 
கருத்தினை நினைந்த படிக்கு 423 

கறைமிடற்றினர் சடைமுடித்தவர் 
கருத்தினோய் தவிர் கருத்தனே 55 

326 
கருவாகிய குழி வீழ்வினை 306 கறையாகிய மிடறாரருள் 157 
கருவி லுதிக்காமல் 496 

கறையுலவிய கண்டனார் 19 
கருவில் உதித்த வினைதான் 287 

கற்புநிறைமயில் 456 
கல சமயீ லேறு கருணை பொழி நாத ! 

கற்புய ருத்தமி 283 
131 

கனககிரிவரு பரமர் அருள்மக 125 
கலக மேபுரி அசுர 185 

கனகக் கிரிதனை நிகர 294 
கலகலெனத் தண்டை யாடிடவே 

கனகசபைமீ 
877 

து நடனமிடு 69 

கனக சபைதனில் பரத 329 
கலக லெனநடை பயிலு மயின் மிசை 
96 

கனக சபையின் நடித்த 421 

கனகதண்டை கலலெனவே 138 
கலசத்தன மாதர்கள் கொடிய 142 

கனகதண்டை கலகலென்ன 116 
கலசமுலைமாதர் கபடமயல் தீர 130 

கனக தண்டைக ளாடவே 338 
கலாபமயில் வீரா ! 137 

கனக தண்டை மணி 267 
கலிகால மோயி தேது 225 
கலியாகிய அலைசேர் 327 

கனக தண்டையி னோர் முழங்கிய 319 
கலியாகிய துயரம் 39 

கனக தண்டை யொலியிலங்கு 480 
கலியாகிய துயராலினி 326 

கனக தண்டை யொலிமுழங்க 279 

289 
கிலியினால் அனியாயம் 17 
கலியுககாலம் அதனாலோ 334 கனக தண்டை யொலிமுழங்கக் 357 
கலைகள்பயில் வாயனே 33 

கனக தண்டை யொலி 270 , 444 , 
கலைபழகுபவர் நினது 100 

451 , 458 
கலைமதி தரித்த கடவுள் மகிழ் 427 

கனகமயமான கமலமலரான 123 
கலைமதி தரித்த சடைமுடி 383 

கனகமயமான கயிலைநிகர் 116 
கலைமதி தரித்த சடைமுடி கருணையு 
யர் 394 

கனகமலைகேரு 135 
கலைமாமதி தாதகி சூடிய 45 

கனக மன்றினில் இருவர் கண்டிட 
கலைமாமதி பக்கரு காடாவு 41 

ககன மிசைவளர் அடியர்க் 355 

கனகாசலம் நிகராகிய 204 
கவனமிஞ்சிய களிநடம்புரி 91 

கனத்ததன வேடமாது 139 
கறுத்தகுழல் சிறுத்தவிடை 317 
கறுத்த திருமேனி 266 

கனத்த தோகை மயிலா 121 
கறுத்தவிட மிடறினார் 400 

கனத்த பூமுலையாள் 122 
கறுத்து திரண்ட கேச 242 

கனிவாய் இலங்கு 318 
கறைக் கண்டர்தரு 154 

கனைகட விற்றுயில் 284 


* 


. 


கல 


தின் கவிதை 


. 


கா 

கானக மடந்தை காதல்கொள் 118 , 
காதலாகிய கானநாயகி 209 

300 
காதலாகிய மாதரால் வரு 118 கானக மடந்தை 37 , 98 , 104 , 211 
காதலியாகிய காரிகை வேடமின் 69 277 , 461 
காதல் கொண்ட வேடமாது 196 கானக மடந்தை மேவு 335 , 355 
காதல்தரு மாதர் மாயமடவார்கள் 87 கானக மடந்ைைத யாளொடு 218 
காதல் மிகுத்து மேனிமினுக்கி 247 கானக மடமாமனாள் காதல் கொள் 127 
காதன் மிகுத்த 260 

கானக மடமான் 75 
காதன் மிகுத்த மாத 86 

கானக மயிலி மேவு காரண நாத மேஷ 
காதன் மிகுத்த வேடர் 164 

கோடி - அருளாயோ ? 185 
காதுற்ற விழியார் 279 

கானகமாது 44 

கானக மயிலி மேவு 185 
காதைப் பிடித்த விழியார் 441 

கானக மயிலி 536 
காமக் கொடியார் வாழ்வுற்றிடுவோர் 

கானக மயிற்குக் காதல் 

கொள் 484 
249 

கானக மாது மேவிய 69 
காயத்தினை மினுவெனவும் 457 

கானக மாது மேவு 13 
காரண ! கருணாகரா ! 126 

கு 
காருக்கிசைத்த குழலாள் 99 

குங்கும மிகுத்தமுலை 255 
கார்த ரித்தகுழன் 336 

குங்குமமுலை மாதர் 267 
காலங் கலிகாலம் 39 

குடத்தைப் பொருதன 459 
கால சேவுகர் கூடியே 329 

குடநிகர் தனத்தர் குமரிய... 488 
கால தூதர்கள் ஆவி 284 

குடநி றைத்திடு இருதனத்தினர் 355 
கால தூதர்கள் ஓடி 233 

குடமிணைத்த யிருதன மிகுத்த 12 
கால தூதர்கள் ஓடி யேவரு 247 குடவளை முழக்க றாத 482 
கால தூதர்கள் வருமுனே 146 , 239 குடியில் வளர் குறத்தி 187 
காலன் வருமுனமே காளை மயில் குடியோர்பலர் கூடியே 209 
மிசையே 486 | 

குடிவளர் குறத்தி 444 
காலன் வருமுனமே 280 

குடி விளங்கிய 43 
காலினில் வாழ்வுறு 133 

குத்துமா முலைபோல் நகை 320 
கானகத்திலுறை மான் 221 குயிலாகிய மொழி மாதர்கள் 152 
கான நாயகி காதலாகிய 136, 140 குமரிகு றத்தி மாது 215 
கான நாயகி காத லாலணை 203 கும்ப மாமுலை ரெண்டு மீறிடு 217 
கானக மடந்தை காதல் கொள் கடம்ப குயிலாகிய மொழிமாதர்கள் 161 , 183 
195 , 239 , 301 , 498 

குருட்டு விழியாக மயக்கி 412 
கானக மடந்தை காதல்கொள் கடம்ப குலத்திலுயர் வேடர் 113 
மனிமார்பா ! 492 

குலுக்கு முலையார்கள் 265 
கானக மடந்தை காதலுறுகின்ற 279 குறைபடுத்திட உடலினுக்குளே 411 
கானக மடந்தை காதல் கொள் சிறந்த 
337 . 

கூகை குழறி யலறவுமே 74 
கானக மடத்தை காதல் கொள் கடம்ப கூகைக்கூ கூவெனாது 222 
மணிமார்ப ! 507 

கூடிய படை யோடிடர்புரி 134 


( 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


551 


கூட்டில்விளை யாடு வதெவனோ ? 497 கொத்தலரு நீப மாலை 375 
கூரிய வேலணி கோலவுலாச! 134 கொன்றை சூடிய செஞ்சடாதரர் 130 
கூரிய வேலா ! கோதறு சாத ! 130 

கோ 
கூலனைத் தரித்த வேணிய ரிடத்த 

கோகன கத்தின ளான 415 
389 

கோகன கத்தினில் வாழ்மறை 373 
கூவிய மயிலா 280 

கோகனக மடந்தை கோலமுட 
கூவிய மயில் ஏறிய கோதறு 92 

னணைந்த 500 
கூவிய மயின் மிசை 68 

கோகனக மலர்மாது சேர்புயன் 88 
கூவி விளையாடு கோல மயின்மீது 85 கோகனகமான கோலமனை மாது 124 
கூவி விளையாடு மயிலா 506 

கோடி சூரியர் போலவே 491 
கூறுபடு வேலினான்முன் 221 கோதறு முனிவர்கூடிய புலவர் 128 
கூறுபடு வேல்கொ டெதிர் 406 கோது கிளிமொழி மாத 311 
கூனப்பிறை யணிவேணியர் 59 கோது கிளி மொழியாள் 95 , 127 
கூன மதிச்சடை 483 

கோது கிளியாக கூறுமொழி 120 
கூ னலம்பிறை சூடு செஞ்ட 440 கோலாகல மயின்வாசா 115 
கூனிய பிறையணி 537 .. 


: 


கொ 

சகதல மயக்க மெனுமனையி 375 
கெடுக்கவரு மிடியா 306 

சகத்தோர் பணி 155 
கொங்கலர்க டம்பு 424 

சகத்தோர் முதலினோர் 188 
கொங்கு மிகுந்த கடம்பணி 360 சகலசவு பாக்கியம் 393 
கொங்குலவு நீப குஞ்சரர் 534 சகலசன ரட்சக 433 
கொங்குலவு நீபமாலை 46 , 50 

சகலசன ரட்சகா ! 489 . 
கொங்கை பயிற்று 262 

சகலசன ரட்சகா ! தமிழறியும் 494 
கொஞ்சிய கிளி மொழியார் 60 சகலசன ! 433 
கொஞ்சுகிளி மொழியாள் 214 சகல பாவவினை 309 
கொஞ்சியகிளி யின் சொல் மினவர் சகவ பிணிகள் தீரவே 121 
308 

சகல மானபரி சனர்கள் 403 
கொஞ்சிய மடவார் 307 

சகலமான பிணி 144 
கொஞ்சிய மொழியார் 335 

சகலவினை தவிர்வாய் சதுமறையின் 
கொஞ்சு கிளிமொழியார் 295 

1991 
கொஞ்சு கிளி மொழியாள் 75 சங்கணி கரத்தர் 227 
கொஞ்சு கிளியினை 283 

சங்கத் தமிழ்ப் புலவ ! சந்திரச் சடைப் 
கொடிய தீவினை வழியி 293 

பரமர் 502 
கொடிதாகிய வினையேவிழை 190 சங்கத் தமிழ்ப் புலவர் 372 
கொடிய தீவினை விலக நீயருள் 119 சங்கத் தமிழ்ப் புலவா 355 
கொடிய பாதக . 31 

சங்கபாணி மகிழ்ந்து வானவர் 136 
கொடிய னாகிய வசுரன் 189 

சங்கப் புலவர்கள் தங்கட் 399 
கொடுமை யாகிய மிடிகள் . 357 சங்காசி வாய சம்புமக தேவ- 482 
கொட்ட மிடுசூரர்படை 36 

சங்கர சம்பு சதாசிவன் 339 
கொண்டைச் சொருக்கழகு 465 . சங்கர சிவ சம்புவினுட் 333 - 
கொண்டலை நேர்குழல் 65 

சங்கரி சாமளை சம்பு 426 


1 


552 

தின கவிதை 
சங்கரி தருபுதல்வா ! 408 

சமராடிய அசுரோனுடல் 151 
சங்கரி திரிபுரை சந்திர சடாதரி 396 சமராடிய சூருடல் தனையிரு கூறு 
சங்கரி திரிபுரை சந்திர சடைமுடி 

செய் 600 
514 

சமராடிய சூருடல் 500 
சங்கரி திரிபுரை 527 

சமராடிய வசுரோனுடன் 478 
சஞ்சித வினையால் வந்திடு துயர் தான் 

சமரிடு சூரன் றனையிரு 298 
387 

சமரைப்பொரு சூர்படை 468 
சஞ்சிதவினை வந்தது 323 

சமர்மி குத்த ருசூ டன் 335 
சடல மெடுத்த 285 

.சரக்க ரழிந்தி டப்படை 337 
சடைமு டித்தவர் 473 

சரசத்தினில் நயமுற்றிடு 465 
சணத்தி லேயெதிர் தருக்கு 180 

சரச மடமாதர் தழுவு 205 
சண்டை யிடுசூரன் 72 

சரசமிகு மாதர்கள் சாடையின் 509 
சதங்கை யொலிகண் முழங்க 297 

சரசமிஞ்சிய தருமடந்தையை 156 
சதங்கையொலி மிஞ்ச 466 
சதமகன் முதலினர் 522 

சரச மிஞ்சிய மடவர் 283 

சரச மிஞ்சிய மடவர் தந்திடு 374 
சதுமறை தேடு சரண ! 203 
சதுமறை பரவுஞ் சரவண குகா ! 131 

சரச மிஞ்சிய 43, 272 
சதுமறை முனிவர் இமையவர் 102 

சரச மிஞ்சிய வனித 311 
சதுமறை முனிவர் பணி 437 

சரசமிஞ்சு குறமடந்தை 59 

சரசம் விஞ்சிய வடிவி லங்கிய 236 
சதுமறை யவர்பணி 227 
சதும றையவர் பணித ருயிரு 423 சரச ரஞ்சித இதம் 323 
சது மறையவர் புகழ் 83 

சரச ரஞ்சித மடவ ரன்பொடு 354 

சரச ரஞ்சித மடவர் அன்பொடு 347 
சது மறையவர் புகழ்மலர் நிகர் 434 

சரச ரஞ்சித மடவர் இங்கிதத் 336 
சதுர் வேத முடிவான . 111 
சதுவேத முடிவே 115 

சரச ரஞ்சித மடவர் 333 
சத்துரு வாகிய தக்கனை 171 

சரச ரஞ்சித வனிதை 352 
சந்தத மிகுந்த சங்கரி மகிழ்ந்த 131 

சரச லீலைகள் அதனி லேமிகு 396 
சந்தத் தமிழ்பாடிய நாவலர் 519 

சரசி குறமாது தழுவுபுயலோல 138 
சந்தத் தமிழ்ப்புலமை 326 

சரண னடந்தவர் 520 
சந்த மிகுபாடல் 26 , 299 

சரதத்தாலிரு 450 
சர்தமி குத்த பாடல் 298 

சரவண பவகுக !குமரய ! 344 
சந்த மிகுந்த பாடல் 316 

சரவணபவனே ! சண்முககுமா . 129 
சந்த முலைக்குற மங்கை 384 சரவணபவனே ! 140 
சந்திர வதன மாதர் 163 

சவுரிய னாகிய 534 
சந்திர வேணியர் 136 

சனனம் எடுத்த முதலாய் 230 . 
சமரஞ்செயும் அவுணன்றனை 412 சாகரசமு சாரம தால்வரு 370 
சமரமிடு சூரன் 464 

சாகர மாகிய வாழ்வினி லேவரு 381 
சமாஞ்செயும் அவுணன்றனை 408 சாகர மானசமு சாரம் 251 . 
சமரம் விளைத்திடு தருவை 208 சாகர மானசமு சாரத் 380 
சமராடிய அச்ரோ 26 

சாகா மானசமு சார 365 
சமராடிய அசுரோனால் 514 சாகர மானசமு 415. 


1 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


553 


. 


சாடியபடை வீழிடத் 194 
சாடைக் கருங்கண் 380 

சுகத்தில் மிஞ்சிய லீலைக 491 
சாடை யானமுக மாய்கை 316 

சுகலீலைகள் புரிமாதர்கள் 410 
சாதியில் உயர்ந்த வேடுவர் 56 

சுக வாழ்வினில் வரு நோயது 90 
சாரச மதுலீலா 381 

சுடுதீவினை யதனால் வெகு 322 
சார மானதமிழ் 365 

சுபகர விலாச மருவிய வுலாச 107 
சால மேபுரி மாத ரார்தரு 241 . 
சானகி சிறையெடுத்த 259 

சுரும்பு ணீபமலர் அணிந்த 81 
சானகி தனக்கு மாலைகள் 65 
சானகி தனக்கு மாலை 453 

சூடிய மலரணி 536 
சானகி புணர் கார்நிறவிறல் 97 

சூது செயு வோர்கள் 119 
சானகி மடந்தை தானமரு கின்ற 727 

சூது நிகரிணை 48 
சானகி மடந்தை தான்மகிழு 255 

சூது நிகர்த்த மாதன 481 
சானகி மடந்தை மேவு 147 

சூது நிகர் முலையாள் தூயதினை 83 
சானகி மடந்தையாள் 107 

சூதை நிகர்முலையார் 301 
சானகி மணந்த சாமிவிறலுக்கு 315 

சூரனோடெதிர் தோகை 203 
சானகி மண மேவிய 219 

சூருடைய முடி தூளு பட அயில் 97 
சானகி மணவாளனார் 120 

சூரை வதைத்த வேலவா ! 156 
சானகி மணாளனார் 161 

செ 
சி 

செசத்தி லுயிர்கள் 516 
சிங்க மருங்குள பைங்கொடி 256 

செங்கம லத்திறை உம்பர் 407 
சித்து விளையாடிய அரனார் 79 செங்குமுத வாயர் சிந்து நிகர் 504 
சிந்துர மணிந்த நுதலார் 435 செந்தாமரை நாயகியா 270 
சிந்தை மயங்குதுயர் 490 

செந்தாமரை மலர்வந்தோன் 34 
சிந்தையில் வருதுய 463 

செந்திமலை வாசா 33 
சிலை நுதன் மடவார் 486 

செந்திரும டந்தைபுணர் 389 
சிலையைங்கர் நுதலாள் 530 

செம்பதுமை மேவு மார்பர் 136 
சிறைவி ரித்திடு சிகி 208 

செருபுரிசூரன் தெறிகெட 145 
சினத்த சூருடல் 19 

செருபுரி சூரோன் றெறிபட 94 
சினத்தெ திர்த்திடு 225 

செருபுரி தானவர் தெறிகெட 83 
சினவரவு தரித்த வேணியர் 377 

செருபுரி வசுரனை 349 

செருப்ப யின்றிடு சூருடனேயெதிர் 
சீ 

93 
சீதமதிச்சடை யாரருள் புத்திர 438 செருவிளைத்திடு 233 
சிதமதி புனைவேணியர் 46 

செருவைப் புரிசூருயீர் 212 
சீத மதியணி வேணி 178 

செனகன் மகட்கு மயலை 407 
சீதமதி யுற்ற வேணிய 366 

செனனமான அளவுஞ் 443 
சீதள சதிபுனை மௌலி 473 

சென்னமுத லாக 314 
சீரார் கன தோளா ! 137 , 

செனன மெடுத்த தினமுதலாய் 242 
சீறியவரவு சூடிய முடியர் 95 செனனம் எடுத்திடு துயர்தான் 253 

b 


554 


தின கவிதை 


சே 

தத்து மயிற்பரி யொக்க 309 
சேனை தி . ரட்டிமு னேவரு 225 தத்தை நிகர்மொழியாள் 153 
சோ 

தந்தி முகத்தவர் தந்துணை 332 
சோதி கொள் கடம்ப மாலை 124 

தந்தி முகத்தினர் சங்கரி 277 

தந்தி முகத்தினர் 272 
சோதி நாயகர் 285 
சோதி மதியணி தூய 164 

தந்தி முகத்தினர் அன்பு மிகுத்தவர் 

197 ) 
சோதி மணியணி தூய சடையிறை 104 

தந்தி முகநாயகர் தன்றுணைவ ! 132 
சோதி மணியணி வேணிநாயகர் 90 

தந்தி முகவர்க் கிளைய தம்பி குமாக் 
சோதி மயமாகிய தூயமலர் 106 

287 
ஞா 

தந்தி முகத்தவர் தன்றுணை 310 
ஞான முனிவர்கள் முதலோர் 476 

தந்தி முகவர்க் கிளைய 274 
ஞான வித்துகள் ஆன 386 

தந்திமுக வற்கிளைய ! 294 
த 

தய விலாத தொரு மடமினாளருளு 97 
தங்கச் சடையுயர் சங்கக் 323 

தயவு தாச்சணியம் 435 
தங்கச்சிலை யாலெதிர் 174 

தயவு மிகுத்துடன் 519 
தங்க மலையர்ப்பு யங்க 327 

தரித்தமலர் நீப 324 
தஞ்சம் வேறிலை சங்க 201 

தரித்திர சாகரம் 450 
தனியேவரு புன சாயகி 184 

தரித்திர நோயினால் 452 
தன்னுடைய சைந்திட 357 

தரித்திர மதனால் 409 
தஞ்சம் வேறிலை 26 

தரித்திரமது தீரவே 260 
தஞ்சம் வேறிலை வர்து 287 

தரித்திர மாகிய கடற்குழி 307 
தஞ்சம் வேறிலை வந்து நீகிருபை 92 

தரித்திர மான ஆழி 424 
தடக்கட லான சமுசார 361 

தரித்திரமான கடற்குழி வீழ்வேன் 
தடமிகு பொழிலு குகனமது 72 

443 
தண்டமி ழார்நிறை 531 

தரித்திர மான கடற்குழி 53 
தண்டைக் கலகல எனவே 61 தரித்திரமான நீடு 516 
தண்டை சதங்கைகள் 277 

தரித்திர மான 353 
தண்டை சதங்கை 487 

தரித்திர மெனுமொரு 420 
தண்டை சிலம்பு 268 

தரித்திரம் வந்து 366 
தண்டை யசைந் திடு 303 

தரியல சாகிய தருவவு ணோர்குல 505 
தண்டை யாடவே தந்தி 234 

தரியல ரெனவரு 493 
தண்டையாடிட வந்து 82 

தருண மங்கையர் மருவு 379 
தண்டை யொலிகள் சதங்கை 429 

தருணமிது வாகையால் 9 
தண்டை யொலிக ளிலங்க 472 

தருநிழல் வாசவனுமம 356 
தண்டையொலி மீறு 495 

தருநிறை தினைக்கதி 457 
தத்திய மயிற்றினம் வரு 153 தருப்பொலி கானக 54 
தத்தியமயின் பரிமிசை 327 

தருப்பொலி கானமாது 133 
தத்தி விளையாடிய சத்தி 150 

தருப்பொலி கான 226 
தத்தி விளையாடு மயிலா 1 178 

தருவனம் வளர்மயில்தனை . 80 
தத்து மயிற்பரிமேல் 334 

தருவாழ் பொழில் தனில் 229 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


555 


தருவில் அரசுபுரி 8 

தரதுலாவிய நீபமாவிகை 141 
தருவினிறை தருகொலுவி 72 தாதுள நீப மாமண 419 
தலையணிந்திடு கடவுள் சங்கரர் 125 

தாதுறு கமலாசனர் 72 
தவள யிதழ்சூழு 41 

தாதுறு நீப மாலிசை 282 
தனகிரி படைத்த 513 

தாதுறு நீபமாலை 98 
தனக்குற மாது தனக்கிசை வான 481 தாதுறு நீப மான தார்புனை மார்ப ! 

171 
தா 

தாதுறு மலர் சூடியபுய 202 
தாசனானயர் தாழ்விலாமலே 133 

தாதுறு மலர் நீபமாலிகை 111 
தாதகி கூவிளை 60 

தாது றுமலர் நீப மென் றுயர் 211 
தாதகி சூடிய வேணியின் நாயகர் 120 

தாமரை மலருறை சானகி 321 
தாதகி புனைவேணியர் 32 

தாவிய மயிலா ! தானவர் 295 
தாதணி பே மாலை தானணி மார்ப தாவியமயில்வாகனா 17 , 22 
199 

தானவர்கள் சேனை சரிந்துவிழ 209 
தாத விழு நீ u 65 

தானவர் குலகலகா 67 , 79 
தாதவிழு பே மாலை தானணியு மார்ப தானவர் குலகாலா 24 , 38 , 157, 
கோடி 178 

159 , 473 
தாதவிழு நீபமலர் தானணியும் 216 

தானவர்குலம் வீழிட 320 
தாதவிழு நீப மாலை தானணியு 167 

தி 

திங்கட் சடைமுடியார் 503 
தாதவிழு நீப மாலையணி 207 
தாதவிழு நீபமாலை 88 , 126, 131 , திங்களணி சடிலர் தென்கயிலை 484 

திங்களணி சடையார் செம்பவள 319 
135 , 148 

திங்களணி 
தாதவிழு நீப மான தார்புனையு மார்ப ! 

சடையார் தென்கயிலை 

340 
181 

திங்கள் தரித்த சடையார் 333 , 188 
தாதவிழு நீபமான 73 

திடச வரியம் 340 
தாதவிழு நீபா ! 137 

திடமுடன் எதிர்த்த 179 
தாத விழ்கன நீப மென்மலர் 431 

தித்தமி திமிதியென 276 
தாதவிழ் நீபத்தாரணி மார்ப 117 

தித்தமி திதியென நடமாடிய 346 
தாதவிழ் மலர்நீ ! தார்புனை புயநாதா ! திருக்கலச முலைமாதர் 190 
1516 

திருக்கிளர் மார்பினார் 20 
தாதவிழ் நீ u மாலை தானணி மார்பு ! 

திருப்பங்கய மாமலர் 239 
177 

திருப்பெண் வளர்மார்பர் 328 
தாதவிழ் நீபமாலை 3 , 16 , 57 , 62 , திருமடந்தை மகிழ வச்த 252 
64 , 68 , 93 , 116 , 128 , 163 

திரும டந்தை மருவு 362 
தாதவிழ் மணிநீப 460 

திருமேவிய 263 
தாதவிழ் மலர் நீபத் 44 

திறத்த சூருடன் 55 
தாதவிழ்மலர் நீபா 231 

தினக ரப்பிரபை நிகரு 247 
தாதவிழ் 212 

தினக ரற்கிணையொளி 376 
தாதுலவு தாமரை வாசமாதினை 85 

தீ 
தாதுலவு நீபத்தார் புனையு மார்ப ! 127 நீதுபுரி சூரன் ஆவியது வோட 394 
தாதுலவு நீபமான 71 , 141 

தீதுறு ஞரனாவி சீறிட 239 


s 


தின கவிதை 


4 


. 


தீராத வினை தீர 186 

தே 
தீரா தவினை தீர வேயருள் 19+ 

தேகத்தினிலே -285 
தீவினை தீரிட வேகிருபையேபுரி 183 தேகத்தினி லேவரு 228 
தீரா தவினை தீரிட 176 

தேகத் தினிலே வருநோயதுவே 220 
தீரா தவினை தீர்த்த 230 

தேக பிணிவரு நோயால் 216 
தீரி டாதவனை 282 

தேசத்தர் வந்துபணி 275 
தீவினையதனாலே உடல் வருநோய் தேவர் முதலினர் பணிபுரி 481 
40 

தேனுறு கமல மாமலர் 316 
தீவினையதனாலே வருதுயரால் 146 தேனல ரலங்க லாகிய 394 
தீவினை யால்வரு நோய்தனை .172 தேனல ரலங்கல் தேவ ! 422 
தீவினை யால்வரு பாதக 398 தேனலர் முடித்த 528 
தீவினை யால்வரு மாதர் 378 

தொ 
தீவினை யால்வரு மேவலி 231 

தொடுத்த நீபமலர் 70 
தீவினையால் வருநோய்தனை 158 தொடுத்த மாலிகை 470 
தீவினையான்மன நோகிட வேவலி தொடுத்த மாலையணி 332 

தொலையாத காம வாசை 168 
துடிங்க ரிடையாள் சுக்குற மடமா 

தொலையா யருதீவினை 450 
509 

தொலையாத வாசை யான 168 
துடியிடை துடங்கு 85 

ந 
துதிபெறுநாதா துரைமகணாதா , 98 நச்சர வுற்றிடு மைச்சடை 227 
துதிபெறு மாதர் துரைமகள் நாத நச்சத் தரித்தவிழி 465 
502 

நச்சு விழிச்சியர் 121 
துதியேமிகு தாளா 220 

நஞ்சணி மிடறார் 292 
துயரக்கடல் விடுவோர்கள் 456 

நஞ்சு வளைத்த மிடறார் 406 
துயரது தீர்த்துத் 445 

நடக்கு மயிலேறி யெனக்கு 318 
துயரமாகிய கடலில் 58 

கடக்கு மயில் வாகனா 259 
துயாமெ னுங்கடல் துலைய வரம்புரி நடக்குமயின்மீது 446 
526 

நடஞ்செய் மாமயிலா ! 167 
துயரா இயகடல் துகளாகிட அருள் நடத்து மயிலேறி நலத்தை 171 
345 

நடமாடிய மயிலேறிய 199 
துயரான் மனமெலியா 453 

நடமாடியலை யிலே 173 
துயரான் மெலிந்து விடுவேனை 148 

நடமாடிய பாலமாகிய 140 
துயரி : னைக்கெட 401 

நடமாடிய மயிலேறிய 238 
துயர்க்கடல் முழுகிப்பிணி 110 

நடமாடிய 146 
துயர்தீரிட வருவாய் 170 

நடம்புரி மபிலில் ஏறி 256 
துயர்வி லக்குவாய் 290 

நடனமயி லேறி நலமருள 253 
துவர்க்கிசைவான வாயர் 517 

நடனமிடு தோசை நலமயிலேறு 80 
துன்பக்கடல் விழு 454 

நடனமிடு பரியாய் 60 . . 
து 

நடனமிடு மயிலா ! நலமது 321 
தூயமலர் ப ! சூழுமடியார்கள் 124 நடமிடு மயிலா : நலமுதவி செய் 
தூலசட லத்தி னான்மனது 421 . 

வாய் 183 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


557 


நடன மயில்வாகனா ! 152 

நலத்தொரு மயிற்பரியை 367 
நடனமிடு மயிலா ! நளினமலர் 207 நலமிடு தோகை மயிலா 104 
நடனமிடு மயிலா ! நறுமலர்கொள் நலமிடு மயிலா ! நலமினி 177 
சரணா 106 

நறுமலர் தரித்த முடிபுனை நலத்தார் 
நடனமிடு மயிலா ! நலமுதவி புரிவாய் 

434 
111 

கா 
நடனமிடு மயிலா 125 

நாகமணி சடையார் 324 
நடனமிடு 267 

நாட கத்தொழி லோ டத்திய 415 
நடனமிடு மயிலா ! 132 

நாடக நவிற்று பாதர் 418 
நடனமிடு மயிலா ! 163 

நாடக மாடிய பாதவி னோதர்விண் 
நடனமிடு மயிலேறி 466 

347 
நடனமிட்டிடு 57 

நாடகமிடு நாயகர் 77 
நடன மிட்டிடு மயிலி 314 

நாடகம் நடத்து 413 
நடனமிட்டிடு மயிலில் உற்றவ 122 

நாடியபடி தானென் முனொரு 416 
நடன மிட்டிடு மயிலி லுற்றிடு 8 

நாட்டியமிடு மயிலிலேறியே 82 
நடன மிட்டிடு மயிலில் 286 

நாட்டி லுயரு நேம 481 
நடன முற்றிடு 258 

நாம வன்மலை வேல் 399 
நடன முற்றிடு நலம யிற்பரி 224 

நாயகி குறத்தி 332 
நடன முற்றிடு நல 215 

நாலாயிரத்து நானூற்று 409 
நடன முற்றிடு மயிலில் உற்றிடு 274 நானமிகு நீபமாலை 74 
நடனமுற்றிடு மயிலில் 123 

நானம் உற்றகுழ லார் 418 
நடன முற்றிய மயிலி லுற்றவ ! 387 

நி 
நடனம் ஆடிய மயிலா ! 147 

நிசிசரர் பொடிபட 125 
நடனம் உற்றிடு மயினடத்திய 142 நித்தமிடு மயில்மேல் 278 
நடனம்புரி பதபங்கய 349 

நினது பதத்தை நாளு 496 
நடனம்புரி மயிலின்பரி 409 

நினபரி மிசைவா ! 319 
நடனம் புரிமபின் மேல் 166 
நடிக்குஞ்சிறை மாமயில் 179 

நூலா கியஇடை மானார் 399 
நடிக்கு மயிலேறி கதிக்க 339 

நூலினை நிகரிடை 121 
நடிக்கு மயிலேறி நலத்த அருளே நூறு மகத்தினனா ரருள்பொற்கொடி 
செய் 269 

441 
நடிக்கு மயிலேறி மிதத்த 223 

நெ 
நடிக்குமயி லேறி 163 

நெஞ்சகம் வருநோயை 129 
நடிக்குமயில் ஏறி யெனக்குஎதி ராக 

நெஞ்சநோய் தவிரிடுவாய் 40 
174 

நெஞ்சநோய் தவிர் 149 
நடிக்கு மயில்வாகன 62 

நெஞ்சி லுற்றிடு 304 
நடிக்கும் மயிலேறி 187 

நெஞ்சினில் வருதுயரை நின்கிருபை 
நடிக்கு மாமயிலா 1 : 160 

190 
நதி சூடிய சடையார் 280 

நெஞ்சின் வருநோயை 105 
நதி தரித்திடு சடைமுடித்திடு 446 

நோ 
நர்தி டாதசது ரங்க 309 

நோயால் வருந்தி மேலே இடைந்து 
நயவஞ்சகன் எனயெந்தனை 385 193 


நா 


- 


| 


நீரே 


தின கவிதை 


நோயகன் றிடவே மருந்தருள் 89 பதஞ்சலி யீருவர் மனந்தின 367 
நோயான்மெலி நாயேனுடல் 362 பதஞ்சலி வியாக்கிரர் 296 
நோய்கள் தீரிட வருள்வாய் 236 பதந்தொழும் அடியேன் 73 
நோவினாலையே மேனி 160 

பதினாயீர சந்தத் தமிழ் 331 
பதும தளத்தினர் 484 

பதும பதத்தினை நிதமும் 415 
பகிரதி முடித்த 273 

பதும மலர்த்திரு 530 
பக்தர்கள் பக்கமுன் 402 

பதுமா சனத்தன் முதலோர் 429 
பங்கய மேல்வள ருச்திரு 219 

பதுமா சனத்தின் 342 
பங்கய வான்முக 249 

பத்தர்கள் முனிவர்கள் 488 
பச்சை நிறத்த மயிலாள 321 

பத்து முடியுள ராவணன் 510 
பச்சை மயிற்பரி 308 

பத்மதள பாத ) 311 
பட அரவின் உயர் முடியில் 411 பந்தவினை தீராய் ! 157 
பட அரவு முடியில்வளர் 350 பந்து போலுமுலை 30 
படவரவல் குலார்கணை 160 

பரத நடனம் ஆடிய 309 
படவராவணி பரமர் 149 

பரதபத யுகளமது 450 
படாதபாடு படலாமோ 52 

பரமேச ரருள்பால ! 155 
படித்த பாகுமொழி வனப்பின் 195 

பரவு மடியவர் 456 
படுபாவியான அனியாயலோபர் 55 பரிசுத்த ராய்வரு பத்தர்பணி 432 
படையெடுத்து வரு அவுணர் 265 பரியி லுயர்ந்த பரி 191 
படையெடுத்து 258 

பருத்த தனமாதர் 458 
படையொ டெதிர்வரு அசுர 180 பருத்த திரு குடத்தைநிகர் 407 
படையெ 

அசுரனைக் பருத்த மாமுலை . அடர்த்த 344 
கொடிய 

பருவமடை மாதர் 221 
படையெடுத்துவரு அசுரனைப்பொரு பருவ மதிச்சடை 467 
353 

பருவ மதிச்சடை முடியர 396 
படையெ டுத்து வருகு ரனே 84 பருவமுற்றிய குறவர் 78 
படையெடுத்து வருபணைபு யத்தசுரை பவளத்தை யொத்தசடை 410 
536 

....பவமொழியாள் 16 
படையெடுத்து வரு பருதயித்தியனை பழைய வினைக்கொரு புதிய 392 
108 

பனக சயனத்தர் 447 . 
படையெ டுத்துவரும் அவுணர் 322 பனக சயனத்து 538 
படையெடுத்து வரும் 101 

பனிம திச்சடை பரம 476 
படையெ டுத்து வரு மிகுபெ லத்த பனையைங்கர் உருவம்மிகு 380 
தொரு 195 

UIT 
படையெடுத்து வரு 78 

பாகாகிய மொழிமாதர்கள் 193 
படையெ டுத்துவரு வசுர 395 பாசக்கயி றாலெதிர் 299 
படையெடுத்து வரு வசுரனைப்புளவு பாசம் விட்டு எம தூதர் 388 
308 

பாடிய புலவா ! பான்மதி 162 
பண்ட ரிதரிடு வாயினர் 305 

பாத கத்தினால் வரு .534 
பதகம லத்தினில் உறுதியை 350 

பாதகராகிய லோபிய ராய்வரு 248 


டுத்துவரு 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


559 


பாதக ராய்வெகு பாவிக ளாய்வரு 

பு 
571 

புண்ட ரீகவிழி மாயனை 381 
பாதகராவரு லோபிக 268 

புரத்தை யெரித்த 273 
பாதக வினையன் 115 

புனக்கொடி மீது புணர்ச்சியி 397 
பாதக வினை தீரவேயருள் 35 புனற்றாமரை வாழ்கொடி 94 
பாதக வினையா லேதுயருடனே 404 

பெ 
பாதலமுதல் மூவுலகினர் பாதமதினை பெருத்த முழுமுலையாள் 31 
91 

பெலமி குத்ததொரு திரிபுரத்தவர்கள் 
பாதிமதி சூடியவேணி 129 

385 
பாதிமதி சூடு வேணியரனாரின் 448 

பை 
பாதி மதித ரித்த பார்வை 246 

பைந்தமிழ் புகலுங் 437 
பாவத்தால் வருதீவினை 37 

பொ 
பாவ மாகிய கடலில் 370 

பொங்குகடன் மீது 255 
பாவவினை தீரவருள் 48 

பொருசம ராடிய புசபெல 477 
பாவிக ளாய்வரு லோபிகள் 251 

பொருசூருடல் புளவேசெயும் 76 
பாவிகளென வேதிரி 198 

பொருசூருடன் அடலேபுரி 13 
பாவியராய் லோபியராய் 75 

பொருசூருடல் புளவாய்விட 
பாவியாகிய பேர்கள் 139 

வேலா 502 
பாவி யெனவந்து 451 

பொருசூர் உடல் இருகூறிடு 62 
பாவி யெனவே திரிவார் 211 

பொரு திடு சூரனாவி 90 
பாவியாகிய மாதரால் வரு 95 

பொருதியசூர 16 
பானை வயிற்றினர் பாலன நெற்றியர் பொருது குரனுடல் 20 
4741 

பொருது குருடல் புள வதாகிட 161 
பானை வயிற்றினர் 243 

பொருது சூருடல் புளவதாயயில் 63 
பான்மதி தரித்த பார்வதி புணர்த்த பொருது சூருடல் புளவதாய்விட 
485 

தொடுவேலா ! 504 

பொருது சூருடல் புள வதாய்விடு 141 
பிஞ்சு மதிசூடு 512 

பொருது சூருடல் புளவ 68 , 178 
பிணியாகிய துயரால் 272 

பொருது சூருடல் 162 
பிறவி யாகிய கடலில் 226 

பொருது சூருடன் இறைகொள் 175 
பிறவியில் வருதுயர் 47 

பொருமடங்கல் 1 
பிறை சூடிய சடைநாயகர் 315 பொற்கிரி யீற்கிணை 218 
பிறை நிகர்த்திடு 11 

பொற்றாமரை மேவிய 322 
பிறைமு டித்தவர் பிரிய முற்றிடு 483 

போ 
பிறையணி சடேசர் 86 

போது நீபமாலை சூடு 113 
பிறையெ யிற்றினர் மனவி இத்தவர் 

போராடிமுன் வருசூராதிபனுயர் 78 
393 

போரில் வருசூரன் 305 
பிறையெ யிற்றினர் முகினி றத் போரைப்புரி சூருயிர் 261 

தினர் 377 
பிறையெ யிற்றினர் 373 

மகஞ்செய்து பேறு 451 
பிறையெனு மெயிற்ற 397 

மகத்துமுனி வோர்கள் 335 


ராசை 


. 


560 

தின கவிதை 
மகர றுசெய் அமரேசனின் 245 

மடந்தைய ரிருவர் இடவலம் 421 
மகளறு புரிவானவன் 184 

மடந்தையர் ஆசையால் 426 
மகரமதை நிகரும் விழி 431 

மடந்தை வேடர் மாது 342 
மகமுனி வரர்பணி 477 

மடமயி லானகு றத்தி 324 
மகம்விளைத்திடு முனிவ ரற்பொடு மடமயிலான சாயல் 149 
398 

மடம பிலான தேவி 140 157 
மகம்வி ளைத்திடு முனிவர் 315 மடமயில் குறத்தி 331 , 449 
மகிதலத் தவர்க ளெவர்களுக் 398 மடமயில் குறத்தி மருவிய புயத்த 
மகிதலத்திலுள் 12 

120 
மங்கு னிறத்தவர் வந்து எதிர்த்தவர் மடமயில் குறத்தி மருவிய புயத்து 
510 

முருகேசா 482 
மஞ்ச ளான் முடி 330 

மடமயில் குறத்தி மருவிய 342 
மடக்கொடி மாதராசை 220 

மடமயில் சானகி மருவிய 203 
மடக்கொடிய ராசை 262 , 275 , 283 

மடமயில் 226 
346 

மடம யிற்கிணை குறம் கட்கொரு 319 
மடக்கொடிய 

மடுக்குழியில் மடம யிற்கிணை குறமகட் 185 
422 

மடம யிற்குற மகளை 469 
மடக்கொடிய ராசை மயக்கமது தீர மடமயின் வேடமாது 116 
264 

மடமாதர்கள் அனுராக 54 
மடக்கொடிய ராசை மயக்கில் 299 மடமாதர்கள் தருமாசையில் 238 
மடக்கொடிய ராசை மருட்டுவதை மடமாதர்கள் பயில்வால்வரு 267 
யோட 465 

மடமாதர்கள் மயலா லுடல் மனனோ 
மடக்கொடிய 

மடுட்டுவரம் கிடல் 534 
358 

மடமாதர்கள் மயலான் மெலி 304 
மடக்கொடிய ராசை வலைக்குள் மடி மடமாதர் தருமாசை 164 
279 

மடமாது குறமாது மயிலான 246 
மடக்கொடிய ரான வேடர் 244 

மடமாமகள் மயிலால் நல 184 
மடக்கொ டியர் ஆசை 414 

மடம்புரி தோகையார்கள் 269 
மடக்கொ டியர் ஆசை மடுக்குழியில் மடலுலாவிய 56 . 
255 

மடலெடுத்த நீபமாலை மணியு ரத்தி 
மடக்கொடியர் ஆசை , மயற்குழியில் 

241 
வீழ்தல் 252 

மடலெடுத்த மணமலி கடப்பமலர் 100 
மடக்கொடி யர்களால் வரும் 235 

மடலெ டுத்திடு நீய 464 
மடக்கொடியர் ஆசையாலும் 249 

மடவெடுத்திடு மலர்த ரித்திடு 479 
மடக்கொடியர் மயற்கடலில் 394 மடலேநிறை மலர்வான் மயில் 134 
மடக்கொடி யான குறக்குயின் 180 மடவரலான மாது 87 
மடந்தை குறத்தி மகிழ்ந்து 420 

மடவரல் குறத்தி மருவிய புயத்து 
மடந்தை மாதர்கள் மயங்கு 192 

467 . 
மடந்தை மாருடன் 104 

மடவரல் குறத்தி மருவிய புயத்து 
மடந்தைய ராசை என்று 267 

முருகேசா ! 499 
மடந்தைய ராசை மடிந்திட 310 

மருவாருட மயலானித 197 


[ 


ராசை 


1 


{ , 


581 


| 


மருளா 165 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 
மடவாருட மயில்தீரிட - அருளாயோ ? மத்தமிகர் முலையாள் 151 
186 

மதிசூடிய சடைநாயகர் 159 
மடவாருடமயல் தீரிட 130 

மதிசூடிய சடையார் மகவே 228 
மடவாருடை மயலாலினி 294 மதிசூடிய சடையார் மகிழ்பாலக 196 
மடவாருடை மயல்தீரிட 295 மதிசூடிய சடையார் 15 , 80 , 123 
மடவார்க ளாசை யான 204 

மதிசூடிய சடைவேணியர் 322 
மடவார்கள் தருமாசை மயலான 247 

மதித ரித்திடும் சடை 182 
மடவார்கள் மயலாலென் 455 

மதிதனை யணிபவர் மௌலியாருளிய . 

480 
மடவார்கள் மாயை யெனுமாழி வீழு 
191 

மதிதாதகி கூவிளை சூடிய 57 

மதி தாதகி சூடிய 390 
மடவார்தரு மயலால்மன 207 

மதிதாதகி புனைவேணியர் 41 
மடவார்தரு மயலான்மெலி 181 

மதிரி கர்த்திடு 399 
மடவார்தரு மாடியல் தீரிட 232 

மதிநுதல் வேடர் மகள் புணர்தோள 
மடவார் தரு மால்மய 232 

134 
மடவார் மயக்கு மயலால் 221 

மதிபுரி சடையார் மழுவணி 81 
மடவார் மயலால் 

மதியணி சடையார் மருவிய 85 
மடவார் மயலான் அடியேன் 373 

மதியணி சடையார் 120 
மடவார் மயலான் மனநேகிடலா 472 

மதியணி செஞ்சடை 128 
மடவார் மயல் தனிலானுடல் 150 

மதியை யணிந்த 18 
மடவியர் தருகன மயலினின் 138 

மதுகா மதுவுண் மலர்முக 508 
மடவியர் மயக்கு மயலினின் 

மதுகரித்த தமிழ்ச் சொலெனக்கருள் 
மடவியர் மயற்கு 537 

109 
மடிந்திட வருநோய் 323 

மதுகரித்த தமிழதனை 117 
மடியாவகை யலராம்பத 217 

மது துளிக்கு நீப 96 
மட்டவிழ் நீபமாலை மற்புய 203 

மதுது ளித்திடு கமல 224 
மணமலிபூ நிறைபுய குமரேச ! 146 

மதுமலர் சோலை நீடிய 169 
மணிநிரை யழுத்தியுயர் 431 

மதுமலர் தரித்த 25 
மண்டப வனசம் வந்திடு 464 

மதுமலர் தரித்த வளர்குழல் ... 531 
மண்டமர் கடந்த வேலா 302 

மதுமலர் தரித்த வளர்பிறை 532 
மண்டு பொழிலின் 296 

மதுமலர் நீப 44 
மண்டு போரினில் வந்த 295 

மதுமலர் நீப மலரணி 215 
மண்டு போரினொடு வந்த 122 மதுமலர் நீப ! மலரணி மார்ப - அரு 
மதகரியாகிய வதனர் சகோதர 63 ளாயோ ! 529 
மதசல மொழுகிய 491 

மதுமலர் நீப மலரணி மார்ப 109 
மதசலம் ஒழுகிய மணியொலி 83 மதுமலர் நீப மலரணி மார்ப ! 114 
மதசலம் ஒழுகிய வடிவுடை 318 மதுமலர்நீப | மலாணி மார்பா ! 142 
மத மொழுகிய யானை 105 

மதுமலர் மாலை தரித்த 411 , 424, 
மதம் மிகுத்திடு களிறு தனக்கிணை 442 
435 

மதுமலர் முடித்த வார்குழல் 507 
மதயானையின் மகிழ்வாகி.ப 235 மதுமாமலர் அயனார் முதல் 211 
மதவருவி ஒழுகியசை 6 . 

மதுமாமலர் மணிமார்ப ! 429 


. 


562 


தின கவிதை 


மதுமாமலர் மணமாலிகை 200 

மருக்குலவு நீப மாலை 
மதுமிகு நீபமலர் மலிமார் 103 

மணிப்புய முலாச மாக 206 
மதுரமிலகிய வனசு 426 

மருட்டிய பார்வை மடக்கொடி 383 
மதுரித மொழிச்சி 23 

மருட்டிய விழியார்கள் மயக்கிய 335 
மதுரிதமொழி மடவரல்குற 132 மருட்டிய விழியார் பெருக்கிய 385 
மதுரித மொழியாள் 4 

மருட்டு தொழிலான்முன் 206 
மதுரித்த தமிழ் நாவலா 39 

மருட்டு மாதர்கள் மயக்கு மாசையின் 
மதுவொழுகிய நீப மலரணி 195 

174 
மந்தி குதிபோட 288 

மருட்டு விழியார்கள் 297 , 319 
மந்தி குதிபோடும் 29 

மருட்டு விழியார் 532 
மந்திர மறையவர் 476 

மருதடர்த்தவர் கனியுதிர்த்தவர் 105 
மயக்கிய மாதர் மயற்பல 187 

மருப்புய நீப மாலை 531 
மயக்கு கூர்விழி 164 

மருப் பொலிந்திடு நீப மாலிகை 95 
மயங்குகணை விழியால் 277 மருப்பொலிந் திடு நீபமென் 93 
மயலாகிய மடவார்தரு மருளால்லை மருப்பொலி நீப மலர்ப்புயவ 495 
374 

மருப்பொலி நீப மலர்ப்புனை மார் ! 
மயலாகிய விழிமாதர்கள் வழிபோகிற 

386 
190 

மருப்பொலி நீப மாலை 
மயலால் வருந்தி மெலியாமல் 242 

மலர்ப்புய மீது சூடு 205 
மயலால் வருந்து வதைநீ 216 

மருப்பொலி பே மாலை 187 
மயலேபுரி விழிமாதர்கள் 182 

மருப்பொலி நீப மாலை 
மயல் தீரிட அருளே புரி 100 

வனப்புற மார்பின் மீது 199 
மயிலாகிய சாயல் 31 

மருப்பொ லியு நீப 236 
மயிலாகிய பரிமீதினில் 302 

மருப்பொலியு நீப 313 
மயிலாகிய பரிமேல் வருவா யென் மருப்பொலியு நீப மலர்க்கணிகள் 426 
முன் 216 

மருப்பொலியு நீபமாலை 119 
மயிலாகிய வேடமக 

ளாசையினீடு மருப்பொலியு பே மான 489 
110 

மருப்பொலி வாச 299 
மயிலேறிய பெருமான் 131 

மருமணம் மிகுந்த வனசமலர் 382 
மயிலேறி நடமாடி 239 

மருமலர்தனில் வாழ்வுறு 207 382 
மயிலிலேறி யடியேன் 130 

மருமலர் நீப ! மலரணி மார்ப ! 133 - 
மயிலேறி யடியேன் 138 

மரும லர்ந்திடு மலர்க் 391 
மயிலேறிய பெருமான் 169 

மருமலர் முளரி வனிதையை மருவு 
மயிலேறிய மகிழா 1 248 

494 
மயில்பிடித்து மடவர்பக்கம் 438 மருமீறிய நீபமென் 109 
மயிற்பரி நடத்திய 118 

மருவளர் கடம்ப மலரணி 382 
மயினடத்திய வீரா ! 80 

மருவிதழ் கமல 409 
மருக்குலவு நீப மலர்ப்புனையு மார்ப மருவிளங்கிய இதழ் 153 
376 

மருவுலவு கின்ற வனசமலர் 249 
மருக்குலவு நீப மலர் புனையு 327 மருவுலாவிய நீப 69 , 96 
மருக்குலவு நீப மாலை மணிப்புய மீது மருவுலாவிய 78 
241 

மருவுலாவ 33 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


568 


மரையை நிகர் சரண 1 131 

மனதில் வந்திடு மருள கன்றிட 303 
மரைமலரின் மாது 142 

மனதில் வருதுயர் அகல 180 
மலருவு கொம்பினார் 144 

மனதில்வரு துயர்க்குவொரு 388 
மலருறை வேதன் 52 

மனதில் வருதுயர் தனைவில கிடவே 
மலர் நிறைத்திடு மலரிலுற்றிடு 132 317 
மலராகிய தாதகி 28 

மனதில் வரு நோயை மடியவரம் 
மலைச்சாரல் வாழ்கு றப்பெண் 171 நீசெய் 173 
மலை நிகர்த்ததன 448 

மன தில்வரு நோயை 64 
மறமுட னெதிர்த்து 433 

மனதினி லுதித்த மருள்படு 493 
மறலிவிடு தூதர் 475 

மனதினில் உறை துயர்தொலை விட 
மறைமுத லான சிவபர மேசர் 384 

113 
மறைமுனியணி மலரினையுள 191 

மனதினில் வருதுயர மெலா 103 
மறைமுனிவரர் மகிழ்வொ டுபணி 

மனதில் வருதுயர் 9 , 274 
490 

மன தினில் வருதுயரம் 66 
மறைமுனிவர்கள் முத 212 

மனது நொந் திடு விசன 298 
மறைமுனி வோர்கள் 357 

மனதினில் வருதுயர் 50 
மறையவர் முதலினர் பணிபுரி 83 

மனது மயக்கிட 501 
மறையோர் பணிவாதா 109 

மனது விட்டிட உடல் 413 
மற்புய சூருடலைப் 302 

மனதுத் துயாதை 475 
மற்புய ராவணனைக்கொல 214 

மனத்திலுறு நோயை 
மற்புய வசுரைப் படவயில் 151 
மனக்கனி வாக 310 

மடியவர மேசெய் 188 
மனதாசையினால் மடவா ருடனே 

மனத்தில் உற்றிடு துயரமற்றிட 102 
405 

மனத்தில் வந்திடு நோயது 88 
மனதா சையினால் மடவா 390 

மனத்தில் வரு நோயை 148 
மனதாசையின் உடன் 312 

மனத்தினி லுதித்த துயரதை 417 
மனதாசையின் படியேயருள் 214 

மனத்தில் வருதுயர் தீரிட 101 
மனதி லாசைகள் தவிர வே 181 

மனத்தின் நோய் தீரிடவே 91 
மன திலுறை நோயை மடியவரம் 

மனத்துக் கிசைந்த வரமெப்ப வந்து 
165 

498 
மனதிலுறை கோயை 

மனத்துய ரகற்றி மகிழ்ச்சிய 396 
மடியவரு ளேசெய் 234 

மனத்துயர் தீர எனக்குமு னாக 248 
மனதிலுற்ற நோயை 127 

மனத்துயர் தீர வேல ! 165 
மனதி லுற்றிடு துயரொளித்திடு 193 மனத்துயர் தீரிட வரத்தினில் 479 
மனதி லுற்றிடு துயர்தெறித்திட 

மனத்துயர் தீர மயிற்பரி மீது 84 
369 

மனநோய்தனை மருவாவகை 238 
மனதில் ஆசையொடு -11 ] 

மனநோய் தவிராய் 154 
மனதில் வருதுயர் மடிபட அருள்புரி மனம கிழ்ச்சி யோடு 305 , 306 
276 

மனம யங்கிட உடல் 350 
மனதில் உலவிய துயரை 348 மனமாய்கை யான பொருளாசை 197 
மனதில் உற்றிடு துயர கற்றிடு 297 மனமாயை தவிராய் மயிலேறு 196 
மனதில் வந்திடு துயர கன்றிட 219 மனமாயை தீராமலே 207 


664 


தின கவிதை 


1 


மனமாயை யதுவோட 

மயின்மீது - வருவாயே ! 193 
மனமாயை ஒழிய வரம் 98 
மனமொய்த்திடு துயரைத் 432 
மனம் வருந்திய துயர 460 
மனவி சனத்தை 496 
மனனோய் தவிரிடவே 141 
மனனோய் தலிர் மகிபா ! 137 
மனனோய்தவிர் மயிலேறிய 212 
மனித ருறவாலும் அரசர் 421 

மா 
மாசறு விமையோர்சிறை 430 
மாடமாளிகை நிரையும் 485 
மாட மாளிகையர் சூழும் 54 
மாதர சாகிய வேடுவர் 396 
மாதரசியான தேவி 49 , 133 
மாதரசி.யான 354 
மாதரசி வேடமாது மாலினுடன் 135 
மாத ராசையால் வாட லாகுமோ 166 
மாத ராசையின் நாயி னேன்விழ 182 
மாத ராசையின் மாளி டாவகை 422 
மாத ரால்வரு நோய்கள் 295 
மாதருடன் மயலான் 532 
மாதர்களி னாசை 275 
மாதர்கள் மயக்க மாகிய கடற்குள் 

392 
மாதர் பயிற்றிய மாய 381 
மாதர்ம யக்கிய மோடி 410 
மாதர் மயக்கும் ஆசை 425 
மாதவ முனிவர்கள் 

மாமலர் கொடுபணி 475 
மாத வம்புரி வீர 413 
மாதவ ரடியார் வாசனை 176 
மாதவ ரிருவோர் 337 
மாதவர்கள் கோடிபேர்கள் து திபாத 

442 
மாதவர் தேடு சரணா 1 134 
மாதவர் பணிசரணா 

ரணா 225 , 229 
மாதவர் பணிசரணா ! 

மாமிகு நடைமயிலா 1 200 
மாதவர் பணி 126 
மாதவர் பனிதாளா ! 186 , 205 


மாதவர்பணி நாயக ! வாரணமுக 

205 
மாதவர் பணி பாதா 117 
மாதவர் முதலினர் 439 
மாதவர் முனிவர் வானவர் 129 
மாதவ முனிவர்கள் மாமலர் கொடுபணி 

510 
மாதவ முனிவர்கள் மாமலர் 467 
மாது குறத்தி பாகம் 403 . 
மாது குறத்தி மீது 23 
மாது நவரற்றின மாதுயர் 132 
மாதுமை பாகனார் 24 
மாபாதக னேவரு 325 
மாமத குஞ்சரி தெய்வ 281 
மாமழை யறியாதே 241 
மாயஞ்செய நூலிடை 508 
மாயஞ்செயு மான்விழி 236 
மாய மாகிய மாத 493 
மாய மாதர்கள் ஆசை 168 
மாய முகுமடவார் 254 
மாய மேபுரி மாத 182 
மாய மேபுரி ரூபமாகிய 148 
மாயாவி னோத வாழ்வான 416 
மாரேறிய தனத்தினர் 264 
மாலையணி குழலாள் 23 
மாலையி னலத்த நீப 437 
மாறுபடு சூரனுடல் 262 
மாறுபடு சூரன் மாய அயிலேவு 58 
மாறுபடு மனத்தர் 469 
மாறு பட்டமன மாத 405 
மாறு பட்டிடு சூரனைக்கொல 411 
மாறுபா டான மாதர் 177 
மாறு பாடுசெயு மாவின் மார்பிளவு 

504 
மான மழிவிலாது 36 
மான மாகிய பூட ணாதிகள் 395 
மானாள் குறமா தினாள் 106 
மானைத்தரி கரனார் தோகைச் சிகி 
197 


* 


மானை நிகர்த்த விழியார் 502 
மான்மாதர் மயக்கி னால்வரு 393 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


565 


மிஞ்சி வருதுய ரற்று 293 
மிஞ்சு ஒருடல் வென்று வீழிட 92 
மிடிக்குள் விழுகாது 266 
மிடியாகிய ஆழியின் விழுகாவகை 

289 
மிடியாகிய கடலாழ்கிட 361 
மிடியாகிய பெருவாழியில் 370 
மிடியாகிய வலைக்குள் 447 
மிடியால் வருந்தும் எளியேனை 384 
மிடியி னால்வரு வினையீ 489 
மிடியேறிட மயிலேறிமுன் 198 
மிரட்டு தொழிலாலும் 507 
மிரட்டுத் தொழிலே 237 

மீ 
மீறிய துயர் தீரிட 94 
மீறிய வசுரன் 531 


மோ 
மோகக்கடல் ஆழத்தினில் 233 
மோக மயக்கினால் 441 
மோக மிகுத்த மாதர் 404 
மோச மாகிய தீவினை 178 
மோசமிடு சூரனுடன் - 291 
மோதமருற்றிடு 535 
மோதிய படை வீழவே 89 
மோதிய படை வீழ 108 
மோதிய படை வீழிட 179 
மோது சமர்க்கெதி 393 


யுத்தக ரத்தினி ரைப்ப 378 

ர 
ரஞ்சித மடவார் தந்திடு 404 

லீ 
லீலாவி னோத டர்தா 237 
லீலையி னாலவர் 418 

லோ 
லோகத்தி லன்பிலர்க 455 
லோபிகளாகிய பாவியர் 371 


مل 


வ 


முகமதி மீறு குரல் 183 
முகமாயம தேபுரி 501 
முகம யக்க மாக 271 
முடித ரித்தவர் முளரி 322 
முடிதரித்திடு வமர 433 
முடித ரித்திடு வமர ருக்கொரு 433 
முத்து நிகர் இதழாள் 303 
முத்துநிகர் முறுவலார் 231 
முத்து முதல் ரத்தினமுடி 108 
முந்திய தீவினை யதனால் 413 
முந்திய தீவினையால் வந்திடு 392 
முந்திய பழவினையால் 415 
முருக்கி னிதழார்கள் 294 
முலைத்த டங்களில் 401 
முலையான் மயலிடு மாதர்கள் 87 
முன்னால்வதி தீலினை 229 


வங்கண மிகுத்த பைங்கிளி 383 
வனசத் திடு மகளைப்புணர் 505 
வஞ்ச கத்தராய் அன்பு 400 
வஞ்ச கத்த னாகிய சூருடன் 224 
வஞ்சக ராகிய மங்கைய ரால்வரு 490 
வஞ்சக ராய்மன 511 
வஞ்சக ராவணன்மேல் 63 
வஞ்சசெஞ்சினை மண்டி வந்திடு 152 
வஞ்ச மாகவெ னோடுதான் 489 
வஞ்சமிடு சூரனாவி 70 
வஞ்சகமிடு சூரனை 20 
வஞ்ச மிடுசூரன் 261 , 263 
வஞ்சமே செயு 6 
வஞ்ச மேபுரி தானவர் 522 
வஞ்ச மேபுரி வம்ப னாகிய 166 
வஞ்சச ரக்கரை மிஞ்சு 406 
வஞ்ச ரக்கரை வென்ற 343 
வஞ்ச ரக்கர் அஞ்ச டர்த்து 365 
வஞ்ச ரக்சர் அஞ்ச தெதிர்த்து 317 


வ 


GLO 


மெத்த மயலாகிய குறத் திதனை 88 
மெலிதாகிய நூலிடை 452 

மே 
மேரை நிகர்த்த சொங்சை 242 . 


566 


தின கவிதை 


வஞ்ச ராக்கர் 327 

வஞ்சி ரஞ்சித மண்டு 331 
வஞ்ச ரக்கனுடன் மண்டி 428 வடம்புனை தனத்து மடந்தைய 191 
வஞ்ச ராவணன் மண்டு சேனையை வடவரைநிகர் மயின் மலை 169 
498 

வடவரையை வளைத்த 182 
வஞ்ச வரக்கர் குலங்க 470 

வடிவே லெடுத்து வருசூரை வெற்றி 
வஞ்ச வரக்கர் மண்டிய 487 

480 
வஞ்ச வரக்கனை மண்டு 409 

வடிக்குமது மொழியாள் 58 
வஞ்சவுணர் கெஞ்சவொரு 351 வடித்த தமிழ் பாட மகிழ்ச்சியுடன் 
வஞ்சனாகிய சூரனே 158 

151 
வஞ்சனாகிய சூரன் மார்பினின் 105 வடித்ததொரு பாகு 268 
வஞ்ச னாகிய சூரன்மேல் 210 , 213 வடித்த பாகினை நிகர்த்த 307 
வஞ்ச னாகிய சூரன் 198 , 

வடித்த பாகின் மொழியாள் மயிற் 
வஞ்சனாகிய சூரை 124 

பெணான 216 
வஞ்சனை உற்ற அவுணனை 174 

வடித்த பாகு போன்மொழி 334 
வஞ்சனை சூது புரிந்திடு 186 

வடித்த பாகுமொழி மயிற்பெண் 190 
வஞ்சனை செய்வது நாயமா 14 

வடித்த பாகுமொழி மருட்டு 518 
வஞ்சனை படைத்த சூரன் 496 வடித்த பாகின் மொழியார் கணைக்கு 
வஞ்சனை படைத்த ரஞ்சித 374 

281 
வஞ்சனைபுரி சூரனை 57 

வடித்த பாகுமொழியார் மயற்குண் 
வஞ்சனைபுரி சூரன் மண்டிய 300 298 
வஞ்சனைபுரி சூருடல் 80 

வடித்த பாகு மொழியாள் மணத்த 
வஞ்சனைபுரி சூருடன் மண்டிடஅயி . 192 
லேவிய 420 

வடித்த பாகு மொழியாள் 271 
வஞ்ச னைபுரி 

சூருடல் மண்டி வடித்த பாகுமொழி வகுத்த 186 
ட அயில் 169 

வடித்த பாகை நிகர்த்ததான 359 
வஞ்சனைபுரி சூருடன் மண்டிடவரு வடித்த பால் மொழியாள் 62 
சேனையை 175 

வடித்தர மொழியார் மருட்டுமய 164 
வஞ்சனைபுரி சூருடன் 123 

வடித்தரச மொழியார் 148 
வஞ்சனை புரிபவர் வந்தெதி ரிடுபவ வடித்தெடுத்த 258 
479 

வடித்தெடுத்த பாகின் 261 
வஞ்சனை மிகுத்த சூரன் 414 வடித்தெடுத்த பாகுபோல 328 , 372 
வஞ்சனை யிடுசூரன் 282 

வடிவாகிய குறநாயகி 103 
வஞ்ச னையிடு சூருடன் 208 

வடிவா கியகுற 210 
வஞ்சனை யுற்று முன் 275 

வடிவான குறநாயகி 215 
வஞ்சி குறமகள் அன்பு 302 வடிவான மடந்தைய ராசையினால் 
வஞ்சிகுற மாது 377 

245 
வஞ்சி நிகரிடையாள் 68 

வடிவிலழகிய 155 
வஞ்சி நுண்ணிடை 535 

வடிவி வேடுவர் மயிலி 163 
வஞ்சியர் மயலாய்ப் 338 

வடிவுக்கிணை விழியார் 519 
வஞ்சியர் மயலாலே 214 

வடிவுட குறத்தி யிருதன 192 
வஞ்சியாள் குறமங்கை மேவிய 138 வடிவுடைய குறத்தி மருவு 132 
வஞ்சியெனுமிடை 272 

வடிவுடைய குறவோர் 129 


1 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


567 


வடிவுடைய நாத ! 167 

வடிவேல் எடுத்து வளர்தோகை 378 
வடிவுடைய மாது வனம் வளரு தேவி 

வண்டணி குழற்குற 412 
90 

வண்டமிழ் பாட அருளாய் 19 
வடிவுடைய ரூபமாது 243 

வண்டமிழ் பாடிட 253 
வடிவுடைய வேற்கண் 430 

வண்ட லம்பிய நீப 278 
வடிவு தங்கிய கனதை மிஞ்சிய 92 
வடிவு தங்கிய குறமடந்தையை 53 , 99 வண்ட ராகிய சூரர்மார் 299 

வண்டனாகிய வசுரோன் 11 
வடிவு தங்கிய மயிலிற் பைங்கிளி 84 
வடிவுபெறு வேடமாது 4 

வண்டார் குழலார் வஞ்சியர் 300 

வண்டினம் நிறைந்து மது 283 
வடிவு பெற்றிடு மடமயிற்குற 123 

வண்டு படிந்த குழலார் 433 
வடிவு மிகுத்திடு 438 

வண்டுழு மலர் மாலிகை 168 
வடிவுள குறப்பெண் மடவரல் 487 

வர்த அசுரனை மார்பில் 61 
வடிவுறு குறத்தி மயிலியை 498 

வந்த கலி தீரத் 36 
வடிவுறு குறத்தி மயிலினின் மயக்கம் 

வந்தசமு சாரத்தினால் 251 
529 
வடிவுறு குறத்தி மருவிய புயத்து- வந்த குருடல் மண்ட 201 

வந்த சூருடல் நொந்து 45 
முருகோனே ! 498 

வந்த சூருடன் மண்டிய 219 
வடிவுறு புயத்து - 492 

வந்த சூருடன் மண்டு போர்புரி 96 
வடிவுற் றிடுதோகை 200 
வடிவேலவா ! மயிலேறியே 135 

வந்த சூருடன் வம்பு தானிடு 119 . 
வடிவேலவா ! வரதா ! குகா 119 

வந்த சூருடன் 25 , 35 , 64 , 
வடிவேலனே ! மயிலாளனே | 239 

வந்த சூர்படை நொந்து 326 
வடிவேலினால் வருசூரனை 201 

வந்தடிபணி யடியவர் 458 
வடிவே லெடுத்து எதிர்கா பத்மன் வந்த தரித்திரம் நொந்து 356 
390 

வந்த தீவினை தீர்த்து 417 
வடிவே லெடுத்து எதிர்சூர 231 வந்த தீவினை மங்கி 228 
வடிவே லெடுத்து எதிர் 375 

வந்த தீவினை மங்கி யோடிட 195 , 

242 
வடிவே லெடுத்து 274 , 462 
வடிவே லெடுத்து மயிலே 254 , 432 வந்த தீவினை மண்டி டாவகை 296 
வடிவே லெடுத்து மயிலேறி 227 

வந்த தீவினை வெந்து வீழிட 179 
வடிவேலெடுத்து மயின்மீதில் 448 வந்தது தீவினை நைந்தது . 420 
வடிவேலெடுத்து மயின்மே 457 வந்த தீவினை 49 , 260 
வடிவே லெடுத்து மயின்மே னடத்தி வந்த துயர்தீர மண்டு சிறையான 
465 

171 
வடிவே வெடுத்து வருசூரை 501 

வந்த தீவினை மிஞ்சி நோயது 244 
வடிவே லெடுத்து வருசூர் படைக்கு வந்த துயர் தீரவே வந்து 215 
527 

வந்ததொரு வினையான் மைந்தன் மிக 
வடிவே லெடுத்து வரு சூரை 477 

494 
வடிவே லெடுத்து வருசூரை வெற்றி வந்த நோயது தான் மங்கி யோடிடவே 
517 

485 
வடிவே லெடுத்து அசுரோன் 395. வந்த நோய் தவிர் 145 , 147 


. 


508 


தின கவிதை 


வந்த பிணி தீர வந்து 153 

வருத்த சேனைக ளோடு 183 
வர்தபிணி தீர வேமுன் 244 , 

பருத்த மான நிலையால் 382 
வந்தபிணி யாலும் நொந்து 382 வருத்த மேசெயு நோயை 85 
வந்த மயலில் அழிந்து போமுனம் 430 வருத்த மேசெய விழிப்பெ ணாருடை 
வந்தருள் குகனே 10 

181 
வந்தவினை எந்தனிடம் 360 

வருத்த மேபுரி படைக்கு ளேவரு 

353 
வந்த வினை தீர மங்கலமதாக 119 
வந்தவினை தீர மண்டு சிறை 268 

வருத்திடு நோயை மறுத்திட 81 
வந்தவினை தீர வண்சிகியி 276 

வருத்திய நோயினால் மடிந்திட 206 
வந்தவினை தீர வந்து வரம் 269 

ருத்திய நோயை மடித்திட 474 
வந்தவினை தீர வர்து வர 280 

வருத்திய நோயை வருத்திடு 194 
வந்திடு வினையாலும் நொந்திடு துய 

வருத்திய நோயை வருத்திய 329 
ராலும் 442 

வருத்தி யபிணி தரித்தி ரமதை 348 
வந்து வரஞ்செய்வை 278 

வருத்து காம நோயினாலே 439 
வந்து வரர் தந்து 18 

வருத்து துயர்தீர மயிற் பரியிலேறி 

99 
வந்து வரம் தருவாய் 153 
வந்துவினை தீர வந்து 162 

வருத்து நோயினால் 107 
வந்து வெகு கிருபை 270 

வருந்திய நோயினால் 118 
வரியளி முரன்று 470 

வருத்து நோய்தனை வருத்தி 201 
வருகிற கலியோட 51 

வருத்து நோய்தனை வருத்தி யோடிட 
வருகிற துயரை மடிய 170 

114 
வருகிற நோயை மடிபட 178 

வரு நோய்கள் தீர மயின் மீதிலேறி 
வருகிற நோய்களோட 74 

121 
வருசூர னுடல்கீறு 199 

வரு நோய்கள் தீர மயின்மீது ஏறி 

100 
வருசூருட உடல்கீறிடு 202 
வருசூருடனுடல் கீறிட 44 

வருநோய் தவிரிடவேயருள் 56 
வருசூரனை மடிவாகிட 102 

வருரோய்தவி ரிடவே 269 , 286 
வருசூரன் உடல்கீறு வடிவேலா 68 வருநோய்தவிர் மயிலேறிய 226 
வருசூருடல் கிழிவாகிட 24 

வருநோய் தவிர்வாய் 143 
வருசூருடல் மடிவாய் விட 156 வருந்திய நோயை 96 
வரு சூருடன் எதிரேபுரி 173 வருந்திய நோய்கள் தீர 84 
வரு சூருடன் மறவேல் விடு 46 வருந்திய பணியினால் 509 
வரு சூருடன் வலுபோர் புரி 109 , வருந்தீவினை யதனாலுடல் 417 
200 

வருந்து வினைக்கு மருந்து 345 
வரு சூருடன் எதிர்போர் புரி 281 

வருவாயொரு மயின் மீதினின் 158 
வரு சூருடன் வருபோர்புரி 164 

வருவாய் வருவாய் ! 137 
வருதீவண மடிவாய்விட 246 

வருவினை தீர வுடனல மாக 352 
வரு தீவினை யதுவோடிட 67 

வலிய விருப்பு வார்கள் 407 
வரு தீவினை யெனுநோய்தனை 224 

வலுக்கொண்டிடு சூருடை 230 
வருதுய ரக்கடலை 531 

வலுத்த சதுரங்கப் 221 
வருதுயரம் தீரஉடன் அருளை 87 வலுத்த சூருட உடற்கு 202 


செய்யுள் முதற்குறிப்பு அகரரதி 


569 


. 


வலுத்த சூருடல் 311 

வனச மலர்க்குள் வளரு மயிற்கு 428 
வலுத்த படையோடு 209 

வனச மலர்த்திரு மகளை மணத்திடு 
வலுத்த ராவணன் குலத்தர் 273 

506 
வலுவில் வருசூரன் 48 

வனசமலர் மங்கையை 274 
வளையைத் தரித்த பாணி 231 வனசமலர் மருவு புயாத ! 134 
வறுமைகளாகிய வளைகடல் 461 வனச மலர் மாதினாள் 71 
வறுமைப் பிணி தளில் 454 

வனச மலர் மாது 140 , 145 
வறுமைப் பிணியாலே 456 

வனசமலர் மாது மருவுபுய நாதர் 172 
வறுமைப் பிணியினில் விழுபவர் 502 

வனசமலர் மாது மருவுபுய 
வறுமைப்பொ வாதபிணி 503 

மாயன்- மருகோனே 497 

வனசமலர் மாது மருவுபுய மாயன் 
வறுமை யுற்றிடு பிணியான் 515 

124 
வறுமை வந்தவுடன் 307 

வனசமலர் மாது மருவு புயமாயன் 
வனக்குற மாது தனக்கிசை 341 

468 
வனசத் தடமலர் 523 

வனசமலர் மாது மருவுபுய 161 
வனசத்திரு மகளைப்புணர் 

வனச மலர்மாது மருவு 213 , 240 
புயமாயோன் 484,507 

வனச மலர்மாது வளரு மயின்மாது 
வனசத்திரு மகளைப் 521 

248 
வனசத் திருமகள் மருவிப் புணர்புயன் வனசமலர் மீது 21 , 63 , 65 
4831 

வனசமலர் மீது வளரும் மடமாது 
வனசத் திருமகள் 516 

84 
வனசத்திரு மயிலைத் தின 453 வனசமலர் மீது வாழும் 14 
வனசத்திரு மயிலைப்புணர் 501 வளசமலர் மேவு 76 
வனசத்திரு மயிலைப் 323 , 469 வனச மாதுதனை மருவு 

142 
வனசத்தினில் வளர்மெய்க்குயில் 532 வனச மாதுபணி வனிதை 200 
வனசத்தினில் வளர்வுற்ற பொன் 402 வனச மாமலர் இலகு நாயகி 389 
வனச மங்கை......... 

தாலங்கி 236 வனச மாமலர் வளரு மானுடன் 120 
வனச மங்கையை மருவும் 206 வனச மாமலர் வனிதை சேர்விறல் 96 
வனச மங்கையை யருமை 256 வனசமுலை மாதர் மருவு மயறீர 130 
வனச மண்டப 18 

வனச லெட்சுமி மருவும் 416 
வனச மண்டப மகளி லங்கிய 176 வனச் லெட்சுமி வாச 447 
வனச மண்டப மருவு மங்கைதன் 429 வனச லெட்சுமி வாசனார் 28 - 
வனச மண்டப மாது 189 

வனத்திலுறு வேடர் 129 
மண்டப வனிதை 

தை பங்கினர் வனத்தில் வந்திடு 6 
128 

வனத்தின் மாதினை 29 
வனிதை 51 

வனமகள்தனாசை தீர 13 
வனச மண்டபம் வளரு 215 

வனமடந்தையை மருவுலிங்கித 125 
வனச மலரின் மடந்தை மருவிய புய 

வனமயின் நாதா 50 
426 

வனம் வருவேடுவர் மனமகிழ் 120 
வனச மலருறை திருமின் 340 வன வேடுவர் மகள்மேவிய 111 
மலர் 

வனிதை குறமடந்தை 114 
வன்சமலர் ஆசனர் 139 

வனிதை குறவோர்கள் 111 
d 


வனச 


பென்ச 


மண்டப 


வனச 


அடியை 112 


570 


தின கவிதை 


. 


دانی 


வனிதை மார்களுட மயலி னோததலை வாதுபுனை சேனை 243 
126 

வாதுமிதத்த சூரன் 11 
வனிதைய ரிருவ ராசை 391 வாதுறு சூரன் மாளிட வேலை 191 
வனிதையாருடன் மருவும் 82 வாதுற்றிடு சூரைப்பகர் 391 
வா 

வாதைப் படுத்துகிற 454 
வாசக் கமல மலர்மீது 515 

வாதைப் படுத்து நோயை 363 
வாச மேவு நீப 35 

வாரணி முலையாள் 76 
வாசனை படைத்த நீப 40 

லாரி முடித்த குழலார் 155 
வாசனை படைத்த நீபமென் 245 வாரி ருக்குமூலை மாத ருக்கு 297 
வாசனை மிகுத்த மாலிகை 298 வாருலவு தனமின் மாது 192 
வாசனை மிகு நீபமென் 106 

வார்த ரித்தமுலை மாதர் 425 
வாசனை மிகுந்த நீபமென் 360 வார்த ரித்தமுலை 28 
வாடி டாத நீப மாலை 344 

வார்த ரித்திடு 286 
வாடிடு மிடையார் 537 

வால மதனை மருட்டிய 433 
வாடிய இடையாரின் 240 

வாலமதி சூடிய 71 
வாடிய இடையார் 211 

வாலமதி நுதலாள் 99 
வாடிய கொடியிடையர்ர் 245 , 533 வால மதிநுதன் 457 
வாடிய துயர் தீர 77 

வால மதிபுனை வேணி 472 
வாடியேவரு நோயதை 203 

வால மதியணி வேனிபர் 25 , 64 
வாடுமிடை யார்கள் கூடி 287 

வால மாமதி சூடு 261 
வாடு மிடையார்கள் 301 

வால மாமதி சூடு வேடுயர் 112 
வாதாடிய சூரனை மார்மீதிலே பட வாலை புவனை திரிபுரை 79 
108 

வாலை மாதர்க ளாயலையேயுரி 238 
வாதுக் காகமு னாடிய 513 

வாவிசூழ் தருநேம நாட 103 
வ.து புரி சூரனாவி 223 

வாவிகிறை சோலையுடை 483 
வாது புரிசூர னோடு 22 

வானகத்தர சாகிய வாசவற் கிசையா 
வாதுபுரிசூரன் மாய அயிலேவு 58 , 64 , 528 
97 , 126 

வானக மடந்தை மாமயல் 232 
வாதுபுரி சூரன் மாய 259 

வான தி தரித்த மாமுடி 512 
வாது புரி சூரன் மாயவயி 

வானத் தாசுசெய் 523 
லேவு - செயவீரா ! 246 , 267 , 239 வானவரைச் சிறை தானிட 440 
வாதுபுரி சூரன் மாய அயி லேவு வானவர்கள் பணிதாளனே 10 

செயவீரா ! போது மலர் மாது 533 வானவர் கோடி வேத 73 
வாதுபுரி சூரன் மாயவயிலேவு 116 வானவர் தொழு சரணா 8 
வாதுபுரி சூரன் மாயவயில்ஏவு 137 வானவர் தொழுதாளா 7 
வாது புரி சூரன் மாள 50 

வானவர் தொழுநாதா 30 
வாதுபுரி சூரன் 10 , 28 , 38 , 45 , 54 , வானவர் தொழுமரனார் 12 
60 , 93 , 159 

வானவர் பணி சரணா 53 
வாது புரிந்திடு சூர னுடன்படை 210 வானவர் பணி செய் பாத 161 
வாது புரி யசுரர் மாயவயிலேவு 149 வானவர் பணி தாளனே 122 , 138 
வாது புரி யசுரன் மாள் 15 

வானவர் பணிதாளா 32 


. 


} 


| 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 

571 
வானவர் பணியு பாத ! 167 

வினையி னால்வரு உடலினோய்தனை 
வானவர் மகிழ்ந்து கானமலர் 289 305 
வானவர் மகுட கோடி 47 

வினையால் வரு துயரோடிட 290 
வானவர் மடந்தை யான்மயல் 379 வினையால் வரு துயர்தீரிட 294 
வானவர் முடியர் கோடி 89 

வினையால் வருத்து துயரால் 388 
வானவர் முதலமரர் முனிவரர் 526 வினையால் வருந்தும் எளியேன் 386 
வானவர் முதலினர் வாசமென் 84 வினையினா லெடுத்த காயம் 489 
வானவன் மடந்தை யோடு 172 விற்கிணை நுதலாள் 279 

விற்கிணை யுற்றிடு நற்புருவத்தினர் 

414 
• விகுவேசெய் மாத ருடவாசை 173 விற்போலு நுதலினார் மெட்டான 
விடத்தை அணிமிடறார் 419 

499 
விதித்த விதியாலே 455 

வீதியி லேகுட மெடுத்து 330 
விதித்த விதியோ 461 

வீர மிகுத்த சூர 478 
விதிப்பயனோ வினைப்பயனோ 439 
விதிமால்முதல் விரைவாய் 196 

வீரமிகுத்திடு 449 
விதியார் வகுத்த உடல்மேல் 382 

வீர மிஞ்சிய சூர 520 

வீரமிஞ்சிய சூரை வென்றிடு 91 
விதியால்வரு கிறநோய்தனை 131 

வீரம் படைத்த 484 
விதியால் வரு துயராகிட வினை 
95 

வீரம் படைத்த சூரை 476 

வீர வடி வேல்கொடெதிர் 476 
விதியால்வரு துயராகிலும் 389 

வீறது படைத்த தானவர் 478 
விதியினால் வரு துயரெ லாமினி 421 

வீறு படுசூரன்மீது 50 
விதியால் வரு துயர் 278 

வீறு படைத்த சூரன் 225 
விதியி னால்வரு வினையும் 386 

வீறு படைத்த 436 
வித்துரும இதழாள் விற்கு நிகர் 480 

வீறு படைத்திடு 537 
வித்துரும இதழினாள் விற்குங்கர் 527 

வீறுபுரி சூரன் மீதிலயி லேவு 195 
வித்துரும இதழினாள் 471 

வெ 
வித்துரு மத்தை நிகர்த்த 210 

வெங்கணசுர் சுற்ற எதிரும் 514 
வித்துரும விதழாள் 501 

வெஞ்சமர் ஆடிமுன் 67 
வித்தைதனை யருள்வாய் 151 

வே 
விரிமலர் கமல மலர்தனிக் 192 

வேதா முதலினார் மேலோபொடுபணி 
விரிவிழையாடிய மலாணி சீர்புய 121 127 
விரை சேர்மது மலர் 67 

வேதாகம ஞானோதயா ! 389 
விருது கட்டிவரு அவுணர் 199 வேதியர் முதலோர்கள் 77 
விருத்த மதியணி 486 

வேலாக்கிய விழியார் 234 
விருத்த மாயெனை வருத்து நோய்க 

வேலை நிகர்த்த பார்வை மிரட்டி 445 
61 

வேறு கதியிலை வேறு துணையிலை 
வில்போல் நுதல் 303 

504 
வினைதீரிட வருளாவகை 425 வேறு துணை யேது 162 


தீரிட 


Printed at 


RATHNAM PRESS , 

Madras - 1 . 


